ஆரிய மாயையா? திராவிட மாயையா? 


விடுதலேப்‌ போரும்‌ 
திராவிட இயக்கமும்‌ 


பி. ராமமூர்த்தி எம்‌. பி. 


பழனியப்பா பிரதர்ஸ்‌ 


சென்னை 14, 


முதல்‌ பதிப்பு _— 1983 
மறு பதிப்பு _— 1987 
உரிமை ஆசிரியருக்கே. 


| 
விலை ரூ. 20 


அச்சிட்டது : பிரின்ட்‌ ஹவுஸ்‌ (ம்க்கள்‌ குரல்‌), சென்‌ 


முன்னுரை 


திராவிட இயக்கத்தைப்‌ பற்றிய உண்மை விவரங்களை 
எடுத்துக்‌ கூறுவது இன்றைய இளந்தலைமுறைக்கும்‌, வருங்காலத்‌ 
தலைமுறைகளுக்கும்‌ அவசியமாகும்‌. இந்த இயக்கத்தைப்‌ பற்றி 
ஒரு தோழார்‌ எழுதிய சிறு பிரசுரத்தை நான்‌ தற்செயலாக 
படிக்க நேர்ந்தது. அதில்‌ பல விஷயங்கள்‌ சரியாக இருந்த 
போதிலும்‌, பல தவறான விவரங்கள்‌ இருந்தன. குறிப்பாக இந்த 
இயக்கத்தின்‌ தலைமையின்‌ வர்க்கப்‌ பாத்திரம்‌ தவறாக இருந்தது. 


அதுவே இந்த நூலை எழுத என்னைத்‌ தூண்டியது. இந்த 
இயக்கம்‌, காலப்‌ போக்கில்‌ பல்வேறு கட்டங்களைத்‌ தாண்டி 
வுள்ளது. பிரிட்டிஷ்‌ ஆட்சி காலத்தில்‌ இருந்து வந்த “சென்னை 
' ராஜதானி ' இந்தியாவிலிருந்து தனி நாடாகப்‌ பிரிந்து, 
இந்தியாவின்‌ ஏனையப்‌ பகுதிகளுக்குச்‌ சுதந்திரம்‌ கிடைத்தாலும்‌, 
பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ கீழ்‌, பிரிட்டிஷ்‌ சர்க்காரில்‌ அன்றிருந்த 
இந்திய மந்திரியின்‌ நேரடி பார்வையில்‌ ஆளப்பட வேண்டும்‌ 
என்பதே ஆரம்பத்தில்‌ அது கொண்டிருந்த ' இலட்சியம்‌. அது 
நிறைவேறவில்லை. - 


பிற்காலத்தில்‌, இந்தியா சுதந்திரம்‌ பெற்ற பிறகு, தமிழ்நாடு, 
ஆந்திரபிரதேசம்‌, கர்நாடகம்‌, கேரளம்‌ ஆகிய மாநிலங்களைக்‌ 
கொண்ட திராவிடநாடு, இந்தியாவிலிருந்து பிரிந்து சுதந்திர 
உரிமைகளைக்‌ கொண்ட தனிநாடாகத்‌ திகழ வேண்டும்‌ என்ற 
இலட்சியத்தை முன்வைத்தது. அதுவும்‌ நிறைவேறவில்லை. 


இன்று அந்த இயக்கத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌-—திராவிடர்‌ கழகத்‌ 
தினர்‌, திராவிட முன்னேற்றக்‌ கழகத்தினர்‌, அகிலஇந்திய அண்ணா 
திராவிட முன்னேற்றக்‌ கழத்தினர்‌ என்ற பாகுபாடு ஏதுமின்‌ நி 
இந்தியாவின்‌ ஒற்றுமைக்காக தாங்கள்‌ நிற்பதாக அறுதியிட்டுக்‌ 
கூறுகின்றனர்‌. அவர்களது அடிப்படை இலட்சியம்‌ காற்றில்‌ பறந்து 
விட்டது. 

காரணம்‌, வரலாற்றுப்‌ போக்கை எதிர்த்து, எதிர்நீச்சலடிக்க 
முயற்சிக்கும்‌ எந்த இயக்கமும்‌ கரை சேராது. 

“அடுத்து வடக்கு வாழ்கிறது” *, “தெற்கு தேய்கிறது”? என்ற 


- [i [த 


iV 


தலைவர்களுக்கு, முதலாளித்துவ வளர்ச்சியில்‌ ஏற்றத்‌ தாழ்வு 
ஏற்படத்தான்‌ செய்யும்‌; அதைத்‌ தவிர்க்கமுடியாது, இதுவே 
முதலாளித்துவ. வளர்ச்சியில்‌ தவிர்க்க முடியாத நியதி என்பது 
தெரியாது. 


இவர்கள்‌ ஒரு தத்துவர்த்தத்தை உருவாக்கினார்‌. ““வடக்கில்‌ 
உள்ளவர்கள்‌ எல்லாம்‌ “ஆரியர்கள்‌ தெற்கிலுள்ளவர்களெல்லாம்‌ 
“திராவிடர்கள்‌ என்பதே அந்த தத்துவம்‌. தென்னாட்டில்‌ வசிக்கும்‌ 
பிராமணர்கள்‌ “ஆரியர்கள்‌” என்றும்‌ கூறினர்‌.'* 


*£அனால்‌ 2000 ஆண்டுகளுக்கு முன்னால்‌ ! யல்‌ வீசியது. தஞ்சைப்‌ 
புயல்‌ கடலிலிருந்து வீசியது. இந்தப்‌ புயல்‌ ஆசியாவிலிருந்து வீசி 
யது; அந்தப்‌ புயல்‌ (தஞ்சைப்‌ புயல்‌) கடலிலிருந்து வீசியது ; 
இந்தப்‌ புயல்‌ கைபர்‌ கணவாய்‌ வழியாக ல்த்ம் இந்தப்‌ புயல்‌ 
தான்‌ ஆசியப்‌ புயல்‌ தமிழகத்தில்‌ வீசியது.'' 


“அந்தப்‌ புயல்‌ மாடமாளிகைகளை வீழ்த்தியது. இந்தப்‌ புயல்‌ 
குமிழ்‌ வீரர்களின்‌ பாசறைகளை த்‌ தவிடுபொடியாக்கியது.” ” 
ன க “அந்தப்‌ புயல்‌ செடி கொடிகளைப்‌ பாழாக்கெது. இந்தப்‌ புயல்‌ 
சிலப்பதிகாரக்‌ கோட்டையை இடி த்துவிட்டது. திருக்குறளை புழுதி 
மேடாக்க முயற்சி செய்தது.” * 


அந்தப்‌ புயலுக்கு நிவாரணம்‌ அளிக்க 25 ஆயிரம்‌ ரூபாய்கள்‌ 
தேவை. இந்தப்‌ புயலை அடக்க 25 ஆயிரம்‌ ரூபாய்கள்‌ தேவையல்ல; 
ஆனால்‌ 25 ஆயிரம்‌ உயிரை விடும்‌ வீரர்கள்‌ தேவை. தேவையானால்‌ 
தூக்கு மேடைக்குச்‌ செல்ல தயங்கா தவர்கள்‌ தேவை. * 


என்று திரு. கருணாநிதி “ஆரியப்புயல்‌' என்ற கட்டுரையில்‌ 
உணர்ச்சிகளை, உத்வேகத்தை, வீராவேசத்தைத்‌ தூண்டி எழுதி 


யதுதான்‌ இந்தத்‌ தத்துவார்த்த த்தின்‌ கருவூலம்‌. 


ஆனால்‌ அந்தோ பரிதாபம்‌ ! தீப்பொறி பறக்கும்‌ இந்தச்‌ 
சொற்களால்‌ தூக்குமேடைக்குச்‌ செல்ல தயாராக இருந்த 
ஒருவரைக்‌ கூட தயார்‌ செய்ய முடியவில்லை. 


வரலாற்றுப்‌ போக்கிற்கு முற்றிலும்‌ மாறான நிகழ்ச்சிப்‌ போக்கு 
களை கற்பனை செய்து கொண்டு--இல்லை, இல்லை, இந்த நாட்டில்‌ 
என்றென்றும்‌ ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக பிரித்தாளும்‌ சூழ்ச்சி 
களைக்‌ கையாண்டு வந்த ஏகாதிபத்திய வரலா ற்றாசிரியர்கள்‌ எழுதிய 
வற்றை இரவல்‌ வாங்கிக்‌ கொண்டு--ஒரு தத்துவார்த்தத்தை 
உருவாக்கினால்‌, அது எப்படி வெற்றி பெறும்‌2 


Vv 


இந்த நாட்டில்‌ இன்று வாழும்‌ மக்கள்‌, அதில்‌ அவ்வப்போது 
குடியேறிய திராவிடர்கள்‌, ஆரியர்கள்‌, இரானியர்கள்‌, துருக்கியர்‌ 
கள்‌, தார்தாரியர்கள்‌, மொகலாயர்கள்‌, மங்கோலியர்கள்‌ ஆகிய 
பல்வேறு மக்கள்‌ இங்குள்ள மக்களுடன்‌ கலந்துவிட்டவர்கள்‌ என்ற 
உண்மையைத்‌ திரித்துக்‌ கூறியதை என்னவென்று சொல்வது ! 
அரிசியையும்‌ பருப்பையும்‌ சேர்த்து பொங்கல்‌ பொங்கிய பிறகு 
அந்தப்‌ பொங்கலிலிருந்து அரிசியையும்‌. பருப்பையும்‌ தனித்தனி 
யாக பிரிக்க முயற்சித்தால்‌ எப்படி வெற்றி பெற முடியம்‌? 
பாயாசத்திலிருந்து பாலையும்‌, சேமியாவையும்‌ பிரிப்பதற்காக 
அதை மேலும்‌ காய்ச்சினால்‌, பிரிக்க முடியுமா? அது மேலும்‌ 
இரண்டறக்‌ கலக்கத்தானே செய்யும்‌ ! 


1946-ம்‌ ஆண்டு, பிர்லா கம்பெனிக்கு பெல்லாரியில்‌ (அன்று 
அது சென்னை ராஜதானியில்‌ இருந்தது) ஒரு வனஸ்பதி தொழிற்‌ 
சாலைக்கு லைசென்ஸ்‌ வழங்கப்பட்டதை எதிர்த்து என்ன எழுதினார்‌ 
கள்‌ தெரியுமா? கப்பலோட்டிய தமிழன்‌ வ. உ. சிதம்பரனார்‌ 
பிறந்த தமிழ்‌ நாட்டில்‌ கப்பல்‌ ஓட்டும்‌ ஒரு கம்பெனியும்‌ இல்லாத 
ருக்கையில்‌ ஹிராசந்த்‌ என்ற வடநாட்டு முதலாளியின்‌ 
இந்தியா ஸ்டீம்‌ நேவிகேஷன்‌ என்ற கம்பெனி செழித்தோங்குவ 
தாகக்‌ கூறினர்‌. வடநாட்டு முதலாளி ஆதிக்கத்தில்‌ உள்ள வங்கி 
கள்‌, இன்சூரன்ஸ்‌ கம்பெனிகள்‌ ஆகியவற்றின்‌ மூலதனத்தைசும்‌, 
சேமிப்புக்களையும்‌ புள்ளி விவரங்களோடு கொடுத்து வடநாட்டு 
ஏகாதிபத்தியம்‌ தென்னாட்டை (திராவிடத்தை) அடிமையாக்கிக்‌ 
கொண்டிருக்கிறது என்று தீ பறக்க “பணத்தோட்டம்‌” என்ற 
நூலில்‌ எழுதியவர்‌ இரு. 9. என்‌. அண்ணாதுரை. 


ஆனால்‌ அவர்‌ இயக்கத்திலிருந்து வந்த இ. மு.க., ௮. இ. 
௮. இ. மு. க .ஆ&கிய இரண்டு கட்சிகளும்‌ ஆட்சிக்கு வந்த பிறகு 
அந்த அரசுகளின்‌ தொழிலாளர்‌ நல மந்திரிகள்‌ பம்பாய்க்கும்‌, 
அகமதாபா த்துக்கும்‌ சென்று அதே வடநாட்டு முதலாளிகனாகயெ 
பிர்லாக்களிடமும்‌, ஹீராசத்துக்களிடமும்‌ சென்று தமிழ்நாட்டில்‌ 
முதலீடு செய்யும்படி மண்டியிட்டுக்‌ கோரியதைக்‌ கண்டோம்‌. 
அதற்காகப்‌ பல சலுகைகளை அரசு செய்து கொடுப்பதாகக்‌ கூறு 
வயதையும்‌ கண்டோம்‌; காண்கிறோம்‌. 

பார்ப்பனர்கள்‌ ஆதிக்கம்‌” என்று அங்கலாய்த்துக்‌ கொண்ட 
வர்கள்‌, அதே ர்‌ பண்‌ சாதியில்‌ பிறந்த பாரதப்‌ பிரதமர்‌ 
இந்திரா காந்தியின்‌ தயவுக்காக இ. மு. க. தலைவரும்‌, ௮. இ. ௮. 
தி. மு. க. கலைவரும்‌ ஒருவரோடுஒருவர்‌ போட்டியிட்டு முல்லிக்குட்‌ 
பறந்து சென்று கொண்டிருப்பதையும்‌ காண்கறோம்‌. 


மொழிவழி மாநிலங்களுக்கான சளெர்ச் நாடெங்கும்‌ வளர்ந்‌ 
தோங்கிய காலத்தில்‌, தமிழ்நாட்டிலும்‌ வளர்ந்து வந்கபோக 


vi 


இந்த நிகழ்ச்சிப்‌ போக்கை இந்தத்‌ தலைவர்களால்‌ புரிந்து 
கொள்ளவே முடியவில்லை. மொழிவழி மாநிலப்‌ பிரிவினை 
ஏற்பட்ட பிறகும்‌, இவர்கள்‌ கூறும்‌ திராவிட இனத்தவரும்‌ 
வாழும்‌ கன்னியாகுமரி மாவட்டம்‌ அன்று திருவிதாங்கூர்‌, கொச்சி 
மாநிலத்தில்‌ இருந்தபோது, அதைத்‌ தமிழ்‌ நாட்டோடு சேர்க்க 
வேண்டும்‌ என்று ப, ஜீவானந்தம்‌, நேசமணி, சிவஞான 
கிராமணியார்‌ ஆகியோர்‌ தலைமையில்‌ நடந்த இயக்கத்துக்கும்‌ 
இவர்களுக்கும்‌ எவ்வித சம்பந்தமும்‌ இல்லை. அதே சமயத்தில்‌ 
தமிழனும்‌, மலையாளியும்‌, கன்னடியரும்‌, தெலுங்கரும்‌ ஒரே 
திராவிட இனத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ என்று கூறிய இந்தத்‌ தலைவர்‌ 
கள்‌, பிற்காலத்தில்‌ இந்த நான்கு மக்கள்‌ வாழும்‌ பிரதேசங்களை 
ஒரே மாநிலமாக்கட வேண்டும்‌ என்ற யோசனையை இராஜாஜி 
முன்‌ வைத்தபோது, அதை ஏனையோருடன்‌ சேர்ந்து கடுமையாக 
எதிர்த்தனர்‌! இன்று திரு. எம்‌. ஜி. இராமச்சந்திரன்‌ தமிழரல்ல, 
மலையாளி என்று திரு. கருணாநிதி கூறுகின்றார்‌. அவரோ என்‌ 
முன்னோர்கள்‌ தமிழர்கள்தான்‌; அவர்கள்‌ பாலக்காடு மாவட்டத்‌ 
திலுள்ள கொல்லங்கோட்டிற்குக்‌ குடியேறினர்‌ என்று வம்சாவளிக்‌ 
கதை கூறுகிறார்‌. மேலும்‌ திரு. கருணாநிதி தமிழரல்ல; அவருடைய 
முன்னோர்கள்‌ தெலுங்கர்கள்‌; ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டில்‌ 
குடியேறியவர்கள்‌ என்று கூறுகிறார்‌. இருவரும்‌ வம்சாவனி 
ஆராய்ச்சியில்‌ ஈடுபட்டுள்ளனர்‌. இதனடிப்படையில்‌ ஒருவருக்‌ 
கொருவர்‌ சவால்‌ விடுவதில்‌ ஈடுபடுகின்றனர்‌. இருவரும்‌ தமிழன்‌, 
மலையாளி, ஆந்திரத்தவர்‌, கன்னடத்தவர்‌ என்ற அடிப்படையில்‌ 
இனவெறியைத்‌ துரண்டுவதில்‌ ஒருவருக்கொருவர்‌ சளைக்காமல்‌ 
ஈடுபடுகின்‌ றனர்‌! 


திராவிட இயக்கம்‌ தி. ௧., தி. மு. க.வாக பிரிந்தது. தி.மு.க. 
ஆட்சிக்கு வந்தபிறகு: இ.மு.க., ௮. ரு மு.க. என்று இரண்டாகப்‌ 
பிரிந்தது. கொள்கை மாறுபாட்டின்‌ அடிப்படையிலும்‌ அல்ல 
ஆட்சிக்கு வந்த பிறகு யார்‌ முதலமைச்சர்‌ பதவியில்‌ இருப்பது 
என்ற பதவிச்சண்டை காரணமாக. இதற்காக திரு. எம்‌. ஜி. ஆர்‌. 
இரு. கருணாநிதியின்‌ மீது அவர்‌ முதலமைச்சராக இருந்த 
காலத்தில்‌ லஞ்சஊழல்புகாரை இந்திரா காந்தியிடம்‌ சமர்ப்‌ 
பித்து, * அதில்‌ வெற்றியடைந்தார்‌. இன்று கருணாநிதி, 
எம்‌. ஜி. இராமச்சந்திரன்‌ மீது ஊழல்‌ புகார்‌ அட்டியலை இந்திரா 
காந்தியிடம்‌ சமர்ப்பித்து, அதே பாதையில்‌ சென்று வெற்றி 
மாலையை சூடிக்‌ கொள்ள முயற்சிக்கிறார்‌. 


பெரியார்‌ ஈ. வெ. ராமசாமியை இருவரும்‌ கொண்டாடு 
கின்றனர்‌. ஆனால்‌ அவரோ கடவுள்‌ இல்லை என்று கடைசி வரை 
நாத்திகப்‌ பிரச்சாரத்தைச்‌ செய்தவர்‌. இவர்களோ. ஒன்றே 


vii 


குலம்‌; ஒருவனே தேவன்‌” என்று கூறி கடவுள்‌ உண்டு என்பதை 
ஏற்றுக்‌ கொள்கின்றனர்‌. பெரியார்‌ இராமசாமியின்‌ பிரதம 
சீடராகிய இரு: அண்ணாதுரைக்குச்‌ சமாதி கட்டி, அவரையே ஒரு 
கடவுளாக்கிவிட்டனர்‌-—சைவு நாயன்மார்கள்‌ அறுபத்து மூவரைக்‌ 
கடவுளாக்கியதுபோல ! 


இந்த இயக்கத்தைப்‌ பற்றி எழுதும்போது, பிரிட்டிஷ்‌ ஏகாதி 
பத்தியத்தை எதிர்த்து நடந்த விடுதலை இயக்கங்களுக்கும்‌ 
இதற்கும்‌ என்ன தொடர்பு இருந்தது? அவைகளில்‌ இது என்ன 
பாத்திரத்தை வகித்தது என்பதைப்‌ பார்க்க வேண்டியது அவசிய 
மாயிற்று. எனவே ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தின்‌ பல்வேறு 
போக்குகளை எடுத்து, விவரமாகக்‌ கூற வேண்டியது அவூய 
மாயிற்று. ஏனெனில்‌ இவைகள்‌ இன்று பள்ளிகளிலும்‌, கல்லூரி 
களிலும்‌ உள்ள பாடப்‌ புத்தகங்களில்‌ மாணவ, மாணவிகளுக்கு 
போ திக்கப்படுவ தில்லை. 

இந்தக்‌ காலகட்டத்தில்‌ தமிழ்நாட்டிலும்‌, இந்தியாவிலும்‌ 
தோன்றிய சமூக சீர்திருத்தத்தைப்‌ பற்றி விவரிப்பது அவசிய 
மாயிற்று. ஏனெனில்‌ இந்தக்‌ கால கட்டத்தில்‌ தோன்றிய சமூக 
சர்‌ திருத்‌ தவா திகளில்‌ பெரியார்‌ ராமசாமி தலைசிறந்தவர்‌ என்பதில்‌ 
ஐயமில்லை.குறிப்பாக தாழ்த்தப்பட்டவர்‌ தீண்டப்படா தவர்‌ என்று 
கூறப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின்‌ தன்மான உணர்ச்சிகளைத்‌ 
தட்டி எழுப்பி, நிமிர்ந்து நின்று தங்களுடைய சமூக உரிமைகளுக்‌ 
காகப்‌ போராடச்‌ செய்தவர்களில்‌ சிறந்தவர்‌ என்பதில்‌ 
ஐயமில்லை எனினும்‌ அவர்‌ . ஒரு தவறான தத்துவார்த்தத்தின்‌ 
தந்தையாவார்‌. 

இப்படிப்பட்ட தவரான தத்துவார்த்தத்தைக்‌ கொண்ட, 
தான்‌ கூறிய அடிப்படை இலட்சியத்தைக்‌ கைவிட்ட, முன்னுக்குப்‌ 
பின்‌ முரணான கோஷங்களை எழுப்பிய, தான்‌ கோஷித்த கோஷ்‌ 
களுக்கு முற்றிலும்‌ முரணான நடைமுறைகளைக்‌ கொண்ட ஒரு 
இயக்கத்திற்கு தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு கவர்ச்சியும்‌, 
பிடிப்பும்‌ ஏற்பட்டதற்குக்‌ காரணம்‌ என்ன? 

1947-ம்‌ ஆண்டு இந்தியா சுதந்திரம்‌ அடைந்த பிறகு காங்‌ 
இரஸ்‌ தலைவர்கள்‌, பிரிட்டிஷ்‌ ஆட்சியாளர்களுக்கு மனமாற்றம்‌ 
ஏற்பட்டுவிட்டதாகக்‌ கூறி, மக்களிடையே இருந்த ஏகாதிபத்திய 
எதிர்ப்பு உணர்ச்சிகளைக்‌ கொஞ்சம்‌, கொஞ்சமாக மங்க வைத்தது 
ஒரு காரணம்‌. 

இந்த நிலையில்‌ அதே ஏகாதிபத்தியவாதிகளிடம்‌ கடன்‌ வாங்கு : 
வதற்காக பன்னாட்டு முதலாளிகளோடு கூட்டுச்‌ சேர்ந்து இந்த 
தாட்டுமக்களை த்‌ தொடர்ந்து முன்னை விட அதிகக்‌ கொள்ளையடிக்க 
இந்திய அரசு அனுமதித்துக்‌ கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில்‌ 


7111 


கிராமப்புறத்தில்‌ திலச்‌சீர் திருத்தம்‌ ஒன்றையும்‌ செய்யாமல்‌, நிறை 
வேற்றிய சட்டங்களையும்‌ அமுல்படுத்தாது அதனால்‌ நாட்டில்‌ 
வறுமையும்‌ வேலையில்லா த்‌ திண்டாட்டமும்‌, பட்டினியும்‌, பிணி 
யும்‌ அதிகரித்து வருவது மற்றொரு காரணமாகும்‌. 

மறுபுறத்தில்‌ கம்யூனிஸ்ட்‌ இயக்கம்‌, தொழிற்சங்கங்கள்‌, 
தொழிலாளர்கள்‌ பொருளாதாரக்‌ கோரிக்கைகளை மட்டும்‌ 
வற்புறுத்தி வந்தன. விவசாய மக்களையும்‌, விவசாயத்‌ 
தொழிலாளிகளையும்‌ - கீழத்தஞ்சை நீங்கலாக - புறக்கணித்து 
வத்தது. 

இவ்வாறு அதிருப்தி மிகுந்த மக்களை காங்கரஸ்‌ ஆட்சிக்கு 
எதிராக கிளப்பீ விடுவது இந்த இயக்கத்தினருக்கு சுலபமாயிற்று. 


அதே சமயத்தில்‌, தொழில்துறையில்‌ மார்வாரி குஜராத்தி 
முதலானிகளைக்‌ காட்டிலும்‌ மிகவும்‌ பீன்தங்கிய தமிழ்நாட்டு 
முதலானிகளுக்குத்‌ தாங்களும்‌ தொழில்‌ துறையில்‌ வளர்ந்திட 
விரும்பும்‌அபிலாஷைகளைப்‌ பூர்த்தி செய்துகொள்ள இந்த இயக்கம்‌ 
பயன்பட்டது. அதனால்‌ அவர்களுடைய ஆதரவும்‌ கிட்டியது. 

ஆனால்‌ முதலாளித்துவத்தின்‌ மூப்புகாலத்தில்‌, அதன்‌ 
நெருக்கடி மேலும்‌ மேலும்‌ அழமாகிக்‌ கொண்டிருக்கும்‌ கால 
கட்டத்டுல்‌ அதைத்‌ தமிழ்நாட்டில்‌ வளர்க்கப்‌ பாடுபடும்‌ இந்த 
இயக்கத்திற்கும்‌, கட்சிகளுக்கும்‌, மற்ற முதலாளித்துவ தலைமை 
களைக்‌ கொண்ட கட்சிகளுக்கு ஏற்பட்ட கதிதான்‌ ஏற்படும்‌ 
என்பதில்‌ ஐயமில்லை. 


இந்த நூலை நான்‌ எழுதும்போது, பொது வாழ்க்கையில்‌ 
60 ஆண்டுகளுக்கும்‌ மேலாக எனக்கிருந்த அனுபவத்தின்‌ அடிப்‌ 
படையிலேயே எழுதியிருக்கிறேன்‌. இந்தக்‌ கால கட்டத்தில்‌ 
வாழ்ந்து வந்த, இன்னும்‌ வாழ்ந்து வருகிற தலைவர்களையும்‌, 
அவர்களுடைய இயக்கங்களையும்‌ நான்‌ அனுபவப்‌ பூர்வமாக அறி 
வேன்‌. அவர்கள்‌ உடன்‌ நெருங்கிப்‌ பழகியவன்‌ நான்‌. சுதந்திர 
இயக்கத்தின்‌ பல உப நதிகனில்‌ நானும்‌ இரண்டறக்‌ கலந்தவன்‌. 


இத்த நூல்‌ முற்றிலும்‌ என்னுடைய ஞாபகத்திலிருத்தே 
எழுதப்பட்டுள்ளது. அதனால்‌ சிற்சில சம்பவங்களின்‌ ஆண்டுகள்‌ 
தவருக இருக்கலாம்‌. ஆனால்‌ நிகழ்ச்சிகள்‌ ஒன்றும்‌ தவருன தல்ல. 

இந்த நூலை வருங்கால தலைமுறையினருக்கு சமர்ப்பணமாக 
அனிக்கிறேன்‌. 


பி.ராமமூர்த்தி 


பின்னுரை 


முதல பதிப்பில்‌ இருந்த சிறு பிழைகளை இந்த பதிப்பில்‌ 
திருத்த விரும்பினேன்‌. அப்படிச்‌ செய்தால்‌ பக்கங்கள்‌ பூராவை 
யும்‌ மாற்றி திரும்பவும்‌ அச்சடிக்கும்‌ போட்டோ எடுக்க 
வேண்டி வந்தது. அதனால்‌ முதல்‌ பதிப்பில்‌ இருந்தபடியே இந்த 
பதிப்பும்‌ அச்சடிக்கப்படுகிறது. 

முக்கியமான பிழை முதல்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சியின்‌ மந்திரி 
சபையில்‌ பனகல்‌ ராஜாவும்‌, பொப்பிலி ராஜாவும்‌ முதல்‌ 
அமைச்சராக இருக்கவில்லை. அதில்‌ கடலூரைச்‌ சேர்ந்த வக்கீல்‌ 
ரெட்டியார்‌ முதல்‌ அமைச்சராக இருந்தார்‌. அனால்‌ பதவி 
யேற்ற 6 மாதத்திற்குள்‌ அவர்‌ இறந்து விட்டார்‌. அதற்குப்‌ 
பிறகுதான்‌ பொப்பிலி ராஜா, பனகல்‌ ராஜா போன்ற 
ஜமின்தார்கள்‌ முதல்‌ அமைச்சர்களாக வந்தார்கள்‌. 
்‌... காங்கிரசின்‌ ஆண்டு மகாசபை மகாநாடு டிசம்பர்‌ மாதம்‌ 
30, 31 தேதிகளிலும்‌, அடுத்த ஆண்டு ஐனவரி 1, 2 தேதிகளில்‌ 
நடப்பது வழக்கம்‌. இந்த நூலில்‌ டிசம்பரில்‌ நடைபெறும்‌ 
ஆண்டையே குறிப்பிட்டிருக்கிறேன்‌. 


(பி. சாமமூர்த்தி. 


பதிப்புரை 

ஆர்ப்பாட்ட முழக்கங்களும்‌ ஆவேசப்பேச்சுகளும்‌ அரயெலாய்‌ 
மலர்ந்து விட்ட காலமிது. 

தனிப்பட்டவர்களைத தாக்குவதும்‌, தரக்குறைவாக எழுது 
வதும்‌ தவறல்ல என்னும்‌ “தத்துவம்‌” தலைதுரக்கவிட்ட நேரமிது! 
இத்நிலையில்‌, 

இருள்‌ கழித்த முழு நிலவாய்‌, 

தத்துவார்த்த சிந்தனையோடு, 

தர்க்கவாதப்‌ பின்னணியோடு, 

இந்த அரசியல்‌ நூல்‌, 

சர்வ கம்பீர த்தோடு உங்கள்‌ முன்‌ நடைபோட்டு வருகிறது 2 


இதை எழுதியவர்‌ யார்‌ 2 


ii 
இவர்‌ 1947க்குப்‌ பின்‌ அமைந்த “பாதுகாப்பான?” சூழ்நிலையில்‌ 
அரசியலில்‌ குதித்தவரல்லர்‌ ! 


“இம்‌: என்றால்‌ சிறைவாசம்‌, “ஏன்‌” என்றால்‌ வனவாசம்‌-—எனச்‌ 
சூத்திரம்‌ போல்‌ சுருங்கச்‌ சொல்லி விளங்க வைத்தானே பாரதி, 
அத்தகைய பிரிட்டிஷ்‌ பேராட்சியின்‌ பேயாட்டத்தை எதிர்த்து, 
விடுதலை முழக்கமிட்ட வீனார்ந்த செம்மல்‌ ! 


“நாடே சிறைச்சாலை ஆகிவிட்டது, இந்நிலையில்‌ எங்களை நீங்கள்‌ 
எங்கே சிறை வைப்பது” என்று அரிமாப்போல்‌ அறை கூவிச்‌ 
சென்று, சிறைக்குப்‌ பெருமை சேர்த்த தீரர்‌ பி. ராமமூர்த்தி 
அவர்களே இந்நூலாசிரியர்‌ ! 


இந்நூல்‌, விவாதத்திற்குரிய ஒரு பொருளைக்‌ கருப்பொருளாகக்‌ 
கொண்டு உருவாகியுள்ளது. 
ஆனால்‌, 

இதை எதிர்க்க விரும்புவர்களும்‌, தக்க சான்றுகளின்று 
எதிர்க்கவியலாத அளவுக்கு, வரலாற்று ஊன்றுகோல்களோடு 
வலிமையாக நிற்கிறது இந்நூல்‌. 


இன்று வாழும்‌ தலைவர்களுள்‌, அரசியல்‌ முதிர்ச்சியும்‌ அலை 
இந்திய அளவில்‌ அறிமுகமும்‌ அகில உலக அரசியலை ஆராயும்‌ 
வன்மையும்‌, வாய்ந்தவர்‌ மிகச்‌ சிலர்‌. அவர்களுள்‌ ஒருவர்‌, பி. ஆர்‌. 

வரலாற்றில்‌ நடைபயின்று, தம்‌ வாழ்க்கையையே நாட்டு 
வரலாறாக ஆக்கிக்கொண்ட பி. ஆர்‌. அவர்கள்‌, இன்னும்‌ இதுபோல்‌ 
பல நூல்களைத்‌ தந்து தமிழகத்தின்‌ அரசியல்‌ விழிப்புணர்ச்சிக்கு 
வித்திடவேண்டும்‌. 

குமிழக மக்கள்‌ இந்நூலைப்‌ படித்துப்பபன்‌ பெறுவதன்‌ 
வாயிலாக அசிரியர்க்கும்‌ எங்களுக்கும்‌ ஊக்கமளிக்க வேண்டுகிறோம்‌. 


எங்கள்‌ நூல்‌ அணிவகுப்பில்‌ .இந்நூலையும்‌ இணைத்துக்‌ 
கொள்வதில்‌ உவகையோடு, பெருமை கொள்கிறோம்‌. 


பழனியப்பா பிரதர்ஸ்‌ 


13. 


14. 


25. 


பொருளடக்கம்‌ 
பக்கம்‌ 


சுதந்திர இயக்கத்தின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ ... 1 


ஜஸ்டிஸ்‌ கட்சியில்‌ இருந்தவர்கள்‌ யார்‌? ட 76 
ஐஸ்டிஸ்‌ கட்‌ தோன்றியது ஏன்‌ ? ட... 
சுதந்திரப்போராட்டத்தை ஒடுக்க பிரிட்டிஷ்‌ 
ஆட்சிக்குச்‌ சேவை ர. 
சுதந்திர இயக்கத்தில்‌ இருந்தவர்கள்‌ யார்‌ ? டகர 
- விடுதலை இயக்கம்‌ விரிவடைந்த வரலாறு லக 56 
மாபெரும்‌ எழுச்சியின்‌ திடீர்‌ முடிவு மன்‌ 61 
பயங்கரவாத இயக்கத்தின்‌ தோற்றம்‌ ல்க 66 
அந்நிய ஆட்சியின்‌ சாகசமும்‌, சைமன்‌ கமிஷன்‌ 
எதிர்ப்பும்‌ ர 80 
ஐஸ்டிஸ்‌ கட்டி வேறு! பெரியார்‌ இயக்கம்‌ வேறு! ... 101 
பெரியாரின்‌ சமதர்மப்‌ பிரச்சாரம்‌ ஆரம்பமும்‌ 
முடிவும்‌ i ... 146 
இரண்டாவது உலக யுத்தமும்‌ இந்தியா 
சுதந்திரமடைந்த பின்னணியும்‌ ட ரீக 
வரலாற்று விபரங்களும்‌ திராவிட இயக்கக்‌ 
கற்பனைகளும்‌ உ 407 
பிராமணச்‌ சடங்குகளும்‌ பகுத்தறிவு வாதங்களும்‌ ... 226 


பண்டைக்காலம்‌ பற்றிய தவறான அணுகுமுறை ... 4359 


ஆஇக்க வர்க்கங்களின்‌ அரண்‌: பிராமண மதம்‌ .. 


பார இயும்‌-இிராவிட இயக்கமும்‌ ககக 


ஆரிய மாயையில்‌ சிக்கிய திராவிட மாயை ॥ 


“புணத்தோட்டமும்‌ விஞ்ஞான சோஷலிசமும்‌ ... 


சுதந்திர ததிற்குப்பின்‌ புதிய திலைமை 
தி.மு.க. வளர்ந்த பின்னணி 


கேரள கம்யூனிஸ்டு மந்திரிசபையில்‌ 


தமிழகத்திற்கு டைத்த பலன்‌ oe 


சீன-இந்திய சச்சரவுக்குப்பின்‌ 
சோதனைகளைக்‌ கடத்த முன்னேற்றம்‌ 


தி.மு.க. அமைச்சரவை தோற்றமும்‌ வீழ்ச்சியும்‌ .. 


20.4 
284 
286 
301 
264 


368 


377 
294 
405 


418 


© ஓஒ ஒ ஓஒ 
சுதந்திர இயக்கத்தின்‌ 
© ஒ © ஓ © 
தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 
திராவிட இயக்கம்‌ என்பது தமிழ்‌ நாட்டில்‌ மட்டும்‌ தோன்று 
வளர்ந்து அவ்வப்போது அதன்‌ வளர்ச்சிப்‌ போக்கில்‌ தோன்றிய 
தத்துவங்கையும்‌-—அவ்வப்போது அது வெளியிட்டுள்ள இலட்சியங்‌ 
களையும்‌ கொள்கைகளையும்‌-—கைவிட்டு இன்று இந்திரா காங்கிர 
சுக்குத்‌ துணைபோகும்‌ ஒரு இயக்கமாக காட்சியளிக்கிறது. இந்த 
இயக்கத்தின்‌ தன்மையை சரிவரப்‌ புரிந்து கொள்ள வேண்டுமாயின்‌ 
இந்திய நாட்டின்‌ வரலாற்றில்‌ எந்தக்‌ காலகட்டத்தில்‌.இந்த இயக்‌ 
கம்‌ தோன்றியது, இந்நாட்டின்‌ வரலாற்றுப்‌ போக்கில்‌ பல்வேறு 
காலகட்டத்தில்‌ இந்த இயக்கம்‌ வகித்த பாத்திரம்‌ என்ன, இன்று 
இந்த நாட்டின்‌ வரலாற்றில்‌ இந்த இயக்கம்‌ வகிக்கும்‌ பாத்திரம்‌ 
என்ன என்பனவற்றை சரிவரப்‌ புரிந்து கொள்வது அவசியமாகும்‌. 


திராவிட இயக்கத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ ஐஸ்டிஸ்‌ கட்சியைத்‌ 
தங்கள்‌ இயக்கத்தின்‌ பாரம்பரியச்‌ சொத்தாகக்‌ கொண்டாடு 
இருர்கள்‌. இந்திய வரலாற்றிலே ஐஸ்டிஸ்‌ கட்டு என்ற ஒரு கட்சி 
பிரிட்டிஷ்‌ ஆட்சி காலத்தில்‌ இருந்த சென்னை ராஜதானியில்‌ 
(Madras Presidency) தோற்றுவிக்கப்பட்டது. இந்தக்‌ கட்சியின்‌ 
கதை அனேகமாக 1937-ம்‌ ஆண்டோடு முடிந்துபோன ஒன்றாகும்‌. 
இந்தக்‌ கட்சி இருந்து வந்த காலம்‌ பூராவிலும்‌ இந்நாட்டின்‌ 
வரலாற்றில்‌ அது வகித்து வந்த பாத்திரம்‌ தேசபக்தியும்‌ சுதந்திர 
வாஞ்சையும்‌. கொண்ட எந்தவொரு இந்தியனும்‌ பெருமைப்படக்‌ 
கூடியதாக இல்லை ; மாறாக வெட்கித்‌ தலைகுனிய வேண்டியதாக 
இருந்தது. 
இந்த ஐஸ்டிஸ்‌ கட்சியின்‌ தலைவர்களைப்‌ “பற்றிப்‌ பிற்காலத்தில்‌ 
திராவிட இயக்கத்தின்‌ தத்துவார்த்த ஆசிரியராக விளங்கிய 
திரு. அண்ணாதுரை 
** அரண்மனைக்காரர்கள்‌ மோன்கள்‌ 
துரைமார்களின்‌ செல்லப்பிள்ளைகள்‌ 
சரிகைக்‌ குல்லாக்காரர்கள்‌ '* (அறப்போர்‌) 


_ என்று வர்ணித்தார்‌. 


2 


கட்சியின்‌ தலைவர்களையே தங்களுடைய மூதாதையர்களாக 
இன்னும்‌ கொண்டாடுகிறோர்கள்‌. எனவே திராவிட இயக்க தந்தைப்‌ 
பற்றிய இத்த நூலினை ஜஸ்டிஸ்‌ கட்சியைப்பற்றி இலட்யெ 
விமர்சனத்தோடு துவக்க வேண்டியது அவசியமாகிறது. 


ஆயினும்‌ திராவிட இயக்கத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ பக 
i 


இதை சரிவரப்‌ புரிந்துகொள்ள இந்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சி 
தோன்றி வளர்ந்து சென்ற வரலாற்றிலே இந்தக்‌ கட்சியின்‌ பாத்தி 
ரத்தைப்‌ புரிந்துகொள்வது அவசியம்‌. 


பிரிட்டிஷார்‌ இந்த நாட்டுக்கு 17-ம்‌ நூற்றாண்டில்‌ வத்த 
போது ஆட்சீயைப்‌ பிடிக்கவேண்டும்‌ என்ற நோக்கத்தோடு 
வரவில்லை. அந்தக்‌ காலத்தில்‌ எந்த ஐரோப்பியநாடும்‌ இந்தியா 
வைக்‌ காட்டிலும்‌ தொழில்‌ வளர்ச்சியில்‌ முன்னே றியிருக்கவில்லை ; 
மாறாக பின்தங்கி இருந்தது. 


அந்தக்‌ காலத்தில்‌ இந்தியாவில்‌ உற்பத்தியான டாக்கா- 
மஸ்லின்‌, சூரத்பட்டு, மற்றும்‌ குறு மிளகு, ஏலக்காய்‌ போன்ற 
வாசனைப்‌ பொருட்கள்‌ ஆகியவற்றை வாங்கி ஐரோப்பியச்‌ சந்தை 
களில்‌ விற்பனை செய்து லாபம்‌ சம்பாதிக்கும்‌ நோக்கத்தோடு சில 
ஐரோப்பியக்‌ கூட்டங்கள்‌ இந்தியாவிற்கு வந்தன. அதே போன்று 
இந்தோனேசியத்‌ தீவுகள்‌, சீனா, வியட்நாம்‌ போன்ற கிழக்கத்திய 
நாடுகளுக்கும்‌ இந்த ஐரோப்பிய வியாபாரக்கூட்டம்‌ சென்றது. 
இவர்கள்‌ அந்தந்த நாட்டில்‌ கிழக்கிந்தியக்‌ கம்பெனிஎன்ற பெயரால்‌ 
அந்த நாடுகளிடையே நடக்கும்‌ வியாபாரத்தில்‌ ஏகபோகத்தை 
வகித்தனர்‌. அந்தக்‌ கம்பெனிகளுக்கு இங்கிலாந்து, பிரான்ஸ்‌, 
ஹாலந்து, போர்ச்சுகல்‌ முதலிய நாடுகளில்‌ இருந்த அரசுகள்‌ 
இந்த வியாபாரத்தை நடத்தும்‌ ஏகபோக உரிமையை 
வழங்கின. இந்தக்‌ கம்பெனிகளுக்கு பிரிட்டிஷ்‌ கிழக்கிந்தியக்‌ 
கம்பெனி, போர்ச்சுக்கஸ்‌ கிழக்கிந்தியக்‌ கம்பெனி, பிரெஞ்சு 
கிழக்கிந்தியக்‌ கம்பெனி, டச்சு கிழக்கிந்தியக்‌ கம்பெனி என்று 
பெயர்களாகும்‌. இந்தக்‌ கம்பெனிகள்‌, தங்கள்‌ வியாபாரத்தை 
நடத்துவதற்கு, அன்றைக்கு இந்தியாவில்‌ ஆட்சி நடத்திய 
மொகலாய சக்கரவர்த்திகள்‌ அல்லது அந்தந்தப்‌ பிரதேசத்தில்‌ 
ஆட்சி நடத்திய குறுநில மன்னர்கள்‌ ஆகியோரிடமிருந்து அனுமதி 
பெற்றனர்‌. அவர்கள்‌ வாங்கும்‌ சரக்குகளைப்‌ பாதுகாப்பில்‌ 
வைத்துக்கொள்வதற்காக சிறுசிறு கோட்டைகளைக்‌ கட்டிக்‌ 
கொள்ளவும்‌, அவற்றில்‌ சிறுசிறு ஆயுதந்தாங்கிய படைகளை 
வைத்துக்கொள்ளவும்‌, அனுமதியும்‌ பெற்றுக்கொண்டனர்‌. 


பிரிட்டிஷ்‌ கிழக்கிந்தியக்‌ கம்பெனி மொகலாய சக்கரவர்த்தி 
ஐஹாங்கீரிடம்‌ 1603-ல்‌ அனுமதி பெற்று கல்கத்தாவில்‌ “வில்லியம்‌ 


3 


கோட்டை: என்ற ஒரு கோட்டையைக்‌ கட்டிக்‌ கொண்டது. 
சென்னையில்‌, அந்தப்‌ பகுதியில்‌ குறுநில மன்னராக இருந்த 
சென்னப்பராயனிடம்‌ அனுமதி பெற்று '*செயின்ட்‌ ஜார்ஜ்‌ 
கோட்டை' என்ற கோட்டையைக்‌ கட்டிக்‌ கொண்டது. 


இதே போன்று புதுச்சேரி, காரைக்கால்‌, மாகி, ஏனம்‌, 
சந்திரநாகூர்‌ ஆகிய இடங்களில்‌ பிரஞ்சுக்‌ கிழக்கிந்தியக்‌ கம்பெனி 
கோட்டைகளைக்‌ கட்டிக்‌ கொண்டது. இதே போன்று போர்ச்சு 
சிய கம்பெனியானது, கேரளத்தில்‌ இருந்த ஜாமொரினிடமிருந்து 
அனுமதி பெற்று கோழிக்கோட்டிலும்‌, கோவா, டையூ, டாமன்‌, 
பம்பாய்‌ ஆகிய இடங்களிலும்‌ கோட்டைகளைக்‌ கட்டிக்‌ கொண்டது. 
(பிறகு திருமணத்தின்‌ காரணமாக ஏற்பட்ட உறவின்‌ அடிப்படை 
யில்‌ போர்ச்சுசியரிடமிருத்து பம்பாய்‌ பிரிட்டிஷ்‌ அரசுக்கு சீதன 
மாகக்‌ கொடுக்கப்பட்டது.) 


டச்சுக்கம்பெனி தரங்கம்பாடியில்‌ (18௦0௦3) ஒருகோட்டை 
யைக்‌ கட்டிக்‌ கொண்டது. மொகலாய சக்கரவர்த்தி ஒளரங்கசீப்‌ 
காலத்தில்‌ மொகலாயச்‌ சாம்ராஜ்யம்‌ நொறுங்கத்‌ தொடங்கியது. 
அவனுக்குப்‌ பிறகு அது பல்வேறு நவாபுகளின்‌ ஆட்சிகளாகச்‌ 
சிதறுண்டது. அவன்‌ காலத்திலேயே மகாராஷ்டிரத்தில்‌ சிவாஜி, 
கலகக்கொடியை உயர்த்தி மராட்டிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்‌ 
தார்‌. அதுவும்‌ பிற்காலத்தில்‌ சிதறுண்டது. இந்தக்‌ காலத்தில்‌ 
இருந்த பல்வேறு நவாபுகளும்‌, குறுநில மன்னர்களும்‌ ஒருவருக்‌ 
கொருவர்‌ போர்‌ தொடுத்தனர்‌. போரில்‌ வெற்றி பெறுவதற்‌ 
காக ஐரோப்பியக்‌ கம்பெனிகளின்‌ உதவியை நாடினர்‌. அந்தக்‌ 
கம்பெனீகளுடைய படைகள்‌, ஆயுதங்கள்‌ முதலிய உதவிகளை 
நாடினர்‌. இந்தக்‌ கம்பெனிகளும்‌ இந்தப்‌ போட்டியை இந்தியாவில்‌ 
தங்களுடைய செல்வாக்கு ஒங்குவதற்காகப்‌ பயன்படுத்தின. ஆனால்‌ 
இந்தப்‌ போட்டியில்‌ வெற்றி பெற்றது பிரிட்டிஷ்‌ கிழக்கிந்தியக்‌ 
கம்பெனி. அது இந்திய நவாபுகளுக்கும்‌, மன்னர்களுக்கும்‌ அளித்த 
உதவிக்குக்‌ கைமாறாக சில பிரதேசங்களில்‌ மக்களிடம்‌ வரிவசூலிக்கும்‌ 
உரிமையைப்‌ பெற்றது. மேல்ல மெல்ல 18-ம்‌ நூற்றாண்டின்‌ 
முற்பகுதிக்குள்‌ பிரிட்டிஷ்‌ கிழக்கிந்தியக்‌ கம்பெனி இந்தியாவின்‌ 
பெரும்பகுதியில்‌ அரசியல்‌ ஆட்சியைக்‌ கைப்பற்றியது. அப்பொழுது 
மக்களிடமிருந்து வசூலிக்கும்‌ வரிப்பணத்தை இந்த நாட்டில்‌ 
இருந்த நீர்ப்பாசன வசதிகள்‌ போன்றவற்றைப்‌ பராமரிப்ப 
தற்குக்கூடப்‌ பயன்படுத்தவில்லை. மாறாக அந்த வரிப்பண த்தைக்‌ 
கொண்டே இந்த நாட்டிலிருந்த பொருட்களை வாங்கி ஐரோப்பிய 
சந்தைகளில்‌ விற்றது. சுருங்கச்‌ சொன்னால்‌ இந்த நாட்டை 
பகிரங்கமாகக்‌ கொள்ளையடித்தது. 


க 


இதன்‌ விளைவாக நாடெங்கிலும்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்கு எதிராகக்‌ 
கொந்தளிப்பு தோன்றி வளர்ந்தது. சில மன்னர்கள்‌, நவாபுகள்‌ 
கொந்தளித்து பிரிட்டிஷ்‌ கிழக்கிந்தியக்‌ கம்பெனியின்‌ கைவச 
மிருந்த இந்தியச்‌ சிப்பாய்களிடையே கும்பினி ஆட்சிக்கு எதிராகக்‌ 


கலக உணர்ச்சியை வளர்த்தனர்‌: 


இதன்‌ விளைவாக 1857-ம்‌ ஆண்டு :*ப்பாய்க்‌ கலகம்‌'” என்று 
பிரிட்டிஷ்‌ வரலாற்று ஆசிரியர்கள்‌ வர்ணிக்கும்‌ முதல்‌ ஆயுதம்‌ 
தாங்கிய க தந்திரப்‌ போராட்டம்‌ மூண்டது. இந்தப்‌ போராட்டம்‌ 
இந்தியா பூராவிலும்‌ பரவியிருந்த து என்றாலும்‌ பல்வேறுபிரதேசங்‌ 
களில்‌ ஆட்சி புரிந்த சிறிய, பெரிய மன்னர்கள்‌ பிரிட்டிஷ்‌ கம்பெனி 
யின்‌ ஆட்சிக்கு உதவி செய்தனர்‌. இதன்‌ காரணமாக இந்தப்‌ 
போராட்டம்‌ வெற்றி பெறவில்லை . 


இதற்கிடையே இங்கிலாந்தில்‌ நீராவி என்ஜினைக்‌ கொண்டு 
ரயிலை ஒட்டுவதற்கும்‌, மற்றும்‌ பல எந்திரங்களை ஒட்டுவதற்கும்‌, 
நூல்‌ நூற்பதற்கும்‌, நெய்வதற்கும்‌ மெஷின்கள்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்டன. இவற்றின்‌ விளைவாக இங்கிலாந்து எந்திர த்தொழிலில்‌ 
வெகு வேகமாக வளர்ந்தது. இதைத்தான்‌ வரலாற்றிலே 
“தொழில்‌ புரட்சி (Industrial Revolution) என்று வர்ணிப்பார்‌ 
கள்‌. இந்த எந்திரங்களைக்கொண்டு தொழிற்சாலைகளை அமைத்திட 
மூலதனம்‌ அதிகமாகத்‌ தேவைப்பட்டது. எனவே தொழிற்சாலை 
களை நடத்துவதற்குத்‌ தேவையான மூலதனத்தைக்‌ திரட்டு 
வதற்கு வேண்டிய கம்பெனிகள்‌ தோன்றின. இந்த வளர்ச்சிப்‌ 
போக்கின்‌ இடையே இந்தக்‌ கம்பெனிகளுக்கு அதிகமான மூலதனம்‌ 
தேவைப்படவே மக்களின்‌ சேமிப்புக்களை ஒன்றாகத்‌ திரட்டி இந்தக்‌ 
கம்பெனிகளின்‌ மூலதனத்தில்‌ முதலீடு செய்வதற்கும்‌ மற்றும்‌ 
அன்றாடத்‌ தேவைகளுக்குக்‌ கடனாகக்‌ கொடுக்கவும்‌ வங்கிகளும்‌. 
இன்ஷ்யூரன்ஸ்‌ கம்பெனிகளும்‌ தோன்றி வளர்ந்தன. 


இவ்வாறு எந்திர முதலாளித்துவம்‌ வளரும்போது அதற்கும்‌ 
கிழக்கிந்தியக்‌ கம்பெனி பிரதிநிதித்துவப்படுத்திய வியாபார 
முதலாளித்துவத்திற்கும்‌ இடையே (Mercantile Capitalism) 
முரண்பாடுகள்‌ தோன்றி வளர்ந்தன. உதாரணமாக இங்கிலாந்‌ 
தில்‌ தோற்றுவிக்கப்பட்ட ஐவுளி ஆலைகளுக்கு இந்தியா, எகிப்து 
போன்‌ ற நாடுகளிலிருந்து பருத்தி தேவைப்பட்டது. அந்த ஆலை 
களில்‌ உற்பத்தியாகும்‌ துணிக்கு வெளிநாட்டுச்‌ சந்தைகளும்‌ 
தேவைப்பட்டன. ஒகழக்கிந்தியக்‌ கம்பெனியோ இந்தியாவில்‌ 
கைத்தறித்‌ துணிகளை வாங்கி ஐரோப்பிய நாடுகளில்‌ விற்று லாபம்‌ 
சம்பாதித்துக்‌ கொண்டிருந்தது. இதன்‌ விளைவாக கிழக்கிந்தியக்‌ 
கம்பெனிகளின்‌ நலன்களுக்கும்‌, பிரிட்டனில்‌ வளர்ந்து வந்த எந்திர 


0 


முதலாளித்துவத்திற்கும்‌ இடையே முரண்பாடுகள்‌ வளர்ந்தது 

இயற்கையே. இது வளர்ந்து முற்றிய காலத்தில்தான்‌ 1857-ம்‌ 

ஆண்டு இந்தியாவில்‌ கம்பெனி ஆட்சிக்கு எதிராகசீ சிப்பாய்‌ 
கலகம்‌ என்ற முதல்‌ சுதந்திரப்‌ போராட்டம்‌ வெடித்தது. அது” 
தோற்கடிக்கப்பட்ட பிறகு (அதன்‌ காரணங்களை விவரிப்பது இந்த 

நூலுக்கு அவசியமில்லை) பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ கிழக்கிந்தியக்‌ 
கம்பெனி சாசனத்தை ரத்து செய்துவிட்டு இந்தியாவின்‌ ஆட்சியை 
நேரடியாக மேற்கொண்டது. இந்தியத்‌ தொழில்கள்‌--குறிப்பாகக்‌ 
கைத்தறி தொழில்‌ நசுங்கத்‌ தொடங்கியது. டாக்கா, மூர்சிதா 
பாத்‌ முதலிய கைத்தறிக்‌ கேந்திரங்களில்‌ மிகவும்‌ மென்மையான 

மஸ்லின்‌ துணியை நெய்து வந்த நெசவாளர்களின்‌ கட்டை 
விரல்கள்‌ அறுக்கப்பட்டன -- இந்தத்‌ தொழிலை நாசமாக்கு 
வதற்காக. 


இந்தியாவின்‌ பல்வேறு பகுதிகளில்‌ உற்பத்தியாகும்‌ பருத்‌ 
இயை வாங்கி ஒரிடத்தில்‌ சேர்த்துத்‌ துறைமுகங்களுக்கு அனுப்பி 
அங்கிருந்து இங்கிலாந்துக்கு அனுப்புவதற்குப்‌ போக்குவரத்து 
வசதிகள்‌ தேவைப்பட்டன. அதே போன்று இங்கிலா ந்திலிருந்து 
இறக்குமதியாகும்‌ துணி முதலிய பொருட்களை இந்தியா பூராவும்‌ 
கொண்டு செல்வதற்காகவும்‌ போக்குவரத்து வசதிகள்‌ தேவைப்‌ 
பட்டன. இதுவன்றி மீண்டும்‌ ஒரு சுதந்திரப்போராட்டம்‌ வந்‌ 
கால்‌, அதை அடக்குவதற்காகவும்‌ துரிதமான போக்குவரத்து 
வசதிகள்‌ தேவைப்பட்டன. தன்‌ பொருட்டு பல பிரிட்டிஷ்‌ 
கம்பெனிகள்‌ பல்வேறு பகுதிகளில்‌ இரயில்வேக்களை. அமைக்க முன்‌ 
வந்தன. இவைகளுக்கு  ஊக்கமளிப்பத ற்காக இந்தியாவில்‌ 
இருந்த பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ இந்தக்‌ கம்பெனிகள்‌ போட்ட மூலதனத்‌ 
துக்கு ஆண்டுக்கு 6% லாபத்திற்கு உத்தரவாதம்‌ அளித்தது. அதா 
வது அந்த இரயில்வே கம்பெனிகளுக்கு. நஷ்டம்‌ ஏற்பட்டால்‌ அந்த 
நஷ்டத்தையும்‌ அதற்கு மேலும்‌ 6% லாபத்தையும்‌ சர்க்கார்‌ அந்த 
கம்பெனிகளுக்கு மக்கள துவரிப்பண த்‌ திலிருந்து கொடுக்கும்‌. நஷ்டம்‌ 
ஏற்படாமல்‌ 6%-க்கு குறைவான லாபம்‌ கிடைத்தாலும்‌ அவ்வாறு 
குறைந்தஅளவு பணத்தைச்‌ சர்க்கார்‌, வரியாக வசூலித்த பணத்த 
லிருந்து ஈடு செய்யும்‌. இப்படிப்பட்ட உத்தரவாதத்தின்‌ விளைவாக 
இத்த இரயில்வே கம்பெனிகள்‌ இரயில்வேக்களை நிறுவும்‌ பொழுது 
ஊ தாரித்தனமாகச்‌ செலவு செய்தன. செலவு செய்ததாக பொய்க்‌ 
கணக்கைக்‌ காட்டின. இதனால்‌ இந்த இரயில்வேக்களில்‌ போடப்‌ 
பட்ட ஆரம்ப முதலும்‌ மிகைப்படுத்திக்‌ காட்டப்பட்டது. அதன்‌ 
மீது குறைந்தபட்ச 6% லாபம்‌ கிடைப்பது ற்காக வேண்டி இந்திய 
மக்களிடம்‌ வசூலித்த வரிப்பணத்தைக்‌ கொண்டு சர்க்கார்‌ 
பூர்த்தி செய்தது. 


இதனால்‌ இந்தியாவைப்‌ போன்‌ ற பரந்த நாட்டுக்குத்‌ தேவை 
யான இரயில்வே எஞ்சின்களை உற்பத்தி செய்யும்‌ தொழில்‌ 
இங்கிலாந்தில்‌ துரிதமாக வளர்ந்தது. இந்தியாவில்‌ அந்த எஞ்சின்‌ 
களையும்‌, “வேகன்‌ (சாமான்‌ ஏற்றிச்‌ செல்லும்‌ வண்டி)களையும்‌, 
இரயில்‌ பெட்டிகளையும்‌ பழுதுபார்ப்பதற்காக மட்டும்‌ லோகோ 
ஒர்க்‌ ஷெட்டுகள்‌ (1.௦௦ Work Sheds), வேகன்‌ ஒர்க்‌ ஷாப்புகள்‌, 
கேரெஜ்‌ ஓர்க்‌ ஷாப்புகள்‌ ஆகியவை இந்தியாவில்‌ பல்வேறு இடங்‌ 
களில்‌ துவக்கப்பட்டன. வேகன்களை இந்தியாவிலேயே தயாரிப்ப 
தற்கு சாக்ஸ்பெரி (கடலக) போன்ற பிரிட்டிஷ்‌ கம்பெனிகளால்‌ 
சில தொழிற்சாலைகள்‌ துவக்கப்பட்டன. 


ரயில்‌ போக்குவரத்து வளரும்போது அதற்கு அத்தியாவசிய 
மான நிலக்கரி இந்தியாவில்‌ கண்டுபிடிக்கப்பட்டது. அத்தகைய 
சுரங்கங்கள்‌ வங்காளத்தின்‌ மேற்குப்‌ பகுதியிலும்‌, ஒரிசாவின்‌ 
வடக்குப்‌ பகுதியிலும்‌, பீகாரின்‌ கிழக்குப்‌ பகுதியிலும்‌, மத்தியப்‌ 
பிரதேசத்தின்‌ பல பகுதிகளிலும்‌, மகாராஷ்டிர த்தில்‌ சிலபகுதிகளி 
லும்‌, ஆந்திராவில்‌ சங்கரேணி பகுதியிலும்‌, 'வெட்டப்பட்டன. 
இந்தச்‌ சுரங்கங்கள்‌ *பர்டு அன்டு ' கம்பெனி (Bird & Company) 
பார்ன்‌ அன்டு கம்பெனி (பா & C௦) ஆண்ட்ரூயூல்‌. அன்டு கம்பெனி 
(Andrew Yule & Co) பால்மர்‌ லாரிக்‌ அன்டு கம்பெனி (Balmer 
Lawrie & Co) முதலிய பிரிட்டிஷ்‌ கம்பெனிகளால்‌ நடத்தப்‌ 
பட்டன. 


நீராவி எஞ்ஜின்களைக்‌ கொண்டு கப்பல்களை ஓட்டுவது சாத்திய 
மாகவில்லவியாபாரத்தை வளப்பதற்காக மரக்கலங்களுக்குப்‌ 
பதிலாக ்‌ பல அயிரம்‌ டன்‌ எடையுள்ள சாமான்களை ஏற்றிச்‌ 
செல்லக்‌ கூடிய கப்பல்களைக்‌ கட்டும்‌ தொழில்‌ இங்கிலாந்தில்‌ 
வளர்ந்தது. இங்கிலாந்திலிருந்து சாமான்களை ஏற்றுமதி செய்வ 
தற்காகவும்‌, இந்தியாவிலிருந்து மூலப்‌ பொருட்களை ஏற்றுமதி 
செய்வதற்காகவும்‌, தேவைப்பட்ட சாக்கு மூட்டைகள்‌ (Packing 
Materials) உற்பத்தி செய்வதற்கு வேண்டிய சணல்‌ உற்பத்தி 
செய்வதற்கு கங்கையும்‌, பிரம்மபுத்திராவும்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து 
பிறகு பல களை நதிகளாக பிரிந்து பாயும்‌ டெல்டா பிரதேச 
மாகிய வங்காளத்தில்‌ உள்ள சதுப்பு நிலங்கள்‌ மிகவும்‌ பொருத்த 
மாய்‌ இருந்தன. அதனால்‌ இந்தப்‌ பகுதிகளில்‌ நெற்‌ பயிருக்குப்‌ 
பதிலாக சணல்‌ பயிர்‌ வளர்ந்தது. ஆரம்பத்தில்‌ இந்தக்‌ கச்சா 
சணல்‌ இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு 
அங்கு ஸ்காட்லாந்தின்‌ டண்டி (Dமney)நகரத்திலும்‌ அதன்‌ சுற்று 
வட்டாரத்திலும்‌ சணல்‌ ஆலைகள்‌ நிறுவப்பட்டன. பிறகு 
கல்கத்தாவில்‌ சுற்றுப்புறங்களாயெ ஹூக்ளி, ஹெளரா 
24--பீர்கானா ஆகிய மாவட்டங்களிலும்‌ சணல்‌ அலைகள்‌ 


7 


பிரிட்டிஷ்‌ முதலாளிகளால்‌ உருவாக்கப்பட்டன. வங்காளத்தில்‌ 
உள்ள டார்ஜிலிங்‌ ( Daரjeeling ) மலைப்பகுதிகளும்‌, அஸ்ஸாமில்‌ 
உள்ள மலைச்‌ சரிவுகளும்‌, தமிழ்நாட்டில்‌ வால்பாறை, நீலகிரி, 
கூடலூர்‌ முதலிய மலைப்பகுஇகளும்‌, கேரளத்தில்‌ மூணாறு, தேவி 
குளம்‌, பீர்மேடு முதலிய மலைப்பகுதிகளும்‌, மைசூர்‌ ராஜ்யத்தில்‌ 
குடகு, சிக்மகளூர்‌ மலைப்பகுதிகளும்‌ காப்பி, தேயிலைப்‌ பயிர்‌ 
களுக்குப்‌ பொருத்தமாய்‌ இநந்தன. இங்கெல்லாம்‌ காப்பி, 
தேயிலைத்‌ தோட்டங்கள்‌ பிரிட்டிஷ்‌ கம்பெனிகளால்‌ உருவாக்கப்‌ 
பட்டன. 


அந்தக்‌ காலத்தில்‌ துணிக்கு ரசாயனச்‌ சாயம்‌ கிடையாது. 
செடிகொடிகளிலிருந்துதான்‌ துணிக்கு சாயம்‌ உற்பத்தி செய்யப்‌ 
பட்டது. இப்படிப்பட்ட பயிருக்கு பீகார்‌ மாநிலத்தில்‌ சம்பரான்‌ 
மாவட்டத்திலும்‌, “பீகார்‌, வங்காளத்தையும்‌ ஒட்டியிருந்த 
சந்தால்பர்கானாவிலும்‌ வசதிகள்‌ இருந்தன. அங்கே “இண்டிகோ 
என்‌ ற ஒருவகை செடி இதற்காக உற்பத்தி செய்யப்பட்டது அந்த 
இண்டிகோ தோட்டங்கள்‌ பிரிட்டிஷ்‌ முதலாளிகளுக்குச்‌ சொந்த 
மாக இருந்தன. 

இது மட்டுமல்லாது இலங்கையில்‌ பிரிட்டிஷ்‌ முதலாளிகளுக்குச்‌ 
சொந்தமான தேயிலைத்‌ தோட்டங்களில்‌ வேலை செய்வதற்கும்‌ 
இந்துமகா சமுத்திரத்தின்‌ நடுவே உள்ள மொரீஷியஸ்‌, ஆஸ்டிரேலி 
யாவுக்‌ கருகிலுள்ள பிஜி ஆகிய தீவுகளில்‌ பிரிட்டிஷ்‌ முதலாளி 
களுக்குச்‌ சொந்தமான கரும்புத்‌ தோட்டங்களில்‌ வேலை செய்வ 
தற்கும்‌, தென்‌ஆப்யிரிக்காவில்‌ இருந்த வைரச்‌ சுரங்கங்களில்‌ வேலை 
செய்வதற்கும்‌, அட்லாண்டிக்‌ மகா சமுத்திரத்தில்‌ அமெரிக்காவை 
அடுத்து உள்ள பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ ழ்‌ இருந்த மேற்கிந்திய தீவு 
களின்‌ கரும்புத்‌ தோட்டங்களில்‌ வேலை செய்வதற்கும்‌ தமிழ்நாடு, 
பீகார்‌, கிழக்கு மத்திய பிரதேசம்‌, ஒரிசா ஆகிய மாநிலங்களி 
லிருந்து நிலமில்லா த கூலிகள்‌, கங்காணிகள்‌ மூலமாக ஏற்றுமதி 
செய்யப்பட்டு அடிமை வாழ்க்கைக்கு உள்ளாக்கப்பட்டனர்‌. 


மைசூரில்‌ பெங்களூருக்கு அடுத்த கோலாரில்‌ தங்கம்‌ இருப்‌ 
பதைக்‌ கண்டுபிடித்தவுடன்‌ அந்தச்‌ சுரங்கங்களைத்‌ தோண்டி 
தங்கத்தை எடுத்து லாபம்‌ சம்பாதிக்கவும்‌ வந்தது * ஜான்‌ டெய்‌ 
லர்‌” என்ற (7௦1 Taylor) பிரிட்டிஷ்‌ கம்பெனியாகும்‌. 


ஆக பிரிட்டிஷ்‌ ஆட்‌ இந்தியாவில்‌ குறைந்தபட்ச, ஆனால்‌ 
அத்தியாவசியமான, தொழில்‌ வளர்ச்சியை ஏற்படுத்தியது, ஆனால்‌, 
ஒரு தேசிய முதலாளித்துவம்‌ வளர்வதையும்‌ எந்திரத்‌ தொழில்‌ 
வளர்ச்சியையும்‌ விரும்பவில்லை. மாறாக பிரிட்டனில்‌ உள்ள 
தொழிற்சாலைகளில்‌ உற்பத்தியாகும்‌ பொருட்களுக்கு இந்தியா 


8 


சந்தையாக இருக்கவேண்டும்‌ என்றே விரும்பியது. அந்தத்‌ தொழிற்‌ 
சாலைகளுக்கு மலிவான விலையில்‌ மூலப்‌ பொருட்களைச்‌ சப்ளை 
செய்யும்‌ ஊற்றாக வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்ற விருப்பத்‌ 
இனால்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ இந்தியாவில்‌ தொழில்‌ வளர்ச்சி ஏற்‌ 
படாதவாறு செய்ய தனது * அரசியல்‌ அதிகாரத்தைத்‌ துஷ்‌ 
பிரயோகம்‌ செய்தது. அதற்குத்‌ தேவைப்பட்ட தொழில்களையே 
மேலே கூறிய வண்ணம்‌ வளர்த்தது. அந்தத்‌ தொழில்களிலும்‌ 
பிரிட்டிஷ்‌ முதலாளிகளே ஆதிக்கம்‌ செலுத்தினர்‌. 


எந்திரங்கள்‌ மூலம்‌ தொழிற்சாலைகளில்‌ உற்பத்தியாகும்‌ 
பொருட்களோடு, போட்டி போடமுடியாத நிலைமையில்‌ இந்தியா 
வில்‌ இருந்த கைத்தொழில்கள்‌ நாசமாகுிக்‌ கொண்டே இருந்தன. 


இதைத்‌ தான்‌ “காரல்‌ மார்க்ஸ்‌” உழ்க்கண்டவாறு வர்ணிக்‌ 
கிறார்‌: 


க *இத்திய சமுதாயத்தின்‌ உருவ அமைப்பு முழுவதையும்‌ 
(அதை ஆடச்‌ புரியும்‌) இங்கிலாந்து தகர்த்துத்‌ தரைமட்டமாக்கி 
விட்டது. இந்த அழிவிலிருந்து புனர்வாழ்வின்‌ சின்னங்கள்‌ 
எதுவுமே தோன்றவில்லை. தன்னுடைய பண்டைய உலகத்தின்‌ 
அழிவும்‌ அதேசமங்த்தில்‌ புதிய உலகத்தை பெருமலிருப்பதும்‌, 
இந்தியரின்‌ துன்ப துயரத்தில்‌ பிரத்தியேகத்தன்மை வாய்ந்த 
தொரு சோகத்தையே ஊட்டியுள்ளது. இங்கலொந்தினால்‌ ஆட்சி 
செய்யப்படும்‌ இந்தியா அதன்‌ தொன்மைவாய்ந்த பாரம்பர்யன்‌ 
களிலிருந்து பிரிக்கப்பட்டு விட்டது ; அதன்‌ சென்ற காலம்‌ 
முழுமையிலிருந்துமே துண்டிக்கப்பட்டு விட்டது...” 


““அங்கிலேயர்களின்‌ நுழைவு இந்தியக்‌ கைத்தறியை நாச 
மாக்கியது ; இந்திய ராட்டையையும்‌ அழித்தொழித்தது. முதலில்‌ 
இந்தியத்‌ துணிகளை ஐரோப்பிய மார்க்கெட்டுகளிலிருந்தே விரட்டி 
யடித்தது. அதன்பிறகு தன்‌ தேசத்தில்‌ உற்பத்தியான துணிகளை 
நூலாடைகளுக்கே தாயகமாக. விளங்கிய இந்திய தேசத்திற்குள்‌ 
இறக்குமதி செய்து குவித்தது இங்கிலாந்து...”? 

“இதன்‌ பாதகமான விளைவு அற்புதமான துணிகளுக்குப்‌ 
பெயர்‌ போன இந்திய நகரங்கள்‌ நாசமாகியது மட்டுமல்ல ; 
ஆங்கிலேய நாட்டு நீராவி யந்திரமும்‌, விஞ்ஞானமும்‌ இந்துஸ்‌ 
தானம்‌ முழுமையிலும்‌ அமைந்திருந்த விவசாயத்திற்கும்‌, 
கைத்தொழிலுக்குமிடையே இருந்த இணைப்பையும்‌ பிணைப்பையும்‌ 
தகர்த்தெறிந்து விட்டன.” ? 


9 


இப்படிப்பட்ட நிலைமையில்‌ இந்தியாவில்‌ - மக்களிடையே 
வறுமையும்‌, வேலையில்லாத்‌ இண்டாட்டமும்‌ வளர்ந்ததன்‌ 
காரணமாக பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்கு எதிராக கொந்தளிப்பு வளர்வ 
தற்கு வேண்டிய சூழ்நிலை வேகமாக உருவாகிக்‌ கொண்டிருந்தது. 
இந்த நிலையில்‌ 1885-ம்‌ ஆண்டு இரண்டு ஆங்கிலேயர்களின்‌ முயற்சி 
யினால்‌ பிரிட்டிஷ்‌ வைஸ்ராயினுடைய ஆசியையும்‌ பெற்று, 
காங்கிரஸ்‌ மகாசபை ஆரம்பிக்கப்பட்டது. ஆங்கலம்‌ படித்தவர்கள்‌ 
நிரம்பிய அந்தக்‌ காங்கிரஸ்‌ மகாசபை பிரிட்டிஷ்‌ சர்க்காருக்கு 
விசுவாசம்‌ தெரிவித்தது. பெரிய பதவிகளில்‌ இந்தியர்களையும்‌ 
அமர்த்த வேண்டும்‌ என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது. இந்த 
நிலை சல ஆண்டுகள்‌ தான்‌ நீடித்தது. 


சென்ற நூற்றாண்டின்‌ இறுதியிலும்‌ இந்த நூற்றாண்டின்‌ 
ஆரம்பத்திலும்‌ சில இந்தியர்கள்‌ இயந்திரத்‌ தொழில்களை 
ஆரம்பிக்க முற்பட்டனர்‌. 


முதலில்‌ இயற்கையாகவே பருத்தி நூற்பு நெசவு அலைகள்‌ 
துவங்கப்பட்டன. பருத்தி விளையும்‌ பகுதிக்கு அருகாமையில்‌ உள்ள 
பெரிய துறைமுகமாகிய பாம்பாயிலும்‌, பருத்தி ஏராளமாக 
விளையும்‌ பிரதேசத்தின்‌ நடுவேயுள்ள ஆமதாபாத்திலும்‌ முதலில்‌ 
இந்தத்‌ தொழிற்சாலைகள்‌ ஏற்பட்டது, இயற்கை. இந்தத்‌ தொழிற்‌ 
சாலைகளை முன்பு பிரிட்டிஷ்‌ கம்பெனிகளுக்குப்‌ பருத்தி முதலிய : 
கச்சாப்‌ பொருட்களைச்‌ சேகரித்துச்‌ சப்ளை செய்து கொண்டிருந்த 
குஜராத்தின்‌ பார்சி வியாபாரிகள்‌ சிலர்‌ அஆரம்பித்தனர்‌. 
ஆரம்பத்திலிருந்தே இந்தத்‌ தொழிற்சாலைகளுக்கு நெருக்கடியும்‌, 
தொல்லைகளும்‌ நிறைந்திருந்தன. இவைகளை நிறுவுவதற்கு 
வேண்டிய எந்திரச்சாதனங்களையும்‌ அவ்வப்போது தேய்ந்துபோகும்‌ 
பாகங்களுக்குப்‌ பதிலாக பொருத்துவதற்கு வேண்டிய உதிரிச்‌ 
சாமான்களையும்‌ (Sறகாe Parts) இங்கிலாந்தில்‌ சென்று வாங்க 
வேண்டியிருந்தது. அந்த எந்திரங்களின்‌ உதிரி சாமான்களைத்‌ 
தயார்‌ செய்து விற்கும்‌ பிரிட்டிஷ்‌ முதலாளிகள்‌ அநியாய விலைக்கு 
விற்றனர்‌. மேலும்‌ அந்தச்‌ சாமான்களை இந்தியாவில்‌ இந்திய 
கம்பெனிகள்‌ இறக்குமதி செய்வதற்கு அபரிமிதமான இறக்குமதி 
சுங்கவரி (Imports Customs) விதிக்கப்பட்டது. 


ஆனால்‌ அதே சமயத்தில்‌ “பின்லே, ஸஸ்ஸூன்‌, பியர்ஸ்லெஸ்லி, 
பியர்ட்செவ்‌, , பிரிட்டிஷ்‌ இந்தியா கார்ப்பரேஷன்‌, பக்கிங்க்ஹாம்‌ 
அண்டு கர்னாடிக்‌ மில்ஸ்‌, கோயம்புத்தூர்‌ ஸ்பின்னிங்‌ வீவிங்‌ மில்ஸ்‌, 
ஹார்வி (மதுரை மில்ஸ்‌) மில்ஸ்‌ முதலிய பிரிட்டிஷ்‌ கம்பெனிகளால்‌ 
நடத்தப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு இத்தகைய கஷ்டங்கள்‌ 


10 


கிடையாது. அவைகளுக்குச்‌ சாதகமாக சுங்கவரியில்‌ சலுகைகள்‌ 
அளிக்கப்பட்டன. இந்தக்‌ கம்பெனிகளின்‌ தலைமை அலுவலகங்கள்‌ 
இங்கிலாந்‌ திலேயே இருந்தன. அவைகளின்‌ மூலமாக இந்தியாவில்‌ 
இயங்கிக்‌ கொண்டிருந்த இந்தத்‌ தொழிற்சாலைகளுக்கு வேண்டிய 
எந்திரங்களும்‌, உதிரிச்‌ சாமான்கள்‌ போன்ற மற்ற சாதனங்களும்‌ 
வாங்கி அனுப்பப்படும்‌. அப்படிப்பட்ட பொருட்களுக்கு சுங்கவரி 
சலுகைகள்‌ இருந்தன. இதன்‌ விளைவாக இங்கிலாந்திலிருந்து 
இறக்குமதியாகும்‌ துணிகளோடும்‌ இந்தியாவிலுள்ள பிரிட்டிஷ்‌ 
முதலாளிகளின்‌ மில்களோடும்‌, இந்திய முதலாளிகளின்‌ மில்கள்‌ 
போட்டி போடுவதில்‌ மிகுந்த கஷ்டங்கள்‌ இருந்தன. 


இப்படிப்பட்ட நிலைமை பிரிட்டிஷ்‌ ஆட்சியில்‌ படித்தவர்களில்‌ 
ஒரு பகுதியினரிடம்‌ துவேஷத்தையும்‌ ஆக்ரோஷத்தையும்‌ கிளப்பி 
யது. “பிரிட்டிஷ்‌ ஆட்சிஒழிந்து சு தந்திர ம்வேண்டும்‌” என்ற எண்ணம்‌ 
மக்களிடையே வளர ஆரம்பித்தது. சுதந்திர இந்தியாவில்தான்‌ 
தங்குதடையின்‌ றி தொழில்களை வளர்க்கமுடியும்‌ இதன்‌ மூலமாகத்‌ 
தான்‌ வறுமையையும்‌, வேலையில்லாத்‌ இண்டாட்டத்தையும்‌ 
ஒழிக்க முடியும்‌ என்ற எண்ணம்‌ பலமாக மக்களிடம்‌ வளர ஆரம்‌ 
பித்தது. இந்த உணர்ச்சிகளைக்‌ காங்கிரஸ்‌ மகாசபை ஆரம்பித்த 
இயக்கம்‌ பிர திபலிக்காமல்‌ இருக்க முடியாது. சென்ற நூற்றாண்‌ 
டின்‌ இறுதியில்‌ காங்கரஸ்‌ மகாசபைக்குத்‌ தலைமை வகித்த தாதா 
பாய்‌ நவ்ரோஜி என்ற தலைவர்‌ முதன்‌ முதலில்‌ “சுயராஜ்ய 
கோரிக்கையை எழுப்பினார்‌. அதே சமயத்தில்‌ மற்றொரு ஆண்டில்‌ 
காங்கிரஸ்‌ மகாசபைக்குத்‌ தலைமை வகித்த ஆர்‌ சி. தத்‌ என்ற 
தலைவரும்‌ (ஐ. ௪. எஸ்‌. அதிகாரியாக இருந்து பதவியிலிருந்து ஓய்வு 
பெற்றவர்‌) பிரிட்டிஷ்‌ ஆட்சியில்‌ இந்திய மக்களும்‌, இந்திய நாடும்‌ 
எவ்வளவு பலமாக சுரண்டப்படுகன்‌் றனர்‌ என்பதைப்‌ புள்ளி 
விபரங்களோடு அவர்‌ எழுதிய புகழ்‌ பெற்ற ஒரு நூலில்‌ 
விளக்கினார்‌. 


இந்தியாவில்‌ தொழில்‌ வளர்ச்சியைத்‌ தடை செய்வதற்காக 
பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ போட்ட தடைகளைச்‌ சமாளிப்பதற்காக 
காங்கரஸ்‌ இயக்கம்‌ 1905-ம்‌ ஆண்டு *சுதேசி' இயக்கத்தைத்‌ 
துவக்கியது. அதாவது மக்கள்‌ அன்னியத்‌ துணியையும்‌: மற்ற 
அன்னிய சாமான்களையும்‌ ப௫ஷ்கரித்து நம்‌ நாட்டில்‌ உற்பத்தி 
யாகும்‌ துணி மற்ற பொருட்களையே அதிக விலை கொடுத்தாகிலும்‌ 
வாங்க வேண்டும்‌. இது தேசபக்தி உள்ளவர்களின்‌ கடமை என்று 
காங்கிரஸ்‌ தலைவர்கள்‌ கிளர்ச்சி செய்தனர்‌. இந்தக்‌ கிளர்ச்சி பல 
மாக.வளர்ந்தது. இது நாடெங்கிலும்‌ பரவிய சமயத்தில்‌ பிரிட்டிஷ்‌ 
சர்க்கார்‌ மக்களைப்‌ பிரித்து ஆளும்‌ சூழ்ச்சியைக்‌. கையாண்டது. 


11 


வங்க மாநிலத்தை மேற்குவங்கம்‌, கிழக்குவங்கம்‌ என இரண்டாகப்‌ 
பிரித்தது. அதாவது ஒரே வங்காளி மொழியைப்‌ பேசும்‌ மக்கள்‌ 
வாழும்‌ வங்க மாநிலத்தை இந்துக்கள்‌ மெஜாரிட்டியாக வாழும்‌ 
மேற்குப்‌ பகுதி, முஸ்லீம்கள்‌ மெஜாரிட்டியாக வாழும்‌ கிழக்குப்‌ 
பகுதி என்று மத அடிப்படையில்‌ பிரித்தது. இவ்வாறு இந்து, 
முஸ்லீம்‌ என்று மத அடிப்படையில்‌ மக்களிடையே பிளவு 
உண்டாக்க பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ முயற்சி செய்தது. 


இதை எதிர்த்தது காங்கிரஸ்‌ இயக்கம்‌. அது நாடு தழுவிய 
இயக்கமாக மாறியது. குறிப்பாக வங்கத்‌ இல்‌ மிகப்‌ பெரிய மக்கள்‌ 
எழுச்சியை உண்டாக்கியது. இந்த எழுச்சியின்‌ பலத்திற்கு முன்னே 
பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ பணிந்து வங்காள பிரிவினையைரத்து செய்தது. 


இப்படிப்பட்ட காலகட்டத்தில்‌ சில தேசபக்தர்கள்‌ தேசபக்தி 
வாய்ந்த வாலிபர்களைத்‌ திரட்டி வெள்ளை அதிகாரிகளைச்‌ சுட்டுக்‌ 
கொலை செய்யும்‌ பயங்கர இயக்கத்தைத்‌ துவக்கலாயினர்‌. 
கல்கத்தாவிலும்‌, சிட்டகாங்கிலும்‌ (அனுசீலன்‌, யுகாந்தர்‌ என்ற 
பெயர்களில்‌) இப்படிப்பட்ட இயக்கத்தைத்‌ துவக்கினர்‌. 


இந்த இயக்கம்‌ இங்கிலாந்தில்‌, படித்துக்‌ கொண்டிருந்த சில 
இந்திய மாணவர்களைக்‌ கவர்ந்தது. அந்த வாலிபர்களுக்கு 
பிரான்ஸ்‌ நாட்டின்‌ தலைநகரான பாரீஸ்‌ மாநகரத்தில்‌ வாழ்ந்து 
வந்த “மேடம்‌ காமா” (M௮௧ Cama) என்ற பாரீஸ்‌ பெண்மணி 
ஊக்கமளித்து வந்தார்‌. இந்த இயக்கத்திற்கு இங்கிலாந்தில்‌ 
லினாயக்‌ தாமோதர்‌ சாவர்க்கர்‌ என்ற மகாராஷ்டிரத்தைச்‌ 
சேர்ந்த மாணவர்‌ தலைமை தாங்கினார்‌. அந்த இயக்கத்தில்‌ 
திருச்சியைச்‌ சேர்ந்த டாக்டர்‌. டி. எஸ்‌. ராஜனும்‌, நெல்லை 
மாவட்டத்தைச்‌ சேர்ந்த வ. வே. ௬. அய்யர்‌ ஆகியோரும்‌ 
இருந்தனர்‌. \ 


இந்த இயக்கத்தைச்‌ சேர்ந்த மதன்லால்‌ திங்ரா என்ற ஒரு 
வாலிபர்‌ பிரிட்டிஷ்‌ பார்லிமெண்டில்‌ பிரிட்டிஷ்‌ மந்திரி ஒருவர்‌ 
பேசிக்‌ கொண்டிருக்கும்போது அவரைத்‌ துப்பாக்கியால்‌ சுட்டுக்‌ 
கொன்றுவிட்டு அதே துப்பாக்கியால்‌ தன்னையும்‌ சுட்டுக்‌ கொண்டு 
மடிந்து போனார்‌. தான்‌ பிடிப்பட்டால்‌ போலீசாரின்‌ சித்ரவதை 
தாளாமல்‌ இயக்கத்தின்‌ ரகசியங்களை வெளியிடும்‌ நிலை ஏற்படக்‌ 
கூடாது என்ற காரணத்திற்காக இவ்வாறு அவர்‌ த அடிக 
செய்து கொண்டார்‌. 


இங்கிலாந்தில்‌ படித்துவிட்டு நாடு திரும்பிய அரவிந்தர்‌ 
கல்கத்தாவில்‌ தன்‌ சகோதரர்‌ பரீந்தரா * (Barindra) உடன்‌ 


12 


சேர்ந்து “அனுசீலன்‌” என்ற பெயரில்‌ பயங்கர இயக்கத்தைத்‌ 
துவக்கினார்‌. சிலவெள்ளை அதிகாரிகள்‌ மீது வெடிகுண்டுகள்‌ 


வீசப்பட்டன. 


மனிக்தலா சதிவழக்கில்‌ கைதாகி ராஜத்துரோகக்‌ குற்றம்‌ 
சாட்டப்பட்டு அவர்மீது வழக்கு நடத்தது. அந்தச்‌ சதி வழக்கில்‌ 
சித்தரஞ்சன்தாஸ்‌ என்ற பிரபல இரிமினல்‌ வழக்கறிஞர்‌ 
ஆஜராக சாட்சிகளைக்‌ குறுக்கு விசாரணை செய்து திணறடித்தார்‌. 
அதன்‌ விளைவாக அந்தச்‌ சாட்சிகள்‌ முன்னுக்குப்பின்‌ முரணாக 
சாட்சியங்களைச்‌ சொல்ல, அரவிந்தர்‌ விடுதலை செய்யப்பட்டார்‌. 
உடனே அவர்‌ புதுச்சேரிக்குச்‌ சென்று அங்கே ஆசிரமம்‌ ஒன்றை 
ஆரம்பித்தார்‌. அந்தக்‌ காலத்தில்‌ புதுச்சேரி பகுதி பிரஞ்சு 
சர்க்காரின்‌ ஆதிக்கத்திலிருந்தது. அந்த பயங்கர இயக்கம்‌ தமிழ்‌ 
நாட்டிலும்‌ பரவியது. தூத்துக்குடியில்‌ வழக்கறிஞராக இருந்து 
கொண்டு “சுதேசி கப்பல்‌ கம்பெனியை” துவக்கிய வ ௨. தெம்பரம்‌ 
பிள்ளைக்கு ஆஷ்‌ (Ashe) என்ற அதிகாரி ஆயுள்‌ தண்டனை 
விதித்தான்‌. மணியாச்சி ஜங்ஷன்‌ இரயில்‌ நிலையத்தில்‌ நின்று 
கொண்டிருந்த ஒரு ரயிலில்‌ முதல்‌ வகுப்பில்‌ இருந்த அந்த 
வெள்ளை அதிகாரியை வாஞ்சிநாதன்‌ என்ற வாலிபன்‌ சுட்டுக்‌ 
கொன்றுவிட்டு அந்தப்‌ பெட்டியிலேயே இருந்த கக்கூசுக்குள்‌ 
புகுந்து தன்னையும்‌ சுட்டுக்‌ கொண்டு உயிர்‌ துறந்தான்‌. அவனுக்‌ 
குத்‌ திருமணமா ஓராண்டு கூட முடியாது இருந்த சமயமது. 
இதையடுத்து நீலகண்ட பிரம்மசாரி என்ற வாலிபர்‌ மீதும்‌ 
அவருடைய இளம்‌ தோழர்கள்‌ மீதும்‌, சதி வழக்குப்‌ போடப்பட்டு 
அவர்கள்‌ கடும்‌ தண்டனைக்கு உள்ளாயினர்‌. இந்தச்‌ சமயத்தில்‌ 
தான்‌ மகாகவி சுப்ரமணிய பாரதி, சுப்ரமணிய வொ, இருமலாச்‌ 
சாரி, வ. வே. ௬. அய்யர்‌ முதலியோர்‌ வாரண்டிலிருந்து தப்புவ 
தற்காக புதுச்சேரியைப்‌ புகலிடமாகக்‌ கொண்டனர்‌. அங்கிருந்து 
தான்‌ பாரதியார்‌ உணர்ச்சியூட்டும்‌ கவிதைகளைப்‌ பாடி பிரசுரித்‌ 
துக்கொண்டிருந்தார்‌. இந்தக்‌ காலத்தில்தான்‌ காங்கிரஸ்‌ மகா 
சபை ஆண்டு மகாநாடு சூரத்‌ நகரில்‌ கூடியது. 


அங்கு காங்கிரஸ்‌ மிதவாதிகள்‌ கோஷ்டி, தீவிரவாதிகள்‌ 
கோஷ்டி என இரண்டாகப்‌ பிளவுபட்டது. தீவிரவாதியாக ௧௬ 
தப்பட்ட திலகர்‌ தலைமையில்‌ பெரும்பாலோர்‌ ஒன்று சேர்ந்து 
காங்கிரஸ்‌ ஸ்தாபனத்தைக்‌ கைப்பற்றினர்‌. மிதவாதிகள்‌ 
கோஷ்டிக்கு தலைமை தாங்கிய கோபாலகிருஷ்ண கோகலேயும்‌, 
அவரைச்‌ சார்ந்தவர்களும்‌ விரட்டியடிக்கப்பட்டனர்‌. இந்த அமளி 
யில்‌ கலந்து கொண்டவர்களில்‌ அந்தக்‌ காங்கிரஸ்‌ மகாசபை 
கூட்டத்திற்குத்‌ தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பிரதிநிதிகளான 


13 


வி. சர்க்கரைச்‌ செட்டியார்‌, சுப்ரமணிய பாரதியார்‌, சென்னை 
பிரபல வக்கீல்‌ என்‌. துரைச்சாமி அய்யர்‌ போன்‌ றவர்களாவார்‌: 
கள்‌. துரத்தியடிக்கப்பட்ட மிதவாதிகள்‌ காங்கிரஸ்‌ மகாசபையிலி 
ருந்து விலகி மிதவாத கட்சி என்று அழைக்கப்பட்ட “இந்தியன்‌ 
லிபரல்‌ பெடரேசன்‌” (Indian Liberal Federation) என்ற பெய 
ரால்‌ ஒரு ஸ்தாபன த்தைத்‌ துவக்கினர்‌. 


இந்த சூரத்‌ காங்கரஸ்‌ மகாசபைக்‌ கூட்டத்தில்தான்‌ பால 
கங்காதர திலகர்‌ “சுயராஜ்யம்‌ எனது பிறப்புரிமை, அதை நான்‌ 
அடைந்தே தீருவேன்‌” (““Swaraj is my birthright and I will 
have 11”) என்று முழங்கினார்‌. அந்தக்‌ காலத்தில்‌ தான்‌ வங்காளி 
மொழியில்‌ பங்கிம்‌ சந்திர சாட்டர்ஜியால்‌ எழுதப்பட்ட சன்னி 
யாசி கலகத்தை அடிப்படையாகக்‌ கொண்ட “ஆனந்த மடம்‌”? 
என்ற நவீனத்தில்‌ வரும்‌ “வந்தே மாதரம்‌” என்று துவங்கும்‌ 
பாட்டும்‌ அந்த வந்தே மாதரம்‌ என்ற கோஷமும்‌ தேயெ விடுதலை 
இயக்கத்தின்‌ 8தமாகவும்‌, கோஷமாகவும்‌ அமைந்தன. பிரிட்டிஷ்‌ 
சர்க்கார்‌ இந்த நவீனத்தைத்‌ தடை செய்து அந்தக்‌ ததத்தைப்‌ 
பாடுவதும்‌, வந்தே மாதரம்‌ என்று கோஷமிடுவதும்‌ ராஜத்‌ 
துரோகக்‌ குற்றமாகும்‌ என்று அறிவித்தது. 


அக்காலத்தில்‌ நாடு பூராவும்‌ மக்களிடையே குறிப்பாக 
மத்தியதர மக்களிடையே சுதந்திர வேட்கை நாளுக்கு நாள்‌ 
மேலோங்கி வளர்ந்தது. இந்த விடுதலை வேட்கையை மக்களிடம்‌ 
பரப்ப பலர்‌ முன்வந்தனர்‌. இதை எதிர்த்து திலகர்‌ மீது ராஜ 
துரோகக்‌ குற்றம்‌ சுமத்தப்பட்டு வழக்குப்‌ போடப்பட்டது. 
6 ஆண்டு சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டு, அன்று இந்திய 
சாம்ராஜ்யத்தின்‌ ஒரு பகுதியாக விளங்யெ (தனி நாடான) 
பர்மாவில்‌ மாண்டலே நகரத்தில்‌ இருந்த சிறைக்கு திலகர்‌ 
அனுப்பப்பட்டார்‌. இப்படி சுதந்திர இயக்கம்‌ வளர்ந்தது 
பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ பல முனைகளிலிருந்து: தாக்கப்படும்‌ சமயத்தில்‌ 
பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ சாமபேத தான தண்டம்‌ என்ற யுக்தியைக்‌ 
கடைப்பிடித்தது. . அன்று இந்தியாவின்‌ வைஸ்ராயாக இருந்த 
லார்டு மிண்டோவும்‌ (18111௦) இங்கிலாந்தில்‌ இந்தியா மந்திரி 
யாக இருந்த மார்லியும்‌ (401183) சேர்ந்து திட்டிய ஒரு திட்டம்‌ 
உருவாக்கப்பட்டது. அந்தத்‌ திட்டம்‌ பிரிட்டிஷ்‌ பார்லிமெண்டின்‌ 
அங்கீகாரத்தைப்‌ பெற்றது. இந்தச்‌ சட்டத்தின்‌ அடிப்படையில்‌ 
மத்தியிலும்‌ மாநிலங்களிலும்‌ சட்டசபைகள்‌ துவங்கப்பட்டன. 
இந்தத்‌ சட்டசபைகளுக்கு பிரதிநிதிகளைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ 
வாக்குரிமை சொத்துரிமையின்‌ அடிப்படையில்‌, வரி செலுத்து 
வோர்களுக்கு மட்டும்தான்‌ இருந்தது. இந்த குறுகிய அடிப்படை 
யில்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும்‌ இந்த சட்டசபைகளில்‌ 


ச்‌ 


சிறுபான்மையினரே. பெரும்பாலான உறுப்பினர்கள்‌ சர்க்காரால்‌ 
நியமனம்‌ செய்யப்பட்ட வெள்ளை அதிகாரிகளும்‌, பொதுவாழ்வில்‌ 
ஈடுபட்ட மிதவாதிகளும்‌ ஆவர்‌. இத்தகைய சட்டசபைகளுக்கும்‌ 
நிர்வாகத்தை கட்டுப்படுத்தும்‌ உரிமை கிடையாது. நிர்வாகத்‌ 
திற்கு ஆலோசனை கூறும்படியாகவே இந்த சட்டசபைகள்‌ இருந்‌ 
தன. எனவே இவைகளை சட்டசபைகள்‌ என்று அழைப்பது கேலிக்‌ 
கூத்தாகும்‌. 

இதனால்‌ தீவிரவாதிகள்‌ இந்தச்‌ சீர்திருத்தத்தை நிராகரித்‌ 
தனர்‌. மிதவாதிகளோ கிடைத்ததைப்‌ பெற்றுக்‌ கொண்டு 
பொறுப்பு வாய்ந்தவர்களாக பிரிட்டிஷ்‌ சர்க்காருக்கு 
காட்சியளித்து மெல்ல மெல்ல சுயாட்சி உரிமையை (Self 
Government) பெற்றுவிடலாம்‌ என்று பிரிட்டிஷ்‌ 'சர்க்காரோடு 
ஒத்துழைத்தனர்‌. 

அதே சமயத்தில்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ இந்திய மக்களை பிரித்து 
ஆளும்‌ சூழ்ச்சியில்‌ ஈடுபட்டது. முஸ்லிம்களுக்கு தனித்‌ தொகுதி 
கள்‌ என்றும்‌, ஏனையோருக்கு பொதுத்‌ தொகுதிகள்‌ என்றும்‌ 
பிரித்து கொடுத்து நாட்டிலே வகுப்புவா த அரசியலைப்‌ புகுத்தியது. 


ஆயினும்‌ தேசிய இயக்கம்‌ ஆரம்பித்த சுதேசி இயக்கம்‌ நாளுக்கு 
நாள்‌ வளர்ந்து மேலோங்கியது. அதன்‌ வலிமையினால்‌ தான்‌ அத்த 
இயக்கம்‌ விடுத்த வேண்டுகோளை மக்கள்‌ ஏற்றுக்‌ கொண்டு நல்கிய 
ஆதரவினால்தான்‌--தேசிய முதலாளிகளால்‌ ஆரம்பிக்கப்பட்ட 
ஜவுளித்‌ தொழிற்சாலைகள்‌ பிரிட்டிஷ்‌ ஆலைகளின்‌ போட்டியிலிருந்து 
தங்களைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்ள முடிந்தது. 


இந்த நிலைமையில்‌ 1914-ம்‌ ஆண்டு இங்கிலாந்து, பிரான்ஸ்‌, 
பெல்ஜியம்‌ போன்ற பல நேச நாடுகளுக்கும்‌ அந்த நேச நாடுகளின்‌ 
எதிரி நாடுகளாகிய ஜெர்மனி, ஜார்‌ மன்னன்‌ ஆட்சியிலிருந்த 
ரஷ்யா, துருக்கி போன்ற நாடுகளுக்கும்‌ இடையே முதலாவ து 
உலக யுத்தம்‌ மூண்டது. ஐரோப்பாக்‌ கண்டத்தில்‌ இந்த யுத்தம்‌ 
நடந்த போதிலும்‌ அந்த ஐரோப்பிய வல்லரசுகளுடைய சாம்ராஜி 
யங்களில்‌ இருந்த காலனி நாட்டு மக்களும்‌ ஈடுபடுத்தப்பட்டதன்‌ 
காரணமாக இந்த யுத்தம்‌ உலக யுத்தமாக மாறியது. உலகம்‌ 
பூராவும்‌ இந்த ஏகாதிபத்திய வல்லரசுகளுக்க௮டையே ஏற்கனவே 
கூறு போடப்பட்டு அவைகளின்‌ ஆதிக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டி 
ருந்தது. அதை மறுகூறு போடுவதே இந்த யுத்தத்தின்‌ இலட்சிய 
மாகும்‌. எனவேதான்‌ இந்த யுத்தத்தை ஏகாதிபத்திய யுத்தம்‌ 
என்று உலக மேதையும்‌ உலகிலேயே முதல்‌ தொழிலாளர்‌ 
புரட்சிக்குத்‌ தலைமை தாங்கி முதலாளித்துவத்தை வீழ்த்தி 
தொழிலாளர்‌ அரசை ஸ்தாபித்த சோஷலிஸப்‌ புரட்சிக்கு தலைமை 
தாங்கிெயவருமான லெனின்‌ வர்ணித்தார்‌. 


72 


இப்படிப்பட்ட சமயத்தில்‌ 1914-ம்‌ ஆண்டு சென்னை நகரத்தை 
தலைமையா கக்கொண்டு இயங்கிய தியோசோபிக்கல்‌ சொசைட்டியி 
னுடைய தலைவி அன்னிபெசன்ட்‌ (கறார்‌) (ஹோம்‌ ரூல்‌” 
இயக்கத்தைத்‌ துவக்கினார்‌. உடனடியாக இந்தியாவிற்கு சுயாட்சி 
வழங்கப்பட வேண்டும்‌ என்பது இந்த இயக்கத்தின்‌ கோரிக்கை 
யாகும்‌. 


திலகர்‌ விடுதலை ஆனவுடன்‌ 1916-ம்‌ ஆண்டு-உலக யுத்தத்தில்‌ 
சிக்கி பிரிட்டன்‌ திணறிக்‌ கொண்டிருக்கும்‌ சமயத்தில்‌ காங்கிரஸ்‌ 
மகாசபையின்‌ ஆண்டுக்‌ கூட்டம்‌ லக்னோ நகரில்‌ கூடியது. அதே 
சமயத்தில்‌ அதே நகரத்தில்‌ முஸ்லிம்‌ லீக்கின்‌ அண்டு மகாசபை 
யும்‌ கூடியது. இரண்டு ஸ்தாபனங்களின்‌ தலைவர்களுக்டையே 
வகுப்புவாரி பிரதிநிதித்துவம்‌ சம்பந்தமாக ஓர்‌ ஒப்பந்தம்‌ ஏற்பட்‌ 
டது. 


இரண்டு ஸ்தாபனங்களின்‌ மகாசபைக்‌ கூட்டங்களிலும்‌ 
உடனடியாக இந்தியாவிற்கு சுயாட்சி அளிக்கப்பட வேண்டும்‌ 
என்று கூறி தீர்மானம்‌ நிறைவேற்றப்பட்டது. பிறகு இரண்டு 
மகாசபைக்‌ கூட்டங்களும்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து அந்த ஸ்தாபனங்‌ 
களின்‌ தலைவர்கள்‌ ஒரே மேடையில்‌ நின்று இந்தக்‌ கோரிக்கையை 
வலியுறுத்தும்‌ தீர்மானத்தை கூட்டாக நிறைவேற்றினர்‌. 

இவ்வாறு பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ பிரித்து ஆளும்‌ சூழ்ச்சியை 
முறியடித்து ஒற்றுமை நிலை நாட்டப்பட்டதைக்‌ கண்டு அந்தக்‌ 
கூட்டு மாநாட்டில்‌ கலந்து கொண்டவர்கள்‌ மகிழ்ச்சி அடைந்து 
பரவசப்பட்டனர்‌. இந்த .மகிழ்ச்சியில்‌ பூரித்துப்‌ போன இலகர்‌ 
அந்தக்‌ கூட்டு மேடையில்‌ 

“972 have at last found Luck — in Lucknow” 

என்று முழங்கினார்‌. 

மத அடிப்படையில்‌ இந்திய மக்களைப்‌ பிரித்து' ஆளும்‌ சூழ்ச்சி 
யில்‌ தோல்வி கண்ட பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ நிலப்‌ பிரபுக்களை, சுதேச 
மன்னர்களைத்‌ தங்களுக்கு ஆதரவாகக்‌ கொண்டது. 


ஜஸ்டிஸ்‌ கட்சியில்‌ 
இருந்தவர்கள்‌ யார்‌ ? 


முதலாவது உலக யுத்தத்தில்‌ சிக்கி தத்தளித்துக்கொண் 
டிருந்த பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ இந்திய மக்களை மத அடிப்படையில்‌ 
பிரித்தாளும்‌ சூழ்ச்சி முந்திய அத்தியாயத்தில்‌ விவரிக்கப்பட்ட 
வண்ணம்‌ தோல்வி கண்டது. விடுதலை வேட்கை நாட்டில்‌ பலமாக 
வளர்ந்து வந்த காலத்தில்‌ தான்‌-—1916-ல்‌ அன்றிருந்த சென்னை 
ராஜதானியில்‌ தென்னிந்திய லிபரல்‌ பெடரேஷன்‌” (South India 
Liberal Federation) என்ற அரசியல்‌ கட்சி ஸ்தாபிக்கப்பட்டது. 
இந்தக்‌ கட்சியைத்‌ துவக்யெவர்கள்‌ அதன்‌ ஆரம்ப மகாநாட்டி 
லேயே விடுத்த அறிக்கையில்‌ இதன்‌ இலட்சியத்தைத்தெளிவுபடுத்‌ 
தினர்‌. 


“இந்திய மக்களின்‌ ஒற்றுமையை வளர்த்திட இன்றுள்ள சூழ்நிலை 
யில்‌ ஆங்கலேய ஆட்சியாளர்களால்‌ மட்டுமே முடியும்‌. அந்த ஆங்கலேய 
ஆட்சியாளர்களின்‌ அதிகாரத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கை எதை 
யும்‌ நாம்‌ ஆதரிக்கமாட்டோம்‌. இந்திய அரசின்‌ சொந்த நலன்‌ ௧௬௫ 
இந்திய அரசானது (வெள்ளையர்களின்‌ ஆட்சி) நீதி, மற்றும்‌ சமவாய்ப்பு 
எனும்‌ உண்மையான பிரிட்டிஷ்‌ கொள்கையின்படி இன்னும்‌ தொடர்ந்து 
ஆளப்படவேண்டும்‌ என கருதுபவர்கள்‌ நாங்கள்‌. நாங்கள்‌ பிரிட்டிஷ்‌ 
ஆட்சியை உணர்வு பூர்வமாக ஒப்புக்‌ கொள்பவர்கள்‌, மனங்பூர்வமாக 
ஆதரிப்பவர்கள்‌” என்று அந்த அறிக்கை தெள்ளத்‌ தெளிவாகக்‌ 
கூறியது. 


இந்த அரசியல்‌ பணியைத்‌ தான்‌--இந்த நாட்டில்‌ பிரிட்டிஷ்‌ 
ஆட்சியை நீடித்து நிறுத்துவதற்காக, அதை ஒழிக்கப்பாடுபட்ட 
சகல இயக்கங்களையும்‌ எதிர்க்கும்‌ **பணி'”யைத்தான்‌ தென்னிந்திய 
லிபரல்‌ பெடரேஷன்‌ என்னும்‌ *ஐஸ்டிஸ்‌ கட்‌. இருந்த வரையில்‌ 
செய்து வந்தது. இவ்வாறு பிரிட்டிஷ்‌ சுரண்டலுக்கும்‌, கொள்ளைக்‌ 
கும்‌ துதிபாடி வந்தது. 1947-ம்‌ ஆண்டில்‌ ஆகஸ்ட்‌ 15ல்‌ இந்தியா 
சுதந்திரம்‌ அடையும்‌ வரையில்‌ இதே பணியில்‌ தான்‌ ஜஸ்டிஸ்‌ 
கட்சி ஈடுபட்டிருந்தது. காலத்திற்கும்‌ சூழ்நிலைக்கும்‌ ஏற்ப “வகுப்பு 
வாரி பிரதிநிதித்துவம்‌, திராவிட நாடு” என்ற கோஷங்களைக்‌ 
கொடுத்து அது அறிவித்த இலட்சியத்தை அடைவதற்காக பல 
யுக்திகளைக்‌ கையாண்டது. 


17 


இவ்வாறு ஏகாதிபத்தியச்‌ சுரண்டலைப்‌ பரெங்கமாக ஆதரித்து 
அத்த சுரண்டலின்‌ கருவியாகிய பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்குத்‌ துதிபாடி 
அதனை நிலைநாட்ட விரும்பும்‌ நபர்கள்‌ யாராக இருக்க முடியும்‌? 
இந்திய மக்களை கொடுமையாக சுரண்டிக்‌ கொண்டு வந்தவர்கள்‌ 
அப்படிப்பட்ட சுரண்டலுக்கு பிரிட்டிஷ்‌ சர்க்காரைத்‌ தம்‌ பாது 
காவலனாக நம்பி இருந்தவர்கள்‌, பிரிட்டிஷ்‌ முதலாளிகள்‌ வியா 
பார த்தின்‌ மூலம்‌ இந்தியாவில்‌ அடிக்கும்‌ கொள்ளையில்‌ ஒரு பங்கு 
பெறுபவர்கள்தான்‌ இப்படிப்பட்ட ஒரு கட்சியை ஆரம்பிக்க 
முடியும்‌ என்பது வெள்ளிடை மலை. இத்தகையதொரு கட்டம்‌ 
அன்று இந்தியாவிலும்‌, சென்னை ராஜதானியிலும்‌ இருக்கத்தான்‌ 
செய்தது. 


கிழக்கிந்தியக்‌ கம்பெனி இந்தியாவின்‌ பல்வேறு பகுதிகளில்‌ 
அரசியல்‌ ஆட்சியை விஸ்தரித்து வந்த அந்தக்‌ காலத்தில்‌, அதன்‌ 
அளுகைக்குட்பட்ட பகுதிகளில்‌ நபர்களைப்‌ பொறுக்கி எடுத்து 
அந்தப்‌ பகுதிகளில்‌ இருந்த விவசாயிகளிடமிருந்து நிலவரியை வசூ 
லிக்கும்‌ அதிகாரத்தை அவர்களுக்கு அளித்தது. இந்த நபர்கள்‌ 
பிரிட்டிஷ்‌ சர்க்காருக்கு செலு த்‌ த வேண்டிய குறிப்பிட்ட தொகை 
நிர்ணயிக்கப்பட்டது. அதை ஆண்டுதோறும்‌ செலுத்திவந்தால்‌ 
போதும்‌. இந்தத்‌ தொகைக்குப்‌ பெயர்‌ ““பேஷ்குஷ்‌'* 
(Peshkush). அவர்கள்‌ விவசாயிகளிடம்‌ தங்களுக்கு இஷ்டமான 
அளவு பணமாகவோ, அல்லது பொருளாகவோ 
வசூலித்துக்‌ கொள்ளலாம்‌. மேலும்‌ விவசாயிகளிடம்‌ நிலத்தை 
ஒப்படைக்காமல்‌, ஒரு பெரும்பகுதி நிலத்தைச்‌ சொந்த சாகுபடி 
என்ற பெயரால்‌ அவர்கள்‌ வைத்துக்‌ கொள்ளலாம்‌. இவர்களுக்கு 
பெயர்‌ “ஜமீன்தார்‌”, *மிட்டாதார்‌', “தாலுக்தார்‌' என்பவை 
யாகும்‌. இந்த உரிமைகளை வைத்துக்‌ கொண்டு அவர்கள்‌ மேலும்‌, 
மேலும்‌ விவசாயிகளைக்‌ கொடுமைப்படு குதினர்‌. *பேகார்‌' வெட்டி 
என்ற பெயரால்‌ விவசாயிகள்‌ இந்த ஜமீன்தார்‌ இட்ட வேலையைக்‌ 
கூலி ஒன்றும்‌ இல்லாமல்‌ செய்தாக வேண்டும்‌. இவ்வித கொடுமை 
கள்‌ பல உருவங்களை எடுத்தன. விவசாயிகள்‌ வீட்டிலிருந்த மாடு 
போடும்‌ முதல்‌ கன்று ஐமீன்தாரிடம்‌ ஒப்படைக்கப்பட வேண்டும்‌. 
ஜமீன்தார்‌ வீட்டில்‌ நடக்கும்‌ திருமணங்கள்‌ முதலிய சடங்குகளுக்கு 
விவசாயிகள்‌ பால்‌ முதலியவற்றை இனாமாக வழங்க வேண்டும்‌. 
காலப்‌ போக்கில்‌ விவசாயி திருமணம்‌ செய்து கொள்ள வேண்டு 
மானால்‌ ஐமீன்தாரின்‌ அனுமதியைப்‌ பெறவேண்டும்‌. இப்படிப்‌ 
பட்ட வசூல்களுக்கு ஜமீன்தார்கள்‌ குண்டர்‌ படைகளை வைத்திருந்‌ 
தனர்‌. ஆரம்பத்தில்‌ சர்க்காரின்‌ சார்பாக விவசாயிகளிடத்தில்‌ 
வரி வசூலிக்கும்‌ காண்ட்ராக்டர்களாக நியமிக்கப்பட்ட இந்த 
ஜமீன்‌ தார்கள்‌ காலப்போக்கில்‌ அந்த நிலங்களுக்கு சொந்தக்காரர்‌ 
களாகவே கருதப்பட்டார்கள்‌. குடியானவர்களை எந்த சமயத்தி 


18 


லும்‌ அவர்கள்‌ நிலத்தைவிட்டு வெளியேற்றலாம்‌. அவர்கள்‌ 
செய்யும்‌ கொடுமைகளுக்கு பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ போலீசும்‌, 
நிர்வாக இயந்திரமும்‌ உதவி செய்து வந்தன. இந்த ஜாமீன்தார்‌ 
களும்‌ அவர்களுடைய ஆதரவில்‌ வாழ்ந்தவர்கள்‌. பிரிட்டிஷ்‌ 
சர்க்காருக்கு “விசுவாசிகளாகவும்‌, - இந்த சர்க்கார்‌ வாழையடி 
வாழையாக இந்த நாட்டில்‌ இருக்க வேண்டும்‌. என்று விரும்பு 
பவர்களாகவும்‌ இருந்தார்களல்லவா? இவர்கள்‌ பிரிட்டிஷ்‌ 
ஆட்சிக்கு விசுவாசமாக இருந்ததற்காக இவர்களில்‌ பலருக்கு 
. மகாராஜா”, ராஜா”, “நவாப்‌' போன்ற பட்டங்கள்‌ பிரிட்டிஷ்‌ 
சர்க்காரால்‌ வழங்கப்பட்டன. 


இதைக்‌ தவிர *ரயத்துவாரி' -நிலவரி அமைப்பு, என்ற முறை 
யும்‌ இருந்து வந்தது. 1803-ம்‌ ஆண்டு சென்னை ராஜதானியில்‌ 
கவர்னராக இருத்த லார்டுமன்றோ (Lord Munro) இந்த 
முறையை ஏற்படுத்தினார்‌. நிலத்திற்குச்‌ சொந்தமான விவசாயிகள்‌ 
தேரடியாக சர்க்காருக்கு நிலவரி செலுத்தவேண்டும்‌ என்பதற்காக, 
ஏற்படுத்தப்பட்ட முறை இது. ஆனால்‌ நிலம்‌ யாருக்குச்‌ சொந்தம்‌, 
ஒரு குறிப்பிட்ட நபருக்கு எவ்வளவு நிலம்‌ சொந்தம்‌ என்பதற்கு 
சர்க்காரிடம்‌ கணக்கு ஒன்றும்‌ கிடையாது. இதை நிர்ணயிக்கும்‌ 
அதிகாரம்‌ தாசில்தார்களுக்கு வழங்கப்பட்டது. அந்தத்‌ தாசில்‌ 
தார்கள்‌ பணம்‌ கொடுக்கக்கூடியவர்களிடம்‌ (லஞ்சம்‌) அவர்கள்‌ 
கொடுத்த லஞ்சப்‌ பணத்திற்கேற்ப அவர்களுக்கு நில அளவை 
நிர்ணயித்தார்கள்‌. கிராமங்களில்‌ இருந்த பல முரடர்களுக்கும்‌, 
சண்டியர்களுக்கும்‌ பயந்து அவர்கள்‌ கூறும்‌ இடங்களை அவர்‌ 
களுக்குச்‌ சொந்தமாக்கிவிட்டார்கள்‌. உதாரணமாக தஞ்சை 
மாவட்டத்திலிருந்த ஒரு சண்டியர்‌ தாசில்தாரை ஒரு நாள்‌ 
குதிரை மீது சவாரி செய்யச்‌ சொன்னாராம்‌. அந்தக்‌ குதிரை 
போகும்‌ வழி பூராவும்‌ கற்கள்‌ நாட்டப்பட்டு அதற்குட்பட்ட 
பிரதேசம்‌ பூராவும்‌ அவருக்குச்‌ சொந்தமாக்கப்பட்டதாம்‌. 


இந்த *ரயத்துவாரி' முறை அமுலாக்கப்பட்ட போது 
ஆந்திராவில்‌ பெருவாரியாக ஜமீன்தாரி முறை இருந்துவந்தது. 
தமிழ்நாட்டில்‌ ராமநாதபுரம்‌ ராஜா, சிவகங்கை ராஜா, சேத்தூர்‌, 
சாப்டூர்‌ போன்ற பல ஜமீன்‌ தார்களும்‌, ராமநாதபுரம்‌, நெல்லை, 
மதுரை மாவட்டங்களில்‌ சில ஜமீன்தார்களும்‌ இருந்தனர்‌. பெரிய 
ஐமீன்தார்களும்‌, குட்டி ஜமீன்தார்களும்‌ அனேகமாக எல்லா 
மாவட்டங்களிலும்‌ இருந்து வந்தனர்‌. ஆயினும்‌ தமிழ்‌ நாட்டில்‌ 
பெரும்பகுதி *“ரயத்துவாரி'* முறைக்கு உட்பட்டிருந்தது. 


இந்த **ரயத்துவாரி'' முறைக்கு உட்பட நிலச்சொந்தக்காரார்‌ 
களுக்கு “மிராசு தார்கள்‌ என்று பெயர்‌. கொஞ்ச நிலம்‌ வைக்கச்‌ 


௪ 


கொண்டிருக்ககி கூடிய: குடும்பங்கள்‌ மட்டுமே நிலத்தை. உழுது 
சாகுபடி செய்யும்‌ மேற்கூறிய வகையில்‌ அதிக நிலத்திற்குச்‌ 
சொந்தக்காரர்கள்‌ ஆகிவிட்ட மிராசுதூரர்கள்‌ பெரும்பகுதி 
நிலத்தைக்‌ கட்டு குத்‌ தகைக்கோ அல்லது வார குத்தகைக்கோ 
விவசாயிகளிடம்‌ விடுவார்கள்‌. அந்த விவசாயிகளுக்கு நிலத்தில்‌ 
எந்தவிதமான உரிமையும்‌ கடையாது. நிலச்‌ சொந்தக்காரர்கள்‌ 
இஷ்டப்பட்ட சமயத்தில்‌ விவசாயிகளை வெளியேற்றி வேறு 
விவசாயிக்கு அந்த. நிலத்தைக்‌. கொடுக்கலாம்‌. இப்படிப்பட்ட 
நிலைமையின்‌ காரணமாக நிலத்தைத்‌ தவிர பிழைப்பதற்கு வேறு 
தொழில்‌ இல்லாத நிலைமையில்‌. பாடுபடும்‌ விவசாயிகளிடையே 
குத்தகைக்கு நிலம்‌ எடுத்துக்கொள்வ;தற்காக போட்டி வளர்ந்தது 
இயல்பு.இதனால்‌ விளைந்ததில்‌ 80, 85 சதவிகிதம்‌ (விழுக்காடு) 
வரையில்‌ ஒரு வேலையும்‌ செய்யாத நிலச்சொந்தக்கார மிராசுதாரார்‌ 
களுக்கு குத்தகை கொடுக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. 


இதைத்‌ தவிர கொஞ்ச நிலத்திற்குச்‌ சொந்தக்காரர்களாக 
இருந்து நிலத்தைச்‌ சாகுபடி செய்யும்‌ குடும்பங்கள்‌ கந்து 
வட்டிக்குக்‌ கடன்‌ வாங்கி கடனைத்‌ திருப்பிக்‌ கொடுக்க முடியாத 
நிலை ஏற்பட்டவுடன்‌ அந்த நிலங்களை கடன்‌ கொடுத்தவர்களே 
வாங்கிக்‌ கொண்டார்கள்‌. இவ்விதம்‌ இந்த ரையத்வாரி முறையில்‌ 
நிலங்கள்‌ சில நபர்கள்‌ கையில்‌ குவியத்‌ தொடங்கின. 


இந்த மிராசுதாரர்களில்‌ பலர்‌ நிலத்தை விவசாயிகளிடம்‌ 
குத்தகைக்கு விடாமல்‌ கூலிகளை அமர்த்தி (சொந்த சாகுபடி: 
என்‌ ற பெயரால்‌ பண்ணைகளை நடத்தி வந்தனர்‌. இந்தப்‌ பண்ணை 
கனில்‌ வேலை செய்யும்‌ கூலிகளின்‌ நிலைமையோ படுமோசமானது. 


. இவ்வாறு அநியாயக்‌ குத்தகை மூலமாக விவசாயிகளையும்‌ 
அநியாய கூலியின்‌ முலமாக பண்ணைக்கூலிகளையும்‌ கொள்ளையடித்து 
வந்த அந்தப்‌ பெரு மிராசுதார்கள்‌, பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ நீடுழி 
வாழவேண்டும்‌ என்று விரும்பியது இயற்கையே. 


. இவர்களைத்தவிர பிரிட்டிஷ்‌ கம்பெனிகளுக்கு உள்நாட்டில்‌ 
விளைந்த பருத்தி, கடலை போன்ற மூலப்‌ பொருள்களை வாங்கி 
ஏற்றுமதிக்காக விற்ற தரகு வியாபாரிகளும்‌, அதே போன்று 
பிரிட்டிஷ்‌ கம்பெனிகள்‌ இந்த நாட்டில்‌ விற்பனைக்காக இறக்குமதி 
செய்த துணி போன்ற பொருள்களை வினியோகம்‌ செய்யும்‌ தரகு 
வியாபாரிகளும்‌ இருந்தனர்‌. இவர்களும்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ 
இந்த நாட்டில்‌ என்றென்றைக்கும்‌ நிலைத்து இருக்கவேண்டும்‌ ஏன்று 
விரும்பத்தானே செய்வார்கள்‌. 

பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்கு எதிரான இயக்கங்கள்‌. வேகமாக நாட்டில்‌ 
பரவி வளர்ந்துவந்த சமயத்தில்‌ முதலாவது உலக யுத்தத்தில்‌ 


20 


அந்த ஆட்சி சிக்கித்‌ இணறிக்கொண்டிருந்த சமயத்தில்‌, 1916-ம்‌ 
ஆண்டு இந்த இரு சாரரும்தான்‌ மேலே குறிப்பிட்ட ஜஸ்டிஸ்‌ 


கட்சியைத்‌ துவக்கினார்‌. 


இந்தக்‌ கட்சியின்‌ தலைவர்களின்‌ பட்டியலைப்‌ பார்த்தாலே 
இந்த உண்மை தெளிவாகும்‌. 


அன்றைய சென்னை ராஜதானியில்‌ இருந்த ஆந்திரா, ஒரிசா 
பகுதிகளில்‌ இருந்த அநேகமாக எல்லா ஜமீன்‌ தார்களும்‌ ஜஸ்டிஸ்‌ 
கட்சியில்‌ இருந்தனர்‌. கஞ்சாம்‌, கோரக்பூர்‌ மாவட்டங்களில்‌ 
இருந்த (இவை தற்சமயம்‌ ஒரிசா மாநிலத்தில்‌ இருக்கின்றன) 
கல்லிக்கோட்‌ ராஜா, பர்ஹம்பூர்‌ ராஜா, பார்லாக்கமிடி ராஜா, 
சின்னக்கிமிடி ராஜா, ஆந்திரா பகுதியில்‌ இருந்த பொப்பிராஜா, 
பிட்டாபுரம்‌ ராஜா, செல்லபள்ளி ராஜா, பொபிலி ராஜா, 
தேபுரேல்‌ ராஜா, வெங்கிடகரி ராஜா போன்ற ஜமீன்தார்களான 
இவர்கள்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சியில்‌ பிரமுகர்களாக இருந்தனர்‌. இதற்கு 
விதிவிலக்காக விஜயநகர மகாராஜாவும்‌, நூஜ்வீட்‌ ஜமீன்தாரும்‌ 
இருந்தனர்‌. 


தமிழ்நாட்டில்‌ ராமநாதபுரம்‌ ராஜா, வெகங்கை ராஜா, 
சேத்தூர்‌, சாப்டூர்‌ முதலிய பல ஐமீன்தார்களும்‌, ஜஸ்டிஸ்‌ கட்‌ 
யில்‌ இருந்தனர்‌. சில ஐமீன்தார்கள்‌ அரசியலில்‌ பங்கெடுத்துக்‌ 
கொள்ளாமல்‌ இருந்தனர்‌. 


இந்த, ஜமீன்தார்களைத்‌ தவிர தமிழ்நாட்டில்‌ இருந்த பல 
பெரிய மிராசுதார்கள்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சிப்‌ பிரமுகர்களாக இருந்தனர்‌. 
உதாரணம்‌ தஞ்சை மாவட்டத்தில்‌ நெடும்பலம்‌ சாமியப்ப 
முதலியார்‌, பன்னீர்செல்வம்‌, மதுரை மாவட்டத்தில்‌ உத்தம 
பாளையம்‌ பி. டி. ராஜன்‌, பட்டிவீரன்பட்டி டபிள்யூ. பி. செளத்திர 
பாண்டிய நாடார்‌, திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ மேடைதளவாய்‌ 
முதலியார்‌, இவர்களைத்தவிர சென்னை பி. இயாகரரசசெட்டியார்‌, 
விருதுநகர்‌ வி. வி. ராமசாமி நாடார்‌ போன்ற தரகு வியாபார 
பிரமுகர்களும்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சி பிரமுகர்களாக இருந்தனர்‌. 


எனவே ஐஸ்டிஸ்‌ கட்சியின்‌ தலைமை, அன்றைய சென்னை ராஜ 
தானியில்‌, ஆந்திர பகுதியிலும்‌ தமிழ்நாட்டு பகுதியிலும்‌ இருந்த 
தங்களுடைய சுரண்டலுக்கு பிரிட்டிஷ்‌ ஆட்சியைப்‌ பாதுகாவலனாக 
கொண்டிருந்த நிலபிரப்புக்களையும்‌ * ஆங்கிலக்‌ கம்பெனிகள்‌ 
இந்தியாவில்‌ அடித்த கொள்ளையில்‌ பங்கு கொண்ட தரகு 
வியாபாரிகளையும்‌ கொண்டதாகும்‌. இதைத்‌ தவிர தமிழ்தாட்டில்‌ 
சிலோன்‌, பர்மா, மலேசியா, தாய்லாந்து, இத்தோ-சைனா (இன்று 


47 


வியட்நாம்‌, லாவோஸ்‌, கம்போடியா ஆய நாடுகளைக்கொண்ட, து) 
போன்ற காலனி நாடுகளில்‌ வட்டிக்‌ கடைகள்‌ வைத்து அநியாய 
வட்டி. வாங்கி கொள்ளையடித்தவர்களும்‌ இந்தக்‌ கட்சியில்‌ 


இருந்‌ கனர்‌. 


இவர்களை த்‌. தவிர டாக்டர்‌ டி.எம்‌. நாயர்‌, டாக்டர்‌ சி. நடேச 
முதலியார்‌, சர்‌. ராமசாமி முதலியார்‌ போன்ற பிரிட்டிஷ்‌ 
சர்க்காரின்‌ செல்லப்பிள்ளைகளும்‌ இந்தக்‌ கட்சியில்‌ இருந்தனர்‌. 
இவர்களுக்கு சர்‌, இவான்‌ பகதூர்‌, ராவ்பகதூர்‌” போன்‌ 2 
பட்டங்களை பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ அளித்திருந்தது. 


ஜஸ்டிஸ்‌ கட்சி 
தோன்றியது ஏன்‌ ? 


பிரிட்டிஷ்‌ ஆட்சியைப்‌ பரிபூரணமாக ஆதரித்த இத்தகைய 
கட்சிக்கு சமூக அஸ்திவாரம்‌ உண்டு என்று கூறுவதற்காக 
கிறிஸ்டோபர்‌ ஜான்‌ பேக்கர்‌ என்ற ஆங்கிலேயர்‌ *“தென்னிந்திய 
அரசியல்‌'' என்ற ஒரு நூலை வெளியிட்டார்‌. இர்சிக்‌ என்ற 
மற்றொரு ஆங்கிலேயரும்‌ ““தென்னிந்தியாவின்‌ அரசியலும்‌ சமூக 
முரண்பாடுகளும்‌” என்ற நூலை இதே நோக்கத்தோடு எழுதி 
யுள்ளார்‌. ழ்‌ 

ஜஸ்டிஸ்‌ கட்சி உதயமானதற்கு பின்னணியாக இந்த 
நூற்றாண்டின்‌ ஆரம்பத்திலேயே முதலாளித்துவம்‌ அளித்த புதிய 
வாய்ப்புகள்‌ நன்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன என்று பேக்கர்‌ கூறு 
கருர்‌. இதற்கு தென்னிந்தியாவில்‌ கம்பெனிகளில்‌ ஈடுபடுத்தப்‌ 
பட்டிருந்த மூலதன புள்ளி விபரங்களை தருகிறார்‌. மேலும்‌ நாட்டுக்‌ 
- கோட்டைச்‌ செட்டிமார்கள்‌ வங்கிகளை நடத்தி தங்களது நிதி 
ராஜியத்தை' இந்தியா முழுவதும்‌ மட்டுமல்லாது பிரிட்டிஷ்‌ 
சாம்ராஜ்யத்தில்‌ இருந்த காலனி நாடுகளுக்கும்‌ பரட்பியிருந்தனர்‌ 
என்றும்‌ கூறுகிறார்‌. 


அதே சமயத்தில்‌ இவ்வாறு வளர்ந்து வந்ததொழில்‌ நிறுவனங்‌ 
களில்‌ ஈடுபட்டவர்களில்‌ அதிகமான பேர்‌ பிராமணர்‌ அல்லாத 
உயர்‌ ஜாதியினராகவும்‌, பிராமணர்கள்‌ சிலரே இருந்ததாகவும்‌ 
பேக்கர்‌ கூறுகிறார்‌. இதற்கு எவ்வித ஆதாரத்தையும்‌ காட்ட 
வில்லை. 


தொழில்‌ துறையில்‌ இந்த நிலைமை இருந்தபோது, கல்வித்‌ 
துறையிலும்‌,அரசு இயந்திரத்திலும்‌ பிராமணர்களே முன்‌ நின்றனர்‌, 
ஆனால்‌ முதலாளித்துவ உற்பத்தியில்‌ தீவிரமாக இறங்க அதற்கென 
நவீனக்‌ கல்வி அவசியம்‌. அத்தோடு அரசு இயந்திரத்திலும்‌ 
ஆள்படை அவசியம்‌. எனவே இந்த இரண்டு துறைகளிலும்‌ 
அதாவது கல்வித்‌ துறையிலும்‌, அரசு இயந்திர த்திலும்‌ பிராமணர்‌ 
களே முன்னணியில்‌ இருந்ததை முறியடிக்க பிராமணர்‌ அல்லாத 
உயர்‌ ஜாதியினர்‌ முயலத்‌ தொடங்கினார்‌. எனவே பிராமணர்‌-- 
பிராமணர்‌ அல்லாதவர்கள்‌ இடையில்‌ இந்த வகையில்‌ ஏற்பட்ட 
முரண்பாடு அரசியல்‌ வடிவம்‌ பெற்று முன்னுக்கு வந்தது. அது 
தான்‌ 1916-ம்‌ ஆண்டு உருவாக்கப்பட்ட “தென்னிந்திய நல 


1௧] 


கரிமைச்சங்கம்‌” என்ற ஜஸ்டிஸ்‌ கட்சி என்று பேக்கர்‌ கூறி இந்த 
கட்சியின்‌ தோற்றத்தை நியாயப்படுத்த முயற்சிக்கிறார்‌. 


இர்சிக்‌ எழுதிய நூலில்‌ 1912-ம்‌ ஆண்டில்‌ ஆங்கிலம்‌ படித்தவர்‌ 
களில்‌ பிராமணர்கள்‌, நாயக்கர்கள்‌, நாயுடுகள்‌, வேளாளர்கள்‌, 
சைவவேளாள முதலியார்கள்‌, பிராமணர்‌ அல்லாத செட்டியார்கள்‌, 
சைவ வேளாள பிள்ளைமார்கள்‌ போன்ற பல்வேறு ஜாதியினர்‌ 
எத்தனை சதவீதம்‌ இருந்தனர்‌ என்பதைக்‌ கொடுத்துள்ளார்‌. 
அதேபோன்று துணை மாவட்டத்‌ தலைவர்கள்‌ (Deputy Collectors ) 
துணை நீதிபதிகள்‌ (மம்‌ - Jபபஜes), மாவட்ட முனிசீப்புகள்‌ ஆகிய 
பதவிகளில்‌ மேற்கூறிய ஜாதியினர்‌ எத்தனை பேர்‌ இருந்தனர்‌ 
என்ற புள்ளி விவரங்களையும்‌ கொடுத்துள்ளார்‌. இந்த புள்ளி 
விவரங்களைப்‌ பார்த்தால்‌ பிராமண ஜாதியைச்‌ சேர்ந்தவர்களே 
ஆங்கிலம்‌ கற்றவர்களில்‌ மிகப்‌ பெரும்பாலோர்‌ இருந்தனர்‌ என்‌ 
பதும்‌, அன்றைக்கு இந்தியர்களுக்கு சர்க்கார்‌ நிர்வாகத்தில்‌ 
கிடைத்த பதவிகளில்‌ பிராமணர்களே பெரும்பாலோர்‌ இருந்தனர்‌ 
என்பதும்‌ தெளிவு. 


இந்தக்‌ கணக்குகளைக்‌ காட்டி ஆங்கிலக்‌ கல்வியிலே பிராமணர்‌ 
கள்‌ முன்னணியில்‌ இருந்ததானது அவர்கள்‌ மத்தியில்‌ இருவகைப்‌ 
போக்கைத்‌ தோற்றுவித்தது. அதாவது ஒரு புறத்தில்‌ அவர்களில்‌ 
பலர்‌ ஆங்கிலேய நிர்வாக அமைப்பினை நடத்திச்‌ செல்ல உதவிடும்‌ 
அதிகாரிகளாக இருந்தனர்‌ என்றும்‌, மறுபுறத்தில்‌ அவர்களில்‌ 
ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியினர்‌ ஒரு முதலாளித்துவ ஜனநாயக 
உணர்வினைப்‌ பெற்று அகில. இந்திய தேசிய விடுதலை இயக்கத்தின்‌ 
முன்னணியில்‌ நின்றனர்‌ என்றும்‌, காங்கிரஸ்‌ இயக்கத்திலும்‌ சரி 
ஹோம்‌ ரூல்‌ இயக்கத்திலும்‌ சரி பெரும்பாலும்‌ பிராமணர்களே 
தளபதிகளாய்‌ திகழ்ந்தனர்‌ என்ற முடிவுக்கு திராவிட இயக்கத்‌ 
தைச்‌ சேர்ந்த பல தலைவர்கள்‌ வருறொர்கள்‌ என்றும்‌ இந்த முடிவி 
லிருந்தே ஜஸ்டிஸ்‌ கட்சி தேசிய விடுதலை இயக்கத்தை எதிர்த்த 
தற்கு நியாயம்‌ கற்பிக்கன்றார்‌. இந்தியா சுதந்திரம்‌ அடைந்‌ 
தால்‌ அது பிராமணர்‌ ஆதிக்கத்திற்கு உட்படும்‌. பிராமணர்‌ 
ஆதிக்கத்திலுள்ள சுதந்திர இந்தியாவில்‌ பிராமணர்‌ அல்லாதோர்‌ 
நீதியையும்‌, சமவாய்ப்பினையும்‌ எதிர்பார்க்க முடியாது. ஆனால்‌ 
பிராமணர்‌ அல்லாதார்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சியிடமிருந்து நீதியையும்‌ 
சமவாய்ப்பையும்‌ எதிர்பார்க்கலாம்‌ எனவேதான்‌ ஐஸ்டிஸ்‌ 
கட்சித்‌ தலைவர்கள்‌ தேசிய விடுதலை இயக்கத்தை எதிர்த்து 
பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்கு ஆதரவாக இருந்தனர்‌ என்று கூறுபவர்களும்‌ 
உண்டு. 


இந்த இரண்டு வாதங்களும்‌ எதார்த்தமான நிலைமைகளுக்குப்‌ 
புறம்பானவை. முதலில்‌ பேக்கர்‌ கூறியதை எடுத்துக்‌ கொள்வோம்‌. 


24 


இந்த நூற்றாண்டின்‌ ஆரம்பத்திலேயே முதலாளித்துவம்‌ அளித்த 
புதிய வாய்ப்புகள்‌ நன்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன என்று அவர்‌ 
கூறுவதும்‌, அதற்கு ஆதாரமாக அவர்கொடுத்துள்ள கம்பெனிகளில்‌ 
ஈடுபடுத்தப்பட்ட மூலதனக்‌ கணக்கு விபரங்களும்‌ முற்றிலும்‌ 
தவறானவை. 


சென்ற நூற்றாண்டின்‌ இறுதியிலும்‌ இந்த நாற்றாண்டின்‌ 
ஆரம்பத்திலும்‌ இந்தியர்களால்‌ நடத்தப்பட்ட இயந்திரத்‌ ' 
தொழிற்சாலைகள்‌ பம்பாயிலும்‌, ஆமதாபாத்திலும்‌ துவக்கட்‌ 
பட்டன என்பது ஏற்கனவே விளக்கப்பட்டுள்ளது. அதுவும்‌ 
நூற்பு நேசவு ஆலைகள்தாம்‌. அவைகள்‌ ஒழுங்காக நடப்பதற்கு 
பிரிட்டிஷ்‌ சர்க்காரால்‌ கொடுக்கப்பட்ட தடங்கல்கள்‌ ஓரளவு 
குறிப்பிடப்பட்டுள்ளன. 


இவைகளைத்‌ தவிர வங்கிகள்‌ அன்று பிரிட்டிஷ்‌ முதலாளிகளின்‌ 
மேலா திக்கத்திலேயே இருந்தன. அவைகளில்‌ “இம்பீரியல்‌ பாங்கு” 
என்பது மிகப்‌ பெரியது (இதுதான்‌ பிற்காலத்தில்‌ தேசீயமயமாக்கப்‌ 
பட்ட போது “ஸ்டேட்‌ பாங்க்‌ ஆப்‌ இந்தியா” வாக மாறியது). இந்த. 
வங்கிக்கு பிரிட்டிஷ்‌ சர்க்காரிடமிருந்து விசேஷ சலுகைகளும்‌ 
கிடைத்தன. சர்க்கார்‌. வசூலிக்கும்‌ பணத்தைப்‌ போட்டு வைக்கும்‌ 
,வங்கியாக அது இருந்தது. (அன்று ரிசர்வ்‌ பேங்க்‌ என்ற தனி. 
ஸ்தாபனம்‌ கிடையாது) சர்க்கார்‌ கஜானாக்கள்‌ செய்யும்‌ அலுவல்‌ 
களையும்‌ இந்த வங்கி செய்து கொண்டிருந்தது. இதைக்‌ தவிர 
கிரிண்ட்லேஸ்‌ பேங்க்‌ போன்ற பிரிட்டிஷ்‌ வங்கிகளும்‌ இருந்தன. 
இந்தியாவில்‌ இருந்த ஆயுள்‌ இன்சூரன்ஸ்‌ கம்பெனிகளும்‌, 
பிரிட்டிஷ்‌ கம்பெனிகளுக்கே சொந்தமாயிருந்தன. அவைகளில்‌ 
“சன்‌ ஆயுள்‌ இன்சூரன்ஸ்‌ கம்பெனி” (Su Life Insurance 
Company) மிகப்‌ பெரியது. இதைத்‌ தவிர £கிரேசன்‌ இன்சூரன்ஸ்‌ 
கம்பெனி போன்ற பல பிரிட்டிஷ்‌ இன்சூரன்ஸ்‌ கம்பெனிகள்‌ 
இருந்தன. இந்திய மக்களின்‌ சேமிப்புகளை சேகரிக்க இந்த பிரிட்டிஷ்‌ 
வங்கிகளும்‌, பிரிட்டிஷ்‌ ஆயுள்‌ இன்சூரன்ஸ்‌ கம்பெனிகளும்‌ 
இந்திய முதலாளிகளுக்கு சுலபத்தில்‌ கடன்‌ கொடுப்பதில்லை. 
மாறாக மக்களிடம்‌ வசூலித்த பணத்தை இங்கிலாந்தில்‌ 
இருந்த தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி பிரிட்டிஷ்‌ முதலாளி 
களின்‌ முதலீட்டுக்கு உதவி: செய்தன. இந்திய முதலாளிகளோ 
மார்வாடி வட்டி வியாபாரிகளிடம்‌ அதிக வட்டிக்குக்‌ கடன்‌ வாங்க 
வேண்டியிருந்தது. 


தொழில்‌ வளர்ச்சி என்பது “இலகுவான. தொழில்களை” 
(Light Industries). மட்டும்‌ பொறுத்த தில்லை, அதாவது மக்களு. . 
டைய தினசரி உபயோகத்திற்கான துணி முதலிய பொருட்களை 
உற்பத்தி செய்யும்‌ தொழிற்சாலைகளை மட்டும்‌ பொறுத்ததில்லை. 


அத 


உள்நாட்டில்‌ தொழில்‌ வளர்ச்சிக்கு கனரக இயந்திரத்‌ தொழில்‌ 
கள்‌ (Heavy Industries) அத்தியாவூயம்‌. அதாவது மெஷின்களை 
உற்பத்தி செய்யும்‌ தொழிற்சாலைகளும்‌ இதற்குத்‌ தேவையான 
அத்தியாவசியமான பொருளாகிய இரும்பு, உருக்கு அலெவற்றை 
உற்பத்தி செய்யும்‌ தொழிற்சாலைகளும்‌, ஜீவாதாரமானவை. 
இந்திய நாட்டின்‌ எதிர்காலத்‌ - தொழில்‌ வளர்ச்சியைப்‌ பற்றி 
கனவு கண்ட மகாகவி சாத அகார்‌ இதைத்தான்‌ தீர்க்க 
குரிசனத்தோடு, 
“இரும்பைக்‌ காய்சீசி உருக்கிடுவீரே 

இயந்திரங்கள்‌ வகுத்‌இடுவீரே”” 
என்று தொழில்‌ வளர்சூக்காகப்‌ பாடுகருர்‌. இலகுவான இயத்‌ 
தரத்‌ தொழில்‌ வளர்ச்சிக்கே தடைபோடும்‌ அன்னிய ஆட்சி, கன 
இயந்திரத்‌ தொழிற்சாலைகளை நிறுவுவதற்கு எவ்வாறு ஊக்கமனிக்‌ 
கும்‌? இந்த முரண்பாட்டின்‌ காரணமாகத்தான்‌ இத்த 
நூற்றாண்டின்‌ - ஆரம்பத்தில்‌ காங்கரஸ்‌ ஸ்தாபனம்‌ “சுதேசி இயக்‌ 
கத்தைக்‌. தொடங்கெதை ஏற்கனவே பார்த்தோம்‌. அத்த. 
இயக்கம்‌ பலம்‌ பெறாது போயிருந்தால்‌, அன்று ஆரம்பிக்கப்பட்ட 
ஜவுளி ஆலைகள்‌ பிரிட்டிஷ்‌ போட்டியைச்‌ சமானிக்க முடியாமல்‌ 
மூடப்பட்டிருக்கும்‌. 

அந்தக்‌ காலத்தில்தான்‌ கருக்காலை ஒன்றைத்‌ துவக்க 
ஜெம்ஷேட்ஜி டாட்டா என்ற பம்பாய்‌ வாசியொன ஒரு பார்சி” 
முன்வந்தார்‌. துணிச்சலாக தன்‌ கையில்‌ இருந்த பணம்‌ பூராவை 
யும்‌ மூல தனமாகப்‌ போட்டு “டாட்டா இரும்பு உருக்கு கம்பெனி” 
(Tata Iron Steel Company) என்று, சம்பெனியைத்‌ துவக்கினார்‌. 
உருக்காலைக்கு அவசியமான இரும்பும்‌, நிலக்கரியும்‌ அருலேயே 
இருக்கும்‌ பிரதேசமான பீகார்‌ மாநிலத்திலுள்ள ஆதிவாசிகள்‌ 
அல்லது பூர்வ குடிகள்‌ வடிக்கும்‌ சோட்டரதாக்பூர்‌ பகுதியைத்‌ 
தேர்ந்தெடுத்தனர்‌. அங்கே இந்தத்‌ தொழிற்சாலை அமைக்கப்பட்டு 
ஜாம்ஷெட்பூர்‌ என்ற ஒரு நகரமும்‌ சிருஷ்டிக்கப்பட்டது. இத்தக்‌ 
கம்பெனியின்‌ மூலதனத்திற்காக நாடெங்கும்‌ பங்குகள்‌ சேர்க்க 
முயற்சித்தார்‌. சுதேசி இயக்கம்‌ மேலோக்கி வந்த. இத்தக்‌ 
காலத்தில்‌ நாடெங்கிலும்‌ சுதேசி இயக்கத்தில்‌ ஈடுபட்டவர்கள்‌ 
இந்தக்‌ கம்பெனிக்கு பங்கு சேர்ப்பதற்கு உதவி -செய்வதை 
தங்களுடைய கடமையாக மேற்கொண்டனர்‌. இந்தக்‌ காலத்‌ 
தில்‌ 1921-ல்‌ நடைபெற்ற காங்கிரஸ்‌ மகாசபைக்‌ கூட்ட த்திற்கு 
தலைமை தாங்கிய சேலம்‌ வினயராகவாச்சாரியும்‌, பிற்காலத்தில்‌ 
பிரபல காங்கிரஸ்‌ தலைவராக விளங்கிய, அன்று சேலத்தில்‌ பிரபல 
வக்கீலாக இருந்த சக்கரவர்த்‌்த்‌ ராஜஐகோபாலாச்சாரியாரும்‌ 
இவ்வாறு பங்கு சேர்த்தனர்‌. 


26 


பிரிட்டிஷ்‌ தொழில்களுக்கும்‌ இந்திய முதலாளிகள்‌ வளர்க்க 
விரும்பிய தொழில்களுக்குமிடையே இருந்து வந்த முரண்‌ 
பாட்டைத்தான்‌ அன்றைய தேசிய இயக்கம்‌ .பிரதிபலித்தது. 
சுதேசி இயக்கமாக அந்த முரண்பாடு பரிணமித்தது. அது 
மட்டுமில்லாது இந்தியாவில்‌ இருந்த பிரிட்டிஷ்‌ ஆட்சியோடு அந்த 
யக்கம்‌ மோதியது என்பதையெல்லாம்‌ ஏற்கனவே பார்த்தோம்‌. 


நிலைமை இவ்வாறு இருக்கையில்‌, முதலாளித்துவ வளர்ச்சிக்‌ 
கான வாய்ப்புக்கள்‌ பூராவையும்‌, தென்னிந்தியாவில்‌ மட்டும்‌ பயன்‌ 
படுத்துவது எவ்வாறு சாத்தியம்‌? 


தென்னிந்தியாவைப்‌ பொறுத்தமட்டில்‌ பிரிட்டிஷ்‌ தொழில்‌ 
களுக்கும்‌ தொழில்களை வளர்க்க விரும்பும்‌ இந்தியர்களின்‌ நலன்‌ 
களுக்கும்‌ முரண்பாடு கிடையாதா? அது எப்படி சாத்தியம்‌? 
அப்படி முரண்பாடு இருக்கும்போது, தென்னிந்தியாவில்‌ வளர்ந்து 
வரும்‌ முதலாளிகள்‌ தேசிய இயக்கத்தை. அரசியல்‌ துறையில்‌ 
ஆதரிக்காமல்‌ எப்படி இருக்க முடியும்‌? ஆதரிப்பதற்கு மாறாக 
அவர்கள்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சி என்றென்றைக்கும்‌ நீடிக்க வேண்டும்‌ 
என்‌ ற குறிக்கோளைக்‌ கொண்ட ஒரு கட்சியை எப்படித்‌ துவக்கி 
யிருக்கமுடியும்‌? 


இந்தக்‌ கேள்விகளுக்கு பேக்கரிடமிருந்தும்‌ இன்‌ றய ஜஸ்டிஸ்‌ 
கட்சி பக்தர்களிடமிருந்தும்‌ பதில்‌ டைக்காது. 


உண்மை என்ன? இந்த நாடுபூராவும்‌ சுதேசி இயக்கம்‌ வளரும்‌ 
போது தமிழ்நாட்டை மட்டும்‌ அது விட்டு வைக்கவில்லை. அந்த 
இயக்கத்‌ தத்‌ தமிழ்நாட்டில்‌ பரப்புவதற்கு அன்று முன்னணியில்‌ 
நின்றவர்‌ நெல்லை மாவட்டத்தில்‌ ஒட்டப்பிடாரத்தில்‌ : (வீர 
பாண்டிய. கட்டபொம்மன்‌ ஆட்சி செய்த மண்ணில்‌ பிறந்து 
தூத்துக்குடியில்‌ வக்லோக்‌) இருந்த வ. ௨. தெம்பரம்பிள்ளையும்‌, 
மகாகவி பாரதியாரும்‌, சென்னை சக்கரை செட்டியாரும்‌, சென்னை 
ஐகோர்ட்‌ வழக்கறிஞர்‌ எஸ்‌. துரைச்சாமி அய்யரும்‌ ஆவர்‌. இவர்‌ 
களெல்லோரும்‌ 1907-ம்‌: ஆண்டு நடந்த. சூரத்‌ காங்கிரசில்‌ 
கோகலேயின்‌ தலைமையில்‌ இருந்த மிதவாத கோஷ்டியை விரட்டி 
யடிப்பதில்‌ பங்கெடுத்துக்‌ கொண்டவர்கள்‌ என்பது ஏற்கனவே 

குறிப்பிடப்பட்டுள்ளது. 


வ. ௨. சிதம்பரனாருக்கு “கப்பலோட்டிய தமிழன்‌ “கப்ப 
லோட்டிய சிதம்பரனார்‌' என்ற பெயர்கள்‌ ஏன்‌ வந்தன? தேசிய 
இயக்கத்தில்‌ ஈடுபட்ட வ.உ.சி. வெறும்‌ பிரச்சார த்தோடு நின்று 
விடவில்லை. அன்று தூத்துக்குடிக்கும்‌, இலங்கையிலுள்ள 
கொழும்புக்குமிடையே ஒரு கப்பல்‌ ஓடிக்‌ கொண்டிருந்தது. இந்தக்‌ 


27 


கப்பலை நடத்திக்‌ கொண்டிருந்தது ஒரு பிரிட்டிஷ்‌ கம்பெனி. இந்த 
பிரிட்டிஷ்‌ கம்பெனிக்குப்‌ போட்டியாக ஒரு கம்பெனியின்‌ மூலம்‌ 
கப்பல்‌ ஓட்ட வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ ஏற்பட்டது வ. ௨. சிக்கு. 
ஒட்டப்பிடார த்தில்‌ அவருக்கு ஒரு சிறிய பூமிதான்‌ சொந்தம்‌. 
அந்த நிலத்தை விற்று கிடைத்த தொகையை சுதேசி ஸ்டீம்‌ நேவி 
கேசன்‌ கம்பெனி: (Swadesi Steain Navigation Company) என்ற 
ஒரு கப்பல்‌ கம்பெனியில்‌ மூலதனத்தைப்‌ பங்குகளாகப்‌ போட்‌ 
டார்‌. அந்தக்‌ கம்பெனிக்காக தமிழ்நாடு பூராவும்‌ பங்குகள்‌ 
சேர்க்கப்பட்டன. அதைக்‌ கொண்டு ஒரு கப்பலை வாங்கி தூத்துக்‌ 
குடிக்கும்‌, கொழும்புக்குமிடையே ஓட்ட ஆரம்பித்தார்‌.அவருக்கும்‌ 
சுதேசி இயக்கத்துக்கும்‌ தமிழ்நாட்டில்‌ அன்று இருந்த 
செல்வாக்கின்‌ காரணமாக கொழும்புக்குச்‌ செல்லும்‌ மக்கள்‌ 
பிரிட்டிஷ்‌ கப்பலைப்‌ பகஷ்கரித்து சுதேசிக்‌ கம்பெனியின்‌ கப்பலை 
உணர்ச்சியோடு ஆதரித்தனர்‌. பிரிட்டிஷ்‌ கம்பெனிக்குச்‌ சொந்த 
மான கப்பல்களில்‌ பயணிகள்‌ குறைந்து கம்பெனிக்கு நஷ்டம்‌ 
ஏற்படத்‌ துவங்கியது. இதைக்கண்ட பிரிட்டிஷ்‌ ஆட்டி வ.உ.சி. 
யின்‌ மீது கடும்‌ கோபம்‌ கொண்டது. அவர்‌ வெளியில்‌ இருக்கும்‌ 
வரையில்‌ அந்தச்‌ சுதேசிக்‌ கப்பல்‌ கம்பெனியோடு, பிரிட்டிஷ்‌ கப்பல்‌ 
கம்பெனி போட்டியிட முடியாது என்பதைச்‌ சர்க்கார்‌ உணர்நீ 
தது. 


பிரிட்டிஷ்‌ கம்பெனியை வாழ்விப்பத ற்காக சிதம்பரனாரைக்‌ 
கைது செய்து அவர்‌ மீது ராஜத்துரோகக்‌ குற்றம்‌ சாட்டி ஒரு 
வழக்கைப்‌ போட்டது. பிரிட்டிஷ்‌ ஆட்டு அந்த வழக்கின்‌ இறுதி 
யில்‌ ஆயுள்தண்டனை விதித்து கோவைச்சிறையில்‌ அவரை 
செக்கிழுக்க வைத்தது. அன்று தூத்துக்குடியில்‌ அவருக்கு இருந்த 
செல்வாக்கை விளக்க அந்த வழக்கு நடந்து கொண்டிருந்த 
்‌ பொழுது நிகழ்ந்த ஒரு சம்பவம்‌ உதாரணம்‌. அவர்மீது பிரிட்டிஷ்‌ 
சர்க்கார்‌ சார்பாக வழக்கை நடத்தியது தூத்துக்குடியில்‌ இருந்த 
அய்யங்கார்‌ வக்கீல்‌ ஒருவர்‌. அவர்‌ தினசரி கோர்ட்டுக்குப்‌ போகும்‌ 
முன்‌ அவருக்கு ஒரு நாவிதர்‌ சவரம்‌ செய்வது வழக்கம்‌. அக்காலத்‌ 
தில்‌ தமிழ்நாட்டில்‌ யாரும்‌ தலைமுடியை வெட்டிக்‌ இராப்‌ செய்து. 
கொள்ளும்‌ வழக்கமில்லை. தலையின்‌ முன்பகுதியில்‌ சவரம்‌ 
செய்துவிட்டு பின்பகுதியைக்‌ குடுமியாக வைத்துக்‌ கொள்வார்கள்‌. 
50 வயதுக்கு மேற்பட்டவர்கள்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக குடுமியின்‌ 
அளவைக்‌ குறைத்துக்கொள்ள, அது உச்சிக்‌ குடுமியாக மாறிவிடும்‌. 
ஒரு நாள்‌ அந்த நாவிதர்‌ அந்த வக்கீலுக்கு சவரம்‌ செய்து கொண் 
டிருந்தபொழுது பேச்சுவாக்கில்‌ அந்த வக்கீல்‌ வ. ௨. சிதம்பர 
னாருக்கு எதிரான வழக்கில்‌ அன்று சர்க்கார்‌ தரப்பில்‌ ஆஜராக 
உள்ளார்‌ என்பது நாவிதருக்குத்‌ தெரியவந்தது. உடனே தலையின்‌ 


28 


முன்‌ பகுதியில்‌ ஒரு பக்கத்தை சவரம்‌ செய்தவர்‌ "மேலே சவரம்‌. 
செய்ய மறு த்து விட்டு எழுத்து போய்விட்டார்‌. 


அன்று காலை தூத்துக்குடியில்‌ இதையறிந்த வேறு நாவிதர்கள்‌ 
காரும்‌ அவருக்கு சவரம்‌ செய்ய முன்‌ வரவில்லை. எப்படியோ. 
தலையை மூடிக்கொண்டு, இருநெல்வேலி சென்று, அங்கு ஏதோ . 
கதையைச்‌ சொல்லி ஒருவாறு சவரத்தை முடித்துக்‌ . கொண்டு 
இரும்பினார்‌. | 

இதம்பரனார்‌ ைப்பட்ட பிறகு பிரிட்டிஷ்‌ : கம்பெனி சுதே?: 
கம்பெனியோடு கட்டணப்‌ போட்டியில்‌ இறங்கியது. நாளுக்கு 
கான்‌ கட்டணத்தைக்‌ குறைத்து கடைசியில்‌ பிரயாணிசளை 
இலவசமாக ஏற்றிச்‌ செல்லவும்‌ பிரயாணிகளுக்கு இலவசமாக : 
உணவும்‌ இஜ்றுண்டியும்‌ அனித்து போட்டி போட்டது இந்தப்‌ 
போட்டியைச்‌ சமானிக்க முடியாமல்‌ சுதேசிக்‌ கப்பல்‌ கம்பெனியை 
மூடவேண்டி வந்தது. அது ஓட்டிய கப்பலை வேறு வழியின்றி இந்த 
பிரிட்டிஷ்‌ கப்பல்‌ கம்பெனிக்கே வாங்கெெவிலையைக்‌ காட்டிலும்‌ 
மிகவும்‌ குறைந்த விலைக்கு விற்கும்படி நிர்பந்திக்கப்பட்டது- 
அத்தக்‌ கதை அதோடு முடித்தது. தமிழ்நாட்டில்‌ சுதேசி தொழி 
லுக்கு எஇராக பிரிட்டிஷ்சர்க்கார்‌ இவ்வளவு கடுமையான 
,தடவடிக்கைகள்‌ எடுத்துக்‌ கொண்டிருக்கும்பொழுது, இந்த 
நூற்றாண்டின்‌ ஆரம்பத்தில்‌ .நவீனதொழிற்சாலைகளை வளர்ப்ப 
தற்கு வேண்டிய வாய்ப்புக்கள்‌ பரிபூரணமாக பயன்படுத்தப்‌ 
' பட்டன என்று பேக்கர்‌ கூறுவதில்‌ அர்த்தமென்ன? அவர்‌ எடுத்துக்‌ 
காட்டும்‌ கம்பெனிகவின்‌ மூலதனப்‌ புள்ளி விபரம்‌ பொய்யான 
தாகும்‌. ்‌ 


இல்லை, கணக்குகள்‌ சரிதான்‌ என்றால்‌, இந்தக்‌ கம்பெனிகள்‌ 
யாருக்குச்‌ சொந்தம்‌? பிரிட்டிஷ்‌ முதலாளிகளுக்கா அல்லது இந்திய 
முதலானிகளுக்கா என்ற விஷயத்தை மட்டும்‌ பேக்கர்‌ மறைக்கிறார்‌. 
சுதேசிக்‌ கட்பலுக்கு ஏற்பட்ட கதியை ஏற்கனவே பார்த்தோம்‌. 
அதைத்‌ தவிர தமிழ்நாட்டில்‌ அந்தக்‌ காலத்தில்‌ இந்தியர்கள்‌ 
துவக்கிய தவின தொழிற்சாலை ஒன்றும்‌ கிடையாது. பேக்கர்‌ 
கொடுத்திருக்கக்கூுடிய முதலீட்டுப்‌ புள்ளி விபரங்கள்‌ எல்லாம்‌ 
பிர்ட்டிஷ்‌ கம்பெனிகளில்‌ போடப்பட்ட முதலீட்டுப்‌ புள்ளிகள்‌. 
இந்தக்‌ காலத்தில்‌ குறிப்பிடத்தக்க தொழிற்சாலைகள்‌ அல்லது 
நவீன முதலானித்துவ முறையில்‌ நடத்தப்பட்ட தொழில்கள்‌ 
தென்னிந்தியாவில்‌ யாருக்குச்‌ சொந்தமாக இருந்தன? 


சென்னையில்‌ நிறுவப்பட்ட பக்கிங்காம்‌ கர்னாடிக்‌ மில்‌ என்ற 
பெரிய பஞ்சாலை இன்கக்கேப்‌ (Inchcape) என்ற பெரிய பிரிட்டிஷ்‌ 
மூதலானி குடும்பத்தின்‌ பெருவாரியான பங்குகளைக்‌ கொண்டது. 


29 


ம ற்றும்‌ இங்கலொந்தில்‌ பங்குகள்‌. சேர்க்கப்பட்டு “பின்னி” கம்பெனி 
என்ற பெயரில்‌ ஆரம்பிக்கப்பட்ட ' அலை அது. பூரணமாக 
லை வரர்‌ க்கு சொந்தம்‌. 


அதையடுத்து நெல்லை மாவட்டத்தில்‌ ஒரு நூல்‌ நூற்பு ஆலை 
துவக்கப்பட்டது, * ஹாச்வி என்ற ஒரு ஆங்கிலேயன்‌ கோவில்பட்டி 
போன்ற. 'பகுதிகளில்‌ விளையும்‌ பருத்தியை வாங்க தூத்துக்குடி 
துறைமுகம்‌ வழியாக இங்கிலாந்தில்‌ . உள்ள பஞ்சாலைகளுக்கு 
அனுப்பிக்‌ கொண்டிருந்‌ தான்‌: அதாவது பிரிட்டிஷ்‌ பஞ்சாலைகளுக்கு 
பஞ்சு சப்ளை: செய்யும்‌ ஒரு ஏஜெண்டாக ப்ணியாற்றினன்‌.. 
அவன்‌ விக்கெமரிங்கபுரத்தை . அடுத்த பாபனாசம்‌ பகுதியில்‌ 
சுற்றிக்‌ கொண்டிருந்தபோது பாபனாசத்துற்குக்‌ கழே கால்‌ மைல்‌ 
தூரத்தில்‌ -  தாமிரபரணியாறு சுமார்‌ 100 அடி உயரத்துக்குக்‌ 
ஒழே விழுந்து செல்வதைக்‌ . கண்டான்‌. மேலிருத்து 100 அடிக்குக்‌ 
கீழே விழும்‌ ஆற்றின்‌ .நீர்‌ சக்தியால்‌ ஒரு மில்லை ஓட்ட முடியும்‌ 
என்பதைக்‌ கண்டான்‌. உடனே இங்கிலாந்து சென்று ஒரு கம்பெனி 
யைத்‌ துவக்கி, மூலதனத்தைச்‌ சேர்த்து, மெஷின்களையும்‌ வாங்க 
பாபனாசத்தில்‌ ஒரு மில்லைத்‌ துவக்கினான்‌. அந்தக்‌ காலத்தில்‌ 
நிரந்தரமாக பணிபுரியும்‌ தொழிலாளிகள்‌ அவனுக்குக்‌ இடைக்க 
வில்லை. அந்த மில்லுக்குச்‌ சுற்றுவட்டாரத்திலும்‌ விக்ரமசிங்க 
புரத்திலும்‌ இருந்த சிறுவர்களுக்கு மிட்டாய்‌ கொடுத்து 
அவர்களிடம்‌ வேலை வாங்குவான்‌. அவர்களும்‌ ஒன்றிரண்டு மணி 
நேரம்‌ வேலை செய்துவிட்டு: ஓடிவிடுவார்கள்‌. அங்கு நீர்சக்தி 
யினால்‌ அன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த மில்லுக்கு. இன்றைக்கும்‌ 
“வாட்டர்‌ மில்‌” (Water Milly என்று பெயர்‌. பிற்காலத்தில்‌ 
பாபனாசம்‌ அணைக்கட்டு. கட்டப்பட்டு மின்‌ நிலையம்‌ நிறுவப்பட்ட 
பிறகு மின்சாரத்தில்‌ இவங்கும்‌ இயத்திரங்களும்‌ நிறுவப்பட்டு 
அந்து மில்‌ விஸ்‌ தரிக்கப்பட்டது. 


. முதலில்‌ இவ்வாறு: பாபனாசத்‌இல்‌. ஒரு மில்லைகு. துவக்கிய 
ஹார்வி, பிறகு தூத்துக்குடியிலும்‌ ஒரு மில்லைத்‌ துவக்க வசதிகள்‌ 
இருப்பதைக்‌ கண்டான்‌. வங்காளத்தில்‌ உன்ன நிலக்கரிச்‌ 
சுரங்கங்களிலிருந்து கல்கத்தா துறைமுகத்தில்‌ கப்பலில்‌ ஏற்றி, 
தூத்துக்குடி துறைமுகத்தில்‌ அத்த நிலக்கரியை இறக்குமதி 
செய்வதற்கு வசதி இருப்பதைக்‌ கண்டான்‌. மில்லை ஓட்டு 
வதற்கு வேண்டிய அளவுக்கு நீராவி சக்இிகைக்‌ கொண்டு 
இயங்கும்‌ ' ஒரு: மில்லை தூத்துக்குடியில்‌ நிறுவினான்‌. அதன்‌ பிறகு 
மதுரைக்கு - அருகாமையில்‌ உள்ள திருமங்கலம்‌ தாலுகா, உசிலம்‌ 
பட்டி தாலுகா, ராமநாதபுரம்‌ மாவட்டத்தில்‌ உன்ன சாத்தூர்‌, 
சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத் தூர்‌, கோவில்பட்டி ஆகிய தாலுகாக்கனிலும்‌ 
பஞ்சு விளைவதைப்‌ பார்த்து மதுரையிலும்‌ ஒரு நூற்பு அலையை 


20 


றுவினான்‌. ஆரம்பத்தில்‌ இந்த மில்கள்‌ “ஜே அண்ட்‌ எப்‌ 
ஹார்வி கம்பெனி: (J. & F. Harvey Company) என்று ஹார்வி 
ன்‌ குடும்ப பாகஸ்தர்களின்‌ பெயரில்‌ தனித்தனி நிறுவனங்களாக 
இயங்கின. பிறகு *மதுரா மில்ஸ்‌” என்ற ஒரே ஒரு கம்பெனியின்‌ 
ர்்வாகத்தின்‌ மழ்க்கொண்டு வரப்பட்டன. 


கோயம்பத்தூரில்‌. ஊட்டியில்‌ காப்பித்‌ தோட்டங்கள்‌ அமைத்‌ 
நிருந்த ஸ்டேன்ஸ்‌ என்ற ஒரு பிரிட்டிஷ்‌ முதலாளி “கோயம்‌ 
[த்தூர்‌ ஸ்பின்னிங்‌ அண்ட்‌ வீவிங்‌ மில்‌' என்ற பெயரில்‌ ஒரு 
நூல்‌ நூற்பு மில்லையும்‌, அதே நூலின்‌ ஒரு பகுதியைக்‌ கொண்டு 
பாடா துணி நெய்யும்‌ சில மெசின்‌ தறிகளையும்‌ கொண்ட மில்லை 
ஆரம்பித்தான்‌. பிறகு அந்தப்‌ பிரிட்டிஷ்‌ முதலாளி ௪, வி. 
வெங்கட்ரமண அய்யங்கார்‌ என்ற ஒரு பிரமுகருக்கு விற்றான்‌. 
ந்து மில்லுக்கு பஞ்சு சப்ளை செய்து கொண்டிருந்த சி. வி. 
9ிவங்கட்ரமணஅய்யங்கார்‌ அந்த மில்லை வாங்கியது ஒரு 
:வாரஸ்யமான கதை. ஆனால்‌ அதற்கு இங்கு இடமில்லை. பிறகு பீஎ. 
மட்டில்‌ இருந்த ஒரு நாயுடு கைக்கு அது மாறியது (அவர்‌ கோவை 
றதலாளி வெங்கிடசாமியினுடைய தகப்பனார்‌). பிறகு அவரிட 
ருந்து எடுத்து * தமிழ்நாடு டெக்ஸ்டைல்ஸ்‌” சர்க்கார்‌ நிறுவனத்‌ 
ரால்‌ நடத்தப்படுகிறது. அந்த மில்‌ ஆரம்பித்தது முதல்‌ இதுவரை 
9வ்வள்வு கை மாறிய போதிலும்‌, கோவை மக்கள்‌ அதை 
ஸ்டேன்ஸ்‌” மில்‌ என்றுதான்‌ அழைக்கிறார்கள்‌. கோவையில்‌ 
நந்த மில்லை ஆரம்பித்ததற்கு காரணம்‌ கோவை, திருப்பூர்‌ 
குதிகளில்‌ உற்பத்தியாகும்‌ கம்போடியா என்‌ ற ஒருரக பருத்தியைக்‌ 
காண்டு 40-ம்‌ நம்பர்‌ நூல்‌ நூற்கலாம்‌. கருங்கண்ணி போன்ற 
ஞ்சுகள்‌ அதைக்காட்டிலும்‌ மோட்டா ரக நூல்‌ உற்பத்திக்குப்‌ 
'யன்பட்டது. 


பின்னிக்‌ கம்பெனி சென்னைக்கு பிறகு, பெங்களூரில்‌ பின்னி மில்‌ 
-ன்ற பெயரால்‌ ஆரம்பத்தில்‌ கம்பளித்‌ துணியையும்‌ பிறகு பருத்தி 
ஈடைகளை நெய்யும்‌ ஒரு மில்லை ஸ்தாபித்தது. கோவில்பட்டியில்‌ 
ஈயல்‌ மில்‌ என்ற பெயரில்‌ இருந்த மில்லை பம்பாயில்‌ இயங்கிய 
ஙஸ்ஸூன்‌' மில்லுக்குச்‌ சொந்தக்காரரான ஸர்‌. விக்டர்‌ 
ரஸ்ஸனே நிறுவி நடத்தி வந்தான்‌: சென்னை நகரத்தில்‌ மின்‌ 
ஈரத்தை உற்பத்தி செய்து அதை சென்னை கார்ப்பரேசனுக்கும்‌ 
க்களுக்கும்‌ சப்ளை செய்து அதைக்‌ கொண்டு டிராம்வே என்ற 
பாக்குவரத்து சாதனத்தையும்‌ மெட்ராஸ்‌ டிராம்வே அண்ட்‌ 
லக்ட்ரிட்டி சப்ளை கார்ப்பரேசன்‌ என்ற பிரிட்டிஷ்‌ கம்பெனி 
டத்திக்‌ கொண்டு வந்தது. : இதைத்‌ தவிர பாரி அண்ட்‌ கம்பெனி, 
யர்ட்சல்‌ கம்பெனி, இங்கிலாந்திலுள்ள தொழில்களுக்கு 
]ந்தியாவில்‌ கடைக்கும்‌ கச்சாப்‌ பொருட்களை வாங்கி அனுப்பும்‌ 


31 


கம்பெனிகளாகவும்‌ அங்கு உற்பத்தியாகும்‌ பொருட்களை இங்கு 
விற்பனை செய்வதற்தாகவும்‌ * இயங்கிய பிரிட்டிஷ்‌ வியாபார 
கம்பெனிகள்‌ பல இருந்தன. ' இதற்குப்‌ பல ஆண்டுகளுக்குப்‌ 
பின்னர்தான்‌ பாரி.அண்ட்‌ கம்பெனி நெல்லிக்குப்பம்‌, ஆந்திராவில்‌ 
உள்ள சாமல்கோடு, திருச்சி மாவட்டத்தில்‌ புகளூர்‌ முதலிய 
இடங்களில்‌ சர்க்கரை ஆலைகளை நிறுவியது. நெல்லிக்குப்பத்தில்‌ 
மிட்டாய்களையும்‌ தயாரித்தது. 


சென்னையில்‌ ஆங்கிலேயர்கள்‌ தங்குவதற்கு வசதியாக “கன்னி 
மாரா ஹோட்டலை” ஸ்பென்சர்‌ என்ற பிரிட்டிஷ்‌ கம்பெனி 
நடத்தியது. இதே கம்பெனி தென்னிந்தியா பூராவிலும்‌ இரயில்‌ 
நிலையங்களில்‌ ஆங்கிலேயர்களுக்கு உணவு, சிற்றுண்டி சப்ளை 
செய்யும்‌ காண்ட்ராக்டையும்‌ ஏற்றுக்‌ கொண்டது. திண்டுக்கல்லில்‌ 
“இரட்டை ஏடு : சுருட்டுக்களை உற்பத்தி செய்து இங்கிலாந்துக்கு 
ஏற்றுமதி செய்ததும்‌ இதே ஸ்பென்சர்‌ கம்பெனி. ஆந்திராவில்‌ 
குண்டூர்‌ ஜில்லாவில்‌ சிகரெட்டுக்குத்‌ தேவையான புகையிலை 
உற்பத்தி செய்து சிராளா என்ற இடத்தில்‌ புகையிலையைச்‌ சுத்தம்‌ 
செய்யும்‌ தொழிற்சாலை நிறுவப்பட்டது. சுத்தம்‌ செய்த புகையிலை 
இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்த இரண்டையும்‌ 
செய்து வந்தது “இம்பீரியல்‌ லீப்‌ டொபாகோ கம்பெனி: என்ற 
ஒரு பிரிட்டிஷ்‌ கம்பெனியாகும்‌. 


இவைகளைத்‌ தவிர ஸ்டேன்ஸ்‌, புரூக்பாண்ட்‌, பியர்ட்ஸ்‌ 
லெஸ்லி முதலியன பிரிட்டிஷ்‌ கம்பெனிகள்‌ ஊட்டியிலும்‌, 
குன்னூரிலும்‌, கூடலூரிலும்‌, வால்ப்பாறையிலும்‌, தேயிலை 
காப்பித்‌ தோட்டங்களை நடத்தி வந்தன. வால்ப்பாறைக்கு 
போகும்‌ வழியில்‌ சாலையின்‌ நடுவிலே ஒரு ஆங்கிலேயன்‌ சிலை 
இன்றைக்கும்‌ இருக்கிறது. அவன்தான்‌ வால்ப்பாறைப்‌ பகுதிகளை 
கண்டுபிடித்து அங்கு தேயிலைத்‌ தோட்டங்களை நிறுவியவன்‌. 


கேரளத்தில்‌ மூணாறில்‌ 32,000 ஏக்கர்‌ விஸ்தரணமுள்ள நிலப்‌ 
பரப்பில்‌ தேயிலைத்‌ தோட்டங்களை நிறுவி நடத்தியது “கண்ணன்‌ 
தேவன்‌ கம்பெனி” என்ற ஒரு கம்பெனி. பெயரைக்‌ கண்டு ஏமாற 
வேண்டாம்‌. இது ஒரு பிரிட்டிஷ்‌ கம்பெனி. இதைத்‌ தவிர பீர்‌ 
மேட்டிலும்‌ பல தேயிலைத்‌ தோட்டங்களை பிரிட்டிஷ்‌ கம்பெனிகளே 
நடத்தின. இவை தவிர, கோளத்தில்‌ முந்திரிக்‌ கொட்டை 
உடைத்து முந்திரிப்‌ பருப்பு எடுக்கும்‌ தொழிற்சாலைகளும்‌, 
தேங்காய்‌ மட்டையிலிருந்து நார்‌ எடுத்து கயிறு திரித்து விரிப்புக்‌ 
களும்‌, கதவு முன்‌ போடும்‌ பாய்களும்‌ உற்பத்தி செய்யும்‌ தொழிற்‌ 
சாலைகளும்‌ இருத்தன. ஆனால்‌ இவை எல்லாம்‌ எந்திரம்‌ எதுவுமின்றி 
கைத்‌ தொழில்களாகவே நடத்தப்பட்டன. இலட்சக்கணக்கான 


32 


தொழிலாவிகள்‌ இந்தத்‌ தொழில்களை நம்பியிருந்தார்கள்‌. 
. ஆயினும்‌ இவைகளில்‌ உற்பத்தியாகும்‌ பொருட்கள்‌ இங்கிருந்த 
பிரிட்டிஷ்‌ கம்பெனிகளால்‌ வெளிதாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்‌ 
பட்டன. கேரளத்தில்‌ கோழிக்கோடு மாவட்டத்திலும்‌, கர்னாட 
கத்தில்‌ தென்‌ கன்னட மாவட்டத்திலும்‌ சமை ஓடுகள்‌ தயாரிக்கும்‌ 
கெழிற்சாலைகன்‌ பல இருந்தன. இவைகளும்‌ அந்தக்‌ காலத்தில்‌. 
பிரிட்டிஷ்‌ முதலானிகளுக்கே சொந்தமாயிருந்தன. 


சுருங்கக்‌ கூறின்‌, இந்த நூற்றாண்டின்‌ ஆரம்ப காலத்தில்‌ 
தென்னித்திய முதலாளிகள்‌ முதலீடு செய்து துவக்கிய இயந்திர த்‌ 
தொழிற்சாலை எதுவும்‌ தென்னிந்தியாவில்‌ இல்லை. வ.உ.சி. ஆரம்‌ 
பித்த கப்பல்‌ ஓட்டும்‌ தொழில்‌ கம்பெனிக்கு ஏற்பட்ட: கதி 
ஏற்கனவே விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்‌ முதலாளித்துவ 
முறையில்‌ தவீன தொழிற்சாலைகளை நிறுவி நடத்துவதற்கு 
வேண்டிய வாய்ப்புக்கள்‌ எல்லாம்‌ பயன்படுத்தப்பட்டன என்று 
பேக்கர்‌ கூறுவது அர்த்தமற்றது. 


தொழில்‌ துறையில்‌ ஈடுபட்டவர்களில்‌ அதிகமாக பிராமணர்‌ 
அல்லாதோர்‌ ஆக இருந்தனர்‌” என்ற கூற்றும்‌ உண்மை நிலைமைக்‌ 
குப்‌ பு ஐம்பானது. ஏனெனில்‌ அன்று தொழில்களில்‌ பிராமணர்‌ 
களும்‌ : ஈடுபடவில்லை. பிராமணர்‌ அல்லாதோரும்‌ ஈடுபட 
வில்லை... 


இத்த உண்மைகளுக்குப்‌ புறம்பான ஒரு கற்பனையை ஆதார 
மாகக்‌ கொண்டு, அந்த உண்மை நிலைக்கு மாழுக முதலாளித்துவ 
வளர்ச்சிக்கு அவசியமான நவீன கல்வித்‌ துறையிலும்‌ பிராமணர்‌ 
மிக அதிகமாகவும்‌, பிராமணர்‌ அல்லாதோர்‌ மிகக்‌ குறைவாக 
வும்‌ இருந்ததைக்‌ கொண்டு இருசாராருக்கும்‌ இடையே முரண்பாடு 
கோன்றியது எனக்‌ கூறுவதும்‌ அர்த்தமற்றது. 


திச்சயமாக கல்வித்துறையில்‌ அந்தக்‌ காலத்தில்‌ அதிகமானவர்‌ 
கள்‌ பிராமணர்களே இருந்தனர்‌. இதனால்‌ சர்க்கார்‌ நிர்வாக எந்தி 
ரத்தின்‌ எத்திரத்‌ தொழில்களில்‌ சம்பந்தம்‌ இல்லாத வக்கீல்கள்‌, 
டாக்டர்கள்‌ போன்ற தொழில்களில்‌ பிராமணர்களே அதிகமாக 
இருத்தனர்‌. இதன்‌ காரணமாக பிற்காலத்தில்‌ பிராமணர்‌ 
அல்லாத மேல்‌ ஜாஇக்காரர்களும்‌ ஆங்கலெக்‌ கல்வி பயல முன்வந்த 
போது சர்க்கார்‌, நீதி, திர்வாக துறைகளிலும்‌, வக்கீல்கள்‌, டாக்டர்‌ 
கன்‌ போன்ற துறைகளிலும்‌ அவர்களுக்கு வேலைவாய்ப்புக்கள்‌ 
மிகக்‌ குறைவாகவே இருந்தன. இதைத்தான்‌ இர்சிக்‌ என்பவர்‌ 
தனது நூலில்‌ குறிப்பிடுறொோர்‌. இவர்களுக்கிடையே இந்தக்‌ 
காரணத்தினால்‌ முரண்பாடுகள்‌ தோன்றியது உண்மை. 


33 


இந்த முரண்பாட்டைப்‌ பயன்படுத்தி ஜஸ்டிஸ்‌ கட்சிக்கு பூரண 
ஆதரவை நல்கி, மக்களிடையே ஜாதி அடிப்படையில்‌ பிளவு . 
. உண்டாக்க பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ முயன்றது உண்மை. இந்த. 
முரண்பாட்டின்‌ அடிப்படையில்‌ தங்களுக்குப்‌ பொது மக்கள்‌ 'ஈத்தி 
யில்‌ மிகுந்த செல்வாக்கு ஏற்பட்டுவிடும்‌, தேசிய விடுதலை இயக்கங்‌ 
களை எதிர்த்து பிரிட்டிஷ்‌ சர்க்காருக்கு ஆதரவு அளித்த போதிலும்‌ 
செல்வாக்கு ஏற்பட்டுவிடும்‌ என்று நினைத்து, பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ 
என்றென்றைக்கும்‌ இந்த நாட்டில்‌ நீடித்து இருக்க வேண்டும்‌, 
இருக்க முடியும்‌ என்றும்‌ ஜமீன்‌ தார்களும்‌, நிலப்பிரபுக்களும்‌, தரகு 
வியாபாரிகளும்‌: நம்பினார்கள்‌ என்பதும்‌ உண்‌ மை: ஆனால்‌ 
வரலாற்றுப்‌ போக்கு இவர்களது நம்பிக்கையை வெறும்‌ பகற்‌ 
கனவாக ஆக்கிவிட்டது. ராமநாதபுரம்‌ மாவட்டத்தில்‌ கீழ்பகுதி 
யில்‌ இருந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார்‌” என்று தங்களை 
அழைத்துக்‌ கொண்ட செட்டிமார்கள்‌ இந்தியா பூராவிலும்‌ 
லேவாதேவியை விரிவாக நடத்தி வந்தனர்‌. என்று குறிப்பிட்டு 
ராமநாதபுரம்‌ மாவட்டத்தைத்‌ தலைமையகமாகக்‌ கொண்டு 
இயங்கி வந்த இந்தப்‌ பணக்காரர்களின்‌ வங்கிகள்‌, தங்கள்‌ நிதி 
ராஜ்யத்தை இந்தியா முழுவதும்‌ மட்டுமல்லாது பிரிட்டிஷ்‌ 
சாம்ராஜ்யத்தில்‌ இருந்த காலனிநாடுகளிலும்‌ பரப்பி வந்தன 
என்று பேக்கர்‌ கூறுவதும்‌ உண்மைக்குப்‌ புறம்பானது. 


நாட்டுக்‌ கோட்டை நகரத்தார்கள்‌ இந்தியா பூராவிலும்‌ 
பரவி வட்டி வியாபாரத்தை நடத்தவில்லை. ' தமிழ்நாட்டிலும்‌ 
ஓரளவுக்குத்‌ தான்‌ அவர்களுடைய வட்டிக்கடைகள்‌ 
இருந்தன. அதை விட மிகப்‌ பெரும்‌ அளவிற்கு அவர்கள்‌ 
பிரிட்டிஷ்‌ சாம்ராஜியத்‌ தில்‌ இணைக்கப்பட்டிருந்த காலனிகளான, 
பர்மா, இலங்கை, மலேயா ஆகிய நாடுகளிலும்‌ தற்போது தாய்‌ 
லாந்து என அழைக்கப்படும்‌ சயாமிலும்‌, பிரஞ்சு சாம்ராஜியத்‌ தில்‌ 
இருந்து வந்த தற்போது கம்பூசியா, வியட்நாம்‌, லாவோஸ்‌ என 
அழைக்கப்படும்‌ மூன்று நாடுகளும்‌ சேர்ந்த அன்றைய இந்தோ 
சைனாவிலும்‌, அந்நாடுகளிலிருந்த விவசாயிகளின்‌ நிலங்களை 
அடமானம்‌ பெற்று நடத்தும்‌ வட்டி வியாபாரத்தில்தான்‌ அவர்‌ 
கள்‌ பிரதானமாக ஈடுயட்டிருந்தார்கள்‌. அந்த நாடுகளில்‌ ஓரளவு 
வியாபாரமும்‌ செய்து வந்தனர்‌. இந்த வியாபாரத்தில்‌ அவர்கள்‌ 
வாங்கிய வட்டி அநியாய கந்து வட்டியாகும்‌. அந்தக்‌ காலத்தில்‌ 
பாங்குகளில்‌ பணம்‌ போட்டால்‌ ஆண்டிற்கு 100-க்கு 6 மூபாய்க்கும்‌ 
அதிகமாக வட்டி கிடைக்காது. அதற்கு 1 வட்டி என்று பெயர்‌. 
100-க்கு ஆண்டுக்கு 12 ரூபாய்‌ அதாவது மாதம்‌ 1 ரூபாய்‌ வட்டி 
கிடைத்தால்‌ அதற்கு ஒரு வட்டி என்று பெயர்‌. நாட்டுக்கோட்டை 
நகரத்தார்களோ 100-க்கு 24 முதல்‌ 48-50 வரையிலும்‌ -- கடன்‌ 
வாங்குவோரின்‌ முடைக்கு ஏற்ற மாதிரி--வட்டி வாங்கி வந்தனர்‌. 


34 


இந்த அநியாய வட்டியைக்‌ கொடுக்க முடியாமல்‌ அது ஏறிக்‌ 
கொண்டே போய்‌ அசலைக்‌ காட்டிலும்‌ பன்மடங்கு உயர்ந்து 
போன பிறகு, விவசாயிகள்‌ வட்டியையும்‌ அசலையும்‌ கொடுக்க 
இயலாமல்‌ அடகு வைத்த நிலத்தையும்‌ மீட்க முடியாத நிலைக்கு 
வந்துவிடுவதுண்டு. அந்த சந்தர்ப்பத்தில்‌ வழக்குகள்‌ போட்டு; 
அந்த விவசாயிகளுடைய நிலங்களை இந்த நகரத்தார்‌ எடுத்துக்‌. 
கொண்டார்கள்‌. எனவே நகரத்தார்‌ சம்பந்தப்பட்ட மட்டில்‌ 
இந்தியாவில்‌ உள்ள எந்தத்‌ தொழிலிலும்‌ முதலீடு செய்ததோ, 
கடன்‌ கொடுத்ததோ கிடையாது. அவர்களுடைய இந்தக்‌ கந்து 
வட்டி வியாபாரம்‌ பூராவும்‌ சிறு விவசாயிகளிடமும்‌ நகரத்தில்‌ 
உள்ள ஏழைகள்‌, மத்தியதர மக்களிடையேயும்‌ தான்‌ நடந்து 
வந்தது. 
இந்த நகரத்தார்களுக்குள்‌ ராஜா சர்‌. அண்ணாமலை 

செட்டியார்‌ என்பவர்‌ மிகப்‌ பெரிய தனவந்தர்‌. வெளி 
நாட்டில்‌ பொருளீட்டி வாரிசுகள்‌ மைனர்களாக இருக்கையிலேயே, 
இறந்து போன பல செட்டியார்‌ குடும்பங்களின்‌ சொத்துக்கள்‌ 
அந்த ஜாதியில்‌ பெரிய மனிதர்‌ என்ற முறையில்‌ ராஜா சர்‌. 
அண்ணாமலை. செட்டியாரிடம்‌ பராமரிப்புக்காக விட்டு வைக்கப்‌ 
பட்டது. அப்படி அவருடைய பராமரிப்பில்‌ இருந்த மைனர்‌ 
சொத்துக்களில்‌ எம்‌. சி டி. முத்தையா செட்டியாருடைய சொத்‌ 
தும்‌ அடங்கியிருந்தது. எம்‌. சி. டி. முத்தையா செட்டியார்‌ 
மேஜரானவுடன்‌ அவருக்குச்‌ சேர வேண்டிய சொத்து சம்பந்த 
மாக சென்னை உயர்நீதிமன் றத்தில்‌ ஒரு பிரபலமான வழக்கு 
நடந்தது. அந்த வழக்கு மிகவும்‌ சுவாரஸ்யமானது. அதை 
இங்கு விவரிக்க வேண்டியது அவசியமில்லை. 

இவர்தான்‌ “இந்தியன்‌ பாங்க்‌ என்ற வங்கியை சென்னையில்‌ 
துவக்கினார்‌. 

இவ்வளவு சொ த்திருந்தும்‌ அந்தக்‌ குடும்பம்‌ எந்தச்‌ சிறு எத்தி 
ரத்‌ தொழிலிலும்‌ ஈடுபடவில்லை. *செளத்‌ இந்தியா கார்பரேசன்‌” 
என்ற ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில்தான்‌ ஈடுபட்டது. 
இந்தக்‌ குடும்பத்திற்கு செட்டிநாட்டிலும்‌ தஞ்சை மாவட்டத்‌ 
திலும்‌ ஏராளமான நிலங்கள்‌ சொந்தமாக இருந்தன. அவைகளில்‌ 
பல கிராமங்கள்‌ இனாம்‌ கிராமங்களாக இருந்தன. அந்தக்குடும்பம்‌ 
ஜஸ்டிஸ்‌ கட்சியை ஆதரித்ததில்‌ வியப்பொன்றுமில்லை. பிரிட்டிஷ்‌ 
சர்க்காருக்கு மிகவும்‌ விசுவாகமாக இருந்ததற்குப்‌ பரிசாக இவருக்‌ 
கும்‌, இவருடைய வாரிசுகளுக்கும்‌ பிரிட்டிஷ்சர்க்கார்‌. “இராஜா சார்‌” 
என்ற பட்டத்தைப்‌ பரம்பரைப்‌ பட்டமாக வழங்கியது. 


அதனால்‌ அவருடைய மகன்‌ முத்தையா செட்டியார்‌ “குமார 
ராஜா சர்‌' என்று அழைக்கப்பட்டார்‌. பிரிட்டிஷ்‌ ஆட்சி காலத்தி 


33 


லேயே இவரது தந்தையார்‌ இறந்த பிறகு குமாரராஜா முத்தையா 

செட்டியார்‌, ராஜாசர்‌ முத்தையா செட்டியாராக மாறினார்‌. அவர்‌ 
. 1926-ல்‌ தனது 26-ம்‌ வயதில்‌ நிலச்‌ சுவான்தார்‌ தொகுதியில்‌ 
। போட்டியிட்டு வெற்றி பெற்றார்‌. 


பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்‌ காலம்‌ பூராவும்‌ அவர்‌ இருந்தது ஜஸ்டிஸ்‌ 
கட்சியிலே. ப்‌ 


மக்களிடையே ஓரளவு ஆதரவு பெறுவதற்காக ராஜா சர்‌. 
அண்ணாமலைச்‌ செட்டியார்‌ சிதம்பரத்தில்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌ என்ற கல்வி நிலையத்தைத்‌ துவங்கினார்‌. இதற்கான 
சட்டம்‌ சென்னை சட்டசபையில்‌ நிறைவேற்றப்பட்ட காலத்தில்‌ 
அண்ணாமலைச்‌ செட்டியாரும்‌ அவருக்குப்பின்‌ அவருடைய வாரிசு 
களும்‌, பரம்பரையாக இந்தப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ *வேந்தர்களாக” 
(Chancellors) இருப்பார்கள்‌ என்ற ஷரத்து இருந்தது. 


௬தந்திரப்‌ போராட்டத்தை 


ஒடுக்க பிரிட்டிஷ்‌. 
ஆட்சிக்குச்‌ சேவை 


1916-ம்‌ ஆண்டு ஜஸ்டிஸ்‌ கட்சி துவக்கப்பட்ட பிறகு ஈராண்டு 
காலத்தில்‌, 1918-ல்‌ முதலாவது உலக யுத்தம்‌ முடிவுற்றது. 
பிரிட்டனும்‌ அதன்‌ நேச நாடுகளும்‌ யுத்தத்தில்‌ வெற்றி பெற்றன. 
அதற்கிடையிலே 1917-ம்‌ ஆண்டு பிப்ரவரி மாதத்தில்‌ ரஷ்யாவில்‌ 
புரட்சி ஏற்பட்டு *ஜார்‌' மன்னன்‌ வீழ்த்தப்பட்டான்‌. தற்காலிக 
சர்க்கார்‌ கெரன்ஸ்கி என்பவர்‌ தலைமையில்‌ ஏற்பட்டது. புரட்சி 
கரமான இந்தக்‌ காலத்தில்‌ கெரன்ஸ்கி தலைமையில்‌ இருந்த அந்த 
இடைக்கால சர்க்கார்‌ மக்களின்‌ அபிலாஷைகளை நிறைவேற்றாத 
காரணத்தினால்‌ அதே ஆண்டு அக்டோபர்‌ மாதத்தில்‌ பாட்டாளி 
வர்க்கப்‌ புரட்சி ஏற்பட்டு உலகின்‌ ஆறில்‌ ஒரு பகுதியில்‌ தொழி 
லாளர்‌ ஆட்சி “சோவியத்‌ ஆட்சி” என்ற உருவத்தில்‌ தோன்றியது. 
உலக வரலாற்றில்‌ நடந்த இந்த முதல்‌ தொழிலாளர்‌ புரட்சிக்குத்‌ 
தலைமை தாங்கியது, லெனின்‌ தலைமையில்‌ இருந்த ரஷ்யாவில்‌ 
இயங்கிய போல்ஷெவிக்‌ கட்சியாகும்‌. 


யுத்தம்‌ முடிந்தவுடன்‌ யுத்‌ தத்திற்காக சேர்க்கப்பட்ட இந்தியச்‌ 
சிப்பாய்கள்‌ வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர்‌. இம்மக்கள்‌ கிராமப்‌. 
புறத்தில்‌ வேலையில்லாமல்‌ தவித்தனர்‌. மேலும்‌ யுத்த காலத்தில்‌. 
விலைவாசிகள்‌ பயங்கரமாக ஏறிவிட்டன. யுத்தத்திற்குப்‌ பிறகும்‌ 
அவைகள்‌ ஏறிக்‌ கொண்டே இருந்தன. இதன்‌ விளைவாக நாட்டில்‌ 
பல நகரங்களில்‌ கலகங்கள்‌ வெடித்தன. பட்டினி கிடந்த மக்கள்‌ 
உணவு தானியக்‌ கடைகளைக்‌ கொள்ளையடித்தனர்‌. இவ்வாறு 
கொந்தளித்திட்ட மக்களிடையே முதலாவது உலக யுத்தத்தில்‌ : 
வெளிநாடுகள்‌ சென்று, பங்கு கொண்டு இந்தியாவிற்குத்‌ திரும்பிய 
சிப்பாய்கள்‌ மேலும்‌ கலக உணர்ச்சியை வளர்த்தனர்‌. 


வெளிநாடுகளில்‌ யுத்தத்தில்‌ பங்கெடுத்துக்‌ கொள்வதற்கு 
அவர்கள்‌ அனுப்பப்பட்டிருந்தபொழுது பிரிட்டிஷ்‌ சோல்ஜலா்‌ 
களுக்கும்‌, இந்தியச்‌ சிப்பாய்களுக்குமிடையே இருந்த, மலைக்கும்‌. 
மடுவிற்கும்‌ இடையே உள்ளது போன்ற .வாழ்க்கைத்‌ தரத்தின்‌ 
வித்தியாச நிலையை நேரில்‌ கண்டறிந்தனர்‌. பிரிட்டிஷ்‌ சிப்பாய்‌ 
களுக்கு அளிக்கப்படும்‌ உணவு போன்று வசதிகள்‌. சம்பளம்‌, 


சர்‌ 


அலவன்ஸ்‌ முதலியவை. இந்தியச்‌. சிப்பாய்களுக்கு, அளிக்கப்ப்டு. 
வதைக்‌. காட்டிலும்‌. பன்மடங்கு அதிகமாக இருந்தன. மே ற்க த்திய 
நாடுகளில்‌... உள்ள. சாதாரண: ' மக்களின்‌ . வாழ்க்கை த்‌ -தரம்‌. 
இந்‌ தியாவிலிருத்‌ த... சாதாரண: மக்களின்‌: வாழ்க்கைத்‌ தரத்தைக்‌ 
காட்டிலும்‌ எவ்வளவோ. உயர்ந்திருந்தது. இதை அவர்கள்‌ நேரில்‌ 
கண்ணுற்றனர்‌. மேலும்‌ பிரிட்டிஷ்‌ சிப்பாய்களுக்கு ஏதாவது 
“குறைகள்‌ .ஏ ற்பட்டால்‌ அவர்கள்‌. தங்கள்‌. தெர்குதி நாடாளுமன்ற 
உறுப்பினருக்கு கடிதம்‌ மூலம்‌ தெரிவிப்பர்‌. அந்த உறுப்பினர்கள்‌ 
உடனே . சர்க்காருக்கு. அவைகளை த்‌ தரிவித்து. உடனுக்குடன்‌ 
பரிகாரம்‌ அளிப்பார்கள்‌... ஆனால்‌ இந்தியச்‌ சிப்பாய்களோ யாரிட 
மும்‌. தங்கள்‌ : குறைகளைத்‌ : தெரிவிக்க, முடியாமல்‌ அனாதைகளாக 
இருந்தனர்‌. இந்தியா போன்ற காலனிநாடுகளை மேல்நாட்டு 
முதலாளிகள்‌ கொள்ளையடிப்பதன்‌: மூலமாகவே இது சாத்திய. 
மாயிற்று என்பதை அவர்கள்‌ யூகித்துக்‌. கொண்டனர்‌. இதனால்‌ 
பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ மீது வெறுப்பும்‌, பிரிட்டிஷ்‌ அட்சி இந்தியாவி 
லிருந்து அசுற்றப்படவேண்டும்‌, இந்தியா சுதந்திர நாடாகத்‌. திகழ 
வேண்டும்‌ என்ற உணர்வும்‌ அவர்களிடையே பலமாக வளர்ந்தன. 

இத்த: உணர்வை அவர்கள்‌ இந்தியாவில்‌ கிராமங்களிலும்‌. நகர்ப்‌ 
, புறங்களி லும்‌ டது 


மேலும்‌ யுத்த: காலத்தில்‌ இரா ணுவ இலாகாவில்‌. சேர்க்கப்‌ 
பட்ட பல குமாஸ்தாக்கள்‌ . முதலி யோர்‌ ஆயிரக்கணக்கில்‌ 
வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர்‌... இதனால்‌ வேலையில்லாத்‌ த்‌ திண்டாட்‌ 
டம்‌ நாடு பூராவும்‌ தலைவிரித்து ஆடியது. இந்தப்‌ படித்த வாலிபர்‌ 
களும்‌ நாட்டிலே பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்கு எதிரான உணர்ச்சிகளைப்‌: 
னல்‌ வ ததன்‌, 


இப்படிப்பட்ட்‌ ஒரு நிலைமை வளர்வதால்‌ பிரிட்டிஷ்‌ அப்த 
ஆட்டம்‌ . ஏற்படும்படியான ' நிலை ஏற்படும்‌ என்பதை பிரிட்டிஷ்‌ 
ஆட்சி எதிர்பார்த்தது. 


அதனால்‌ இந்தக்‌ கொத்தளிப்பிலிருந்து தன்னைப்‌ பாதுகாத்துக்‌ 
கொள்வத ற்காக இந்‌ தியாவில்‌ இருந்த பிரிட்டிஷ்‌ ஆட்சி£ரெளலட்‌' 
சட்டம்‌ என்ற ஒரு அடக்குமுறைச்‌ சட்டத்தை நிறைவேற்றியது. 
அப்போது சட்டசபையில்‌ இருந்த ,தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி 
கள்‌ அனைவருடைய எதிர்ப்பையும்‌ இலட்சியம்‌ செய்யாமல்‌ இந்தச்‌ 
சட்டத்தை பிரிட்டிஷ்‌ ஆட்சி. நிறைவேற்றியது. இந்தச்‌: சட்டத்‌ 
இன்படி சர்க்கார்‌ -யாரையும்‌. எந்தவிதக்‌ குற்றமும்‌ சாட்டாமல்‌, 
விசாரணை ஏதுமின்றி காலவரையின்றி சிறையில்‌ அடைக்கலாம்‌. 
அல்லது ஒரு ரொமத்துக்குள்ளேயே இருக்க வேண்டும்‌ என்று 
உத்தரவு போட்டு 'நிறைவேற்றலாம்‌. (Internment) நாடு. 


28 


கடத்தலாம்‌. இந்தச்‌ சட்டத்தை உருவாக்கிய ஆங்கிலேய 
உள்துறைச்‌ செயலாளர்‌ பெயர்‌ நெளலட்‌ எனவே அந்தச்‌ சட்டத்‌ 
திற்கு *ரெளலட்‌ சட்டம்‌” என்று பெயர்‌ . வந்தது. அந்த 
மசோதாவை அந்தக்‌ காலத்தில்‌ எதிர்த்தது காங்கிரஸ்‌-கட்ச மட்டு 
மல்ல; லிபரல்‌ கட்சி எனப்படும்‌ மிதவாதக்‌ கட்சியைச்‌ சேர்ந்த 
கோகலே, ராணடே, சுரேந்திரநாத்‌ பானர்ஜி, ஹ்ருதையநாத்‌ 
குன்சுரூ, சீனிவாச சாஸ்திரியார்‌ போன்றோரும்‌ கட்சி சார்பற்றோ 
ரும்‌ எம்‌. ஏ. ஜின்னாவும்‌ எதிர்த்தனர்‌. இந்த அநியாயச்‌ சட்டத்தை 
அன்று ஆதரித்த ஒரே ஒரு அரசியல்‌ கட்டு ஜஸ்டிஸ்‌ கட்சியாகும்‌. 
அந்தக்‌ கட்சி ஆரம்பித்தபோது விடுத்த அறிக்கையில்‌ “நீதி, “சமத்‌ 
துவம்‌ எனும்‌ உண்மையான பிரிட்டிஷ்‌ கொள்கைகளின்‌ வழி 
இந்தியா நீடித்து ஆளப்பட வேண்டும்‌” என்பதை நினைவுபடுத்திக்‌ 
கொள்வது நல்லது. இந்தச்‌ சட்டம்‌ உண்மையான நீதியையும்‌, 
சமத்துவத்தையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டது போலும்‌ ! நீசத்‌ 
தனமான பிரிட்டிஷ்‌ ஆட்சி இந்தியாவில்‌ நீடிப்‌. பதற்காக பிரிட்டிஷ்‌ 
சர்க்கார்‌ எதைச்‌ செய்தாலும்‌ அது இந்தக்‌ கட்சியின்‌ தலைவர்கள்‌ 
கண்ணோட்டத்தில்‌ நீதி, சமத்துவத்தின்பாற்பட்டது போலும்‌ ! 

இந்தச்‌ சமயத்தில்‌ மகாத்மாகாந்தி காங்கிரஸ்‌ இயக்கம்‌ 
பிரதிநிதித்துவப்படுத்திய தேசிய விடுதலை இயக்கத்தின்‌ இணை. 
யில்லாத்‌ தலைவராக வந்தார்‌. அதற்கு முன்‌ இந்த நூற்றாண்டின்‌ 
ஆரம்பத்தில்‌ அவர்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ வக்கீல்‌ தொழிலை 
நடத்திக்‌ கொண்டிருந்தார்‌. அந்தச்‌ சமயம்‌, ஒருமுறை, 
அவர்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ ரயிலில்‌ 1-ம்‌ வகுப்புப்‌ பெட்டியில்‌ 
பிரயாணம்‌ செய்து கொண்டிருந்தபொழுது, அவர்‌ பெட்டி 
யில்‌ ஒரு வெள்ளையன்‌ ஏறினான்‌. உடனே அவர்‌ அந்தப்‌ பெட்டி 
யிலிருந்து அகற்றப்பட்டார்‌. அந்த வெள்ளையனின்‌ நிறத்‌ திமிர்‌ 
தான்‌ இதற்குக்‌ காரணம்‌. 


இதற்குப்‌ பிறகு அவர்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ இந்தியர்களைக்‌ 
கொண்டு சத்தியாக்கிரகப்‌ போராட்டத்தைத்‌ துவக்கினார்‌. இறுதி 
யில்‌ காந்தி-ஸ்மட்ஸ்‌ ஒப்பந்தம்‌ என்ற ஒப்பந்தத்தின்‌ மூலம்‌ 
சமரசம்‌ ஏற்பட்டது. இதனால்‌ காந்திஜி அப்பொழுதே இந்தியாவில்‌ 
பிரபலமானார்‌. 


இந்தியாவிற்குத்‌ திரும்பிய பிறகு அவர்‌ இந்த நாட்டில்‌ பிரிட்‌ 
டிஷ்‌ ராணுவத்திற்கு இந்தியர்களைச்‌ சேர்த்து அனுப்பினார்‌. யுத்தத்‌ 
தில்‌ பிரிட்டனும்‌, நேச நாடுகளும்‌ வெற்றி பெறுவதற்கு உதவினால்‌ 
யுத்தம்‌ முடிந்தபிறகு இந்தியாவிற்கு சுயாட்சி அளிக்கப்படும்‌ 


39 


என்று அவர்‌ நம்பினார்‌: இதில்‌ அவர்‌ பெரும்‌ ஏமாற்தத்தையே 
அடைந்தார்‌. அவர்‌ நம்பிக்கை வீண்‌ போயிற்று. யுத்தம்‌ முடிந்த 
பிறகு, இங்கிலாந்‌ திலிருந்த இந்தியா மந்திரி ஒரு அறிக்கையை பிரிட்‌ 
டிஷ்‌ நாடாளுமன்‌ றத்தில்‌ சமர்ப்பித்தார்‌. அதில்‌ படிப்படியாக 
இந்தியாவுக்கு சுயாட்சி வழங்கப்படும்‌ என்று கூறப்பட்டது. 

உடனடியாக சுயாட்சி அந்தஸ்தைப்‌ பெறுவதற்கு இந்தியர்‌ 
களுக்கு யோக்கியதை இல்லை என்றும்‌, அந்தப்‌ பொறுப்பை வகிக்க 
அவர்களுக்குத்‌ திறமை இல்லை என்றும்‌ கூறப்பட்டது. அதனால்‌ 
தான்‌ படிப்படியாக இந்தியாவுக்குச்‌ சுயாட்சி அந்தஸ்து அளிக்கப்‌ 
படும்‌ என்று பறைசாற்றப்பட்டது. 


அதே சமயம்‌ 1919-ம்‌ ஆண்டில்‌ “இந்திய அரசியல்‌ சட்டம்‌” 
என்ற. பெயரில்‌ ஒரு சீர்திருத்த அரசியல்‌ சட்டம்‌ நிறைவேற்றப்‌ 
பட்டது. இந்த அரசியல்‌ சட்ட ஏற்பாட்டின்படி அன்றைக்கு 
இந்தியாவில்‌ இருந்த பிரிட்டிஷ்‌ மாகாணங்களில்‌ சட்டசபைகள்‌ 
இருக்கும்‌. மத்தியிலும்‌ ஒரு சட்டசபை இருக்கும்‌. மாகாணங்‌ 
களில்‌ அமைக்கப்படும்‌ சட்டசபைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு 
பிரதிநிதிகள்‌ தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்‌. அனால்‌ இவர்களைத்‌ 
தேர்ந்தெடுக்கும்‌ வாக்குரிமை குறிப்பிட்ட அளவு வரி செலுத்து 
வோருக்கு மட்டும்‌ தான்‌ உண்டு. இவர்களைத்‌ தவிர சர்க்காரால்‌ 
நியமனம்‌ செய்யப்பட்ட உறுப்பினர்களும்‌ உண்டு. அவர்கள்‌ 
சர்க்கார்‌ உத்தியோகஸ்தர்களாகவும்‌ இருப்பார்கள்‌; அல்லா 
தோரும்‌இருப்பார்கள்‌; அதாவது சர்க்காருடைய செல்லப்பிள்ளை 
களாகவும்‌ இருப்பார்கள்‌. மாநிலங்களுக்குச்‌ சட்டம்‌, ஒழுங்கு, 
கல்வி, சுகாதாரம்‌, ஸ்தல ஸ்தாபனங்கள்‌ மேலும்‌ மக்களுக்கு 
நன்மை செய்ய வேண்டிய பொறுப்புகள்‌ அனைத்தும்‌ அளிக்கப்‌ 
பட்டிருந்தன. ஆனால்‌ இந்தப்‌ பொறுப்புக்களை நிறைவேற்றுவதற்கு 
வேண்டிய நிதி வசதிகள்‌ கிடையாது. நிலவரி, கலால்வரி (அதாவது 
கள்ளுக்கடைகளை ஏலம்‌ விடுவதன்‌ மூலமாய்க்‌ கிடைக்கும்‌ வரி), 
ஸ்தல ஸ்தாபனங்கள்‌ விதிக்கும்‌ வீட்டு வரி போன்ற வரிகள்தாம்‌ 
மாநிலங்களின்‌ செல்வ ஆதாரங்கள்‌. 


மத்திய சர்க்காருக்கோ நாளுக்கு நாள்‌ விஸ்தரிக்கும்‌ வரிகளாக 
வருமான வரி, கம்பெனிகள்‌ மீது விதிக்கப்படும்‌ வரி, ஏற்றுமதி, 
இறக்குமதி வரி ஆகியவ ற்றை. வசூலிக்கும்‌ அதிகாரங்கள்‌ இருந்தன. 
சர்க்காரின்‌ சார்பாக கடன்‌ எழுப்பும்‌ அதிகாரமும்‌ மத்திய சர்க்‌ 
காருக்கு இருந்தது. 


மாநிலங்களில்‌ மந்திரிகள்‌ இருப்பார்கள்‌. ஆனால்‌ நிர்வாகத்தின்‌ 
ஒருசில இலாகாக்களே இந்த மந்திரிகளிடம்‌ ஒப்படைக்கப்பட்டன . 
கல்வி, சுகாதாரம்‌, ஸ்தல ஸ்தாபனம்‌, நில சம்பந்தமான சட்டங்‌ 


40 


கள்‌, ரெவின்யூ இலாகா போன்ற இலாகாக்கள்‌ மந்திரிகளிடம்‌ 
ஒப்படைக்கப்பட்டன. போலீஸ்‌, சட்டம்‌, அரசியல்‌ போலீஸ்‌, நீதி, 
அதிகாரிகளை மாற்றும்‌. அதிகாரம்‌ சம்பந்தப்பட்ட இலாகாகளை 
பிரிட்டிஷ்‌ சர்க்காரால்‌ நியமனம்‌ செய்யப்பட்ட உறுப்பினர்‌ 
களே நிர்வகிப்பார்கள்‌. இந்த உறுப்பினர்கள்‌ நேரடியாக கவர்‌ 
னருக்குப்‌ பொறுப்பானவர்கள்‌. சட்டசபைக்குப்‌ யொ றுப்பானவர்‌ 
கள்‌ அல்ல. 


இதனால்தான்‌ இந்த ஆட்சி முறைக்கு “இரட்டை ஆட்சிமுறை” 

என்ற பெயர்‌ வந்தது. மத்தியிலோ எல்லா இலாகாக்களையும்‌, 
வைசிராயால்‌ (கவா்னர்‌ ஜெனரல்‌) நியமனம்‌. செய்யப்பட்ட 
நபர்களே நிர்வகிப்பார்கள்‌. அவர்கள்‌ சர்க்கார்‌. அதிகாரிகளாகவும்‌ 
இருக்கலாம்‌. அவர்களை, நம்பிக்கை. இல்லாத்‌ தீர்மானம்‌ நிறை 
வேற்றி அகற்றும்‌ உரிமை சட்டசபைக்குக்‌ இடையாது. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ வைஸ்ராய்க்கு (கவர்னர்‌ ஜெனரல்‌) பொறுப்பான 
வார்களே தவிர, எந்த விதத்திலும்‌. சட்டசபைக்குப்‌ பொறுப்பான 
வர்கள்‌ அல்ல. சட்டசபையில்‌ நிறைவேற்றும்‌ எந்தத்‌ தீர்மானமும்‌ 
அவர்களைக்‌ கட்டுப்படுத்தாது. இதுதான்‌ 1919-ம்‌ வருடத்தில்‌ 
பிரிட்டிஷார்‌ முன்‌ வைத்த அரசியல்‌ சட்டம்‌. இந்தச்‌ சட்டத்தை 
தேசிய இயக்கம்‌ நிராகரித்‌ ததில்‌ வியப்பில்லை. 


அதே: சமயத்தில்‌ அடக்குமுறைச்‌. சட்டமான ரெளலட்‌ 
சட்டத்தை எதிர்த்து ஏப்ரல்‌ 6-ம்‌ தேதியன்று நாடெங்கிலும்‌ 
கூட்டம்‌ போட்டு கண்டனக்‌ குரல்‌ எழுப்பவேண்டும்‌ என்று தேசிய 
இயக்கமும்‌, காந்திஜியும்‌ வேண்டுகோள்‌ விடுத்தனர்‌. இந்தச்‌ 
சட்டத்தை **நீதியில்லாச்‌ சட்டம்‌?” (Lawless Law) என்று 
அவர்‌ வர்ணித்தார்‌. இந்த வேண்டுகோளுக்கு இணங்க ஏப்ரல்‌ 
6-ம்‌ தேதியன்று நாடெங்கிலும்‌ மக்கள்‌ பல்லாயிரக்‌ கணக்கில்கூடி 
இந்தச்‌ சட்டத்திற்கு எதிராக குரல்‌ எழுப்பினர்‌. இதை வாபஸ்‌ 
வாங்க வேண்டுமென்று கோரினர்‌. 


அன்று பஞ்சாப்‌ மாநிலத்தில்‌ அமிர்தசரஸ்‌ நகரில்‌ **ஜாலியன்‌ 
வாலாபாக்‌” என்ற தோட்டத்தில்‌ மக்கள்‌ கூடினர்‌. அந்த 
தோட்டத்தைச்‌ சுற்றிலும்‌ மதில்‌ சுவர்‌. உள்ளே நுழைவதற்கு 
கீழ வாயிலாக ஒரே ஒரு சிறிய பாதை இருந்தது. அன்று பஞ்சாப்‌ 
மாகாணத்தின்‌ கவர்னராக இருந்த ஓடையர்‌ இந்திய மக்களுக்குப்‌ 
பாடம்‌ கற்பிக்க விரும்பினான்‌. அவனுக்கு இத்திய போலீஸ்‌ மீது 
நம்பிக்கையில்லை, எனவே டயர்‌ (03) ' என்ற ஆங்கிலேய 
இராணுவ தளபதி தலைமையில்‌ முழுக்க முழுக்க ஆங்கிலேய 
சோல்ஜர்களைக்‌ கொண்ட ஒரு பட்டாளத்தை ஜாலியன்வாலாபாக்‌ 
தோட்டத்தில்‌ கூடியிருந்த மக்களின்‌ மீது ஏவிவிட்டான்‌. அந்தத்‌ 


கீர 


தளபதியின்‌ தலைமையில்‌ பிரிட்டிஷ்‌ படைகள்‌, நிராயு தபாணிகளாக 
( யாரிடமும்‌ . ஆயுதம்‌ எதுவும்‌ இடையாது) சாமா தானமாக ஆயிரக்‌ 
கணகூல்‌ ஆண்களும்‌, பெண்களும்‌, குழந்தைகளுமாக கூடியிருந்த 
அந்த மக்களை, அது சட்ட விரோதமான கூட்டம்‌ என்று அறிவிக்‌' 
காமலே, அவர்களைக்‌ கலைந்து போகும்படி எவ்வித எச்சரிக்கையும்‌. 
செய்யாமலே அவர்கள்‌ மீது சுடுமா று பட்டாளத்தி ற்கு உத்தர 
விட்டான்‌. அதுவும்‌ கண்மூடித்‌ :தனமாகச்‌ சுட்டது. நூற்றுக்‌ 
கணக்கான : ஆண்களும்‌, பெண்களும்‌, பாலர்களும்‌ தோட்டத்‌ 
திலும்‌, வெளியேயும்‌ செத்து: மடிந்தனர்‌. இருந்த ஒரே ஒரு நுழை 
வாயில்‌ வழியாக வெளியே தப்பி ஓடிக்‌ கொண்டிருந்த மக்களை 
பட்டாளத்தைக்‌ கொண்டு மேலும்‌ துரத்திச்‌ சென்றான்‌. . கீழே 
படுத்துக்‌ கொண்டு பூச்கெள்‌ போல்‌ ஊர்ந்து செல்லவேண்டும்‌ 
என்று உத்தரவிட்டான்‌. இந்த உத்தரவை மீறியவர்கள்‌ உடனே 
சுட்டுக்‌ கொல்லப்பட்டார்கள்‌. 


இத்த அநாகரீகமான படுகொலையை, நீசத்தனமான அடக்கு 
முறையை எதிர்த்து. நாடெங்கிலும்‌ பலத்த. கிளர்ச்சி நடந்தது. 
அதுமுதல்‌ ஒவ்வொரு ஆண்டும்‌ ஏப்ரல்‌ 6-ம்‌ தே இ முதல்‌ (படுகொலை 
நடந்த இனம்‌) 13-ந்‌ தேதி வரை தேசீய வாரமாகக்‌ கொண்டாடும்‌ 
படி மக்களை தேசீய இயக்கம்‌ வேண்டிக்‌ கொண்டது. சுதந்திரம்‌ 
கிடைப்பதற்கு முந்திய ஆண்டுகளில்‌ ஒவ்வொரு ஆண்டும்‌ இந்த. 
வாரம்‌ ஆவேச உணர்வோடு நாடு பூராவும்‌ கொண்டாடப்பட்டது. 
படுகொலை நடந்த அடுத்த ஆண்டு ஏப்ரலில்‌ சென்னை தரு 
வல்லிக்கேணி கட ற்கரையில்‌ கூடிய கூட்டத்தில்‌ ஒரு லட்சத்திற்கு 
மேல்‌ மக்கள்‌ கூடியிருந்தனர்‌. (அன்று சென்னை நகரத்தின்‌ ஐனத்‌ 
தொகை: 4 இலட்சம்தான்‌) இன்று 25 இலட்சத்திற்கு மேல்‌. 
அதாவது இப்போது உள்ள சென்னை நகரத்தின்‌ ஜனத்‌ தொகை 
யில்‌ 6-ல்‌ 1 பங்குக்கும்‌ குறைவானது அன்‌ை றய சென்னை ஜனத்‌. 
தொகை. வெளியூரிலிருந்து சர்க்கார்‌ இயந்‌ தரத்தைக்‌ கொண்டு 
ஆள்‌ சேர்க்கும்‌ ஏ ற்பாடு ஒன்றும்‌ கிடையாது. அப்படிக்‌ கொண்டு 
வருவதற்கு பஸ்களும்‌, லாரிகளும்‌. “ அன்றைக்குக்‌. கிடையாது 
சென்னை நகரத்திற்குள்ளேயே பஸ்‌ போக்குவரத்தும்‌ கிடையாது. 
இவைகளை எல்லாம்‌ கணக்கில்‌ எடுத்துக்‌ கொண்டு பார்த்தால்‌ 
வெகு தூரத்திலிருந்து நடந்தே வந்து சேர்ந்தது அந்தக்‌: கூட்டம்‌. 
என்றால்‌, மக்களிடம்‌ எவ்வளவு பெரும்‌ அளவு ஏகா -தஇிபச்திய 
எதிர்ப்பு உணர்ச்சி மேலோங்கியிருந்‌ தது என்பது தளிவாகும்‌. 


இவ்வளவு பெரும்‌ கூட்டத்தில்‌ பேசுவதற்கு அந்தக்‌ காலத்தில்‌. 
ஒலி பெருக்கி இடையாது. எனவே 12 மேடைகள்‌ போடப்பட்டு, 
மக்கள்‌ 12 கூட்டங்களாகப்‌. பிரிக்கப்பட்டனர்‌. முதல்‌ மேடையி 


லிருந்து பேசும்‌ தலைவர்‌ ஒரு வாக்கியத்தை முடித்தவுடன்‌, அடுத்த 


௧82 


மேடையிலிருந்து ஒருவர்‌ அதே வாக்கியத்தைச்‌ சொல்வார்‌. பிறகு 
அடுத்த மேடையில்‌, இவ்வாறு அடுத்தடுத்து 12 மேடைகளிலும்‌ 
அதே வாக்கியம்‌ கூறப்படும்‌. இதிலிருந்து பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்கு 
எதிரான உணர்ச்சியையும்‌, ஆத்திரத்தையும்‌ புரிந்து கொள்ள 
முடியும்‌. 


இந்தப்‌ படுகொலையைப்‌ பற்றி நாடு தெரிந்து கொள்ள நீதிபதி 
-களைக்‌ கொண்ட ஒருகுழுவின்‌ மூலம்‌ பகிரங்க விசாரணை செய்யவேண்‌ 
டும்‌ என்று தேசிய இயக்கம்‌ கோரியது. பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ இந்தக்‌ 
கோரிக்கையை நிராகரித்தது. காங்‌ரெஸ்‌ கமிட்டி உடனே இந்தியா 
பூராவிலுமிருந்து பிரபல வழக்க றிஞர்களைக்‌ கொண்ட ஒரு குழுவை 
நியமித்தது. அந்தக்‌ குழு பகிரங்கமாக விசாரணை செய்து ஒரு 
அறிக்கை சமர்ப்பித்தது. அந்த அறிக்கையைப்‌ படிக்கும்‌ எந்த 
இந்தியருடைய ரத்தமும்‌ துடிக்காமல்‌ இருக்காது. அந்தக்‌ கமிட்டி 
யின்‌ அறிக்கையை கவிக்குயில்‌ ஸ்ரீமதி சரோஜினிநாயுடு இங்கிலாந்‌ 
துக்கு எடுத்துச்‌ சென்றார்‌. ஆங்கெத்தில்‌ ஈடு இணையில்லா மெய்‌ 
சிலிர்க்க வைத்திடும்‌ சொற்பொழிவாற்றும்‌ திறமையாளர்‌ அவர்‌. 
அவருடைய பேச்சைக்‌ கேட்ட (ஆங்கிலேயர்கள்‌ அவருக்குக்‌ 
“கொடுத்த பெயர்‌" *இந்தியாவின்‌ வானம்பாடி” (Nightingale of 
India). அந்த அம்மையார்‌ இங்கிலாந்தில்‌ உள்ள ஒவ்வொரு 
நகரத்திற்கும்‌ சென்று இந்த அக்கிரமத்தை பிரிட்டிஷ்‌ மக்களுக்கு 
விளக்கிக்‌ கூறினார்‌. இதையெல்லாம்‌ கேட்ட பிரிட்டிஷ்‌ மக்களி 
டையேயும்‌ இந்தக்‌ கொடுமைகளுக்கு எதிரான உணர்ச்சி 
ஏற்பட்டது. அதன்‌ எதிரொலியாக பிரிட்டிஷ்‌ பார்லிமெண்டி 
லும்‌ இதை விசாரிக்க வேண்டும்‌ என்று பலமாகக்‌ கோரிக்கை 
எழும்பியது. இதற்குச்‌ செவிசாய்க்கும்படி நிர்பந்திக்கப்பட்ட 
பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ இதை விசாரிக்க பார்லிமெண்ட்‌ உறுப்பினர்‌ 
களைக்‌ கொண்ட ஒரு விசாரணைக்‌ குழுவை அமைத்தது. இந்தக்‌ 
குழுவின்‌ முன்‌ சாட்சியம்‌ அளிக்கையிலே ஜெனரல்‌ டயர்‌ “மக்கள்‌ 
அமைதியாகவே கூடியிருந்தனர்‌. அந்தக்‌ கூட்டத்தைச்‌ சட்ட 
விரோதமான கூட்டம்‌ என்று பஞ்சாப்‌ அரசோ வேறு எந்த 
அதிகாரியோ தடை செய்யவில்லை. ஆயினும்‌ சுட்டேன்‌ 
துப்பாக்கி ரவை இருந்தவரை சுட்டேன்‌. இன்னும்‌ துப்பாக்கி. 
ரவை இருந்திருக்குமேயானால்‌ தொடர்ந்து சுட்டிருப்பேன்‌. அன்று 
பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்கு எதிரான ளர்ச்சி நாடெங்கும்‌ பொங்வெழிந்‌ 
தது. அதனை முளையிலேயே கிள்ளி எறிவதற்காகவே இவ்வாறு 
சுட்டேன்‌. பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்தைப்‌ பாதுகாப்பதற்காக 
சுட்டேன்‌” ” என்று இறுமாப்புடன்‌ கூறினார்‌. 


இந்தப்‌ படுகொலையைக்‌ கண்டிக்காத அரசியல்வாதிகளே 
அன்று இந்தியாவில்‌ யாரும்‌ இல்லை என்று கூறலாம்‌. பிரிட்டிஷ்‌ 


43 


மக்களே கொதித்து எழுந்ததன்‌ விளைவாக பார்லிமெண்ட்‌ குழுவே 
அமைக்கப்பட்டது மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது. 


இதற்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. இப்படிப்பட்ட ராட்சசத்‌் தனமான 
நர வேட்டைக்‌ கொலைக்‌ காண்டத்தை ஜஸ்டிஸ்‌ கட்டியின்‌ சார்பாக ௮தண்‌ 
தலைவர்கள்‌ சர்‌, பி, தியாகராஜ செட்டியாரும்‌, டாக்டர்‌ டி. எம்‌. நாயரும்‌ 
ஆதரித்து அறிக்கை விட்டனர்‌. அந்த அறிக்கையை இந்த நாட்டி 
லிருந்த இந்தியர்களால்‌ நடத்தப்படும்‌ சகல பத்திரிக்கைகளும்‌ பிரசுரிக்க 
மறுத்துவிட்டன. அன்று இந்தியாவில்‌ ஆங்க&லேயர்களால்‌ நடத்தப்‌ 
பட்ட “மதராஸ்‌ மெயில்‌” (14௨085 Mail) “ஸ்டேட்ஸ்மென்‌”, “டைம்ஸ்‌ 
ஆப்‌ இந்தியா” ஆகிய பத்திரிக்கைகள்கான்‌ பிரசுரித்தன. டுங்கலாந்தில்‌ 
இருந்து வெளி வந்து கொண்டிருந்த * லண்டன்‌ டைம்ஸ்‌' போன்ற 
பத்திரிகைகளும்‌, இந்த அறிக்கையை பெரிதுபடுத்தி, இந்தக்கட்௫க்கும்‌, 
தலைவர்களுக்கும்‌ நாட்டு மக்களிடையே பெரிய செல்வாக்கு இருப்பதாக 
பிரிட்டிஷ்‌ மக்களிடையே இத்தரித்து பிரசுரித்தன. காரணம்‌ கண்கூடு. 
சமத்துவம்‌, ந௫ ஆகியவற்றில்‌ பெரும்நம்பிக்கை கொண்டிருந்ததாகவும்‌ 
அதற்காகப்‌ பாடுபடூவதாகவும்‌, பறைசாற்றிய ஜஸ்டிஸ்‌ கட்டு ஏன்‌ இந்த 
நீசத்தனமான அறிக்கையைவெளியிட்டது? பார்லிமெண்ட்கமிட்டி முன்பு 
ஜெனரல்‌ டயர்‌ சாட்சியம்‌ அளிக்கையில்‌ கூறிய அதே காரணத்தைத்‌ 
தான்‌ பீரிட்டிஷ்‌ ஆட்சிக்கு எதிரான எந்த நடவடிக்கையையும்‌ ஆதரிக்‌ 
காது என்ற ஐஸ்டிஸ்‌ கட்சியின்‌ ஆரம்ப அறிக்கையிலே பறைசாற்றியிருந்‌ 
தார்கள்‌ அதுமட்டுமல்ல, . பிரிட்டிஷ்‌ ஆட்டுக்கு எதிரான இகனர்ச்சியை 
முளையிலேயே கள்ளி எறிவதற்காக எத்தனை இந்திய மக்களின்‌ ரத்தத்‌ 
தையும்‌ கண்டு தாங்கள்‌ களிப்போம்‌ என்று ஜஸ்டிஸ்‌ கட்சித்‌ தலைவர்கள்‌ 
இந்த அறிக்கையின்‌ மூலம்‌ பறைசாற்றினர்‌. 


மக்களுக்கு பிரிட்டிஷ்‌ ஆட்சி மீது ஏற்பட்டிருந்த ஆவேசம்‌ 
ஏற்கனவே விவரிக்கப்பட்டுள்ளது. மேலும்‌ யுத்தத்தின்‌ விளைவாக 
ஏற்பட்ட அட ரிமிதமான செலவின்‌ ஒரு கணிசமான பகுதி இந்திய 
மக்களின்‌ மீது சுமத்தப்பட்டது. இதை ஓரளவு ஈடுகட்டுவதற்‌ 
காக மாகாணங்களில்‌ விவசாயிகள்‌ சர்க்காருக்கு கொடுத்து வந்த 
நிலவரி அதிகரிக்கப்பட்டது. ஜமீன்தார்கள்‌ சர்க்காருக்குக்‌ 
கொடுக்கவேண்டிய தொகையோ அந்தமுறை ஏற்பட்ட காலத்திலே 
நிரந்தரமாக நிர்ணயிக்கப்பட்டதர்ல்‌ அதில்‌ எவ்வித மாறு த லும்‌ 
கிடையாது. ஆயினும்‌ மற்ற ரையத்து வாரி பிரதேசங்களில்‌ 
இருந்த விவசாயிகள்‌ கொடுத்த நிலவரி உயர்த்தப்பட்டதைச்‌ 
சாக்காகக்‌ காட்டி ஜமீன்தார்கள்‌ தங்கள்‌ குடிமக்கள்‌ செலுத்திய 
பணத்தை உயர்த்தினார்கள்‌, ப 

சீ 

விலைவாசி ஏற்றத்தின்‌ காரணமாக நாடெங்கிலும்‌ பல வேலை 

நிறுத்தங்கள்‌ இதற்கு முன்‌ என்றும்‌ கண்டிராத வகையில்‌ வெடித்‌ 


தத: 


தன... “சென்னையில்‌; ப்ககிங்ஹாம்‌. கா்னாழிக்‌- மில்‌ தொழிலாளிகள்‌, 
அலுமினியம்‌ கம்பெனி தொழிலாளிகள்‌ முதலிய பல தொலிலாளி 
கள்‌ வேலைநிறுத்தம்‌ செய்தனர்‌... புளியந்தோப்பில்‌ அவர்கள்‌ மீது 
கொடிய துப்பாக்கிப்‌ பிரயோகம்‌. செய்யப்பட்டது.. தீண்ட நாளைய 
தும்‌: உறுதியான துமான அந்தப்‌ போராட்டம்‌ இ ப்ப டி ப்பட்‌ ட 
க அடக்குமூல றயின்‌ மேலம்‌ ஒடுக்கப்பட்து. ல்‌ 


்‌ இவ்வார று. பிரிட்டிஷ்‌ ஆட்டிக்கு , எதிரான வேகம்‌ நடு 
பூராவிலும்‌ பெருக்கெடு த்து.ஒடும்‌ சமயத்தில்தான்‌ 1919-ம்‌ ஆண்டு: 
டிசம்பர்‌ மாத இறுதியில்‌ அலை: இந்திய காங்கிரஸ்‌ மகாசபை: 
கூடிற்று. அதற்குத்தலைமை தாங்கிய சேலம்விஜயராகவாச்சாரியார்‌ 
“சுதந்திர இந்‌ தியாவின்‌ அரசியல்‌.சட்டத்தில்‌ ஒவ்வொரு. இந்தியக்‌ 
குடிமகனுக்கும்‌, அவன்‌ . உடலிலிருந்து பிரிக்க . முடியாது. ஜீவாதார 
உரிமைகள்‌ வழங்கப்படும்‌” ்‌ என்‌ றுமுழங்கினார்‌. (Inalienable Funda- 
mental: Rights) காந்திஜி அந்த மாநாட்டில்‌ கலந்து கொண்டார்‌. 
யுத்தத்தில்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்காரோடு ஒத்துழை த்‌ ததின்‌ மூலம்‌. அவர்‌ 
களிடையே மனம்‌ மாற்றம்‌ ஏற்படும்‌ என்ற அவருடைய நம்பிக்கை 
யில்‌ பலத்த அடி விழுந்த பிறகு, அந்த: மகாநாட்டில்‌' பிரிட்டிஷ்‌ 
சர்க்காரைச்‌ “சைத்தான்‌ சர்க்கார்‌” (Satanic Government) என்று 
வர்ணித்தார்‌. ஒத்துழையாமைத்‌ திட்டத்தை இந்த மாநாட்டில்‌ 
சமர்ப்பித்‌ தார்‌. அதாவது பிரிட்டிஷ்‌ சர்க்காரோடு இந்நாட்டு 
மக்கள்‌ ஒத்‌ துழையாமையை அனுஷ்டி த்‌ து சர்க்காரையே ஸ்தம்பிக்க 
வைப்பது, . அத்ற்கு: ஆரம்பமாக உடனடியாக : “முப்பகிஷ்காரத்‌ 
திட்டத்தை” ( Triple Boycott) அமுலாக்குவது என்ற யோசனையை 
வைத்தார்‌. அதாவது புதிய இந்திய அரசியல்‌ சட்டத்தின்படி 
அடுத்து வரஇருந்த தேர்தலை பகஷ்கரிப்பது,. ஆங்கிலப்‌ பள்ளிகளை 
பகிஷ்கரித்து மாணவர்கள்‌. தேசியப்‌ பள்ளிகளில்‌ . படிப்பது 
அன்னிய சாமான்களைப்‌: படிஷ்கரி, த்தல்‌ என்பதாகும்‌. குறிப்பாக 
கையால்‌ நூற்று. நெசவு செய்யப்பட்ட கதர்த்‌ துணியை 
உடுத்துவது, பிரிட்டிஷ்‌ ஆட்சியாளரிடம்‌ பட்டம்‌ பெற்றோர்‌ 
தம்‌ பட்டங்களைத்‌ துறக்க வேண்டும்‌. என்றும்‌ தீர்மானிக்கப்‌ 
பட்ட. பின்‌, நாடெங்கிலும்‌ இருந்த பல .பிரபல வக்ஜல்கள்‌ வக்கீல்‌ 
தொழிலை .உதறித்‌ தள்ளிவிட்டு மக்களைச்‌ சட்டமறுப்புப்‌ 
போராட்டத்திற்கும்‌, ஒத்துழையாமைப்‌ போராட்டத்திற்கும்‌ 
தயார்‌ செய்வதற்காகப்‌ பாடுபட்டனர்‌. கதர்நூலை நூற்கும்‌ 
ராட்டையை (சர்க்காவை) நாட்டு மக்களிடையே பரப்பிவந்தனர்‌. 
இவ்வாறு வக்கீல்‌ ெ தாழிலை. விட்டு இயக்கப்‌ பிரச்சாரம்‌ செய்தவர்‌ 
களில்‌ சிலர்‌ சென்னை எஸ்‌... , சீனிவாசஅய்யங்கார்‌, சேலம்‌ சி. ராஜ 
கோபாலாச்சாரியார்‌, க. சந்தானம்‌, . எஸ்‌. ராமனாதன்‌, வங்காளத்‌ 
தில்‌ 9.ஆர்‌. தாஸ்‌, சென்குப்தா போன்றவர்கள்‌, அலகாபாத்தில்‌ 
பண்டிட்‌ மோதிலால்‌ நேரு, ஆந்திராவில்‌ டி. பிர்காசம்‌, கொண்ட 


தீத 


வெங்கடப்பையா ,. | புலுக. 'சாம்பமூர்‌ த்‌ இ, லாகூரில்‌ பண்டிட்‌ 
சந்தானம்‌, லாலா: ஹன்ஸ்‌ ராஜ்‌, சைபுதன்‌ . இச்சலு 'அஸ்ஸாமில்‌. 
டி.கே பூகன்‌, “பீகாரில்‌. பாபு ராஜேந்திரப்‌.' யிர்சாத்‌, குஜரர்‌.த்தில்‌ 
ஸர்தார்‌ வல்லபாய்‌ பட்டேலும்‌, அவருடைய தமையனார்‌ . விட்டல்‌ 
பாய்‌. படேலும்‌ ஆவர்‌, இவர்கள்‌ நாடு: பூராவும்‌ முன்னணியில்‌ 
நின்ற 'பிரபல . , வக்‌ல்கள்‌:- அதுமட்டுமன்று “கிலாபாத்‌ இயக்கம்‌” 
முஸ்லிம்களிடையே பிரிட்டிஷ்‌ ச்ர்க்காருக்கு எதிராக. கிளம்பியது. iS 
முதலாவது உலக யுத்தத்தில்‌ பிரிட்டன்‌. வெற்றி பெற்ற பிறகு. 
தோற்கடிக்கப்பட்ட ஜெர்மெனியோடு சேர்ந்திருந்த. .துருக்கிநாட்‌ 
டின்மீது பிரிட்டன்‌: -ஆதிக்கம்‌ செலுத்தியது. 2 துருக்கியின்‌ அதிபருக்கு 
காலிபா? (Khalifa) என்ற பெயர்‌ உண்டு. உலகெங்கும்‌ உள்ள 
முஸ்லிம்களின்‌ மதத்‌ தலைவராக அவர்பாவிக்கப்பட்டார்‌. துருக்கியின்‌ 
மீது ஆதிக்கம்‌ செலுத்தி, கலிபாவின்‌ அந்தஸ்தைக்‌ குறைத்‌ தவுடன்‌ 
இந்தியாவில்‌ இருந்த முஸ்லிம்களிடையே . பிரிட்டிஷ்‌ சர்க்காருக்கு. 
எதிராக ஆத்திரம்‌ கிளம்பியது. பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ இந்‌ தச்செயலை: 
எதிர்க்கும்‌ இயக்கம்தான்‌ “கிலாபத்‌. இயக்கம்‌” என்பது. பிரிட்டிஷ்‌ 
சர்க்காருக்கு : எதிராக இந்து-முஸ்லிம்‌ ஒற்றுமையை . நாடிய 
காந்திஜி கிலாபத்‌ இயக்கத்தை ஆதரித்தார்‌. கிலாபத்‌ கமிட்டி 

களும்‌, காங்கிரஸ்‌ கமிட்டிகளும்‌ சேர்ந்தே பணியாற்றின. காங்‌ 
கிரஸ்‌ ெ தாண்டர்களும்‌; கிலாபத்‌ கமிட்டித்‌ ட தாண்டர்களும்‌. 
சேர்ந்தே ஊர்வலம்‌ வருவார்கள்‌. “வந்தே மாதரம்‌” *அல்லாஹோ 
அக்பர்‌” என்ற இரண்டு கோஷங்களும்‌ வானதிர ஒலித்தன. பல 
மசூதிகளில்‌ தொழுகை முடிந்தபிறகு இரவு 1 மணி, 2 மணியளவில்‌ 
முஸ்லீம்‌, இந்துத்‌ தலைவர்கள்‌ ' பிரிட்டிஷ்‌. ஆட்சிக்கு எதிராக பிரச்‌ 
சாரம்‌ செய்வார்கள்‌. டெல்லியில்‌ ஜஃமா மசூதியில்‌ சுவாமி 
ரத்தானந்தர்‌, டாக்டர்‌ அன்சாரி, ஹகம்‌ அஜ்மல்கான்‌ சேர்ந்தே 
பிரச்சாரம்‌ செய்த காட்சிகள்‌ அனேகம்‌ உண்டு. அன்று.காங்கிர சில்‌ 
இருந்தமிகப்பெரிய தலைவர்களில்பலர்‌ முஸ்லீம்பிரமுகர்களாக இருந்‌: 
தனர்‌. உதாரணம்‌ அலி சகோதரர்கள்‌ என்று அன்போடு அழைக்‌ 
கப்பட்ட மெளலானா முகமதிலி, செளகத்‌அலி, டாக்டர்‌ எம்‌. ஏ. 

அன்சாரி, ஹூம்‌ அஜ்மல்கான்‌, சைபுதீன்‌ கிச்லு, மெளலானா அபுல்‌, 

கலாம்‌ ஆசாத்‌, டாக்டர்‌ ஜரீர்‌ உசேன்‌, டி. ஏ. கே. சேர்வானி 
முதலானோர்‌ முக்கியமானவர்கள்‌ ஆவர்‌. 


நாடு பூராவும்‌ மக்கள்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்கு எதிராகத்‌ 
இரண்டு வந்த காலத்தில்‌ ஐஸ்டிஸ்‌ கட்சியின்‌ பாத்திரமென்ன? 
ஜாலியன்வாலாபாக்‌ படுகொலையை அதுஆதரித்தது ஏற்கனவே 
கூறப்பட்டுள்ளது. *மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம்‌ 
என்ற 1919-ம்‌ ஆண்டைய அரசியல்‌ சட்டத்தை நாடெங்கிலும்‌ 
தேசிய இயக்கம்‌ பலமாக ஏதிர்த்தபோது ஜஸ்டிஸ்‌ கட்சி அதை 


ப] 


வரவேற்றது. பிரிட்டிஷ்‌ சர்க்காரோடு ஒத்துழைப்பதாக 
வாக்குறுதி அளித்தது. 


1920-ம்‌ ஆண்டு அரசியல்‌ சட்டப்படி தேர்தல்‌ நடந்த 
்‌ பொழுது வெகுஜன செல்வாக்கைப்‌ பெற்றிருந்த காங்கிரசும்‌, 
கிலாபத்‌ இயக்கமும்‌ அந்தத்‌ தேர்தலைப்‌ பஷ்கரித்த கால்த்தில்‌ 
சென்னை ராஜதானியில்‌ ஐஸ்டிஸ்‌ கட்டு அதில்‌ பங்கெடுத்துக்‌ 
கொண்டது. எதிர்ப்பதற்கு எந்த அரசியல்‌ கட்சியும்‌ இடை 
யாது. சில தனி நபர்கள்‌ சுயேட்சையாக போட்டியிட்டனர்‌. 
எனவே எதிரி இல்லாமல்‌ போராடி: வெற்றி பெற்றது. முதல்‌ 
மந்திரி சபையை பொப்பிலிராஜாவின்‌ தலைமையில்‌ ஐஸ்டிஸ்‌ 
கட்சி அமைத்தது. பிரிட்டிஷ்‌ ஆட்சியாளர்கள்‌ அன்றைக்கு 
ஆயிரக்கணக்கானவார்கள்‌ மீது வழக்குத்‌ தொடுத்து 
சிறையில்‌ அடைத்ததற்கு சென்னை ராஜதானியில்‌ அது 
உடந்தையாக இருத்தது. காந்திஜி போன்ற பல பெரும்‌ தலை 
வார்கள்‌ நாடெங்கிலும்‌ கைது செய்யப்பட்டு சிறையில்‌ அடை 
பட்டதற்கு உடந்தையாக இருந்தது. சுருங்கக்கூறின்‌ பிரிட்டிஷ்‌ 
ஆட்சி சுதந்திர இயக்கத்திற்கு. எதிராக ஏவிவிட்ட அடக்கு 
முறைக்கு அனுசரணையாக பணியாற்றியது. 


௬தந்திர இயக்கத்தில்‌ 
இருந்தவர்கள்‌ யா? 


்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சியை நியாயப்படு தீதுபவர்கள்‌ அந்தக்‌ காலத்தில்‌ 
கல்வித்துறையிலும்‌, சர்க்கார்‌ நிர்வாகத்துறையிலும்‌ பிராமணர்‌ 
களே மிகப்‌ பெருவாரியாக இருந்ததைச்‌ சுட்டிக்‌ காட்டி, அதே 
பிராமணர்கள்‌ தான்‌ தேசிய விடுதலை இயக்கத்தின்‌ . முன்னணித்‌ 
தளபதிகளாக நின்றனர்‌ என்றும்‌, இதனால்‌, சுதந்திர இந்தியாவில்‌ 
பிராமணர்‌ ஆதிக்கம்தான்‌ இருக்கும்‌ என்றும்‌, ஆகவே ஏனை 
யோருக்கு நியாயமும்‌, சமவாய்ப்பும்‌ கிடைக்காது என்றும்‌ அவர்கள்‌ 
அஞ்சியதாகக்‌ கூறுகிறார்கள்‌. 


இந்தக்‌ கூற்றும்‌ உண்மைக்குப்‌ புறம்பானது. தமிழ்நாடு, 
ஆந்திரம்‌, மகாராஷ்டிரம்‌, ஆகிய பிரதேசங்கள்‌ நீங்கலாக, இந்தியா 
வின்‌ ஏனைய பரந்த பகுதிகளுக்கு இது பொருந்தாது. சுதேசி 
இயக்கம்‌ பலமாக வளர்ந்து வந்த இந்நூற்றாண்டின்‌ ஆரம்ப காலத்‌ 
இல்‌ முன்னணியில்‌ நின்ற அலை இந்தியத்‌ தலைவர்கள்‌ மகாராஷ்‌ 
டிரத்தைச்‌ சார்ந்த பாலகெங்காதர திலகர்‌, பஞ்சாபைச்‌ 
சார்ந்த லாலாலதஐபதிராய்‌, வங்காளத்தைதச்‌ சேர்ந்த 
பிபின்சந்திரபால்‌ ஆகியோராவர்‌. அன்று இந்த நாடு பூராவும்‌ 
இவர்களைப்‌ பால்‌, பால்‌.லால்‌ (இக, Pal, Lal) என்‌ றுஒருங்கணைத்து 
இவர்களைப்‌ பற்றிப்‌ பெருமையாகப்‌ பேசிக்‌ கொள்வார்கள்‌. இவர்‌ 
களில்‌ திலகர்‌ பூனாவில்‌ இருந்த ஒரு சித்பவன்‌ பிராமணர்‌; லாலா 
லஜபதிராய்‌ பஞ்சாபில்‌ பிறந்த பனியா (வைசியர்‌). பிபின்‌ 
சந்திரபால்‌ பிராமணர்‌ அல்லாத “காயஸ்த்‌ என்ற. ஜாதியைச்‌ . 
சேர்ந்தவர்‌. 


1913-ம்‌ ஆண்டு ஹோம்‌ ரூல்‌ இயக்கத்தைத்‌ துவக்கியவர்‌ 
சென்னையிலிருந்த அன்னிபெசன்ட்‌ என்ற ஒரு ஆங்கிலமாது. இந்த 
இயக்கத்தில்‌ வடநாட்டில்‌ முன்னணியில்‌ நின்றது காசியைச்சார்ந்த 
பாபு பசுவன் தாஸ்‌ (1952---57-ல்‌ சென்னை ராஜதானியில்‌ தமிழ்‌ 
நாட்டு கவர்னராக இருந்த பஸ்ரீபிரகாசின்‌ தந்தையாவார்‌) 
அவர்‌ பிராமணர்‌ அல்லர்‌; காயஸ்கத்‌. 


பயங்கர இயக்கத்தில்‌ ஈடுபட்டவர்களில்‌ - பிரபல மாணவர்‌, 
களில்‌ வி. டி. சாவர்க்கர்‌ மகாராஷ்டிரத்தில்‌ ரத்னூரியில்‌ பிறந்த 
ஒரு கொங்கணஸ்ட்‌ பிராமணர்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 
அன்று பயங்கர இயக்கம்‌ பலமாக ஓங்க வளர்ந்திருந்‌ த 


44 


வங்காள த்தில்‌ அதில்‌ ஈடுபட்டவர்கள்‌ அரவிந்தகோஷ்‌, பரீன்‌ தாஸ்‌ 
கோஷ்‌ முதலானோர்‌ பெரும்பாலும்‌ பிராமணர்‌ அல்லர்‌. 


. முதலாவது யுத்த காலத்தில்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்காருக்கு எதிராக 
மக்களைத்‌ திரட்டி வந்‌ த பஞ்சாபைச்‌ சேர்ந்த பாய்‌ பரமானந்தரும்‌ 
பிராமணர்‌ அல்லர்‌. அவர்‌ யுத்த காலத்தில்‌. நாடு கடத்தப்பட்டவு 
டன்‌ அமெரிக்காவுக்கும்‌, கனடாவுக்கும்‌ சென்று. அந்த நாடுகளில்‌ 
விவசாயப்‌ பண்ணைகளில்‌ வேலை செய்து வந்த. சீக்யெர்களிடம்‌ 
இந்திய விடு தலைக்கான பிரச்சாரத்தைச்‌ செய்தார்‌, ஆயுதம்‌ தாங்‌ 
கிய போராட்டத்தின்‌ : மூலம்‌ தான்‌ இந்தியா விடுதலை அடைய 
முடியும்‌ என்று பிரச்சாரம்‌ செய்து கதர்‌.( கேர்கா) இயக்கம்‌ 
"என்றபெயரில்‌ இதற்காக ஒரு ஸ்தாபனத்தை. அமைத்தார்‌. கத்தர்‌ 
என்பதற்கு உருதுவில்‌ “புரட்சி'. என்று பொருள்‌. யுத்தம்‌. முடிந்த 
பிறகு காங்கிரஸ்‌ மகா சபையின்‌ தலைமையில்‌ : வளர்ந்து வந்த விடு 
தலை இயக்கத்தின்‌ தலைவர்களில்‌” “பெருந்தலைவரான காந்திஜி 
பிராமணர்‌ அல்லர்‌. அகில்‌ இந்தியத்‌. தலைவர்களாக திகழ்ந்த குனா 
ராத்தைச்‌ சேர்ந்த சர்த்தார்‌ வல்லபாய்‌ படேலும்‌, அவருடைய 
மூத்த சகோதரர்‌ விட்டல்‌ பாய்படேலும்‌ பிராமணர்கள்‌ அல்லர்‌. 
உத்தர பிரதேசத்தில்‌ பாபு . புருஷோத்தம்‌ தாஸ்‌ டண்‌ 
டன்‌, . ஸ்ரீபிரகாஷ்‌, பாபு சம்பூர்ண ஆனந்த்‌, ஆச்சாரியா 
நரேோந்த்ரதேதேவ்‌, காங்கிரஸ்‌ பொருளாளராக இருந்த 
சிவபிரஸாத்‌ குப்தா ஆகியோர்‌ பிரமாணர்‌ அல்லர்‌. லால்பக தூர்‌ 
சாஸ்திரியை “சாஸ்திரி” என்ற பெயர்‌ இறுதியில்‌ வருவதைக்‌. 
கொண்டு :அவரை பிராமணர்‌ என்று திராவிட இயக்கத்தவர்‌ 
கூறினர்‌. பாவம்‌ இவர்கள்‌ உண்மைகளை அறியாதவர்கள்‌. தமிழ்‌ 
நாட்டைத்‌ தீவி இந்தியாவில்‌ மற்ற பிரதேசங்களில்‌ உள்ள 
ஜாதிப்‌ பாகுபாட்டை பற்றி ஒன்றும்‌ அறியாதவர்கள்‌. கா 
வித்தியாபீ டம்‌ என்னும்‌ ஒரு தேசிய .பல்கலைக்கழகத்தில்‌ 
அவருடைய படிப்புக்கு “சாஸ்திரி' என்ற பட்டம்‌ டைத்தது. 
அவர்‌ பிராமணர்‌ அல்லர்‌. காய்ஸ்த்‌. காந்தி ஆங்கிலக்‌ கல்வியைப்‌ 
பகிஷ்கரிக்க . "வேண்டும்‌ : என்று வேண்டுகோள்‌ விடுத்தவுடன்‌ 
சிவபிரகாஷ்‌ குப்தா 1920-ம்‌ ஆண்டிலிருந்த விலைவாசியில்‌ 
11 இலட்சம்‌ ரூபாய்‌ பெறுமான: சொ.த்தை வழங்கி எந்த 
அர சிடமிருந்தும்‌ - _— சுதந்திரம்‌. அடைந்த. பிறகும்‌ கூட— மான்யம்‌ 
வாங்கக்கூடாது என்ற ஷரத்துடன்‌ “டிராப்ட்‌” எழுதி ஆரம்பித்த 
தேசிய பல்கலைக்கழகம்‌ இது, இதே காசி பல்கலைக்கழத்தில்‌ இதே 
பட்டம்‌ பெற்றுள்ளவர்‌ பீகாரைச்‌ சேர்ந்த்‌ தலைவர்‌ போலோபாஸ்‌ 
வான்‌ சாஸ்திரி: சாஸ்திரி என்று இவர்‌ பெயரில்‌ வருவதினால்‌ 
இவர்‌. பிராமணர்‌ ஆகிவிட முடியாது. இவர்‌ பிறப்பினால்‌ ஒரு 
ஹரிஜன்‌. பீகாரில்‌, பாபுராஜேந்திரபிரசாத்‌, ஜெயபிரகாஷ்‌ 


அட. 


தாராயண்‌, ஸ்ரீகிருஷ்ணசின்‌ ஹா பிராமணர்கள்‌ அல்லர்‌. முதல்‌ 
இருவரும்‌ காயஸ்த்‌. மூன்றாமவர்‌. ஒரு ரஜபுத்‌ திரர்‌ (க்ஷத்ரியர்‌). 

வங்காள த்தில்‌ சித்தரஞ்சன்‌ தாசும்‌, சுபாஷ்சந்திரபோசும்‌, சென்‌ 
குப்தாவும்‌, டாக்டர்‌ பிதான்சந்திரராயும்‌, புரபுல்லசந்திரபோசும்‌, 

புரபுல்லசந்‌ திர்சென்னும்‌ பிராமணர்கள்‌ அல்லர்‌. அஸ்ஸாமில்‌ பூக்‌ 
கன்‌, பிராமணர்‌ அல்லர்‌. நீண்டகாலமாக உயிர்‌ துறக்கும்‌ வரையில்‌. 
காங்கிரஸ்‌ பொருளாளராக இருந்த ஓமுனாலால்பஜா.ஜ்‌ பிராமணர்‌ 
அல்லர்‌. ஓரிசாவில்‌ அன்று முன்னணியில்‌ நின்ற தேசியத்‌ தலைவர்‌ 
கோபபந்துதாஸ்‌ பிராமணர்‌ அல்லர்‌. 


காங்கிரஸ்‌ மகாசபை ஆரம்பித்த பிறகு 19-ம்‌ நூற்றாண்டின்‌ 
இறுதியிலும்‌, இந்த நூற்றாண்டின்‌ ஆரம்பத்திலும்‌ அதன்‌ ஆண்ட 
மகாசபைக்குத்‌ தலைமை தாங்யெவர்கள்‌. மிகப்பெரும்பாலானவர்‌ 
கள்‌ பிராமணர்கள்‌ : அல்லர்‌. பல்வேறு ஜாதிகளையும்‌ .முஸ்லீம்‌ 
பார்சி போன்றே வேறு . மதங்களையும்‌ சார்ந்தவர்களாய்‌ இருந்‌ 
தார்கள்‌. 


1924-ம்‌ ஆண்டிற்குப்‌ பிறகு. மீண்டும்‌. பயங்கர இயக்கம்‌ 
வளர்ந்தபோது அதில்‌ பங்கெடுத்துக்கொண்ட பகத்சிங்கும்‌, 
மற்றும்‌ ராஜகுரு, சுகதேவ்‌, ப்ட்டுகேஸ்வர்தத்‌ முதலிய அவர்களது 
சகாக்களும்‌. பிராமணர்கள்‌ அல்லர்‌. உத்தர்ப்பிரதேசத்தில்‌ 
பயங்கர. ' இயக்கத்தில்‌ ஈடுபட்டு போலீஸ்‌ சதி வழக்கில்‌ இக்ிக்‌ 
கொண்டு முகமலர்ச்சியோடு தூக்குமேடைஏ நியவர்கள்‌ பிராமணர்‌ 
கள்‌ அல்லர்‌. அதேபோன்று . வங்காளத்திலும்‌, பீகா ரி.லு ம்‌, 
'பயங்கர இயக்கத்தில்‌ ஈடுபட்டவர்களில்‌ பெரும்பாலானவர்கள்‌ 
பிராமணர்கள்‌ அல்லர்‌. நூற்‌ றுக்கணக்கான வாலிபர்கள்‌ காலவரை 
யின்றி வங்கத்திலிருந்து அந்தமான்‌ சிறைக்கு அனுப்பப்பட்டனர்‌. 
அவர்களில்‌ பெரும்பாலோர்‌ பிராமணர்கள்‌ அல்லர்‌. அந்‌ தமானுக்கு 
அனுப்பப்பட்ட. அத்த வாலிபர்களில்‌ ஒரு கணிசமான பகுதியினர்‌ 
பிற்காலத்தில்‌ கம்யூனிஸ்ட்‌ இயக்கத்தில்‌ சேர்ந்தார்கள்‌. 


பிரிட்டிஷ்‌ சர்க்காரை ஆயுதம்‌ தாங்கி எதிர்ப்பதற்கு முயற்சி 
செய்த கத்தர்‌ இயக்கத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ . அனைவரும்‌ சீக்யெர்‌ 
கள்‌. சோசலிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ இயக்கங்களின்‌ கட்சித்‌ தலைவர்களில்‌ 
பெரும்பாலானோர்‌ பிராமணர்கள்‌ அல்லர்‌. 


இதனால்‌ தேசிய விடுதலை இயக்க த்தில்‌ பிராமணர்கள்‌ இல்லை 
என்று கூறவில்லை. வடக்கே பண்டிட்‌ மோதிலால்‌: நேரு, அவர்‌ 
மகன்‌ பண்டிட்‌ ஜவஹர்லால்‌ நேரு, பண்டிட்‌ மதன்‌ மோகன்‌ 
மாளவியா, மத்தியப்பிரதேச த்தைச்‌ சேர்ந்த ரவி சங்கர்‌ சுக்லா 
முதலான பிராமணர்கள்‌ தேய இயக்கத்தில்‌ இருக்கத்தான்‌ 
செய்தார்கள்‌. தமிழ்நாட்டிலும்‌, ஆந்திரர்விலும்‌, மகாராஷ்டி 


20 


ரத்திலும்‌ முன்னணியில்‌ நின்றவர்களில்‌ கொஞ்சம்‌ அதிகம்‌ பேர்‌ 
பிராமணர்களாக இருந்தனர்‌. உதாரணமாக ஆந்திராவில்‌ 
டி. பிரகாசம்‌, புலுசுசாம்பமூர்த்தி, நாகேஸ்வரராவ்‌ பந்துலு, 
கொண்டவெங்கடப்பையா போன்றவர்கள்‌ பிராமணர்களாய்‌ 
இருந்தனர்‌. தமிழ்நாட்டில்‌ எஸ்‌. சீனிவாச அய்யங்கார்‌, இராஜ 
கோபாலச்சாரி, எஸ்‌. சத்தியமூர்த்தி, டாக்டர்‌ டி. எஸ்‌. எஸ்‌. 
ராஜன்‌, வ. வே. சு. அய்யர்‌ முதலானோர்‌ முன்னணியில்‌ நின்றனர்‌. 
அதே சமயத்தில்‌ பெரியார்‌ ஈ. வெ. ராமசாமி நாயக்கர்‌, சேலம்‌ 
டாக்டர்‌. வரதராஜுலு நாயுடு, திரு. வி. கல்யாணசுந்தர 
முதலியார்‌, சென்னை மா. சிங்காரவேலு செட்டியார்‌, திரு. வி. 
சர்க்கரை செட்டியார்‌ போன்ற பிராமணர்‌ அல்லாதவர்களும்‌ 
தமிழ்நாட்டில்‌ அன்று தேசிய இயக்கத்‌ தலைவர்களாக இருந்தனர்‌. 
மகாராஷ்டிரத்திலும்‌, தமிழ்நாட்டிலும்‌ இந்த நிலைமை 
நிலவியது. 


இவைகளுக்கு காரணம்‌ வடக்கே மொகலாய சாம்ரசஜ்யம்‌ 
ஏற்பட்ட காலம்‌ முதற்‌ கொண்டே அரசு நிர்வாகங்களில்‌ பணி 
யாற்றியவர்களில்‌ பெரும்பாலானோர்‌ காயஸ்துகளும்‌, க்ஷதீரியரும்‌ 
ஆவார்கள்‌. தமிழ்நாட்டில்‌ அய்யர்‌, அய்யங்கார்‌, முதலியார்‌, 
நாயுடு, பிள்ளை, ரெட்டி, படையாச்சி, கவுண்டர்‌ முதலிய ஜாதி 
களை குறிக்கும்‌ சொற்கள்‌ பெயரின்‌ கடைசியில்‌ வருவதைப்‌ 
போன்று மேற்கூறிய காலத்து, கத்ரி என்ற ஜாதியினரின்‌ பெயர்‌ 
களுக்குப்‌ பிறகு கன்னா (Khana), டண்டன்‌ (730௦1), ஸ்ரீவாஸ்‌ 
தவ (Sரi Vastav) சக்ஸ்சேனா (Saxena) போன்றவை அவர்கள்‌ 
ஜாதியைக்‌ குறிக்குழ்சொற்களாக இருக்கும்‌. அக்பர்‌ ஆட்சியின்‌ 
பிரதான ரெவின்யூ அதிகாரியாக பணியாற்றிய பீர்பால்‌ (Birbal) 
இந்தக்‌ கத்ரி ஜாதியைச்‌ சேர்ந்தவர்‌. கத்ரிகளில்‌ பெரும்பாலோர்‌ 
பஞ்சாபிலும்‌, உத்தரப்பிரதேசத்திலும்‌ வசிப்பவர்கள்‌. காயஸ்து 
கள்‌ வங்காளம்‌, மகாராஷ்டிரம்‌ உள்ளிட்டு வட மாநிலங்களில்‌ 
வசிப்பவர்கள்‌. 


காஷ்மீரத்தில்‌ மிகவும்‌ சிறுபான்மையராக இருந்த, இப்‌ 
பொழுதும்‌ இருக்கின்ற தலைநகரான ஸ்ரீநகரிலேயே பெரும்பாலும்‌ 
வசிக்கின்ற காஷ்மீரி பிராமணர்கள்‌ பன்னெடுங்காலமாக அரசு 
நிர்வாக நிறுவனங்களில்‌ பணியாற்றுவதையே தொழிலாகக்‌ 
கொண்டுள்ளனர்‌. காஷ்மீரின்‌ தலைநகரானல்‌ ஸ்ரீநகரை உண்டாக்‌ 
கிய முஸ்லீம்‌ மன்னன்‌ பாபா காலம்‌ முதற்கொண்டு, பிறகு 
மொகலாயச்‌ சக்கரவர்த்திகள்‌ காஷ்மீரை ஆண்ட காலத்திலும்‌. 
அதற்குப்பிறகு மகாராஜா ரஞ்சித்சிங்‌ ஆண்டகாலத்திலும்‌, பிறகு 
மகாராஜா ரஞ்சித்சிங்‌ ஜம்மு, காஷ்மீரை ஒரு டோக்ரா (Dogra) 
தளபதிக்கு விற்றுவிட்ட பிறகு, இந்த டோக்ரா மகாராஜாக்‌ 


22 


களின்‌ காலத்திலும்‌ சுதந்திர இந்தியாவில்‌ காஷ்மீர்‌ சேர்ந்த பிறகும்‌, 
இந்த காஷ்மீர்‌ பிராமணர்கள்‌ அரசு நிறுவனங்களில்‌ பணியாற்று 
வதையே முக்கியமான தொழிலாகக்‌ கொண்டுள்ளனர்‌. ஒரு 
காஷ்மீர்‌ பிராமணர்‌ குறைந்த சம்பளமாயினும்‌ ஒரு சர்க்கார்‌ 
குமாஸ்தாவாக பணியாற்ற விரும்புவானே தவிர, அதைக்‌ காட்டி 
லும்‌ பன்மடங்கு அதிக வருமானம்‌ கிடைக்கும்‌ வியாபாரத்திற்கோ 
தொழிலுக்கோ போவதை விரும்பமாட்டான்‌ என்று 
ஷேக்‌ அப்துல்லா இவர்களைப்‌ பற்றி தமாஷாகக்‌ கூறினார்‌. 


இந்தக்‌ காஷ்மீர்‌ பிராமணர்களில்‌ சில குடும்பங்கள்‌ சில 
நூற்றாண்டுகளுக்கு முன்பே காஷ்மீரை விட்டு பஞ்சாபிலும்‌, : 
உத்தரபிரதேசத்திலும்‌ குடியேறினர்‌. நேரு, சப்ரு, கிச்சுலு 
குன்சுரு, கெளல்‌, முல்லா போன்ற பெயர்களைக்‌ கொண்ட குடும்பங்‌ 
கள்‌ காஷ்மீரைச்‌ சேர்ந்த பிராமணர்கள்‌. நூற்றாண்டுகளாக அரசு 
நிர்வாகத்தில்‌ பணியாற்றிய காரணத்தால்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்கு 
முந்திய காலத்தில்‌ அரசு மொழிகளாக இருந்த உருது, .பார்‌சி 
மொழிகளை நன்கு கற்றுப்‌ பயின்றனர்‌. பிரிட்டிஷ்‌ ஆட்சி 
ஏற்பட்டவுடன்‌ அந்த அரசில்‌ பணியாற்றுவதற்காக இவர்கள்‌ 
ஆங்கில மொழியைப்‌ பயில்வதும்‌ அதன்‌ மூலம்‌ சட்டம்‌, மருத்துவம்‌ 
பொறியியல்‌ முதலியவற்றையும்‌ கற்று இந்தத்‌ துறைகளிலும்‌ 
ஈடுபடுவதும்‌ இயற்கை. 


பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்கு முன்பு பல நூற்றாண்டு காலமாக 
அரசு நிர்வாகத்தில்‌ பணியாற்றி வந்த மேற்கூறிய ஜாதிகளைச்‌ 
சார்ந்தவர்கள்‌ அரசு நிர்வாகத்தில்‌ பணிபுரிவதற்காக ஆரம்பத்தி 
லேயே ஆங்கிலக்‌ கல்வி பயில ஆரம்பித்தும்‌ இயற்கையே. 


இப்படிச்‌ சொல்வதினால்‌ வடநாட்டில்‌ காஷ்மீர்‌ பிராமணக்‌ 
குடும்பங்களைத்‌ தவிர வேறு பிராமணர்கள்‌ யாரும்‌ ஆங்கிலக்‌ கல்வி 
கற்கப்‌ போனது இல்லை என்று கூறுவதாக நினைக்கக்கூடாது. சிவர்‌ 
ஆங்கிலக்‌ கல்வி பயிலத்தான்‌ செய்தார்கள்‌. குறிப்பாக பீகாரின்‌ 
கிழக்குப்‌ பகுதியில்‌ உள்ள தர்பங்கா, பரிகல்பூர்‌ மாவட்டங்களில்‌ 
அதிகமாக வசிக்கும்‌ மைதிலி பிராமணர்கள்‌ அதிகமாக ஆங்கிலக்‌ 
கல்வி பயில ஆரம்பித்தனர்‌. 


பிரிட்டிஷ்‌ ஆட்சி முதன்‌ முதலில்‌ வங்காளத்தில்‌ ஏற்பட்டது. 
எனவே அதற்கு முன்னரே மொகலாய சாம்ராஜ்யத்திலும்‌, நவாபு 
கள்‌ ஆட்சியிலும்‌ அரசு நிர்வாகத்தில்‌ பணியாற்றியவர்கள்‌ ஆங்கிலக்‌ 
கல்வியைப்‌ பயில ஆரம்பித்தனர்‌. 


பிரிட்டிஷ்‌ஆட்சி பீகாருக்கும்‌, உத்தரப்பிரதேதசத்துக்கும்பரவிய 
காலத்தில்‌, ஆங்கிலம்‌ கற்ற வங்காளிக்‌ குடும்பங்கள்‌ இந்தப்‌ 


டு ன்‌ 


பிரதேசங்களில்குடியே றி, அரசு நிறுவனங்களில்‌ ௮ இகாரிகளாகவும்‌, 
கல்வி நிறுவன்ங்களில்‌ ஆசிரியர்களாகவும்‌, நீதிமன்றங்களில்‌ வக்£ல்‌ 
களர்கவும்‌, ப்ாக்டூர்களாகவும்‌. பணியாற்றி, இரண்டு: நூற்றாண்டு 
களுக்கும்‌. “மேலாக! இந்தப்‌ பிரதேசங்களில்‌. வத்து. , வருவதை 
இன்றும்‌ - காணலாம்‌. அதே... போன்று அஸ்ஸாம்‌. மாநிலத்தை 
*அஹோம்‌' : பப்பி மன்னர்களிடமிருந்து' 19-ம்‌ நூற்றாண்டின்‌ 
பின்பகுதியில்‌ தான்‌ : பிரிட்டிஷ்‌. ஆட்சி. கைப்பற்றிக்‌ : கொண்டது. 
அப்படிக்‌. கைப்ப ற்றிய பிறகு பல: ஆண்டுகள்‌ வரைக்கும்‌. ஆங்கிலக்‌ 
கல்விக்கு ' எந்த வசதியும்‌ சர்க்கார்‌: செய்து தரவில்லை. ' - அதனால்‌ 
வங்காளிகள்‌ (வெளியேறுவது என்பது :௧ விர்க்‌ கமுடியாததாக 


இருந்தது... | 


இதே. காரண த்தினால்‌ - ஒர்‌இரா த்த: இயக்கங்களும்‌ : வங்க தீதில்‌: 
தான்‌ “முதன்‌ முதலில்‌ . தோன்றின... : 18-ம்‌ நூற்றாண்டிலேயே 
'ராஜராம்மோகன்ராய்‌ இந்‌, து மத த்தைச்‌ ஏர்திருத்த . * பிரம்ம 
சமாஜ” த்தை துவக்கினார்‌. ஜாதிப்‌ பாகுபடின்றி அனைவரும்‌ 
வே தங்களையும்‌; - உ.பநிஷ த்துக்களையும்‌ பயின்றனர்‌. சை த்தன்ய 
மகாபுருசர்‌.. என்று பெயர்‌. பெற்ற. சீர்திருத்தவாதி “எல்லா ஜாதி 
யினரும்‌ கடவுளுக்கு முன்பு: சமம்‌:: -என்ற.. கொள்கையை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்ட | மதத்தை . பரப்பினார்‌. இந்தப்‌ 
பின்னணியில்‌ 'ே தர்ன்றிய்‌ . ராமகிருஷ்ண . பரமஹம்சரின்‌ பிர தான 
சீடரான சுவாமி விவேகானந்தர்‌ இந்து: மதத்தைப்‌ 'போதித்த 
போதிலும்‌, கேரள த்தில்‌. நிலவிவந்த தீண்டாமையையும்‌, பாராமை 
யையும்‌ கண்டு மனம்‌ கொதித்து, அதை எதிர்த்‌ து முழக்கமிட்டார்‌ 
அவர்‌ மதப்‌ பிரச்சார த்‌ இன்போ து தேசிய: உணர்ச்சியையும்‌ வளர்ச்‌ 
தார்‌. - அவரும்‌ பிராமணர்‌ அல்லர்‌: பிறகு உலகப்புகழ்‌ பெற்ற 
கவி. ரவீந்திரநாத்‌. தாகூரும்‌ பிராமணர்‌ அல்லர்‌. இந்த மாட அங்கள்‌ 
நீங்கலாக ஏனைய மாநிலங்களில்‌ நிலவி வந்த நிலைமை வேறு... 


மகாரஷ்டிர்‌ சாம்ராஜ்யத்தைத்‌ தோற்றுவித்த வாதி 
காலமான்‌ பீறகு வந்த அவருடைய வாரிசுகள்‌ உதவாக்கரைகள்‌- 
ஆட்சியில்‌ அரசர்களாகப்‌ பேருக்குத்தான்‌ அமர்ந்திருந்தார்கள்‌. 
ஆட்சிப்‌ பொறுப்பு பூராவையும்‌ பீஷ்வாக்களிடம்‌ ஒப்படைத்திருந்‌ 
தனர்‌. இந்த பீஷ்வாக்கள்‌ அனைவரும்‌ பிராமணர்கள்‌. அன்றைக்கு 
இருந்த நிலைமையில்‌ கல்வியில்‌ முன்‌ வரிசையில்‌ நின்ற பிராமண 
ஜாதியினைச்‌ சேர்ந்தவர்களே இந்தப்‌ பீஷ்வாக்கள்‌. அரசு நிர்வாக 
அதிகாரிகளாக சகல மட்டங்களிலும்‌ ' அமர்ந்தனர்‌. இதே 
காரணத்தால்தான்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சி ஏற்பட்ட பிறகும்‌ ஆங்கிலக்‌ 
கல்வி பயில்வதிலும்‌ பணியா ற்றுபவர்களாகவும்‌, வக்லை்களாகவும்‌, 
டாக்டர்களாகவும்‌, மற்றும்‌. நீதிபதிகளாகவும்‌ அதிகமாகப்‌ 


33 


பணியாற்றினர்‌. பிரிட்டிஷ்‌ ஆட்டுக்கு முன்பு சென்னை ராஜதானி 
என்றிருத்த பிரதேச த்தில்‌ நிலவிய நிலைமை என்ன? கன்னியாகுமரி 
மாவட்டம்‌ நீங்கலாக ஏனைய தமிழ்நாடு பூராவும்‌ இஇில்‌ அடங்கி 
இருத்தது. இதைத்‌ தவிர ஆந்திராவின்‌ கடலோரப்பகு தியில்‌ 
உள்ள மாவட்டங்கள்‌ ஸ்ரீகாகுளம்‌, விசாகப்பட்டினம்‌, ழக்கு, 
மேற்கு கோதாவமி மாவட்டங்களான இருஷ்ணா, குண்டூர்‌, ஒங்கோல்‌ 
(இப்போது பிரகாசம்‌ மாவட்டம்‌ எனப்படுவது), நெல்லூர்‌ ஆகிய 
மாவட்டங்களும்‌, இராயல சீமை எனப்படும்‌ சத்தார்‌, கர்னூல்‌, 
கடப்பை,அனத்தப்பூர்‌ ஆகிய மாவட்டங்களும்‌ சென்னை ராஜதானி 
யில்‌ அடங்கியிருந்தன. இன்றைய ஆந்திராவின்‌ இதர பகுதிகள்‌ 
தெலுங்கானா எனப்படும்‌ பகுதியாகும்‌. இது ஹைதாரபாத்‌ நிஜாம்‌ 
மன்னனின்‌ ஆட்டிக்குட்பட்டிருந்தது. 


மலையாளம்‌ பேசும்‌ கேரளம்‌ சம்பத்தப்பட்ட மட்டில்‌ கோழிக்‌ 
கோடு, கண்ணனூர்‌ ஆகிய இரு மாவட்டங்களும்‌, தென்‌ மலபார்‌, 
வட மலபார்‌ என்ற பெயரில்‌ அன்று சென்னை ராஜதானியில்‌ 
இருத்தன. (இப்பொழுது உள்ள பாலக்காடு, மலப்புரம்‌, கோழிக்‌ 
கோடு, கண்ணனூர்‌ ஆகிய மாவட்டங்கள்‌ இதில்‌ அடங்கும்‌.) 
கேரளத்தின்‌ இதரப்‌ பகுதிகள்‌ கொச்சி சமஸ்தானம்‌, 
திருவிதாங்கூர்‌ சமஸ்தானம்‌ என இரண்டாகப்‌ பிரிந்திருந்தது. 
இதில்‌ இருவிதாங்கூர்‌ சமஸ்தானத்தில்‌ குமரி, திருவனந்தபுரம்‌, 
கொல்லம்‌, கோட்டயம்‌, .அலப்புழை.ஆக௫ய மாவட்டங்கள்‌ அடங்கி 
இருத்தண. பீர்மேடு, மூணாறு, தேவிகுளம்‌ அடங்கிய ' இடுக்கி. 
கோட்டயம்‌ ஆகிய மாவட்டங்கள்‌ (இவை ஒரே கோட்டயம்‌ 
மாவட்டமாக இருந்தன.) திருச்சூர்‌, எர்ணாகுளம்‌ மாவட்டங்கள்‌ 
கொச்சி சமஸ்தானத்தில்‌ இருந்தன. 


இன்றைய கர்னாடகத்தைச்‌ சேர்ந்த பெல்லாரி மாவட்டமும்‌, 
தென்‌ கன்னட மாவட்டமும்‌ அன்று இதே சென்னை ராஜதானியில்‌ 
இருந்தன. 


இத்தச்‌ சென்னை ராஜதானியில்‌ தமிழ்நாடு ஆந்திராவைப்‌ 
பொறுத்தமட்டில்‌ வரலாற்றுப்‌ பின்னணியின்‌ காரணமாக 
பிராமணர்களே முதன்‌ முதலில்‌ ஆங்கிலக்‌ கல்வி பயிலத்‌ 
தொடங்கினர்‌. இதன்‌ விளைவாக அரசு நீதி நிர்வாகத்‌ துறை 
கவிலும்‌ ஆங்கிலக்‌ கல்வியின்‌ மூலமாக பயிலும்‌ மருத்துவம்‌, சட்டம்‌, 
பொறியியல்‌ முதலிய துறைகளிலும்‌ அவர்களே அதிகமாக 
தொழில்‌ நடத்தினர்‌. இதனால்‌ மத்தியதர வர்க்கத்தை முதலில்‌ 
ஈர்த்த தேசிய விடுதலை இயக்கத்தின்‌ முன்னணியில்‌ அவர்கள்‌ 
அதிகமாக தின்றனர்‌. தேசிய விடுதலை இயக்கம்‌ நாட்டிலுள்ள 
பார்ப்பனர்‌ அல்லாத மக்களில்‌ மிகப்‌ பெருவாரியானவர்களான 


54 


விவசாயிகள்‌, விவசாயத்‌ தொழிலாளர்களின்‌ கோரிக்கைகளை 
அன்று முன்வைக்கவில்லை என்பதை இங்கு நினைவுபடுத்திக்‌ 
கொள்ள வேண்டும்‌. : 


தமிழ்நாட்டுப்‌ பிராமணர்கள்‌ அன்று ஆந்திராவில்‌ சல 
சர்க்கார்‌ உத்தியோகங்களுக்காகவும்‌, இரயில்வேயில்‌ வேலை செய்‌ 
வதற்கும்‌ போனார்கள்‌. ஹைதராபாத்‌ நிஜாம்‌ சமஸ்தரனத்திலும்‌ 
ஒரு குறிப்பிட்ட அளவு தமிழ்நாட்டு பிராமணர்கள்‌ அரசு நிர்வாக 
நிறுவனங்களிலும்‌, வேறு சில தொழில்களிலும்‌ பணியாற்றினர்‌, 
உதாரணமாக சென்னையில்‌ பிரபல வக்ஜல்களாக இருந்த அல்லாடி 
கிருஷ்ணசாமி அய்யருடைய முன்னோர்கள்‌ தமிழ்நாட்டிலிருந்து 
ஆந்திராவில்‌ குடியேறிய பிராமணர்கள்‌. அதேபோன்று சர்வ 
பள்ளி ராதாகிருஷ்ணன்‌ அவர்களது முன்னோர்கள்‌ தமிழ்நாட்டி 
லிருந்து ஆந்திராலில்‌ குடியேறிய பிராமணர்கள்‌. லோக்‌ சபையில்‌ 
சபாநாயகராக இருந்த அனந்தசயனம்‌ அய்யங்காருடைய முன்‌ 
னோர்கள்‌ தமிழ்நாட்டிலிருந்து சித்தூர்‌ மாவட்டத்திற்கு குடி 
போனவர்கள்‌. ஹைதரபாத்தில்‌ பிரபல வக்‌ லாஈ£க இருந்த 
திருஷ்ணமாச்சாரியாரின்‌ முன்னோர்கள்‌ திருச்சி மாவட்டத்தி 
லிருந்து ஹைதராபாத்துக்குக்‌ குடிபோனவர்கள்‌. தோழர்‌ ஏ. எஸ்‌. 
கே. அய்யங்காரின்‌ முன்னோர்கள்‌ தமிழ்நாட்டிலிருந்து ஹைதரா 
பாத்துக்கு குடிபோன வர்கள்‌. 

ஆனால்‌ மலபார்‌ மாவட்டத்திலும்‌, தென்சன்னடத்திலும்‌ 
இந்த நிலைமையில்லை. அங்குள்ள நம்பூதிரிகள்‌ ஜெமின்களாக 
இருந்தபொழுதும்‌ (நிலப்பிரபுக்களாக இருந்த போதும்‌) கல்வியி 
லும்‌, கலாச்சாரத்‌ துறையிலும்‌ அவர்கள்‌ மிகவும்‌ பின்‌ தங்கியிருந்‌ 
தார்கள்‌. நீண்டகாலம்‌ வரையிலும்‌ அவர்கள்‌ ஆங்கிலக்‌ கல்வி 
பக்கமே தலைவைத்து படுத்‌ ததுகூடக்‌ கிடையாது. தோழர்‌ 
ஈ. எம்‌. எஸ்‌. நம்பூதிரிபாட்‌ 1925-லோ அல்லது 1926-லோ 
கல்லூரிக்குச்‌ சென்ற ஆண்டிற்கு முந்திய ஆண்டுதான்‌ முதல்முறை 
யாக ஒரு நம்பூதிரி மாணவர்‌ ஆங்கிலக்‌ கல்லூரியில்‌ சேர்ந்தார்‌. 


ஆங்கெக்‌ கல்வியைக்‌ கேரளத்தில்‌ முதன்‌ முதலாகப்‌ பயின்ற 
வர்கள்‌ அங்கு கணிசமாக உள்ள கிறிஸ்தவர்களும்‌, இந்துக்களில்‌ 
பிராமணர்களுக்கு அடுத்து உயர்‌ ஜாதியினர்களான வாரியர்களும்‌, 
பணிக்கர்களும்‌, நாயனார்களும்‌ (மேனோன்‌, நாயர்‌, நம்பியார்‌, 
பிள்ளை எனப்படுவோர்‌) ஆவர்‌. 19-ம்‌ நூற்றாண்டிலேயே பின்தங்‌ 
கிய ஈழவர்‌ சமுதாயத்தினர்‌ மத்தியில்‌ ஸ்ரீநாராயண குரு கேரளத்‌ 
தில்‌ மிகப்‌ பெரிய சீர்திருத்த இயக்கம்‌ நடத்தினார்‌. அவருடைய 
மகத்தான பணியின்‌ விளைவாக ஈழவர்‌ சமுதாயம்‌ முன்னேற 
முயன்றது. அதில்‌ பலர்‌ ஆங்லெக்கல்வி பயிலத்‌ தொடங்க 
விட்டனர்‌. 


86 


தென்‌ கன்னட மாவட்டத்தில்‌ பிராமணர்களைக்‌ காட்டிலும்‌ 
அதிக எண்ணிக்கை கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள்‌ 
ஆங்கிலக்‌ கல்வியில்‌ முன்னணியில்‌ இருந்தனர்‌. அதற்கடுத்தாற்‌ 
போல்‌ கொங்கணி அல்லது ஸாரஸ்வத்‌ போலவே, பண்ட்களும்‌ 
(செனாய்‌, நாயக்‌, ஹெக்டே போன்ற பெயர்களை உடையவர்கள்‌) 
ஆங்கிலக்‌ கல்வி பயில நீண்ட காலத்துக்கு முன்பே முன்வந்து விட்‌ 
டனர்‌. பெல்லாரி மாவட்டத்தில்‌ இருந்த கன்னடியர்கள்‌ (வோக்‌ 
கலிகர்கள்‌) ஆங்கிலக்கல்வியில்‌ முன்னணியில்‌ இருந்தவர்கள்‌. தமிழ்‌ 
நாட்டில்‌ கோவை மாவட்டத்திலுள்ள மேட்டுப்பாளையம்‌, சத்திய 
மங்கலம்‌, கோபி தாலுக்காக்களிலும்‌, மதுரை மாவட்டத்தில்‌ கம்‌ 
பம்‌ பகுதியிலும்‌ திப்பு சுல்தான்‌ காலத்தில்‌ குடியேறிய இந்த 
வோக்கலிகர்கள்‌ தங்களைக்‌ கவுண்டர்கள்‌ என்று அழைத்துக்‌ 
கொள்கின்றார்கள்‌. 


இதனால்‌ சென்னை ராஜதானியில்‌ இருந்த கன்னடப்‌ பகுதி 
களிலும்‌, மலையாளப்‌ பகுதிசளிலும்‌, பிராமணர்கள்‌ அல்லாத 
வேறு ஜாதியினர்களில்‌ ஆங்கிலம்‌ கற்றவர்கள்‌ அதிகமானவர்‌ 
களாக இருந்ததினால்‌, அரசு நிறுவனங்களிலும்‌ மற்று 
முள்ள தொழில்களிலும்‌ அவர்கள்‌ பெரிய அளவில்‌ இருந்தார்கள்‌. 
அதனால்‌ கல்வி மற்றும்‌ சர்க்கார்‌ பணிமனைகளில்‌ வேலை சம்பந்தமாக 
மேற்கூறிய பகுதிகளில்‌ பிராமணர்களுக்கு எதிரான உணர்ச்சியைக்‌ 
கிளப்புவது “சாத்தியமில்லாமல்‌ இருந்தது, மேலும்‌ இந்தப்‌ பகுதி 
களில்‌ இருந்த நிலஉடமை முறை *மறுமக்கத்‌ தாயம்‌” அல்லது 
“தாய்வழி” அல்லது “அளிய சந்தானம்‌” எனப்படும்‌ முறையாகும்‌. 
இந்த முறையில்‌ ஏற்பட்ட சமூக உறவுகள்‌ தமிழ்நாட்டிலிருந்த' 
உறவுகளுக்கு முற்றிலும்‌ மாறானது. அந்த வழியிலும்‌ பார்ப்பன 
எதிர்ப்புக்கு இடமில்லை. 


இந்தக்‌ காரணங்களின்‌ விளைவாக ஐஸ்டிஸ்‌ கட்சி இந்தப்‌ 
பிரதேசங்களில்‌ கால்‌ வைக்கக்கூட முடியவில்லை. காங்கிரஸ்‌ 1920-ம்‌ 
ஆண்டுத்‌ தேர்தலைப்‌ பகஷ்கரித்த போதிலும்‌ இந்தப்‌ பகுதிகளில்‌ 
ஜஸ்டிஸ்‌ கட்சியின்‌ பெயரால்‌ யாரையும்‌ நிறுத்தக்கூட முடியவில்லை. 
(அந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்‌ எல்லோரும்‌ 
சுயேச்சைகள்‌). 


ஐஸ்டிஸ்‌ கட்சி இந்திய வரலாற்றில்‌ இதற்குப்பின்‌ வடுத்த 
பாத்திரம்‌ தேசிய விடுதலை இயக்கத்துடன்‌ பின்னிக்‌ கடக்கிறது. 
ஆகவே தேசிய விடுதலை இயக்கம்‌ 1920-க்குப்‌ பின்‌ எடுத்த நிலைமை 
களையும்‌ நடவடிக்கைகளையும்‌ அந்த வரலாற்றுப்‌ போக்கில்‌ நடந்த 
நிகழ்ச்சிகளையும்‌ கூறுவது அவசியமாகிறது. ப 


விடுதலை இயக்கம்‌ 
விரிவடைந்த வரலாறு 


காந்திஜி காங்கிரஸ்‌ இயக்கத்தின்‌ தலைமையை ஏற்ற பிறகு 
அவரும்‌, ஏனைய தலைவர்களும்‌ நாடெங்கிலும்‌ பிரச்சாரம்‌ செய்த 
னர்‌. இந்து, முஸ்லீம்‌ ஒற்றுமையின்‌ அவசியத்தைப்‌ பற்றியும்‌ 
அந்நியத்‌ துணியை நிராகரித்து க௲ரை உடுத்தும்படியும்‌, மது 
விலக்கை வலியுறுத்தியும்‌, தீண்டாமை ஒழிப்பை வலியுறுத்தியும்‌ 
காந்திஜி பிரச்சாரம்‌ செய்தார்‌. அவருக்கு, பிரிட்டிஷ்‌ சர்க்காருக்கு 
எதிராக சட்ட மறுப்பு இயக்கத்தைத்‌ துவக்கும்‌ அதிகாரம்‌ தாகபுமி 
காங்கிரஸ்‌ அளித்திருந்தது. 


நிச்சயமாகவே, அவர்‌ தலைமை ஏற்ற பின்‌, ஏகாதிபத்திய 
எதிர்ப்பு இயக்கம்‌ உண்மையில்‌ வெகுஜன இயக்கமாக மாறியது. 
காங்கிரஸ்‌ ஸ்தாபன அமைப்பும்‌, வெகுஜன ஸ்தாபன அமைப்பாக 
திருத்தி அமைக்கப்பட்டது. ஆண்டிற்கு கீ அணாவை (25 பைசா) 
சந்தாவாகச்‌ செலுத்தி, சமாதான பூர்வமாகவும்‌, தியாயமான 
முறையிலும்‌, சுயராஜ்யத்தை அடைவது என்ற காங்கரெசின்‌ 
இலட்சியத்தை ஏற்றுக்‌ கொண்ட எவரும்‌ அதில்‌ அங்கத்தினராக 
பதிவு செய்து கொள்ளலாம்‌ என்று மாற்றப்பட்டது. 


இந்தச்‌ சட்ட மறுப்புப்‌ போராட்டத்திற்குத்‌ தயாராக இருக்‌ 
கும்படியாக காங்கிரஸ்‌ தலைவர்களும்‌, ஊழியர்களும்‌ மக்களிடம்‌ 
பிரச்சாரம்‌ செய்தனர்‌. கதர்‌ உற்பத்தி நிலையங்கள்‌ நாடுபூராவும்‌ 
துவக்கப்பட்டன. பொதுக்‌ கூட்டங்களில்‌ மக்கள்‌ தாங்கள்‌ அணித்‌ 
திருந்த அன்னியத்‌ துணியைத்‌ தலைவர்களிடம்‌ கொடுப்பார்கள்‌. 
இவைகள்‌ எல்லாம்‌ பொதுக்கூட்டங்களில்‌ த வைத்து எரிக்கப்‌ 
பட்டன. இப்படிப்பட்ட சூறாவளிப்‌ பிரச்சாரத்தின்‌ விளைவாக 
மக்களிடையே ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்ச்சி மிகப்‌ பெரிய 
அளவில்‌ கரைபுரண்டு ஓடியது. 


இந்தச்‌ சமயத்தில்‌ காந்திஜி துவக்கவிருந்த சட்ட மறுப்புப்‌ 
போராட்டத்தை நடத்துவதற்காக சுயராஜ்ய நிதி என்ற ஒரு 
நிதியைத்‌ துவக்கினார்‌. ஓராண்டுக்குள்‌ ஒரு கோடி ரூபாய்‌ 
அந்நிதிக்குச்‌ சேர்க்க வேண்டும்‌ என்று கூறினார்‌. அந்த அண்டு முடி 
வதற்குப்‌ பல மாதங்களுக்கு முன்னதாகவே அந்த நிதி பூராவும்‌ 
வசூலாகி விட்ட நு. அன்றைக்கு இருத்த 7 ரூபாய்‌ என்பது இன்‌ 
ள்ள ரூபாயைக்‌ காட்டிலும்‌ 50, 60 மடங்கு மதிப்புள்ளது 


ட்‌ ச 


என்பதைக்‌ கணக்கில்‌ எடுத்தால்‌ மக்கன்‌ உணர்சி எவ்வளவு 
இருந்‌ தது என்பதை அணுமானிக்துக்‌ கொள்ளலாம்‌. 

இவ்வாறு வெகுஜன. இயக்கத்தன்மை இருத்தபோதலும்‌ 
காத்திவியோ, காவ்றரெஸ்‌ மகாசடையோ சகந்திர இந்தியாவில்‌ 
விவசாயிகள்‌, விவசாயக்‌ தொழிலானிகள்‌, தொழிலாளிகள்‌ 
முகுவியு பாடுபடும்‌ மக்கனின்‌ உரிமைகன்‌ எவ்வாறு இருக்கும்‌ 
என்பதைப்‌ பற்றி ஒன்றும்‌ குறிப்பிடவில்லை. 

அந்தச்‌ சமகாக் தின்‌ உத்தரப்பிரதேச த்தில்‌ பாபா ராம்‌சந்தர்‌ 
என்பன்‌ ஒரு பெரிய விவசாயிகள்‌ னெர்ச்சினை நடத்து வத்தார்‌. 
பைசாயா க ஸவில்லாவை மைகாறா கக்கொண்டு, ஐமீன்‌ கார்களுடைய 
கொடுமைக்கும்‌, கரண்டனுக்கும்‌ எதிராக இந்த இயக்கம்‌ தந்து 
கொண்டிருந்தது. பாயா றாம்‌சந்தர்‌ முதலில்‌ பிஜி விலே கரும்புத்‌ 
தோட்டத்தின்‌ உன்ன இந்தியத்‌ தொழிலாவனிகளை ஸ்தாபன 
ரீதியாகக்‌ இரட்டி, சங்கம்‌ அமைத்துப்‌ போராட்டங்களை நடத்தி 
வந்தார்‌. அவரை, பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ பிஜித்‌ இவிலிருந்து நாடு 
கடத்திவிட்ட து. இந்தியாவுக்கு இரும்பிகாவர்‌ மகாராஷ்டிர த்தைச்‌ 
சேர்ந்தவறாகிருப்பினும்‌, உத்தரபிரதேசத்தில்‌ ஐமீன் தார்‌ 
களுடைய கொடுமைனைர்‌ பார்த்து அங்குன்ன விவசாயிகளை தி 
இரட்டி இந்தக்‌ கொடுமைகளை எதிர்ப்பது என்று முடிவ செய்தார்‌. 
அகன்‌ அடிப்படையில்‌ கான்‌ யைசாபாத்‌ மாவட்டத்தின்‌ முதன்‌ 
முூதவில்‌ இயக்கத்தையும்‌, ண்தாபனத்தைசகும்‌ துவக்கினார்‌. இயக்கம்‌ 
வெகுவேகமாக மற்று ஜின்லாக்களுக்கும்‌ பரவிக்‌ கொண்டிருந்தது. 
பிசிட்டிஷ்‌ சர்க்கார்‌ அவரைக்‌ கைது செய்ய வாரண்ட்‌ பிறப்பித்து 
என்னன முகாற்சி! செய்தும்‌ இயலவில்லை... அவருக்குப்பாதுகாப்பாக 
விவசாயிகள்‌ இருந்தனர்‌. அன்று போக்குவரத்துச்‌ சாதனங்களும்‌ 
அதிகமாக இல்லை. 

இப்படியா. நிலையின்‌, காந்இஜி விவசாயிகள்‌ இயக்கம்‌ பற்றி 
விணாதிப்பத ற்காக காசியில்‌ வந்து தன்னைச்‌ சத்இக்கும்படி அவருக்கு 
கந்தி கொடுத்தார்‌. கான்‌ ஆரம்பிக்கு விவசாய இயக்கத்திற்கு 
காந்திஜி போன்று பெரும்‌ தவைம்கன்‌ ஆசி கிடைக்கப்‌ போகிறது 
என்று நம்பி பூரிப்யோடு அவர்‌ காசிக்குச்‌ சென்றார்‌. காசியில்‌ 
இறங்கி காந்இஜியைச்‌ சந்திப்பதற்கு பனாரஸ்‌ இந்து பல்கலைக்கழகத்‌ 
இற்குன்‌ நுழைந்தவன்‌, பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ அவரைக்‌ கைது 
செய்து ராறுதுரோகக்‌ குற்றம்‌ சாட்டி கடுமையான கண்டனை 
விதித்து சிறைக்கு அனுப்பியது. 

பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ இப்படித்தான்‌ செய்யும்‌ என்று காத்திலிக்‌ 
குக்‌ தெரிந்திருக்க வேண்டாமா 2 காந்திஜிலை பாபா ஏாம்சந்துர்‌ 
சந்தித்து உரையா அவம்‌ இரும்பி பைசாபாத்துக்குச்‌ செல்லும்‌ 
வனாயின்‌. அவரை சர்க்கார்‌ தொடாகு என்ற உக்காவாகச்னகை 


சர்க்காரிடமிருந்து காந்திஜி பெற்றிருக்க வேண்டாமா ? அப்படிப்‌ 
பெற்ற பிறகு தானே தன்னைச்‌ .சந்திக்கும்படி அவரை அழைத்‌ 
திருக்க வேண்டும்‌ ? 


இந்த சோகக்‌ காண்டத்தைக்‌ கண்டு மனம்‌ வெதும்பிக 
ஜவகர்லால்‌ நேரு, தன்னுடைய சுயசரிதையில்‌ இதை விரிவாக 
விவரித்‌ திருக்கிறார்‌. 


சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு தயார்செய்யும்பொழுது கா ந்திஜி 
இன்னும்‌ பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார்‌. 


பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ தன்னுடைய நல்லெண்ணத்தை இந்திய 
மக்களுக்குக்‌ காட்டும்‌ வகையில்‌ பிரிட்டிஷ்‌ அரச குடும்பத்தினராயெ 
கானாட்டு கோமகனையும்‌ (Duke of Cannaought) அதற்குப்‌ பிறகு 
வேல்ஸ்‌ இளவரசரையும்‌ (Prince of Wales) இந்தியாவுக்கு 
அனுப்பியது. காந்திஜி அவர்கள்‌ போகும்‌ ஊர்களில்‌ எல்லாம்‌ 
ஹர்த்தால்களை அனுஷ்டித்து அவர்களை பகிஷ்கரிக்க வேண்டும்‌ 
என்று வேண்டுகோள்‌ விடுத்தார்‌. 

இந்தத்‌ திட்டத்தை மக்கள்‌ வெகு உற்சாகமாக நிறைவேற்றி 
னார்கள்‌. பம்பாய்‌, கல்கத்தா, டெல்லி, சென்னை, லாகூர்‌, 
அலகாபாத்‌, பாட்னா போன்ற முக்கிய நகரங்களுக்கு இந்த அரச 
குடும்பத்தினர்‌ விஜயம்‌ செய்தபொழுது, அந்த நகரங்களில்‌ 
எல்லாம்‌ பரிபூரண ஹர்த்தால்‌ வெற்றிகரமாக நடைபெற்றது. 
கடைகள்‌ மூடப்பட்டது மட்டுமல்ல; தொழிற்சாலைகளிலும்‌, 
டிராம்வே போக்குவரத்திலும்‌ பணிபுரியும்‌ தொழிலாளர்களும்‌ 
வேலை நிறுத்தம்‌ செய்து, தங்களது ஏகாதிபத்திய எதிர்ப்ப 
உணர்ச்சியை வெளிப்படுத்‌ இனர்‌. 

சென்னையில்‌ அன்றைக்கு நடந்த காட்சி என்‌ கண்முன்னே 
வருகிறது. பிரம்மாண்டமான ஐலண்டு கிரவுண்டில்‌ அவர்களுக்கு 
மிகப்பெரிய அளவில்‌ வரவேற்பு கொடுக்க ஐஸ்டிஸ்‌ கட்‌ ஏற்பாடு 
செய்திருந்தது. ஆனால்‌ சில சர்க்கார்‌ அதிகாரிகளையும்‌ : ஜஸ்டிஸ்‌ 
கட்சி பிரமுகர்களையும்‌ தவிர வேறு யாரும்‌ அந்த வரவேற்பிற்குப்‌ 
போகவில்லை. மைதானம்‌ பூராவும்‌ காலியாக இருந்தது. உடனே ” 
ஜஸ்டிஸ்‌ கட்சி பிரமுகர்கள்‌ கார்ப்பரேசன்‌ அதிகாரிகளை, நகரசுத்தி 
தொழிலாளர்கள்‌ வசிக்கும்‌ குப்பங்களுக்கு அனுப்பி அவர்களுக்கு 
காசு கொடுத்து, மிரட்டி, எப்படியோ ஒரு 1000 பேரை 
அந்த மைதானத்தில்‌ திரட்டிய பரிதாபகரமான காட்டி மறப்பதற்‌ 
இல்லை. | 

இவ்வாறு இந்த 'வெள்ளம்‌ பெருக்கெடுத்து ஒடும்போது, பல 
இடங்களில்‌, காந்திஜி போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்ன 
தாகவே, அவர்‌ அனுமதி பெறாமலே பல இடங்களில்‌ போராட்டங்‌ 


59 


கள்‌ வெடித்தன. உதாரணமாக, ஆந்திராவில்‌ உள்ள சிராளாவில்‌ 
முனிசிபல்‌ வரி உயர்த்தப்பட்டவுடன்‌, அதை எதிர்த்து அந்த 
நகரக்‌ காங்கிரஸ்‌ பிரமுகர்‌ துக்ரொளா கோபாலகிருஷ்ணனின்‌ 
தலைமையில்‌ நகர மக்கள்‌ பூராவும்‌ நகரத்தைவிட்டு வெளியேறினர்‌. 
காந்திஜி, அனுமதி பெறாத சட்டமறுப்பு இயக்கம்‌ என்று கூறி 
அதை உடனே வாபஸ்‌ பெறும்படி தந்தி கொடுத்தார்‌. 


அன்று மலபார்‌ மாவட்டத்தில்‌ மலப்புரம்‌ பகுதியில்‌ 
விவசாயிகள்‌ நீிலப்பிரபுக்களுமைய கொடுமையையும்‌, சுரண்டலை 
யும்‌ எதிர்த்து களம்பினார்கள்‌. நிலப்பிரபுக்களுடைய வீடுகள்‌ 
தாக்கப்பட்டன. விவசாயிகளுக்கு, லேவாதேவிக்காரர்களும்‌ 
நிலப்பிரபுக்களும்‌ கொடுத்திருந்த கடன்‌ பத்திரங்கள்‌ தீயிட்டுக்‌ 
கொளுத்தப்பட்டன. குத்தகை கொடுப்பது நிறுத்தப்பட்டது. 
இந்தப்‌ போராட்டத்தில்‌ பங்கெடுத்துக்‌ கொண்டது இந்து, 
முஸ்லீம்‌ விவசாயிகள்‌. ஆயினும்‌ அந்தப்‌ பகுதியில்‌ மிகப்‌ பெரும்‌ 
பான்மை மக்கள்‌ முஸ்லிம்கள்‌. இந்தக்‌ கலவரத்தை அடக்க 
பிரிட்டிஷ்‌ சர்க்காரால்‌ ஒன்றும்‌ செய்ய முடியவில்லை. அதன்‌ 
போலீஸ்‌இதனை அடக்க முடியவில்லை. பின்‌ இராணுவம்‌ அனுப்பப்‌ 
பட்டது.ஆறு மா தங்கள்வரையில்‌ ராணுவத்தாலும்‌ ஒன்றும்செய்ய 
முடியவில்லை, மலப்புரம்‌ காடுகள்‌ நிறைந்த மலைப்பகுதி. போக்கு 
வரத்து வசதிகள்‌ மிகக்‌ குறைவு.காடுகளில்‌ ஒளிந்திருந்துபோலீசை 
யும்‌, இராணுவத்தையும்‌ விவசாயிகள்‌ திடீரென்று தாக்குவார்கள்‌. 
நிலப்பிரபுக்களில்‌ பெரும்பான்மையோர்‌ இந்துக்கள்‌. விவசாயிகள்‌ 
பெரும்பான்மையோர்‌ முஸ்லிம்கள்‌. இதைப்‌ பயன்படுத்தி இந்துக்‌ 
களில்‌ சிலரை முஸ்லீம்களுக்கு எதிராகத்‌ திருப்பிவிட்டு, அவர்‌ 
களுடைய உதவியைக்‌ கொண்டு ராணுவம்‌ விவசாயிகள்‌ ஒளிந்‌ 
இருக்கும்‌ இடங்களுக்குச்‌ சென்று கடும்‌ அடக்குமுறைக்கு அவர்களை 
உள்ளாக்கிய பிறகு இந்தக்‌ கலகம்‌ அடக்கப்பட்டது. ஆயிரக்கணக்‌ 
கான மாப்பிள்ளை மார்கள்‌ (அந்தப்‌ பகுதியில்‌ இருந்த முஸ்லீம்களை 
மாப்பிள்ளைமார்கள்‌ என்று அழைப்பார்கள்‌) விசேஷ கோர்ட்டு 
களின்‌ மூலம்‌ ஆயுள்‌ தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில்‌ அடைக்கப்‌ 
பட்டனர்‌. அவ்வாறு தண்டிக்கப்பட்டவர்களில்‌ 300 பேரை ஒரு 
குட்ஸ்‌ வேகனில்‌ புளி மூட்டைகள்‌ போன்று அடைத்துப்‌ பூட்டப்‌ 
பட்டு மலபாரிலிருந்து சென்னை சிறைக்கு அனுப்பப்பட்டனர்‌. அந்த 
வேகனுக்கு ஜன்னல்‌ கிடையாது. அந்தக்‌ கைதிகளுக்கு தண்ணீரும்‌ 
இடையாது. சுமார்‌ 30 மணி நேரம்‌ சுவாசிக்கக்‌ காற்றின்றி, 
குடிக்கத்‌ தண்ணீர்‌ இன்றி சென்னைக்கு அந்த குட்ஸ்‌ வேகன்‌ வந்தது. 
அந்த வேகனைத்‌ திறத்தபோது பெரும்பாலோர்‌ செத்துக்‌ கிடந்த 
னர்‌. கல்கத்தா *இருட்டறை' (Blackhole)என்‌ று ஆங்கிலேயர்‌ 
எழுதிய வரலாற்றுப்‌ புத்தகங்களில்‌, ஆங்கிலேயருக்கு கொடுமை 
விளைளிக்கப்பட்டதாக : பள்ளிக்‌ கூடங்களில்‌ படித்திருக்கின்றோம்‌. 


அனால்‌ அது வெறும்‌ கற்பனை என்பது பித்கானைதஇல்‌ நிருபிக்கப்‌ 
பட்டது. அத்தம்‌ பிதஜ்றுலைக்‌ காட்டிலும்‌ அகோரமான, ஈவிரக்க 
மற்ற, மனிதத்தன்மையற்ற சம்பவத்தை நேரில்‌ சென்னையில்‌ 
பார்‌.தஇருக்கிறோம்‌. 


இத்த விவசாயிகளின்‌ கலகத்தை இந்து, முஸ்லீம்‌ கவைரமாக 
வர்ணித்து “மாப்பின்னைக்கலகம்‌” என்று யெயார்‌ சூட்டி, பித்காதை 
இல்‌ ஆங்கிலேயர்கள்‌ வரணாற்றுப்‌ பாடப்‌ புத்தகங்களில்‌ மாணவர்‌ 
களுக்கு யோ இத்தனர்‌.. உண்மையில்‌ இது இத்து, மூஸ்லீம்கணைம்‌ 
அல்ல. இதற்குச்‌ சான்று, பலஜத்துக்களும்‌, தண்டிக்கப்பட்ட 
னார்‌. குறிப்பாக ராமன்மேனன்‌ என்ற பிரபல வக்‌ அயன்‌ 
தண்டனை பெற்றார்‌. சாதாரணமாக ஆயன்‌ தண்டனை பெற்றவர்‌ 
கன்‌ 14 ஆண்டுகள்‌ றைவாசதஇஜ்குப்‌ பிறகு விடுதலை செய்யப்‌ 
படுவார்கள்‌. ஆனால்‌ ராமன்மேனனை விடுதலை செய்யா வேண்டு 
மென்று பத்த னெர்ச்‌ிி தடத்த போஇணும்‌, 14 ஆண்டுகளுக்குப்‌ 
பிறகும்‌ பிகிட்டிஷ்‌ சர்க்கார்‌ அவரை விடுதலை செய்கமையத்கது.. 
1937-ம்‌ ஆண்டு தேர்தலில்‌ காங்கரஸ்‌ பங்கெடுத்த பிறகு ராஜாஜி 
யின்‌ தலைமையில்‌ சென்னையில்‌ மக்இரி சபை ஏற்பாட்ட உடன்‌ முகல்‌ 
வேலையாக அவர்‌ விடுதலை செய்யப்பட்டார்‌. அன்று பிகிட்ரிஷ 
ஆட்கொனர்கன்‌ தடுகடுங்கி இலி பிடிக்‌ இருக கனர்‌. வென்னப்பெருக்‌ 
கெடுத்து ஒடும்‌ மக்களுடைய ஏகா தியத் இல எஇர்ப்பு உணர்ச்ிகோ 
இத்தக்‌ இவிக்குக்‌ காரணம்‌. அந்தக்‌ கானத்தில்‌ மாகாண 
கவர்னர்கள்‌, வைண்ராய்க்கு எழுஇய கார. குங்களைகும்‌, வைஸ்ராய்‌ 
இங்கிரைத்தில்‌ உன்ன இந்தியா மந்இிகிக்கு எழுதிய காடி தங்களையும்‌ 
படித்தால்‌ இத்தியாவில்‌ இருந்த பிரிட்டிஷ்‌ ஆட்யொளர்களுக்கு 
எவ்வளவு இனி பிடித்திருந்தது என்பது தெரியவரும்‌ (இக்கார கங்கள்‌ 
டெல்லியில்‌ உன்ன சர்க்கார்‌ தண்கதாவேற- நிலைய இல்‌ (Archives 
of India) இன்றைக்கும்‌ காணவாம்‌. இக்கடிகதங்கள்‌ பல பல்வேறு 
ஆராய்ச்சி நூல்கவில்‌ பிரசுரமாகயிருக்ன்‌ ஹன. 


இவ்வனவு அடக்குமுறைகளை மக்களின்‌ மீது ஏவிவிட்ட 
போது ஐஸ்டிஸ்‌ கட்டு அதற்கு. உடந்தையாக இருந்தது. 
மாப்பின்ளைக்கைஇகள்‌ மூடப்பட்ட கூட்ணவேகனில்‌ அடைக்கப்‌ 
பட்டு, சென்னைக்கு அனுப்பப்பட்ட மோது அவர்கள்‌ அனைவரும்‌ 
மாண்டார்கனே! அந்தக்‌ கோரச்சம்பவம்‌ நடந்த போது, ஒரு 
ஐஸ்டிண்கட்‌ பிரமுகர்‌ தான்‌ ஜெயில்‌ கந்திமிசாக இருந்தாள்‌ 
என்பது குறிப்பிடத்தக்கது. 


* ஒ ஓ 
மாபெரும்‌ எழுரச்சியின்‌ 
© 
திடீர்‌ முடிவு 
காந்திஜி சட்டமறுப்பு போராட்டத்தைத்‌ துவக்குவதற்கு 
23௧.௫ குறிப்பிட்டுவிட்டார்‌.. எத்த வடிவத்தில்‌, எந்தச்‌ சட்ட ததை 
மீறுவது என்பதைச்‌, சக்ரெந்தில்‌ அறிவிப்பதாகவும்‌ மக்கள்‌ 
சட்டத்தை மீறுவதகத்குக்‌ தயாராக இருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
வேண்டுகோள்‌ விடுத்தார்‌. இந்தப்‌ போராட்டத்தில்‌ மக்கள்‌ 
பசிபூரண அகிம்சையைக்‌ கையாளவேண்டும்‌ என்றும்‌, அவர்‌ நடக்க 
விருக்கும்‌ போராட்டத்தில்‌ பலாத்காரத்இத்குக்‌ கொஞ்சமும்‌ 
இடமில்லை என்றும்‌ அறிவித்‌ இருந்தார்‌. 
இந்த நான்‌ நெருங்க, நெருங்க, பிரிட்டிஷ்‌ ஆட்சியாளர்கள்‌ 
னங்கள்‌ மீது அடக்குமுறையை ஆங்காங்கு ஏதாவது காரணத்‌ 
தைக்‌ காட்டி ஏவிவிட்டு வந்தனர்‌. 
இப்யாடிப்பட்ட கடும்‌ அடக்குமுறைக்கு உன்னான பிகாரில்‌ 
சம்பரான்‌ என்று மாவட்டத்தில்‌ செனமி செனரா என்ற ஊகில்‌ 
உன்னமக்கண்‌ ஆத்திரமமைநது காவல்‌ நிலையத்தைச்‌ கற்றி 
வனை க. நுக்கெரண்டு, மண்ணெண்ணையை ஊற்றிக்‌ கொளுத்தினார்‌. 


கண்‌... அதில்‌ அந்தக்‌ காவன்‌ நிலையமும்‌ அதிலிருந்த போலீஸ்‌ 
காரர்களும்‌ மாண்டு யோயினர்‌.. 


இதைக்கண்டு காந்தி, தாண்‌ ஆரம்பிக்கும்‌ அகிம்சா பூர்வமான 
அவருனைப்யோறாட்டதஇத்கு மக்கன்‌ இன்னும்‌ பக்குவப்படவில்லை 
என்று நிர்ணயித்து, உடனே இிமரென்று ““நான்‌ “இமாலயம்‌ 
யபோன்ற ஒரு பெரும்‌ குவணைச்‌ செய்துவிட்டேன்‌.” (1 have 
Committed a Himalayan blunder) என்று கூறி, ஆறம்பிக்கவிருத்த 
போராட்டத்தை திறுத்திலிட்டார்‌. காந்திஜி வெகுஜனப்‌ 
பேறாட்டத்தைகயும்‌ சட்டமறுப்பு இயக்கத்தையும்‌ திறுத்திய 
யோ இலும்‌, சர்க்கார்‌ அவர்மீது இரா ஐதுரோக வழக்கு தொடுத்து 
5 அண்டுகன்‌ இறை தண்டணை விஇக்கப்பட்டு, அவர்‌ சிறையில்‌ 
அடைக்கபபேட்டடார்‌.. 

இந்த திலைமைகில்‌, ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தால்‌ 
கவரப்பட்ட மக்களிடையே சோர்வு ஏற்பட்டது. கதர்‌ துணியை 
ஆதமிக்கும்‌ இயக்கத்தைப்‌ பரப்யுகன்‌, மதுவிலக்கு, தீண்டாமை 
ஒழிய்யு அ௫யெவைகளுக்காண பிரச்சாரங்கள்‌ செய்தல்‌ போன்ற 
ஆக்கப்‌ பூர்வமாண வேளைகளைக்கொண்டு மட்டுமே இந்தச்‌ சோர்வை 
அகற்ற ரூதடியனின்கை. 


62 


மேலும்‌ துருக்கியில்‌ முஸ்தபா கமால்பாட்சா என்ற மாபெரும்‌ 
தலைவரின்‌ தலைமையில்‌ புரட்சி ஏற்பட்டு, பிரிட்டிஷ்‌ ஆட்சி அகற்றப்‌ 
பட்டது. முஸ்தபா கமால்பாட்சா மீண்டும்‌ கலிபாவை (மன்னரை) 
அரியாசனத்தில்‌ ஏற்றவில்லை.. மாறாக துருக்கியை ஒரு குடியரசாக 
அறிவித்து, அதன்‌ மூதல்‌ தலைவராக கமால்பாட்சாவே தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்டார்‌. துருக்கியில்‌ நிகழ்ந்த இந்த நிகழ்ச்சிப்‌ போக்கின்‌ 
விளைவாக, இந்தியாவில்‌ “கிலாபத்‌” இயக்கத்தின்‌ அஸ்திவாரங்கள்‌ 
நொறுங்கிவிட்டன. 


இப்படிப்பட்ட நிலையில்‌, பண்டிட்‌ மோதிலால்‌ நேரு, சித்த 
ரஞ்சன்‌ தாஸ்‌, எஸ்‌. சீனிவாச அய்யங்கார்‌ முதலிய தலைவர்கள்‌ 
நேரடி சட்டமறுப்புப்‌ போராட்டம்‌ இல்லாத சமயத்தில்‌ சட்டசயை 
பகிஷ்காரம்‌ என்பது கூடாது; அதற்குப்‌ பதிலாக சட்ட சபைகளுக்‌ 
குள்ளேயும்‌ போய்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ நடவடிக்கைகளுக்கு எதி 
ராக கண்டனக்‌ குரலை எழுப்பி, அந்த ஆட்சியை எதிர்த்து 
மக்களுக்கு உணர்வு ஊட்டுவதற்கு அவைகளையும்‌ பயன்படுத்த 
வேண்டும்‌ என்று கூறினர்‌. ராஜாஜி, ராஜேந்திரபிரசாத்‌ போன்ற 
தலைவர்கள்‌ இதை எதிர்த்தனர்‌. இந்த இரு சாராரும்‌ நாடெங்‌ 
கிலும்‌ பிரச்சாரம்‌ செய்து, தங்கள்‌ தங்கள்‌ வாதத்திற்கு ஆதரவு 
தேடினர்‌. இந்த இரு சாரரும்‌ மாற்றம்‌ விரும்புறவர்கள்‌ 
(Pro Changers) மாற்றம்‌ விரும்பா தவர்கள்‌ (No Changers) என்று 
அழைக்கப்பட்டனர்‌. 


அடுத்த ஆண்டு 1923-ல்‌ “கயாவில்‌” நடந்த காங்கிரஸ்‌ மகா 
சபை மாநாட்டில்‌, இந்தப்‌ பிரச்சனை ஏழு நாட்களுக்கு விவாதிக்கப்‌ 
பட்டது. சட்டசபைகளை இன்னும்‌ தொடர்ந்து பகிஷ்கரிக்க 
வேண்டும்‌ என்ற கருத்தை வற்புறுத்தி, இறமையாக இராஜாஜி 
வாதாடினார்‌. அந்த மாநாட்டில்தான்‌ இராஜாஜியின்‌ வா தாடும்‌ 
திறமை இந்தியா பூராவும்‌ தெரிந்தது. அந்த மாநாட்டில்‌ சட்ட 
சபைகளுக்குப்‌ போக வேண்டும்‌ என்ற தீர்மானம்‌ தோற்றது. 


ஆயினும்‌ இந்தச்‌ சர்ச்சை தொடர்ந்து நீடித்தது. காந்திஜிக்கு 
$ ஆண்டுகள்‌ சிறைத்‌ தண்டனை விதிக்கப்பட்ட போதிலும்‌, அவர்‌ 
அதைப்‌ பூராவாக அனுபவிக்கவில்லை. இடையிலே “எரவாடா” 
ரிறைச்சாலையிலேயே இவருக்கு வயிற்றில்‌ ஒரு கட்டி ஏற்பட்ட 
பொழுது (க்றறளம்‌10415), ஆபரேசன்‌ செய்யவேண்டியது 
ரற்பட்டது. அந்த அஆபரேசனுக்குப்‌ பிறகு அவர்‌ விடுதலை 
செய்யப்பட்டார்‌. 


காந்திஜி வெளியே வந்த பிறகு, அவர்‌ காங்றெசுக்குள்‌ இருந்த 
இந்த இரு கோஷ்டியாரிடையே சமரசம்‌ செய்து வைத்தார்‌. சட்ட 
*பைகளைப்‌ பகிஷ்கரிக்க வேண்டும்‌ என்ற கோரிக்கையை வற்புறுத்து 


62 


வோர்‌ நிர்மாண வேலையில்‌ ஈடுபடட்டும்‌. சட்டசபைகளுக்கு உள்ளே 
போய்‌ பிரிட்டிஷ்‌ சார்க்காரை எதிர்க்க விரும்புவோர்‌ அவ்வாறு 
செய்யலாம்‌. அனால்‌ அவர்கள்‌ காங்கிரசின்‌ பெயரில்‌ போட்டி 
போடக்கூடாது. 


சுயராஜ்ய கட்டு என்ற பெயரால்‌ சட்டசபைகளுக்குப்‌ போட்டி 
யிட்டு சட்டசபைகளில்‌ பணியா ற்றட்டும்‌. ஆனால்‌ இந்த சுயராஜ்ய 
கட்சி, தேர்ந்தெடுக்கப்படும்‌ தொகுதிகளில்‌, பெரும்பாலானவற்றை 
கைப்பற்றினால்‌, மந்திரி சபைகளை அமைக்கும்‌ பொறுப்பை 
ஏற்றுக்கொள்ளக்‌ கூடாது. இதுதான்‌ காந்திஜியால்‌ செய்விக்கப்‌ 
பட்ட சமரச ஏற்பாடு. 


இந்தத்‌ தீர்மானத்திற்குப்‌ பிறகு, சுயராஜ்யகட்சியின்‌ பெயரால்‌ 
காங்கிரஸ்காரர்கள்‌ ஸ்தல ஸ்தாபனங்களுக்கு போட்டி போட்ட 
னர்‌. 1925-ல்‌ சென்னை நகரசபைத்‌ தேர்தல்‌ வந்தது. அந்தத்‌ 
தேர்தலில்‌ போட்டியிட்டது, சுயராஜ்ய கட்சியும்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சி 
யும்‌ தான்‌. அந்தத்‌ தேர்தலில்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சி படுதோல்வியடைந்‌ 
தது. டாக்டர்‌. 9. நடேச முதலியார்‌, சுந்தரராவ்‌ நாயுடு 
போன்ற இரண்டு, மூன்று பேரைத்‌ தவிர ஜஸ்டிஸ்‌ கட்சியின்‌ 
பெயரில்‌ போட்டியிட்ட அனைவரும்‌ தோற்றனர்‌. 


அடுத்த ஆண்டு (1926) மாநில, மத்திய சட்டசபைகளுக்கு 
தேர்தல்‌ நடந்தது. இந்த சட்டசபைத்‌ தேர்தல்கள்‌, வயது வந்தவர்‌ 
களுக்கு எல்லாம்‌ வாக்குரிமை அளிக்கப்படாமல்‌ குறிப்பிட்ட அளவு 
வரி செலுத்துவோர்‌, பி. ஏ., பட்டம்‌ பெற்றவர்கள்‌, போன்ற 
வார்களுக்கு மட்டுமே வாக்குரிமை என்ற அடிப்படையில்‌ நடந்த 
தேர்தல்களாகும்‌. இருந்தபோதிலும்‌, இந்தச்‌ சட்டசபைத்‌ தேர்த 
லிலும்‌ சுயராஜ்ய கட்சியே வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டிலும்‌, 
ஆந்திராவிலும்‌ ஐஸ்டிஸ்‌ கட்ச மாபெரும்‌ தோல்வியடைந்தது. 
திலச்சுவான்‌ தார்களுக்காக ஒதுக்கப்பட்ட தாகுதிகள்‌, வர்த்தக 
சங்கங்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்‌, தொழில்களுக்காக 
ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்‌ போன்ற தொகுதிகளில்‌, பெரிய நிலச்‌ 
சுவான்‌ தாரர்கள்‌, தரகு வியாபாரிகள்‌, பிரிட்டிஷ்‌ கம்பெனிகளின்‌ 
டைரக்டர்கள்‌ போன்றவர்களைக்‌ கொண்ட தொகுதிகளில்தான்‌ 
ஐஸ்டிஸ்‌ கட்சி வெற்றி பெற முடிந்தது. ஆயினும்‌ அவர்கள்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில்‌ மிகச்‌ சிறுபான்மையினரே. 


இவைகள்‌ எதைக்‌ காட்டூன்‌ றன? வரலாற்றுப்‌ போக்கில்‌ ஏற்‌ 
பட்ட நிகழ்ச்சிகளினால்‌ பிராமணர்கள்‌ தான்‌ கல்வித்துறையில்‌ 
அதிகமாக முன்னேறியிருந்தனர்‌. சர்க்கார்‌ அல்லது அரசு நீது, நிர்‌ 
வாக திறுவனங்களிலும்‌, வக்€ல்‌ தொழில்‌, மருத்துவத்‌ தொழில்‌, 


கக 


பொறியியல்‌ தொழில்‌ முதலான தொழில்களிலும்‌ அவர்களே மிகப்‌ 
பெருவாரியாக இருந்தனர்‌, என்பவைகளெல்லாம்‌ உண்மையாக 
இருத்தபோதஇலும்‌, இதனால்‌ பார்ப்பனர்கள்‌, இதர ாஇயார்கள்‌ 
அஇடவயோசிடையே முரண்பாடுகள்‌ தோன்றுவதற்கு வேண்டிய சூழ்‌ 
திலை இருத்த போதிலும்‌ இதைக்‌ காட்டினும்‌ இந்திய மக்களுக்கும்‌, 
பிரிட்டிஷ்‌ ஆட்டுக்கும்‌ இடையே இருந்த முருண்பாடுதான்‌ பிர 
கான முரண்பாடாக மேலோஸ்‌ நின்றது. மேனும்‌, ஐணாரண்‌ கட்ட 
வின்‌ பிரமுகர்கள்‌ மீன்‌ கார்களும்‌, பெருநிசைசுவான்‌ தார்களும்‌ 
ஆவார்கள்‌. அவர்களின்‌ &ழ்‌ வேலை செய்யும்‌ விவசாயக்‌ குடிமக்களை 
அவர்கள்‌ பகண்கறமாகச்‌ சுரண்டியது ஏற்கணவே விவரிக்கப்‌ 
பட்டுள்ளது. இந்தச்‌ சுரண்டலை பிசிட்டிஷைி ஆட்டு பாதுகாத்து 
வத்ததும்‌ ஏற்கனவே விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஜமீன்‌ தார்கள்‌. 
பெருநிலச்சுவான்‌ தார்களின்‌ கற்‌ வேலை செய்யவும்‌ விவசாயிகள்‌ 
அனேகமாக அனைவரும்‌ பிராமணர்‌ அல்லா கவர்கள்‌. அவர்கள்‌ 
தினசரி வாழ்க ச்‌ கண்கூடாக, கேரடியாக அனுபவித்ததை 


உணர்ந்து செயல்பட்டார்கள்‌. 


இந்த நிலையில்‌ ஐண்டிண்‌ கட்ஙோன்‌ பிரச்சாரம்‌ எடுபடாமல்‌, 
ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்சி மக்களிடையே யோலோங்கி 
இன்‌ ஐ௫ல்‌ வியப்பொன்றுமில்லை. 


இந்தத்‌ தோர்தவில்‌, தோ்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில்‌ 
சுயராஜ்யக்‌ கட்டு உறுப்பினர்களே மிகப்‌ யெரும்பான்மைகாராசக 
இருத்த போதிலும்‌, மந்திரிப்‌ பதவிகளை ஏற்றுக்‌ கொன்ன அவர்கள்‌ 
மறுத்துவிட்பார்கள்‌. அனால்‌ ஐண்டிஸண்‌ .சகட்டிவினரோ தேர்த்‌ 
கெடுக்கப்பட்டவர்கனில்‌ மிகச்‌ இறுயான்்‌மையராக இருந்த 
போதலும்‌, கல சுவேட்சைகளுடையவும்‌ நியமனம்‌ செய்யப்பட்ட” 
மூன்றில்‌ ஒரு பங்கு உறுப்பினார்கள்‌ அகாகிகள்‌, மற்றும்‌ சர்க்‌ 
காருக்கு ஆமாம்‌ சாமிகனாகச்‌ செயல்பட்ட உறுப்பினர்களு 
டையவும்‌ ஆதரவைக்‌ கொண்டு மாதநிகிசபையை அமைக்‌ தார்கள்‌. 
ளுடைய கட்டு தோற்றுவிட்டது, ல்‌ ஹக்கணான்‌ நிராகரிக்கய்யட்டது 
என்பதைப்‌ பஜ்ஸி ஜஸ்டின்‌ கடயிணருக்கு இறிதேணுஸ்‌ கவலையின்‌. 
எப்கடடியுல்‌ ஒகாஇபத்‌இிய எ௫ர்ப்பு இயக்கங்களை எ௫ர்த்து பிரிட்டிஷ்‌ 
சர்க்காருக்கு சேவல்‌ புரியவேண்டும்‌ எண்பதுகாண்‌ அவர்களுடைய 
குறிக்கோன்‌. இதுவே அவர்களுடைய இரந்து சூடவஊரக்கைகணின்‌ 
எ௫ரொலித்தன.. 


இதற்குப்‌ பிறகுதான்‌, மந்திரி சபையில்‌ இருந்து கொண்டு 
அரசின்‌ நிர்வாக உதஇயோகங்களில்‌, வருப்புவாஙிப்‌ பிர இநிதி கதுவ 
முறையை ஐஸ்டிணஸ்‌ கட்டுவினார்‌ சட்டமாக்க அமுஸ்யடு தினர்‌. 


65 


இதன்‌ மூலம்‌, ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்ச்சியினால்‌ ஐஸ்டிஸ்‌ 
கட்சியை வெறுத்த பெரும்பாலான பிராமணர்‌ அல்லாத மக்களின்‌ 
மனதில்‌ ஒரு மாற்றத்தை உண்டாக்கி, தங்கள்‌ கட்சிக்கு அந்த 
மக்கனிடைசே செல்வாக்கைத்‌ தேடிக்‌ கொள்ளலாம்‌ என்பதே 
அவர்களது நோக்கம்‌. ்‌ 


இத ஒருபுறமிருக்க, வகுப்புவாரிப்‌ பிரதிநிதித்துவம்‌ என்பது 
ஜஸ்டிஸ்‌ கட்சியின்‌ ஆரம்ப காலத்‌ திட்டம்‌ என்று திராவிட 
இயக்கத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ கூறுவது, வரலாற்றுப்‌ புரட்டாகும்‌. 
கட்சி உகயமானபோது விடுத்த அறிக்கையிலும்‌ அதைக்‌ காண 
முடியாது. 1920-ம்‌ ஆண்டு அவர்கள்‌ தேர்தலுக்கு நின்றபோது 
செய்து தேர்தல்‌ பிரசாரத்திலும்‌ காணமுடியாது. 


ஏனெனில்‌, அப்படி இருந்திருக்குமானால்‌ 1920 முதல்‌ 1926 வரை 
சென்னை சட்டசபையில்‌, காங்கிரஸ்‌ கட்சி சட்டசயைகளை பகிஷ்‌ 
கரித்த காலத்தில்‌, எவ்வித எதிர்ப்பும்‌ இன்றி அவர்கஷ்டைய மந்திரி 
சபைகள்‌ இருந்தனவே, அந்தக்‌ காலத்தில்‌, வகுப்புவாரி பிரதி 
நிதித்துவக்‌ திட்டத்தை அமுலாக்கியிருப்பார்களல்லவா? 1926-ம்‌ 
ஆண்டு தேர்தல்‌ நடக்கும்‌ வரை ஏன்‌ காத்திருக்க வேண்டும்‌? 


தேர்தலில்‌ தோற்றுப்‌ போன பிறகு, நியமனம்‌ செய்யப்பட்ட 
உனுப்பினர்களுடைய உதவியைக்‌ கொண்டு, மந்திரி சபையை 
அமைத்த ஐஸ்டிஸ்‌ கட்டுத்‌ தலைவர்கள்‌ பயந்து போய்‌, பிராமணர்‌ 
அல்லாது மக்களின்‌ ஆதரவைக்‌ , திரட்டுவதற்காக, எடுத்த 
நடவடிக்கை இது என்பது இதிலிருந்து தெளிவாகவில்லையா? 


ஆயினும்‌, அதுவரையில்‌ தமிழ்நாட்டில்‌ அரசுப்‌ பணிகளில்‌ 
பிராமணர்களே மிகப்‌ பெரும்பான்மையான உத்தியோகங்களி 
லிருந்த நிலையை மாற்றுவதற்கு எடுக்கப்பட்ட முதல்‌ நடவடிக்கை 
இது. இந்த தியாயமான நடவடிக்கையை அன்று சென்னை சட்ட 
சபையில்‌ இரு. எஸ்‌. சத்தியமூர்த்தியின்‌ தலைமையில்‌ இயங்கிய 
சுயராஜ்யக்‌ கட்சியினர்‌ முழுமூச்சுடன்‌ எதிரித்தனர்‌. அவர்‌ 
களுடைய வாதம்‌ அரசுப்‌ பணிகளில்‌ திறமையும்‌, தரமும்‌ 
குறைந்துவிடும்‌ என்பதே. பிரிட்டிஷ்‌ ஆட்சியை ஒழிக்கவேண்டும்‌ 
என்ற குறிக்கோளையுகை யவர்களுக்கு அந்த ஆட்சியின்‌ திறமையை 
யும்‌ தரத்தையும்‌ பற்றி என்ன கவலை? . இவர்கள்‌ இவ்வாறு இந்தத்‌ 
திட்டத்தை எதிர்க்காமலிருந்திருந்தால்‌ தமிழ்நாட்டின்‌ வரலாற்‌ 
தில்‌ ஒரு குறிப்பிட்ட அளவு மாறுதல்‌ ஏற்பட்டிருக்கக்கூடும்‌. 


பயங்கர வாத இயக்கத்தின்‌ 
தோற்றம்‌ 


முதலாவது உலக யுத்தத்திற்குப்‌ பிறகு, காங்கிரஸ்‌ இயக்கத்‌ 
தின்‌ தலைமையை காந்திஜி ஏற்றுக்‌ கொண்ட பின்‌, அந்த இயக்கம்‌ 
வெகுஜன இயக்கமாக மாறிய பிறகு, பயங்கர இயக்கம்‌ சிறிது 
காலத்துக்கு நின்றுவிட்டது. சில நடுவர்கள்‌ மூலமாக பயங்கர 
இயக்கத்தை தற்காலிகமாக நிறுத்துவதற்கான பேச்சு வார்த்தை 
கள்‌ நடந்ததன்‌ விளைவே இது. அதற்கு முன்‌ சில ஆண்டுகளாக 
புதுச்சேரியில்‌ இருந்த சுப்ரமணிய பாரதி, வ. வே. ௬. அய்யர்‌, 
சுப்ரமணிய சிவா, திருமலாச்சாரி போன்றவர்கள்‌ புதுச்சேரி 
யிலிருந்து தமிழ்நாட்டிற்குள்‌ வந்து, இந்த வெகுஜன இயக்கத்‌ தில்‌ 
தீவிரமாக பங்கெடுத்துக்கொண்டனர்‌. 


செளரிசெளரா சம்பவத்திற்குப்‌ பிறகு காந்திஜி வெகுஜனப்‌ 
போராட்டத்தையும்‌, சட்டமறுப்பு இயக்கத்தையும்‌ நிறுத்திவிட 
டது, . ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது. பிறகு, காங்கிரஸ்‌ 
இயக்கத்தில்‌ இருந்த ஒரு சாரார்‌, 1926-ல்‌ சட்டசபைகளுக்குள்‌ 
போய்‌ போராடியதும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 


காந்திஜி விடுதலையான பிறகு “சபர்மதியில்‌' தனது ஆசிரமத்‌ 
தில்‌ இருந்து கொண்டு நிர்மாண வேலைகளிலே ஈடுபட்டிருந்தார்‌. 


இந்த ஸ்தம்பிப்பான நிலைமையை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு 
உணர்ச்சி கொண்ட வாலிபர்களால்‌ சகித்துக்‌ கொண்டிருக்க 
முடியவில்லை. அவர்கள்‌ பல்வேறு மாநிலங்களில்‌ வாலிபர்‌ 
இயக்கங்கள்‌ அமைத்து, சுதந்திரத்திற்காக ' நேரடிப்‌ போராட்‌ 
டத்தைத்‌ துவக்க வேண்டுமென்று காங்கிரஸ்‌. தலைமையை 
வற்புறுத்தினர்‌. 


சுயராஜ்யம்‌ தனது லட்சியம்‌ என்று காங்கிரஸ்‌ அமைப்புத்‌ 
திட்டத்தில்‌ (0081004100) கூறப்பட்டிருந்த போதி 
லும்‌, சுயராஜ்யம்‌ என்பதற்கு பல விளக்கங்கள்‌ கூறப்‌ 
பட்டன. பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்துக்குள்‌ இருந்து டொமினி 
யன்‌ அந்தஸ்து கிடைத்தால்‌ அது சுயராஜ்யம்தான்‌ என்று 
வாதிப்பவர்களும்‌ அன்றிருந்தனர்‌. வாலிபர்களுடைய இயக்கம்‌ 
இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரிட்டிஷ்‌ சர்க்காருடன்‌ எவ்விதத்‌ 
தொடர்பும்‌ இல்லாத பூரண சுயராஜ்யம்‌-—௨ருதுவில்‌ '**முகம்மில்‌ 


67 


அஜாத்‌**தான்‌ இலட்சியம்‌ என்று காங்கிரஸ்‌ அமைப்புச்‌ சட்டத்‌ 
தைத்‌ திருத்தவேண்டும்‌. பகிரங்கமாக அறிவிக்கவேண்டும்‌ என்று 
தீர்மானங்கள்‌ வாலிபர்‌ மகாநாடுகளில்‌ நிறைவேற்றப்பட்டன்‌. 
1925-ம்‌ ஆண்டு இறுதியில்‌, கான்பூரில்‌ நடத்த காங்கிரஸ்‌ மகாசபை 
மகாநாட்டில்‌ மெளலானா உறஷரத்‌ மோஹானி இத்தகைய ஒரு 
தீர்மானத்தைக்‌ கொண்டு வந்தார்‌. வாலிபர்களிடையே அந்தத்‌ 
தீர்மானத்திற்கு மிகுந்த ஆதரவு இருந்தது. ஆயினும்‌ அது 
தோற்றுவிட்டது. 


, அதே சமயத்தில்‌, கான்பூர்‌ காங்கிரஸ்‌ மகாசபை மகாநாடு 
நடத்கும்போ து,அதையொட்டி அகில இந்திய கம்யூனிஸ்ட்‌ மாநாடு 


என்ற ஒரு மாநாடும்‌ நடந்தது. மாநாட்டிற்கு தமிழ்நாட்டைச்‌ 
சேர்ந்‌ த மா. சிங்காரவேலு செட்டியார்‌ தலைமை வகித்தார்‌. 


அதற்கு முன்‌ ரஷ்யாவில்‌ நடந்த சோஷலிஸ்ட்‌ புரட்சியும்‌, 
“அதற்குப்பின்‌ நிறுவப்பட்ட சோவியத்‌ அரசும்‌, முதலாளிகளும்‌, 
நிலச்சுவான்‌ தார்களும்‌ இல்லாத ஒரு சோஷலிச சமுதாயத்தை 
நிர்மாணித்துவந்தன. இவைகளெல்லாம்‌ இந்திய மக்களை சோஷ 
லிசத்தின்‌ பக்கம்‌ கவர்ந்தன. பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ சோஷலிசத்தைப்‌ 
பற்றியும்‌ அதை நிலைநாட்டுவதற்காகப்‌ பாடுபட்ட போல்ஷிவிக்‌ 
கட்சியைப்பற்றியும்‌, பிறகு லெனின்‌, ஸ்டாலின்‌ மூன்றாவது கம்யூ 
னீஸ்ட்‌ சர்வதேச ஸ்தாபனத்தைப்‌ பற்றியும்‌, பயங்கரமாக 
அவதூறு பிரச்சாரத்தில்‌ இறங்கிய போதிலும்‌, மக்களிடையே 
கம்யூனிஸம்‌ என்பது ஒரு பிசாசு என்று அச்சுறுத்தும்‌ பிரச்சாரத்‌ 
தில்‌ இறங்கிய போதிலும்‌, இவைகளைத்‌ துளைத்து இந்திய 
மக்களிடையே சோவியத்‌ புரட்சியைப்‌ பற்றியும்‌, சோசலிச 
சமுதாயத்தைப்‌ பற்றியும்‌, அனுதாபமும்‌, நல்லெண்ணமும்‌ மெல்ல 
மெல்ல வளர்ந்தன. குறிப்பாக அரசியலில்‌ ஈடுபாடு கொண்ட 
வாலிபார்களிடையே இது பலமாக வளர்ந்தது. 


இந்தக்‌ கவர்ச்சியின்‌ பிரதிபலிப்பாகத்தான்‌, சோவியத்‌ 
புரட்சியைவரவேற்க அதனை £யுகப்புரட்சி' அதாவது ஒரு புதிய 
யுகத்தின்‌ ஆரம்பம்‌ என்று வர்ணித்து மகாகவி பாரதி கவிதை 
புனைந்தார்‌. இதேபோன்று இந்தியாவில்‌ பல மொழிகளில்‌ 
சோஷலிஸ்ட்‌ புரட்சி பற்றி கவிதைகளும்‌, கட்டுரைகளும்‌ வெளி 
யாயின. இந்தக்‌ காலத்தில்தான்‌ மிகப்பெரிய உருது கவியான 
*மகமது இக்பால்‌' (ஸாரே ஐஹான்ஸே அச்சா, ஹமாரா ஹிந்துஸ்‌ 
தான்‌” என்ற புகழ்பெற்ற தேசிய தீதத்தைப்‌ பாடினார்‌.) இதே 
போன்று சோசலிசத்தையும்‌ ரஷ்யாவையும்‌ பாராட்டி பலர்‌ 
கவிதைகள்‌ புனைந்துள்ளார்கள்‌. வங்காளத்தில்‌ வங்கமொழியில்‌ 
சோசலிச த்தையும்‌, சோவியத்‌ யூனியனையும்‌ பாராட்டியதோடு 


66 


நின்றுவிடாமல்‌ அத்தகைய 'புரட்டிக்காக பாடுபடுவதற்கு மக்களை 
ஊக்குவிப்பதற்காக, தனக்கு தினைவிருத்த காலம்‌ “வரையில்‌ 

நூருல்‌ இஸ்லாம்‌ கவிதைகள்‌ எழுதிக்‌ கொண்டே இருத்தார்‌ 
ஹிந்தியிலும்‌, உருதுவிலும்‌ பிரேம்சத்த்‌ இதே போன்று கட்டுரை 
களை எழுதியுள்ளார்‌. இன்னும்‌ பல மொழிகளிலும்‌ சோவியச 
யூனியனைப்‌ போற்றும்‌ நூல்கள்‌ வெளியாயின. 


கான்பூரில்‌ நடத்த மகாதாட்டில்‌'இத்‌இயக்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்‌ 
என்ற கம்யூனிஸ்ட்‌ கட்சி இந்திய மண்ணிலே துவக்கப்பட்டது 
அந்த மாநாட்டில்‌ நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில்‌, கட்சியில்‌ 
உடனடியான இலட்சியம்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சியை இத்தியாவிலிருத்த 
அகற்றுவது, இந்தியா விடுதலை அடைத்து பமிபூரண கதத்திரய்‌ 
பெறுவது என்று பதறைசாற்றப்பட்டது. 


இதற்கு முந்தைய சில ஆண்டுகனில்‌, பஞ்சாபில்‌ சக்கொர்கனால 
“அகாலிதனம்‌' என்ற ஒரு ஸ்தாபனம்‌ நிறுவப்பட்டது. சக்க 
மக்களை பெருவாரியாக அது கவர்ந்தது. இது பிரிட்டிஷ்‌ சர்க்காரை 
எதிர்த்து இயக்கம்‌ நடத்தியது. சீக்கயொர்கனின்‌ கோவில்களாள 
“குருத்துவாரா'க்களுக்கு மிகுந்த சொத்துக்கள்‌ உண்டு. இலை 
களைப்‌ பராமரித்த தர்மகர்த்தாக்கள்‌ .நியமனம்‌ செய்யப்பட்‌ 
டவர்கள்‌. இந்த தர்மகர்த்தாக்கள்‌ தேசிய விடுதலை இயக்கத்‌ இற்கு 
எதிராக, பிரிட்டிஷ்‌ ஆட்யொளர்களுக்கு ஆதரவாக, பிரச்சாரம்‌ 
செய்வதற்கு இந்த வருமானத்தைப்‌ பயன்படுத்தி வத்தனர்‌. 


இதனை எதிர்த்து, இந்தச்‌ குருத்துவாராக்கனின்‌ தர்மகர்த்தாக்‌ 
கள்‌ வயது வந்த சக்கியர்களால்‌ தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்‌ 
என்‌ ற கோரிக்கையை அகாலிதளம்‌ முன்வைத்து இனர்ச்சி செய்தது. 
அந்த இயக்கம்‌ மிகப்பெரிய வெகுஜன இயக்கமாக வெசுஅுமிதமாக 
மாறியது. பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ அந்த இயக்கம்‌ தடத்திய ஊனர்வலங்‌ 
கள்‌ ஆர்ப்பாட்டங்கள்‌, கூட்டங்கள்‌ ஆூயெவற்றுக்குக்‌ கடை 
விதித்தது. ஆயினும்‌ தடைகளை மீறிய பல்லாயிரக்கணக்கான 
வர்கள்‌ சிறை சென்றனர்‌. தேசிய இயக்கம்‌ அகாலியர்கனின்‌ 
கோரிக்கைக்கும்‌, போராட்டத்திற்கும்‌ ஆதரவை தல்கயெது. 


இந்த அகாலியர்கனில்‌ ஒரு சாரார்‌, “பப்ரஅகாலி” (Babrakali) 
என்ற பெயரைக்‌ கொண்டு, பிரிட்டிஷ்‌ சர்க்காரை அதகிக்கும்‌ 
சீக்யெர்களைப்‌ பிடித்து ரொமங்களில்‌ மக்களுக்கு மூன்‌ நிறுத்தி, 
மக்கள்‌ நீதமன்றங்களாக அந்தக்‌ கூட்டங்களை மாற்றி, அத்த 
பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ ஆதரவாளர்களுக்கு தண்டனையும்‌ வழங்கினர்‌. 
இந்தப்‌ பப்ரஅகாலியரை பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ தரவேட்டை 
யாடிற்று. ஆயினும்‌ போராட்டமும்‌, இளர்ச்சியவும்‌ ஓயவில்லை. 


இறுதியில்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ பணிய வேண்டிவந்தது. “க்யெ 
குருத்துவாரா பிரபத்தக்‌ குழுச்‌ சட்டம்‌” என்று ஒரு சட்டத்தை 
திறைவேற்றியது. இதன்படி சக்யெ குருத்துவாராக்கனின்‌ நிர்வாகப்‌ 
பொறுப்பு வயது வத்த க்யெர்களால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுக்‌ 
கவிடம்‌ ஒப்படைக்கப்பட்டது. 
முதலாவது யுத்த காலத்திலேயே, அமெரிக்காவிலும்‌, கனடா 
விலும்‌ இருத்த சீக்கயர்கவிடையே ஆயுதம்‌ தாங்கே போராட்‌ 
டத்தை நடத்‌தி,இத்தியாவைப்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சியிலிருந்து விடுவிக்க 
' வேண்டும்‌ என்ற இலட்யெத்துடன்‌ “கெதர்‌” என்ற ஸ்தாபனம்‌ 
ஆரம்பிக்கப்பட்டது, ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்‌ 
கன்‌ முதலாவது உலக வுத்தம்‌ முடிந்தவுடனே, அத்த இயக்கத்தின்‌ 
சார்பாக வெளிதாடுகளில்‌ திதி திரட்டி “காமகாட்டா மாரு” என்ற 
ஒரு கப்பலை ஜப்பானிய கம்பெனியிடம்‌ வாங்கி, 1,000-க்கு மேற்‌ 
பட்ட சக்கயெர்கள்‌ துப்பாக்‌ மற்றும்‌ ஆயுதங்களுடன்‌ இந்தியா 
வத்து கல்கத்தா துறைமுகத்தில்‌ இறங்க முயற்சி செய்தனர்‌. அங்கு 
போராட்டம்‌ தடந்தது. இறுதியில்‌ அதிக ஆயுத பலத்தின்‌ காரண 
மாய்‌ பிரிட்டிஷ்‌ படை வெற்றி பெற்று, அவர்கள்‌ அனைவரும்‌ பிடி 
பட்டனர்‌. அவர்கள்‌ மீது ராஜஐதுரோக குற்றம்‌ சாட்டப்பட்டு 
ஆயுள்‌ தண்டனை விதிக்கப்‌ பெற்றனர்‌ என்பதை இந்தச்‌ சந்தர்ப்‌ 
பத்தில்‌ குறிப்பிடுவது நல்லது. 


காந்திஜியால்‌ துவக்கப்பட இருந்த வெகுஜனப்‌ போராட்டம்‌, 
திறுத்தப்பட்டுவிட்ட பிறகு வாலிபர்‌ இயக்கம்‌ வளர்த்தது, 
ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுன்ளது. இவர்களில்‌ ஒரு சாரார்‌ 
மீண்டும்‌ பயங்கர இயக்கத்தைத்‌ துவக்களுர்கள்‌. மீண்டும்‌ அனு 
சலன்‌. யுகாந்தா ஆயெ தைாபனங்கள்‌ ரகயெமாகச்‌ செயல்பட 
ஆரம்பித்தன. வங்க மாகாணத்தில்‌ மட்டுமல்லாது உத்தரப்‌ 
பிரதேசம்‌, பஞ்சாப்‌ ஆக மாகாணங்களிலும்‌ இந்த இயக்கம்‌ 
வெகுவேகமாகப்‌ பரவ அரம்பித்தது. (அன்றைய பஞ்சாப்‌ 
மாகாணம்‌ என்பது இன்று இந்தியாவிலுள்ள ஹரியானா, 
பஞ்சாப்‌ மாநிலங்களையும்‌ ஹிமாசலப்‌ பிரதேசத்தின்‌ காக்டா 
பன்ளத்தாக்குப்‌ பகுதியையும்‌ பாகிஸ்தானில்‌ உள்ள பஞ்சாப்‌ 
மாதிலத்தையும்‌ உள்ளடக்கியது) ஆரம்பத்தில்‌ ரகசியமாக பிரச்‌ 
சாரம்‌ செய்து, விடுதலை ஆர்வம்கொண்டு துடிதுடித்த வாலிபர்‌ 
களை, சிறுறுகுழுக்கனில்‌ சேர்த்தது அவர்கள்‌ ஆரம்பத்தில்‌ செய்த 
வேலை. பிறகு பிரிட்டிஷ்‌ ஆட்சியில்‌ இருந்த ஆங்கிலேய அதிகாரி 
களைச்‌ சுடுவது என்ற முறையைக்‌ கையாண்டனர்‌. வங்காளத்தில்‌: 
கல்கத்தா பல்கலைக்‌ கழகத்தில்‌ 1928-ம்‌ ஆண்டு பட்டமனிப்பு 
விழாவில்‌ (Convocation) பீனாதாஸ்‌ (Bina Dass) என்த ஒரு 
மாணவி பட்டமளிப்பு விழா உரையினை ஆற்றிக்‌ கொண்டிருந்த 


70 


கவர்னரை துப்பாக்கியால்‌ சுட்டாள்‌. அங்கேயே துப்பாக்கியுடன்‌ 
பிடிபட்டாள்‌. கவர்னரின்‌ உடல்மீது துப்பாக்கிக்‌ குண்டுகள்‌ 
பாய்ந்த போதிலும்‌ ஆவன்‌ சாகவில்லை. பீனாதாசின்‌ மீது கொலை 
வழக்கு நடந்தது. அந்த வீரப்பெண்மணி செசன்ஸ்‌ கோர்ட்டில்‌ 
தன்னுடைய வாக்குமூலத்தில்‌ **நான்‌ கவர்னரைக்‌ கொல்ல 
முயற்சித்தது உண்மை. பிரிட்டிஷ்காரார்கள்‌ எங்களை ஆட்சி செய்‌ 
வது அநீதி. அந்த அன்னிய ஆட்சியின்‌ பிரதிநிதியைக்‌ கொல்ல 
முயற்சித்ததற்காக நான்‌ வருத்தப்படவில்லை. அவன்‌ சாகாமல்‌ 
தப்பித்துக்‌ கொண்டானே என்று தான்‌ வருத்தப்படுகிறேன்‌.' 
என்று ஆவேசத்துடன்‌ கூறினாள்‌. செசன்ஸ்‌ கோர்ட்‌ அவளுக்கு 
தூக்குத்‌ தண்டனை விதித்தது. அவளுடைய பெற்றோர்கள்‌ 
ஐகோர்ட்டுக்கு அப்பீல்‌ செய்தனர்‌. அந்தப்‌ பெண்ணுக்கு 18வயது 
ஆகவில்லை. 17 வயதுதான்‌ ஆயிற்று. இன்னும்‌ *மைனர்‌' என்ற 
ஒரே காரணத்திற்காக ஐகோர்ட்‌ தூக்குத்‌ தண்டனையை ஆயுள்‌ 
தண்டனையாக மாற்றியது. 


“மச்சுவா பஜார்‌” வெடிகுண்டு வழக்கு என்ற வழக்கு, சில 
வாலிபர்கள்‌ மீது துவக்கப்பட்டு அவர்களுக்கு ஆயுள்‌ தண்டனை 
விதிக்கப்பட்டது. 


சிட்டகாங்கில்‌ சூரியா சென்‌ என்ற வாலிபனின்‌ தலைமையில்‌ 
ஒரு வாலிபர்‌ கோஷ்டி சிட்டகாங்கில்‌ துப்பாக்கிகளைக்‌ கையில்‌ஏந்தி 
அங்கிருந்த ஒரு ஆயுதச்‌ சாலையை நள்ளிரவில்‌ கைப்பற்றியது. 
அந்த ஆயுதச்‌ சுலையைப்‌ பாதுகாத்த சிப்பாய்களைச்‌ சுட்டுக்‌ 
கொன்றுவிட்டு, கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களைக்‌ கொண்டு சிட்ட 
காங்‌ நகரத்திலும்‌ சுற்றுப்புற ரொமங்களிலும்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்ட 
யைத்‌ ஸ்தம்பிக்க வைத்து, ஒரு வாரத்திற்கு மேல்‌ தங்களது 
ஆட்சியை நிலை நாட்டினர்‌. பிறகு பெரியதோர்‌ இராணுவப்‌ 
படையை சிட்டகாங்‌ நகரத்தையும்‌, சுற்று வட்டாரப்‌ பகுதியையும்‌ 
அவர்களிடமிருந்து மீட்பதற்காக பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ அனுப்பியது, 
அந்தப்‌ பெரும்‌ படைக்கு முன்‌ நிற்க முடியாமல்‌, அவர்கள்‌ காடு 
களுக்கு ஓடி மறைந்து ஒரு மாதத்திற்கு மேல்‌ போராடினர்‌. 
அதற்குப்‌ பிறகுதான்‌ பெருமுயற்சி செய்து பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ 
அவர்களைக்‌ கைது செய்தது. சூரியாசென்‌ தூக்குத்‌ தண்டனை 
பெற்று தூக்கு மேடைக்குச்‌ சென்றார்‌. மற்றவர்களும்‌ 
ஆயுள்‌ தண்டனை அடைந்து அந்தமான்‌ சிறைக்கு அனுப்பப்பட்ட 
னர்‌. இந்த வீரமிக்க போராட்டத்தில்‌ கல்பனா என்ற ஒரு 
வாலிபப்‌ பெண்ணும்‌ பங்கெடுத்துக்‌ கொண்டாள்‌ என்பது குறிப்‌ 
பிடப்பட வேண்டும்‌ (அந்தமானிலிருந்து வெளிவந்த பிறகு இவள்‌ 
கம்யூனிஸ்ட்‌ கட்சியில்‌ சேர்ந்தாள்‌. கட்சியின்‌ அன்றைய பொதுச்‌ 
செயலாளரான பி.சி. ஜோசியை மணந்தாள்‌). 


74 


உத்தர பிரதேசத்தில்‌ ராம்பிரசாத்‌ என்னும்‌ இளைஞர்‌ 
தலைமையில்‌ இந்தப்‌ பயங்கர இயக்கம்‌ வாலிபர்களிடையே பரவிக்‌ 
கொண்டிருந்தது. இந்த இயக்கத்திற்கு நிதி சேர்ப்பதற்காக 
அவர்கள்‌ சர்க்கார்‌ கஜானாக்களை கொள்ளையடிப்பதில்‌ ஈடுபட்டனர்‌. 
ஒரு இரவு இரயில்‌ வண்டி, லக்னோவைத்‌ தாண்டி, சுக்கோரி என்ற 
இரயில்‌ நிலையத்தைக்‌ கடந்து சென்று கொண்டிருந்தது. அந்த 
ரயில்‌ வண்டியில்‌ ஒரு பெட்டியில்‌ இராணுவச்‌ சிப்பாய்களுடைய 
பாதுகாப்புடன்‌ சர்க்கார்‌ கஜானாப்‌ பெட்டி போய்‌ கொண்டிருந்‌ 
தது. இதைப்‌ பற்றிய துப்பை முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்த 
இந்த வாலிபர்‌ கோஷ்டியின்‌ ஒரு பகுதியினர்‌, ரயிலை நிறுத்தி 
துப்பாக்கி முனையில்‌ அந்த கஜானாவைச்‌ சூறையாடினர்‌. பிறகு அத்த 
கோஷ்டியினரில்‌ பலர்‌ பிடிபட்டு, சுக்கோரி சதி என்ற வழக்கில்‌ சம்‌ ' 
பந்தப்பட்டு, ஆயுள்‌ தண்டனை உள்ளிட்ட கடும்‌ தண்டனைகளுக்குள்‌ 
ளாயினர்‌. அந்த கோஷ்டியின்‌ தலைவராய்‌ இருந்த ராம்பிரசாத்‌ 
துக்கும்‌ தூக்குத்‌ தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த இளைஞர்‌ 
“பிஸ்மில்லா என்ற புனைப்‌ பெயரில்‌ உருது மொழியில்‌ புரட்சிகர 
மான ஆவேச உணர்வூட்டும்‌ கவிதைகள்‌ பல புனைந்தார்‌. 
பல வார, மாத ஏடுகளில்‌ அவைகள்‌ பிரசுரிக்கப்பட்டன. துக்கு 
மேடைக்குப்‌ போகும்‌ முதல்‌ நாள்‌ அப்படிப்பட்ட ஆவேசமிக்க 
ஒரு கவிதையை இயற்றினார்‌. ஜெயில்‌ வார்டன்‌ ஒருவன்‌ மூலம்‌ 
அந்தக்‌ கவிதை வெளியே வந்து, பிறகு பிரசுரிக்கப்பட்டது. 
ராம்பிரசாத்‌ தூக்குமேடையில்‌ நின்றுகொண்டு, கயிற்றைமாட்டிக்‌ 
கொண்டு, சிறை அதிகாரிகளுக்கு ஒரு பாட்டைப்‌ பாடி முடிக்கும்‌ 
வரை தூக்குக்‌ கயிற்றை இறுக்க வேண்டாம்‌ என்று வேண்டுகோள்‌ 
விடுத்தார்‌. தூக்குப்‌ போடப்படும்‌ கைதியின்‌ கடைசி விருப்பத்தை 
நிறைவேற்றுவது ஒரு பரம்பரையான வழக்கம்‌. அந்த வழக்கத்தை 
அனுசரித்து அந்தப்‌ பாட்டை அவர்‌ பாடி முடிக்கும்‌ வரையில்‌ 
தூக்குக்‌ கயிற்றை இறுக்குவதை நிறுத்தி வைத்திருந்தனர்‌. அதற்கு 
முந்திய நாள்‌ அவர்‌ இயற்றிய அந்தக்‌ கவிதையை ஆவேசத்துடன்‌ 
தூக்குமேடையிலிருந்து ராம்பிரசாத்‌ * பிஸ்மில்லா ' பாடி முடித்தார்‌. 


ஸார்‌ பிரோஸ்‌ க தமன்னா 
அப்‌ *ஹமாரே தில்‌ மே ஹை 
தேக்னு ஹை ஜோர்‌ கித்னா 
பாஜு ஏ காத்தில்‌ மே ஹை 


என்பது அந்தப்‌ புட்டின்‌ பல்லவியாகும்‌- 
££ தலையை பலிதானமாக அர்ப்பணிக்கும்‌ அவா இப்‌ 


பொழுது என்னுடைய உள்ளத்தில்‌ வளர்ந்துள்ளது. தூக்குக்‌ 
கயிற்றை இழுக்கும்‌ கொலையாளியின்‌ கைகளில்‌ எவ்வளவு பலம்‌ 


72 


இருக்கிறது என்பதைப்‌ பார்க்க வேண்டும்‌ என்ற அவா 
ஏற்பட்டிருக்கிறது””. 


என்பது அந்தப்‌ பல்லவியின்‌ பொருள்‌. பிற்காலத்தில்‌ தேசிய 
இயக்கத்தில்‌ கலந்து கொண்டவர்களில்‌ பலர்‌ பாடிய பிரபலமான 
பாட்டுக்களில்‌ இதுவும்‌ ஒரு முக்கியமான பாடலாகும்‌. 


பகத்சிங்கும்‌, அவருடைய தோழர்களும்‌ தூக்குமேடைக்குச்‌ 
சென்ற போது இந்தப்‌ பாட்டைப்‌ பாடியதாக பகத்சிங்‌ என்த 
சினிமாப்‌ படத்தில்‌ ஒரு காட்சியிருப்பதைப்‌ பார்க்கலாம்‌. 


பகத்சிங்‌ பல்வேறு மாநிலங்களில்‌ இருந்த பயங்கர இயக்க 
கோஷ்டிகளை அலல இந்திய ரீதியில்‌ ஒன்றாக இணைப்பத ற்குப்‌ பாடு 
பட்டார்‌. அதற்காக அலை பாரத்‌ நவ்னவான்‌ சபா” (அலை 
இந்திய வாலிபர்‌ சபை) என்ற ஸ்தாபனத்தை பரரங்கமாக செயல்‌ 
படுத்துவதற்காசதுவக்கனார்‌. அதே சமயத்தில்‌ அத்த வெகுளன 
வாலிபர்‌ இயக்கத்தில்‌ நெஞ்சுறுதிமிக்க வாலிபர்களைக்‌ கொண்ட 
“ஹிந்துஸ்தான்‌ சோசலிஸ்ட்‌ குடியரசு இராணுவம்‌” (Hindustan 
Socialist Republican Army) என்ற நேரடியாகப்‌ போராடும்‌ 
படையைத்‌ திரட்டிக்‌ கொண்டிருந்தார்‌. 


இந்த வாலிபர்‌ இயக்கத்தில்‌ ஈடுபட்டவர்களில்‌ பலர்‌, ஜாதிப்‌ 
பாகுபாட்டையும்‌ ஒழிக்கவேண்டும்‌ என்றுகூறி, “ஜாத்‌-பாத்தோடக்‌ 
மண்டல்‌” (ஜாதியையும்‌, பிறப்பால்‌ மேலோன்‌, €ழோன்‌ என்ற 
பாகுபாடுகளையும்‌ உடைத்தெறியும்‌ கழகம்‌) என்ற ஸ்தாபனத்தை 
உருவாக்கி பிரச்சாரம்‌ செய்தனர்‌. 


இப்படி ஒரு புறத்தில்‌ பவங்கர இயக்கம்‌ வளர்த்துவரும்‌ சமயத்‌ 
தில்‌, 1925-ல்‌ கான்பூர்‌ மகாநாட்டில்‌ துவக்கப்பட்ட கம்யூனிஸ்ட்‌ 
கட்சியைச்‌ சேர்ந்தவர்கள்‌ பல மாநிலங்களில்‌ தீவிரமாக பணியாற்றி 
வந்தனர்‌. புரட்சிகரமான தொழிற்சங்கங்களை தோற்றுவித்து 
போராட்டங்களை நடத்திக்‌ கொண்டு இருந்தனர்‌. இத்தத்‌ 
தோழர்கள்‌ நடத்திய வேலை நிறுத்தப்‌ போராட்டங்களை சுதந்திரப்‌ 
போராட்டத்தின்‌ ஒரு பகுதியாக தடக்குவே பாடுபட்டனர்‌. 
அந்தத்‌ தொழிற்சங்கங்கள்‌ சார்பாக நடத்த தொழிலாளர்‌ 
கூட்டங்களில்‌, மக்களிடையே பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்திய ஆட்சிக்கு 
எதிரான உணர்வையும்‌, கம்யூனிசத்தைப்‌ பற்றிய பிரச்சாரத்தை 
யும்‌ செய்து வந்தனர்‌. 


பம்பாயில்‌ “கிர்ணி காம்கார்‌ யூனியன்‌” என்ற பஞ்சாலைத்‌ 
தொழிலாளர்‌ சங்கம்‌ வெகு வேகமாக வளர்த்தது. அந்த சங்கம்‌ 
1928-ல்‌ 2 இலட்சம்‌ தொழிலாளர்கள்‌ பங்கெடுத்துக்‌ கொண்ட 


“3 


வரலாற்று முக்வயெக்துவம்‌ வாய்த்து வேலை நிறுத்தத்தை 8 மாதவ்‌ 
கன்‌ வரை நீடித்து நடத்தியது. இதுூதியில்‌ முதலானிகன்‌ 
பணிந்தனர்‌; தாழிலாவிகளுக்கு வெற்றி கட்டியது. 


இந்த வேலை நிறுத்தம்‌ தடத்த கொண்டிருக்கும்‌ பொழுது, 
அதற்கு தன்னுடைய தார்மிக அதரவை அளிக்கும்படி சும்‌ அதன்‌ 
அடைசளானமாக எட்டு அணு (50 காக) நிஇஉதவி அளிக்கவேண்டும்‌ 
என்றும்‌, மகாத்மா காத்யை அணுக இர்ணி காம்கார்‌ யூனியன்‌ 
தலைவர்களில்‌ ஒருவரான ஆர்‌... எஸ்‌. திம்ப்கர்‌ மன்றாடிக்‌ கேட்டார்‌. 
காத்இஜி திஒயனிக்க மறுத்ததோடு மட்டுமல்லாமல்‌, போராட்டத்‌ 
இல்‌ ஈடுபட்ட தொழிவாணனிகளை அவர்களுடைய மனைவிமார்கள்‌ 
வேலைக்குத்‌ இரும்பும்படி திர்பத்திக்க வேண்டும்‌ என அறிக்கையும்‌ 
விடுத்தார்‌. 

இந்த வேலை திறுத்தத்திற்குப்‌ பிறகு, “இ ரேட்‌ இந்தியன்‌ 
பெொனின்களர்‌ ரயில்வே” (The Great Indian Peninsular Railway) 
என்ற பெயயில்‌ அப்பொழுது ஒரு தனி பிகிட்டிஷ்‌ கம்பெனியால்‌ 
நடத்தப்பட்ட ரயில்வேயில்‌ (இன்று மத்திய ரயில்வே என்று அழைக்‌ 
கப்படும்‌ ரவில்வே) கம்சூணிஸ்ட்கள்‌ தலைமை தாங்கிய சங்கத்தின்‌ 
ஆதரவில்‌ ஒரு பிரம்மாண்டமான வேலை நிறுத்தம்‌ தடத்தது. 

தென்னித்திய ரயில்வேயில்‌ மா. சிங்காரவேலு செட்டியார்‌ 
தலைமையில்‌ சங்கம்‌ வேகமாக வளர்த்து மிகப்‌ பெரியதோர்‌ வேலை 
திறுத்தமும்‌ தடத்தது. அத்த வேலை நிறுத்தத்தின்போது தாகபட்டி 
னம்‌, துரத்துக்குடி முதலிய இடங்களில்‌ இரயில்‌ வண்டிகள்‌ 
கொளுத்தப்பட்டன. கடும்‌ அடக்குமுறை தொழிலாளர்களின்‌ 
மீது ஏவிவிடப்பட்டது. தோழர்‌ மா. சிங்காரவேலு அவர்கள்‌ 
மீதும்‌ அவரோடு இருத்து தொழிற்சங்கத்தில்‌ தீவிரமாகப்‌ பணி 
காஜ்ஜிய தொழிற்சங்க ஊதீயர்கன்‌ பலர்‌ மீதும்‌ ஒரு சதி வழக்கு 
கொடரப்பட்டது. அத்த வழக்கை விசாரிப்பதற்காக செஷன்ஸ்‌ 
கோர்ட்‌ தீத்பஇியாக &. 1. லெட்சுமணராவ்‌ என்பவர்‌ நியமிக்கப்‌ 
பட்டார்‌. அந்த சதி வழக்கில்‌ சிங்காரவேலு அவர்களுக்கு ஆயுள்‌ 
தண்டனையும்‌, ஏனைய தோழர்களுக்கு 7ஆண்டு சிறைத்‌ தண்டனையும்‌ 
வழங்கப்பட்டன. இகுற்குப்‌ பரிசாக %. 1. லெட்சுமணராவுக்கு 
வெகு சீக்ரெத்தில்‌ உத்யோக உயர்வு அளிக்கப்பட்டு சென்னை 
ஹைகோர்ட்‌ நீதிபதியாக தியமிக்கப்பட்டார்‌. அப்பொழுது ஐஸ்டிஸ்‌ 
கூட்டு மத்இசெமை இருத்தது சூறிப்பிடத்தக்கது. 

ஆனான்‌, இந்தத்‌ தீர்ப்பின்‌ மீது சென்னை ஹைக்கோர்ட்டில்‌ 
கடத்த அப்பீலைவிசாமித்த ஒரு ஆங்கிலேய நீதிபதி அந்த கடும்‌ 
தண்டனையை எல்லோருக்கும்‌ 6 மாத ிறைத்தண்டனையாகக்‌ 
குதைத்தார்‌. 


சீ 


இதே காலத்தில்‌: வங்காள த்தில்‌ முஜாபர்‌ அகமது, பங்கிம்‌ 
சாட்டர்ஜி ஆகியோர்‌ முயற்சியினால்‌ பல வாலிபர்கள்‌ கம்யூனிஸ்ட்‌ 
இயக்கத்தில்‌ சேர்ந்தனர்‌. அவர்கள்‌ வங்கத்தில்‌ இருந்த சணல்‌ 
அலைகள்‌, வங்காள நாக்பூர்‌ ரயில்வே (இன்று தென்கிழக்கு 
ரயில்வே என்று அழைக்கப்படுகிறது) வங்காள-அஸ்ஸாம்‌ ரயில்வே 
ஆகியவைகளில்‌ தொழிற்சங்கங்களை நிறுவினார்கள்‌. சணல்‌ அலை 
களிலும்‌ மேற்கூறிய ரயில்வே ஒர்க்‌ஷாப்புகள்‌ பலவற்றிலும்‌ நீண்ட 
வீரமிக்க வேலைநிறுத்தப்‌ போராட்டங்கள்‌ நடைபெற்றன. 
ரயில்வே தொழிற்சங்க சம்மேளனத்தில்‌ வெகுவேகமாக கம்யூ 
ளிஸ்ட்களுக்கு செல்வாக்கு வளர்ந்து வந்தது, இந்த வேலைநிறுத்‌ 
தங்கள்‌ நடந்த தொழிற்சாலைகள்‌ எல்லாம்‌ அன்று அநேகமாக 
பிரிட்டிஷ்‌ முதலாளிகளுக்குச்‌ சொந்தமாக இருந்தன என்பதை 
இங்கே குறிப்பிட வேண்டும்‌. பம்பாயில்‌ ஒரு கணிசமான பகுதி 
அப்பொழுது சர்‌ விக்டர்‌ சசூன்‌ என்ற பிரிட்டிஷ்‌ முதலாளிக்குச்‌ 
சொந்தம்‌. 


இதே காலகட்டத்தில்‌, ஏற்கனவே கெதர்‌ இயக்கத்தில்‌ 
ஈடுபட்டு தண்டனை பெற்றவர்களில்‌ பலர்‌ விடுதலையானவுடன்‌ 
கம்யூனிஸ்ட்‌ இயக்கத்தினர்களோடு தொடர்பு கொண்டனர்‌. 
அகாலி இயக்கத்தில்‌ ஈடுபட்டவர்களில்‌ இடதுசாரி மனோபாவம்‌ 
கொண்டவர்கள்‌ பலரும்‌ அதே போன்று கம்யூனிஸ்ட்‌ இயக்கத்‌ 
துடன்‌ தொடர்பு கொண்டனர்‌. இவர்கள்‌ எல்லோரும்‌ பஞ்சாபில்‌ 
“இத்தி.ரொம்‌ கட்ச” (தொழிலாளர்‌-விவசாய கட்சி) என்ற ஒரு 
கட்சியைத்‌ துவக்கி விவசாயிகளிடையே இயக்கத்தை வளர்க்க 
முன்வந்தனர்‌. 

இந்த வளர்ச்சிப்‌ போக்கைக்‌ கண்டு பயந்த பிரிட்டிஷ்‌ 
சர்க்கார்‌, பம்பாய்‌ பஞ்சாலை வேலைநிறுத்தம்‌ முடிந்து சில மாதங்‌ 
களிலெல்லாம்‌ நாடெங்கிலும்‌ இருந்து 32 கம்யூனிஸ்டுகளையும்‌, 
அனுதாபிகளையும்‌ கைதுசெய்து, அவர்கள்‌ மீது “மீரட்‌ சதி வழக்கு” 
என்ற ;ஒரு சதிவழக்கை ஜோடித்து, மீரட்டில்‌ ஒரு விசேஷக்‌ 
கோர்ட்டை நிறுவி தினசரி அந்த வழக்கை நடத்தியது. அந்த 
வழக்கு 3 ஆண்டுகள்‌ நடைபெற்றது. முடிவில்‌ 27 தோழர்களுக்கு 
நீண்டகால சிறைவாசம்‌ தண்டனையாக அளிக்கப்பட்டது. 
ஆனால்‌ அலகாபாத்‌ ஹைக்கோர்ட்டில்‌ நடந்த அப்பீலில்‌ தண்டனைக்‌ 
காலம்‌ பெரும்‌ அளவு குறைக்கப்பட்டது. 


இத்த வழக்கில்‌, தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தத்தின்‌ 
போது போடப்பட்ட சதிவழக்கில்‌ அடைந்த சிறைத்‌ தண்டனையை 
முடித்துக்‌ கொண்டு வெளியே வந்த மா. சிங்காரவேலர்‌ ஒரு 
முக்கியமான எதிரி. ஆனால்‌ அவரைக்‌ கைது செய்வதற்கு போலீ 


லி 


சார்‌ வந்தபோது அவருடைய உடல்‌ தலம்‌ மிகவும்‌ மோசமாயிருந் 
தது. அவர்‌ உடல்நலத்தைப்‌ பரீசோதிப்பதற்கு அன்று சென்னை 
ஜெனரல்‌ ஆஸ்பத்திரியில்‌ இருந்த ஆங்கிலேய டாக்டர்களைக்‌ 
கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டு (ஆஸ்பத்திரியின்‌ கூப்ரண்‌ 
டெண்டும்‌ அந்தக்‌ குழுவில்‌ இருந்தார்‌) அது ஒரு ரிப்போர்ட்டைச்‌ 
சமர்ப்பித்தது, சிங்காரவேலர்‌ உடல்நிலை காரணமாக அவரை 
எங்கும்‌ எடுத்துச்‌ செல்ல அனுமதிக்கவில்லை, அவ்வாறு எடுத்துச்‌ 
சென்றால்‌ அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும்‌ என்று 
அந்த ரிப்போர்டில்‌ குறிப்பிட்டிருந்தனர்‌. இதனுல்‌ அவர்மீது அந்த 
வழக்கு நடக்கவில்லை. தனியாக அவர்மீது வழக்கை நடத்துவது 
என்று பிரிட்டிஷ்‌ அரசு முடிவு செய்த நு. ஆயினும்‌ மீரட்‌ சதி 
வழக்கு முடிந்த பின்னரும்‌ அவர்‌ ௪ டல்நிலை தேறாத காரணத்தால்‌ 
அதுவும்‌ கைவிடப்பட்டது. 


இத்த இயக்கங்கள்‌ நாளுக்கு நாள்‌ மேலோங்குவதைக்‌ கண்டு 
பயந்த பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ இவைகளை அடக்கும்‌ நோக்கத்துடன்‌ 
“பொதுஜன பாதுகாப்பு மசோதா” '(Public Safety Bill) என்‌ றஒரு 
மசோதாவை மத்திய சட்டசபையில்‌ கொண்டுவநதஅு -இந்தமசோ 
தாவின்படி சர்க்கார்‌ யாரையும்‌ கைது செய்து, காரணம்‌ காட்டா 
மல்‌, விசாரணை நடத்தாமல்‌, காலவரையின்றி சிறையில்‌ அடைக்க 
லாம்‌. ஒரு குறிப்பிட்ட. ஊருக்குள்ளே நுழையக்கூடாது என்று உத்த 
ரவு போடலாம்‌. ஒரு குறிப்பிட்ட அளரிலேயே போலீஸ்‌ கண்காணிப்‌ 
பில்‌ இருக்கவேண்டும்‌ என்றும்‌ ௨.த்‌ தரவு போடலாம்‌.சுருங்கக்கூறீன்‌ , 
முதலாவது யுச்தத்தின்‌ முடியில்‌ இயற்றப்பட்ட *ரெளலட்‌” 
சட்டத்தின்‌ அம்சங்கள்‌ அனை த்தையும்‌ இற கொண்டிருந்தது, இந்த 
மசோதா, இந்த மசோதாவை பத்திய சட்டசபையில்‌ இருந்த, 
தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்‌ அனைவரும்‌ எதிர்த்ததினால்‌ 
சட்டசபையில்‌ அது தோற்கடிக்கப்பட்ட து. ஆயினும்‌ “மாண்டேகு 
செம்ஸ்‌ போர்டு' சீர்திருத்தத்தின்படி வைஸ்ராய்க்கு அளிக்‌ 
கப்பட்ட விசேஷ “ரத்து அதிகார த்தை உபயோகித்து, வைஸ்ராய்‌ 
சட்டசபை தீர்ப்பை நிராகரித்து, இந்த மசோதாவை சட்டமாக்க 
விட்டதாக கெஜட்‌ பிரசுரத்தின்‌ மூலம்‌ வெளியிட்டார்‌. இவ்வாறு 
இந்த மசோதா சட்டமானவுடன்‌, ஒரு மாதத்திற்குள்‌ வங்காள த்‌ 
தில்‌ மட்டும்‌ 1,000 க்கு மேற்பட்ட. வாலிபர்கள்‌ கைது செய்யப்‌ 
பட்டனர்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ அந்தமான்‌ இவில்‌ போர்ட்‌ 
பிளேயர்‌ என்ற நகரத்தில்‌ இருந்த' தனிக்கொட்டடியிலே 
(Cellular Jail) காலவரையின்றி காவல்‌ கைதிகளாக அடைக்‌ 
கப்பட்டனர்‌. (இவ்வாறு அந்தமான்‌ சிறைகளில்‌ அடைபட்ட 
வார்களில்‌ கணிசமானவர்கள்‌ வெளியே வந்ததும்‌ கம்யூனிஸ்ட்‌ 
இயக்கத்தில்‌ சேர்ந்தது ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ள து), 


76 


இத்த மசோதா மத்திய சட்டசபையில்‌ விவா இக்கப்படும்‌ 
பொழுது “பகத்சிங்‌ கும்‌ அவருடைய தோழர்‌ யபட்டுகேண்வர்‌ 
குத்தும்‌ பார்வையாளர்கள்‌ காலசியில்‌ இருத்து ஒரு வெடிகுண்டை. 
சட்டசபையின்‌ நடுவில்‌ உன்ன தாழ்வாரத்தில்‌ வீரனைர்‌. மேனும்‌ 
துண்டுப்‌ பிரசுரங்களையும்‌ வீசினர்‌. அதே சமயத்தில்‌ “இன்குலாப்‌ 
சந்தாபாத்‌” (புரட்டு ஓங்குக), “சாம்ராஜ்ய ஷாகி முர்தாயாதி” 
(ஏகாதிபத்தியம்‌ ஒழிக), பொதுதலப்‌ பாதுகாப்பு மசோதாவை 
வாபஸ்‌ பெறுக என்று கோஷங்களை முழங்களுர்கள்‌.. 


திடீரென்று ஏற்பட்ட குண்டு வெடிச்சத்தத்தையும்‌, இந்த 
கோஷங்களையும்‌ கேட்டு சபை அதிர்த்து போயிற்று. பிறகு அதே 
இடத்தில்‌ பகத்சிங்‌, பட்டுகேண்வர்தத்‌ ஆகிய இருவரும்‌ கைது 
செய்யப்பட்டு அவர்கள்‌ மீது வழக்குத்‌ தொடரப்பட்டது, 


இப்படி தாலாபக்கங்களிலும்‌ பிசிட்டிஷ்‌ ஆட்சி ஒழியவேண்டும்‌ 
என்று இளர்ச்? வலுப்பெற்று, பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ பல முனைகளிலும்‌ 
தாக்கப்படுவதை சமாளிப்பதற்காக வேண்டி, “சைமன்‌ கமிஷன்‌” 
என்ற ஒரு கமிஷனை பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ இந்தியாவிற்கு அனுப்பி 
யது. லார்டுசைமன்‌ என்பவர்‌ அதன்‌ தலைவர்‌. அவரோடு சேர்த்து 
மொத்தம்‌ 7 பார்லிமெண்ட்‌ அங்கத்தினர்களைக்‌ கொண்டது அந்த 
கமிஷன்‌. அதற்கு பணித்திட்ட வேலை இந்தியாவில்‌ குற்றுப்பாயாணம்‌ 
செய்து, பல்வேறு அரசியல்‌ கட்சித்‌ தலைவர்களை சந்தித்து உறையாத, 
இந்தியர்கள்‌ எந்த அளவுக்கு கயாட்சிப்‌ பொறுப்பை ஏற்கத்‌ ததி 
உள்ளவர்கள்‌ என்பதை திர்ணயித்து, ஒரு புதிய அரசியல்‌ 
திட்டத்தை பிரிட்டிஷ்‌ சர்க்காருக்கு சிபாரிசு செய்வதுஎன்பதாசும்‌... 
இந்தக்‌ கமிஷன்‌ 1927-ல்‌ நியமிக்கப்பட்டு உடனே இந்தியாவுக்கு 
வத்தது. 


இத்தக்‌ கமிஷன்‌ நியமனம்‌ தன்மானம்‌ உன்ன இந்தியர்களுக்கு 
அத்திரம்‌ மூட்டியதுமல்லாமல்‌ வெந்தபுண்ணின்‌ வேல்கம்பை 
பாய்ச்சுவதுபோல்‌ இருந்தது. இந்தியர்கள்‌ சுகாட்சிக்குத்‌ சுசூகி 
உள்ளவர்களா, இல்லையா என்பதை நீர்ணயிப்பதற்கு இந்த 
வெள்ளைக்காரர்கள்‌ யார்‌? இவர்களுக்கு என்ன யஊோக்கியெதாம்சம்‌ 
உண்டு? இவர்களுக்கு என்ன உரிமை உண்டு? ““ககாரா ஜயம்‌ என்பது 
நம்முடைய பிறப்புரிமை”? இத்த அடிப்படை உரிமையில்‌ சமரசத்‌ 
திற்கு இடமில்லை என்று உணர்வு தேசபக்தி வாய்ந்த இந்திய 
மக்களிடம்‌ மேலோங்கி தின்றது. 


இந்த உணர்ச்சியைப்‌ பிரதிபலித்தது காங்கரஸ்‌ மகாசயை. 
சுயராஜ்ய கட்சியும்‌, மத்திய சட்டசபைக்கு தேர்த்தெடுக்கப்யட்ட 
அங்கத்தினர்களைக்‌ கொண்ட கட்கென்‌ அனைத்தும்‌ இந்தக்‌ கமிஷ 


77 


முட ஒத்துழைப்ப இல்லை என்றும்‌, அதை படஷ்கரிப்பது என்றும்‌ 
மூூரவு செய்தன... காங்கிரசின்‌ வாலிபர்‌ சங்கங்களும்‌, இந்தக்‌ 
கமிஷன்‌ போரும்‌ ஊர்கவில்‌ எல்லாம்‌ மக்கள்‌ ஹர்த்தால்‌ நடத்த 
வேண்டும்‌ என்றும்‌ அத்தக்‌ கமிஷனுக்கு முன்பு “கருப்புக்கொடி 
ஆர்ப்பாட்டங்கள்‌" நடத்த வேண்டும்‌ என்றும்‌ வேண்டுகோண்‌ 


இந்த வேண்டுகோளின்படி சைமன்‌ கமிஷன்‌ சென்ற ஊர்களில்‌ 
என்னாம்‌ பமியரணை ஹர்த்தால்கள்‌, தடந்தன. “சைமனே 
இகும்பிப்போ”, (Simon go back) என்‌ ஏ கோஷமிட்டு பிரம்மாண்ட. 
மான ்புக்கொரடி ஆர்ப்பாட்டங்கள்‌ தடைபெற்றன. பல நகரங்‌ 
கனில்‌ காங்கிரஸ்‌ மற்றுமுன்ன கட்கெவின்‌ தலைவர்கள்‌ இந்த அர்ப்‌ 
சா க்களுக்கு தலைமை தகாவ்கினொர்கள்‌. 


காசிக்கு இந்தக்‌ கமீஷண்‌ வத்தபோது, நான்‌ பனாரஸ்‌ ஹிந்து 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ படித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. அதற்கு முன்‌ 
போன இடங்களில்‌ எல்லாம்‌ நடந்த பிரம்மாண்டமான கருப்புக்‌ 
கொரு. அர்ப்பாட்டங்களைக்‌ கண்டிருக்க இந்தக்‌ கமிஷன்‌, காசிக்கு 
வக்கு பொழுது பனாரஸ்‌ கண்டோன்‌ மென்ட்‌ (Banares Con- 
றற!) என்று ஜங்ஷனில்‌ இதுங்குவதற்குப்‌ பதிலாக, அதற்கு 
முந்தி ஸடேஷனாகயெ காரி ஸ்டேஷனில்‌ இறங்கியது. அந்த 
ஸ்டேஷனுக்குப்‌ பக்கத்திலேயே கங்கை நதி பாய்கிறது. அந்த 
இடத்தில்‌ கங்கையில்‌ படகுகள்‌ காத்துக்‌ கொண்டிருந்தன. அந்தப்‌ 
பாகில்‌ ஏறி, ஊருக்குள்‌ தலைகாட்டாமல்‌, அங்கிருந்து வடக்கே 
நான்கு மைல்‌ தூரத்தில்‌ எஇர்க்கரையில்‌ இருந்த காசி மகாராஜா 
(அப்படி ஒரு சுதேசி சம்ஸதானம்‌ இருந்தது) அரண்மனையில்‌ 
தங்குவ தற்குச்‌ சென்றார்கள்‌, 


இவ்வாறு அவர்கள்‌ செய்யக்கூடும்‌ என்று எதிர்பார்த்து. 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ பழுத்துக்‌ கொண்டிருந்த மாணவர்களாகிய 
நாங்கள்‌, காசி ஸ்டேஷனுக்கு அருகில்‌ படகுகளில்‌ காத்துக்‌ 
கொண்டிருந்து, கருப்புக்கொடி ஏத்து, அந்தக்‌ கமிஷன்‌ சென்ற 
படகை கோஷங்கவிட்டு துர ததிச்‌ சென்‌ று£வரவேற்பனித்தேோம்‌* 


லக்னோவில்‌ அந்தக்‌ கமிஷன்‌ சென்றுபோது நடத்த கருப்புக்‌ 
காடி ஆர்பாட்டத்திற்கு பண்டிட்‌ கோவிந்தவல்லப பந்த்‌ 
தலைமை தாங்இனார்‌. போலீஸ்‌ நடத்திய தடியடி தாக்குதலில்‌ 
அவருக்கு பலமான காயங்கள்‌ ஏற்பட்டன. அதில்‌ ஏற்பட்ட 
நரம்புக்‌ கோளாறின்‌ காரணமாக அஆளுன்‌ காலம்‌ பூராவும்‌ பேசும்‌ 
போது தனையும்‌. கைகளும்‌ நடுக்கமுடன்‌ ஆடிக்கொண்டே இருக்கும்‌. 


ரகா 5! 
ச்‌ 


லாகூரில்‌ நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு லாலா லஜபதிராய்‌ 
தலைமை தாங்கினார்‌. போலீஸ்‌ நடத்திய தடியடுப்‌ பிரயோகத்தில்‌ 
அவரைக்குறிபரர் க்‌ ய அடிக்கும்படி அந்தப்‌ பட்ஸ்‌ படைக்குக்‌ 
தலமை தாங்கிய சர்‌ சார்லஸ்‌ டெகார்ட்‌ என்ற போலீஸ்‌ 
அதிகாரி உத்தரவிட்டான்‌. அதனால்‌ லாலரனிக்கு பண்டையீல்‌ 
பலத்த காயங்கள்‌ ஏற்பட்டன. ரிதிச்சைக்காக அவர்‌ அள்பத்‌ 
திரிக்கு எடுத்துச்‌ செல்லப்பட்டார்‌. அனால்‌ அந்த தாசில்‌ 
மண்டையில்‌ உள்ள ரத்தக்‌ குழாய்கள்‌ சேதுபடைந்நுவிட்டதால்‌ 
அவர்‌ பிழைக்கவில்லை. தடியடிப்‌ பிரிய கத்‌ இன்பே பிரக்ஞை 
இழந்‌ நு கீழே வி.முந்தவர்‌ மீண்டும்‌ பிரக்னர வர மலேயே இருந்து 
விட்டரர்‌. 


லாலாலஜபதிராய்‌ பஞ்சாப்‌ மாநிலத்து மக்களால்‌ மிசுவும்‌ 
நேசிக்கப்பட்ட தலைவர்‌. அஞ்சா நெஞ்சத்துடன்‌ போராடும்‌ 
அவரது குணத்தின்‌ சாரணமாக அவருக்கு பஞ்சாப்‌. மக்கள்‌ 
ஷேர்‌-இ-பஞ்சாப்‌ (பஞ்சாப்‌ சிங்கம்‌) என்ற பெயர்சூட்டி அன்புடன்‌ 
வீரத்துடன்‌ அந்தப்‌ பெயரைக்‌ ௬ றிடுவார்கள்‌. 


அப்படிப்பட்ட தலைவனை ஒரு பிரிட்டிஷ்‌ அதிகார கொன்று 
விட்டதைக்‌ கண்டு மக்களுக்கு பிகவும்‌ ஆத்தி ஈம்‌ எற்பட்டது 
குறிப்பாக வாலிபர்களிடை.யே .ஆக்திரம்‌ பொங்கி வழிந்த ந. 


இத்த நிலையில்‌, பகத்சிங்‌ தன்னுடைய சில சகாக்களோடு அந்த 
ஆங்கிலேய போலீஸ்‌ அதிகாரியைக்‌ இர்த்துக -ட்டிவிடுவது என்று 
முடிவு செய்தார்‌. அதே போன்று நுப்பாக்கி கொண்டு தீர்த்துக்‌ 
கட்டினார்கள்‌. இது மத்திய சட்டசபையில்‌ பொனுநலப்‌ பாது 
காப்பு மசோதாவை எதிர்க்கும்‌ முறையில்‌ வெடிகுண்டு வீசுவதற்கு 
முன்பே நடந்தது. 


அந்த வெடிகுண்டு வீசயதற்காக அவர்‌ மீறும்‌, பட்டுகேஸ்‌ 
வா்தத்‌ மீதும்‌ வழக்கு நடந்று கொண்டிருக்கும்போறு, புலன்‌ 
விசாரணையில்‌, லாகூரில்‌ வெள்ளை போலீஸ்‌ அதிசாரியைச்‌ சுட்ட 
சம்பவத்தில்‌ இவ்விருவரும்‌, ராஜஐருரு, சுசுதேல்‌ என்ற வாலிபர்‌ 
களும்‌ சம்பந்தப்பட்டுள்ளார்கள்‌ என்று முடிவுசெய்து, அவர்கள்‌ 
மீது வழக்குப்‌ போடப்பட்டது. லாகூர்‌ சதி வழக்கு என்ற 
யெயர்‌ பெற்ற அந்த வழக்கில்‌, இந்தியாவில்‌ “சட்டபூர்வமாக 
ஏற்பட்ட பிரிட்டிஷ்‌ சர்க்காரை ஆயுதம்‌ தாங்கிய போராட்டத்தின்‌ 
மூலம்‌ கவிழ்க்க முயற்சி செய்தார்சள்‌'' என்பது இவர்கள்‌ மீது 
சுமத்தப்பட்ட. குற்றச்சாட்டு. 


அந்த வழக்கு பல ஆண்டுகள்‌ நடைபெற்றது. அநு நடத்து 
'சகாண்டிருக்கும்போரு, தாங்களும்‌ அதுபோன்ற அரசியலுக்காக 


79 


சறையிலுள்ளவர்களை அரசியல்‌ கைதிகனாக நடத்தப்பட 
வேண்டும்‌ என்ற கோரிக்கையை முன்‌ வைத்து, பட்டுகேஸ்வர்தத்‌ 
உண்ணாவிரதம்‌ இருந்தார்‌. பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ இந்தக்‌ 
கோரிக்கையை ஏற்கவில்லை. 586 தாட்கள்‌ தொடர்த்து உண்ணா 
விரதமிருந்த பிறகு அவர்‌ உயிர்நீத்தார்‌. 


அவருடைய சொந்‌ தக்காரர்கள்‌, அவருடைய சடலத்தை ஒரு 
பெட்டியில்‌ வைத்துப்‌ பூட்டி, லாகூரிலிருந்து அவருடைய சொ தந்து . 
ஊரான கல்கத்தாவுக்கு எடுத்துச்‌ சென்றனர்‌. அந்தச்‌ சடலத்தை 
எடுத்துச்‌ சென்ற பஞ்சாப்‌ மெயில்‌ தின்று ஸ்டேஷன்களில்‌ 
எல்லாம்‌ பல்லாயிரக்கணக்கான மக்கள்‌ கூடி அந்தப்‌ பெட்டியின்‌ 
மீது மலர்களைத்‌ தூவி, முடிதாழ்த்தி, வீரவணக்கம்‌ செலுத்தினர்‌. 
இதன்‌ விளைவாக அந்த ரயில்‌ கல்கத்தாவுக்கு 10 மணி நேரம்‌ 
தாமதமாகச்‌ சென்றது. ஆயினும்‌ ஹெளரா ஸ்டேஷனில்‌ லட்சத்‌ 
திற்கு மேற்பட்ட ஜனங்கள்‌ பொறுமையாகக்‌ காத்திருந்து 
சடலத்தை வரவேற்றனர்‌. சவ ஊர்வலத்தில்‌ அதற்குமுன்‌ 
கல்கத்தா நகரம்‌ கண்டிராத வகையில்‌ பல லட்சக்கணக்கில்‌ 
மக்கள்‌ திரண்டு ஊர்வலம்‌ சென்றனர்‌. அது போகும்‌ வழியெல்‌ 
லாம்‌ சாலைகளின்‌ இருபுறத்திலும்‌ வீடுகளின்‌ மாடிகளிலும்‌, கூரை 
களிலும்‌ மக்கள்‌ கூடி மலர்கள்‌ கரவி, வணக்கம்‌ செலுத்தினர்‌. 


இவ்வாறு நாடெங்கிலும்‌ உள்ள தேசபக்தர்கள்‌ இந்த சைமன்‌ 
கமிஷனை பகிஷ்கரித்து, தடியடிகளைத்‌ தாங்கி இந்தக்‌ கமிஷனோடு 
ஒத்துழைக்க மறுத்தபோது, சென்னையிலிருந்த ஜஸ்டிஸ்‌ கட்சி இந்தக்‌ 
கமிஷனை வரவேற்றது. மக்களைத்‌ இரட்டி வரவேற்பு அளிக்க முடிய 
வில்லை, மக்கள்‌ இந்தக்‌ கமிஷனுக்கு எதிராக கருப்புக்கொடி ஆர்ப்‌ 
பாட்டத்தில்‌ கலந்து கொண்டனர்‌. ஆனால்‌, இந்த ஐஸ்டிஸ்‌ கட்சித்‌ 
தலைவர்களோ இந்தக்‌ கமிஷனுக்கு விருந்தனித்து வரவேற்றனர்‌. 
இவர்களுக்கு தன்மானம்‌ உண்டா? என்ற கேள்வி எழத்தான்‌ செய்‌ 
தது. வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சிஇருந் தால்தான்‌ தங்களுடைய 
ஜமீன்களைப்‌ பாதுகாக்க முடியும்‌ என்று வெள்ளை அதிகாரிகளின்‌ 
புன்சிரிப்புக்காக காத்துக்‌ கொண்டிருந்த, இந்த ஐஸ்டிஸ்‌ கட்சித்‌ 
தலைவர்களிடம்‌ தன்மானத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்‌? 


அந்நிய ஆட்சியின்‌ சாகசமும்‌ 
சைமன்‌ கமிஷன்‌ எதிர்ப்பும்‌ 


சைமன்‌ கமிஷனை பட௫ஷ்கரிக்ததோடு மட்டுமல்லாமல்‌ சுதந்திர 
இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட அரசியல்‌ இட்டம்‌ இருக்க வேண்டும்‌ 
என்பதை, காங்கிரசுக்கு சிபாரிசு செய்வதற்காக காங்கரஸ்‌ ஒரு 
கமிட்டியை தியமித்தது. அந்தக கமிட்டியின்‌ தலைவர்‌ பண்டிட்‌ 
மோதிலால்‌ நேரு அதன்‌ செயலாளர்‌ பண்டிட்‌ ஐவகர்ஸால்‌ நேரு. 
இந்தக்‌ கமிட்டி பணியாற்றும்‌ போதே, இந்த அரியல்‌ திட்டம்‌ 
டொமினியன்‌ அந்தஸ்தை அடிப்படையாகக்‌ கொண்டு இருக்க 
வேண்டுமா ? அல்லது பூரண சுதத்திரத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்டிருக்க வேண்டுமா 2? என்ற சர்ச்சை தாட்டின்‌ பலமாக 
வளர்த்து விட்டது. வாலிபர்‌ மகாதாடுகவிலே, பரிபூரண சதக்‌ 
தரத்தை அடிப்படையாகக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌ என்ற 
கிளர்ச்‌சி பலமாக இருத்தது. 


- இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌, “நேரு கமிட்டி” டொமினியன்‌ 
அத்தஸ்தை அடிப்படையாகக்‌ கொண்ட அரசியல்‌ திட்டத்தைச்‌ 
சிபாரிசு செய்தது. உடனே நாடெங்கிலும்‌ இந்த சிபாமிசை 
எதிர்த்து காங்கிரஸ்‌ “பரிபூரண சுதந்திரம்‌ தனது இலட்சியம்‌” 
என்று தீர்மானிக்க வேண்டும்‌ என்று கோரி, பலமான இனர்ச்ச 
நடந்தது. 

இதன்‌ விளைவாக, 1928-ம்‌ ஆண்டு இறுதியில்‌ சென்னையில்‌ 
தடந்த காங்கெஸ்‌ மகாசபை மாதாடு, பூரண ககுந்திரம்தான்‌ 
காங்ரெ சின்‌ இலட்சியம்‌ என்று தீர்மானத்தை திறைவேற்றியது. 
அந்த மாதாட்டிற்குத்‌ தலைமை தாக்கியவர்‌ டாக்டர்‌ எம்‌.ஏ. 
அன்சாரி. அந்தத்‌ தீர்மானத்கை அதுசித்தவர்கனில்‌, சகுயாஷ்‌ 
சந்திர போகம்‌, மாதாட்டின்‌ வரவேற்புக்‌ கமிட்டிக்‌ தலைவரான 
எஸ்‌. சீனிவாச அயப்யங்காரும்‌ இருத்தனர்‌. 


இதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முத்திய ஆண்டு கான்பூமில்‌ 
நடந்த மாநாட்டில்‌ இதே 5ஃமானம்‌, தோற்றுப்‌ போனது என்பது 
ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்த ஈராண்டு காலத்திற்குள்‌ 
நாட்டில்‌ ஏற்பட்ட நிகழ்ச்சிப்‌ போக்கின்‌ காரணமாகவும்‌, அதன்‌ 
விளைவாக ஏற்பட்ட உணர்ச்சிப்போக்கின்‌ காரணமாகவும்‌, சென்னை 
மாநாட்டில்‌ இத்தத்‌ தீர்மானம்‌ நிதைவேறியது. 


81 


இந்த மாதாடுகனில்‌ எல்லாம்‌ காந்திஜி கலந்து கொண்டார்‌. 
அத்த மாதாட்டில்‌ டொமினியன்‌ அந்தஸ்து காங்ரெசின்‌ லட்சியம்‌ 
என்ற தேரு கமிட்டியின்‌ பொரிசு, நிராகரிக்கப்படும்‌ நிலையில்‌ இருந்‌: 
தது. அத்த விவாதத்தில்‌ காந்திஜி குறுக்கிட்டு, ஓராண்டிற்குள்‌ 
பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ டொமினியன்‌ அந்தஸ்தை இந்தியாவிற்கு 
வழங்கினால்‌ அதை ஏற்றுக்கொள்வது; இல்லையேல்‌, பூரணசுயரா ஜ்யம்‌ 
இத்தியாவின்‌ , இலட்சியம்‌ என்று, அடுத்த காங்கிரஸ்‌ மகாசபை 
மாதாட்டில்‌ அறிவிப்பது என்ற தீர்மானத்தை முன்மொழிந்து, லெ 
ஓட்டுக்கள்‌ வித்தியாசத்தில்‌ அந்தத்‌ தீர்மானம்‌ நிறைவேறியது. 


அடுத்‌ தண்டு அதாவது, 1929 டிசம்பர்‌ இறுதியில்‌ காங்கிரஸ்‌ 
மகாநாடு லாகூரில்‌ கூடியது. அதற்குள்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌, 
“சைமன்‌ கமிஷன்‌” சமர்ப்பிக்க விருக்கும்‌ சிபாரிசுகளின்‌ அடிப்படை 
யில்‌ விவாதம்‌ நடத்த ஒரு வட்டமேஜை மகாநாடு இங்கிலாந்தில்‌ 
கூட்டப்படும்‌ என்றும்‌, அதில்‌ இந்தியாவில்‌ உள்ள பல்வேறு 
அரசியல்‌ கட்சிகளின்‌ தலைவர்கள்‌ அழைக்கப்படுவார்கள்‌ எனவும்‌, 
காங்கிரஸ்‌ பிரஇநிதஇகளும்‌ அதில்‌ கலந்து கொள்ளலாம்‌ என்றும்‌, 
அதைத்‌ தவிர இந்த விஷயத்தில்‌ வேறு ஒன்றும்‌ செய்வதற்கில்லை 
என்றும்‌ திட்டவட்டமாக அறிவித்துவிட்டது. அந்தக்‌ கமிஷன்‌ 
செய்த பொமிசு, டொமினியன்‌ அந்தஸ்தை அடிப்படையாகக்‌ 
கொண்டதல்ல. எதை எதையோ கூறி ஒரு மழுப்பல்‌ திட்டத்தை 
சிபொரிசு செய்திருந்தது. காத்திலி வைஸ்ராயோடு நடத்திய கடிதப்‌ 
போக்குவரத்திற்குப்‌ பின்பும்‌, இந்த நிலையில்‌ இருந்து பிரிட்டிஷ்‌ 


சர்க்கார்‌ எள்ளளவும்‌ அசையவில்லை. 


இத்த திலையில்‌, லாகூர்‌ காங்கிரசில்‌ பூண சுயராஜ்யம்தான்‌ 
இந்தியாவின்‌ இலட்சியம்‌ என்பதைச்‌ சகலரும்‌ ஏற்றுக்கொள்‌ 
வதைத்‌ தவிர வேறு வழியில்லை. பண்டிட்‌ ஐவகர்லால்‌ நேருவின்‌ 
தலைமையில்‌ கூடிய அத்த மாநாடு, 1929 டிசம்பர்‌ 31 நள்ளிரவு 
12 மணிக்கு முடிந்து 1930ம்‌ ஆண்டு ஐனவரி மாதம்‌ 1-ந்‌ தேதி 
தொடங்கும்‌ சமயத்தில்‌ ரவி நதிக்கரையில்‌ பூரண சுயராஜ்யம்‌ 
இந்தியாவின்‌ இலட்சியம்‌ என்ற தீர்மானம்‌ பலத்த அரவாரத்‌ 
தோடு ஏகமனதாக நிறைவேறியது. 


அதே மாநாட்டில்‌, இந்த இலட்சீயத்தை அடைவதற்காக 
வெகுஜனப்‌ போராட்டத்தை, சட்டமறுப்பு இயக்கத்தை நடத்து 
வது என்றும்‌, அதற்கு காத்திஜி தலைமை தாங்க வேண்டும்‌ 
எனவும்‌, அது எந்த வடிவத்தில்‌ இருக்கும்‌ என்பதைத்‌ 
தீர்மானிக்கும்‌ அதிகாரத்தைக்‌ காந்திஜிக்கு அளிப்பது என்றும்‌ 
நிச்சயிக்கப்பட்டது. 


84 


மேலும்‌, ஜனவரி மாதம்‌ 26-ந்‌ தேதியைச்‌ சுதந்திரதினமாக 
நாடு பூராவும்‌ அனுஷ்டிப்பது என்றும்‌ அன்று பொதுக்கூட்டங்கள்‌. 
நடத்தி, அதில்‌ கலந்து கொள்ளும்‌ இந்திய மக்கள்‌ பூரண 
சுயராஜ்யமே தங்கள்‌ இலட்சியம்‌ என்பதை ஏற்று, அதற்காக 
சகலத்தியாகமும்‌ செய்வதென சபதமேற்பது என்றும்‌ தர்‌ 
மானிக்கப்பட்டது. அவ்வாறே நாடு பூராவும்‌ ஜனவரி 26-நத்‌ தேதி 
பிரம்மாண்டமான கூட்டங்கள்‌ நடைபெற்று, உணர்ச்சி பிராவாகத்‌ 
துடன்‌ மக்கள்‌அந்த உறுதிமொழியையும்‌ சபதத்தையும்‌ மேற்‌ 
கொண்டார்கள்‌. 


முதல்‌ யுத்தத்திற்குப்‌ பிறகு இருந்த நிலைமையைக்‌ காட்டிலும்‌ 
1930-ம்‌ ஆண்டு இருந்த நிலைமை, .குணாம்ச த்தில்‌ மாறுபட்டிருந்த து. 


1929-ம்‌ ஆண்டில்‌ உலக முதலாளித்துவத்திற்கு மிகப்‌ பெரிய 
பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. இதை மிகப்‌ பெரிய 
நெருக்கடி” (The Great Depression) என்று வர்ணிப்பார்கள்‌. 
வளர்ச்சியடைந்த ஏகாதிபத்திய நாடுகள்‌ அனைத்தையும்‌ இந்த 
நெருக்கடி தாக்கியது. உற்பத்தியான பண்டங்கள்‌ விற்பனை 
யாகாமல்‌ தேங்கிக்‌ கிடந்தன. பெரிய அளவில்‌ கம்பெனிகள்‌ திவா 
லாகின. பெரிய தொழிற்சாலைகளும்‌ உற்பத்தியான சரக்குகள்‌ 
விற்பனையாகாமல்‌ தேங்கியதன்‌ விளைவாக மூடப்பட்டன. ஓடிக்‌ 
கொண்டிருந்த தொழிற்சாலைகளில்‌ உற்பத்தி குறைக்கப்பட்டு 
கணிசமான பேர்‌ வேலையிலிருந்து நீக்கம்‌ செய்யப்பட்டனர்‌. இந்த 
ஏகாதிபத்திய முதலாளித்துவ நாடுகளில்‌ வேலையில்லா த்திண்டாட்‌ 
டம்‌ என்றும்‌ இல்லாத அளவு வளர்ந்து விட்டது. 


இத்த நாடுகளில்‌ உள்ள ஏகாதிபத்திய வல்லரசுகள்‌, தங்கள்‌ 
நாடுகளிலுள்ள முதலாளிகள்மீது விழுந்த இந்த நெருக்கடியின்‌ 
மிகப்‌ பெரிய பாகத்தின்‌ ஒரு கணிசமான பகுதியை, அவர்களுடைய 
காலனி நாடுகளின்மீது, சுமத்த முயற்சித்தன. அதே போன்று 
இந்தியாவின்‌ மீது, இந்த நெருக்கடியின்‌ ஒரு பெரும்‌ பகுதியை 
சுமத்த பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ முயற்சி செய்தது. 


இந்தியாவின்‌ நாணயமாகிய ரூபாயின்‌ மதிப்பு ஒரு ஷிலிங்‌ 
6 பென்ஸ்‌ ஆக இருந்ததை ஒரு ஷிலிங்‌ 4 பென்சாக குறைத்தனர்‌. 
இதன்‌ விளைவாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும்‌ பொருட்‌ 
களுக்கு குறைந்த விலையும்‌, இந்தியாவிற்கு வெளிநாடுகளிலிருந்து 
இறக்குமதியாகும்‌ 'பொருட்களுக்கு (அன்று நமது இறக்குமதிப்‌ 
பொருட்கள்‌ இங்கிலாந்திலிருந்து வந்தன)) அதிகவிலையும்‌ கொடுக்க 
வேண்டி வந்தது. 


83 


உலக முதலாளித்துவ நெருக்கடி ஏற்பட்ட உடனே, பொருட்‌ 
களின்‌ விலைவாசிகள்‌ பெரும்‌ அளவு வீழ்ச்சியடைந்தன. அது 
இந்திய மக்களையும்‌ தாக்கியது. குறிப்பாக விவசாயிகள்‌ அனைவரை 
யும்‌ தாக்கியது. 


அதற்குமுன்‌ தஞ்சை மாவட்டத்தில்‌ ஒரு கலம்நெல்‌ (24 பக்கா 
படி கொண்டது) மூன்று ரூபாய்க்கு விற்றது; 12 அணாவாக 
(75 காசு) குறைந்துவிட்டது. மற்ற விவசாயப்‌ பொருட்களுக்கும்‌ : 
அதே கதிஏற்பட்டது. இதிலிருந்து அந்த நெருக்கடியின்‌ விளைவு 
கள்‌ இத்தியாவிலுள்ள விவசாயப்‌ பெருங்குடி மக்களுக்கு, எவ்வளவு 
பயங்கரமாக இருந்தன என்பதை யூகித்துக்‌ கொள்ளலாம்‌. 


இந்த நிலைமையின்‌ காரணமாக, மக்களிடையே /920-ம்‌ ஆண்டு 
யுத்தம்‌ முடிந்த பிறகு இருந்த நிலைமையைக்‌ காட்டிலும்‌ இப்‌ 
பொழுது, 1930-ல்‌ ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்ச்சி பன்மடங்கு 
வளர்ந்தது. மழை திரண்டு வெள்ளம்‌ வந்து விட்டதைப்போன்று 
நாடுபூராவும்‌ பரவி நின்றது. இதற்கிடையில்‌ நடந்த ஏகாதி 
பத்திய எதிர்ப்புப்‌ பிரச்சாரம்‌ இதற்கு பேருதவியாக இருந்தது. 


இந்த நிலைமையில்‌, லாகூர்‌ காங்கிரசில்‌ நிறைவேற்றிய தீர்‌ 
மானங்களுக்கு நாடு பூராவும்‌ மக்களிடையே உற்சாகமான வர 
வேற்பு இருந்தது. காந்திஜி, வெகுஜன சட்டமறுப்புப்‌ போராட்‌ 
டத்தைத்‌ துவக்கும்நாளை, மக்கள்‌ வெகுஆவலோடு எதிர்பார்த்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌. 


காந்திஜி போராட்டத்தை ஆரம்பிக்கும்‌ முன்‌ வைஸ்ராயுடன்‌ 
கடிதப்‌ போக்குவரத்து நடத்தினார்‌. அதில்‌ இறுதியாக 77 
கோரிக்கைகளை முன்வைத்து அவைகளைப்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ 
ஏற்றுக்கொண்டால்‌, வெகுஜனப்‌ போராட்டத்தைக்‌ கைவிடு 
வதாகக்‌ கூறினார்‌. அந்த 11 அம்சத்‌ திட்டத்தைச்‌ சுயராஜ்யத்தின்‌ 
சாரம்‌ (Substance of Swaraj) என்றுதான்‌ கருதுவதாக அவர்‌ 
கூறினார்‌. 


காங்கிரசில்‌ உற்சாகமாக நிறைவேற்றப்பட்ட. பூரண 
சுதந்திரத்‌ தீர்மானம்‌, பாலில்‌ தண்ணீர்‌ சுலப்பதைப்‌ போன்று 
தரக்குறைவாக்கப்பட்டது. இந்த 11 அம்ச கோரிக்கைளைப்‌ பார்த்‌ 
தால்‌, அவை அனைத்தும்‌ இந்திய முதலாளித்துவத்தின்‌ 
கோரிக்கைகள்‌ என்பது தெளிவாகும்‌. 


உப்புக்கு பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ விதித்த வரியை எடுக்க 
வேண்டும்‌; ஏனெனில்‌, உப்பு சாதாரண மக்கள்‌ அனைவருக்கும்‌ 
அவசியமான பண்டம்‌; என்வே, அதன்‌ மீது வரி போடுவது 


84 


அதியாயம்‌ என்ற ஒரு கோரிக்கை அதில்‌ இருந்தது. இத்தக்‌ 
கோரிக்கையைத்‌ தவிர 10 கோரிக்கைகளும்‌ இத்திய முதலாவித்துவ 
கோரிக்கைகளே. இந்தியாவில்‌ வளர்த்துவரும்‌ பஞ்சாலைகள்‌, 
சர்க்கரை ஆலைகள்‌ போன்ற தொழில்களுக்குப்‌ பாதுகாப்பு அவிக்க 
வேண்டும்‌ என்பது ஒரு கோரிக்கை. அதாவது, இந்தத்‌ தொழில்‌ 
களில்‌ உற்பத்தியாகும்‌ பண்டங்களுக்கு, வெளிதாடுகளிலிருத்து 
இறக்குமதியாகும்‌ பொருட்கள்‌, இந்த தாட்டில்‌ போட்டி போடா 
மல்‌ இருப்பதற்காக சுங்கவரி” அதாவது, இறக்குமதி வரி 
போட வேண்டும்‌. இறக்குமதி சரக்குகளின்‌ விலை உன்தாட்டுச்‌ 
சரக்குகளின்‌ விலையைக்கரட்டிலும்‌ அதிகமாக இருக்கும்‌ அளவுக்கு, 
இந்த இறக்குமதி வரிகள்‌ இருக்க வேண்டும்‌. இது கோரிக்கை. 


கடலோரக்‌ கப்பல்‌ தொழில்‌, இத்தியார்கஞுக்கே இருக்க 
வேண்டும்‌ என்பது மற்றோரு கோரிக்கை. (அதாவது இத்தியாவில்‌ 
உள்ள துறைமுகங்களுக்கிடையே மட்டும்‌ ஓடும்‌ கப்பல்‌ போக்கு 
வரத்துத்‌ தொழில்‌, இந்தியர்களால்‌ நடத்தப்படும்கம்பெனிகளுக்கே 
ஒதுக்கப்பட வேண்டும்‌. அன்னியர்கள்‌ இந்தக்‌ கப்பல்‌ போக்கு 
வரத்துக்‌ தொழிலில்‌ ஈடுபடக்கூடாது என்று தடை விதிக்க 
வேண்டும்‌) . 


அன்று லால்சத்த்‌, ஹீராசந்த்‌ குடும்பத்தினரால்‌ தடத்தப்‌ 
பட்ட “இந்தியா ஸ்டீம்‌ நேவிகேசன்‌” என்ற கப்பல்‌ போக்குவரத்‌ 
இல்‌ ஈடுபட்ட இந்தியக்‌ கம்பெனி, : பிரிட்டிஷ்‌ இந்தியா ஸ்டீம்‌ 
நேவிகேசன்‌ கம்பெனி என்ற பிரிட்டிஷ்‌ முதலானி கம்பெனியின்‌ 
போட்டியைச்‌ சமாளிக்க முடியாமல்‌ இணறிக்‌ கொண்டிருந்தது. 


ரூபாயின்‌ மதிப்பைக்‌ குறைத்ததை ரத்து செய்து, முன்பிருந்த 
மதிப்பாக நிர்ணயிக்க வேண்டும்‌ என்பது மற்றொரு கோரிக்கை. 
ஏனைய கோரிக்கைகளும்‌ இது போன்றவையே. 


இந்தக்‌ கோரிக்கைகளில்‌ விவசாயிகள்‌, விவசாயத்‌ தொழி 
லாளர்கள்‌, மற்றும்‌ பாடுபடும்‌ மக்கள்‌ அகியோர்களுடைய 
கோரிக்கை எதுவும்‌ இல்லை. உதாரணமாக, விலைவாசி வீழ்ச்சியின்‌ 
காரணமாக சிறிய, நடுத்தர விவசாயிகள்‌ கடனைக்‌ கொடுக்க முடி 
யாமல்‌ இருந்ததைப்‌ பயன்படுத்து, அவர்களுடைய நிலங்களை 
கைவசப்படுத்துவதற்காக லேவாதேவிக்காரர்களும்‌, பெருதிலச்‌ 
சொத்தக்காரர்களும்‌, கோர்ட்டுகளில்‌ ஏராளமான தாவாக்களைப்‌ 
போட்டிருந்தார்கள்‌. இந்தக்‌ கடன்களை ரத்து செய்ய வேண்டும்‌ 
என்ற கோரிக்கையைக்‌ காந்திஜி முன்‌ வைக்கவில்லை. குறைத்த 
பட்சம்‌, இந்தக்‌ கடன்கள்‌ வசூலிக்கப்படுவதை ஒத்தி வைக்க 
வேண்டும்‌ என்று௯ட எந்தக்‌ கோரிக்கையிலும்‌ கோரவில்லை. ஏரான 


85 


மான குத்தகைதாரர்கன்‌, வேலை செய்யாமல்‌ நிலத்தை வைத்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ திலச்சொத்தக்காரர்களுக்கு, கொடுத்து வரும்‌ 
அதியாய வாரம்‌ ரத்து செய்ய வேண்டும்‌ என்ற கோரிக்கையோ, 
குத்தகைதாரர்களை இஷ்டப்படி நிலவெனியேற்றம்‌ செய்யக்கூடாது; 
அவர்களுக்கு திரந்தர குடிவார உரிமை வழங்கப்படவேண்டு 
மென்றே காத்திஜி கோரவில்லை. விவசாயத்‌ தொழிலானிகளுக்கு 
குறைந்தபட்சக்கூலி இடைக்க வேண்டும்‌ என்று அவர்‌ கோரவில்லை. 


அதேபோன்று தொழிலானிகளுக்கும்‌ மற்றும்‌ பாடுபடும்‌ 
உழைப்பானிகளுக்கும்‌ குறைந்தபட்சக்‌ கூலி அல்லது சம்பளம்‌ 
வேண்டுமென்றோ அவர்களுக்குச்‌ ற்லெ குறைந்தபட்ச உரிமைகள்‌ 
வழங்க வேண்டுமென்றோ அவர்‌ கோரவில்லை. 


இதனால்தான்‌, கம்யூனிஸ்ட்டுகள்‌ அன்று காங்கிரஸ்‌ இயக்கத்‌ 
இன்‌ தலைமையை “முதலானிவர்க்கத்தின்‌ தலைமை” என்று வர்ணித்‌ 
தனர்‌. 


காந்இஜி கோரிய கோரிக்கைகளில்‌ எ தயும்‌ வைஸ்ராய்‌ 
ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால்‌, வெகுஜனப்‌ போராட்டத்தைத்‌ 
துவக்குவதைத்‌ தவிர, அவருக்கு வேறு வழியில்லை. எந்தச்‌ 
சட்டத்தை மீறுவது என்பதைப்‌ பற்றி தீர்க்கமாக ஆலோசனை 
செய்து, உப்புச்சட்டத்தை மீறுவது என்று காந்திஜி முடிவு செய்‌ 
தார்‌. அதாவது, கடலோரத்தில்‌ உள்ள உப்பளங்களில்‌ சர்க்கா 
ருக்கு வரி கொடுத்து உப்பு உற்பத்தி செய்வதற்கு பதிலாக, கடல்‌ 
நீரை எடுத்து சர்க்காருக்கு வரி கொடுக்காமல்‌ அதைக்‌ காய்ச்சி 
மக்கள்‌ இந்தச்‌ சட்டத்தை மீறுவது என்பது காந்திஜி வகுத்த 
திட்டமாகும்‌. அதனையொட்டி, காந்திஜி சில அஸ்ரம வாசி 
களோடு, *சபர்மதி' ஆஸ்ரமத்திலிருந்து (இந்த ஆஸ்ரமம்‌ 
குஜராத்தில்‌ அகமதாபாத்‌ நகரத்தில்‌ ஓடும்‌ சபர்மதி நதியின்‌ மறு 
புறத்தில்‌ அமைந்துள்ளது) மேற்கு கடற்கரையில்‌ உள்ள தண்டி 
என்‌ ற ஊருக்கு கால்நடையாகப்‌ பிரயாணம்‌ செய்தார்‌. அந்தக்‌ 
கடற்கரையை அடைந்தவுடன்‌, கடலில்‌ உள்ள தண்ணீரை ஒரு 
பாத்திரத்தில்‌ எடுத்து, சர்க்காருக்கு வரி கெரடுக்காமல்‌ விறசைக்‌ 
கொளுத்தி, அடுப்பில்‌ வைத்து அந்தக்கடல்‌ நீரைக்காய்ச்சி, உப்பு 
உண்டாக்கினார்‌. இதுதான்‌ சட்டமறுப்புக்கு காந்திலி வகுத்த 
வடிவம்‌. 


இதனையொட்டி, தமிழ்நாட்டில்‌ ராஜாஜி தலைமையில்‌ ஒரு 
கோஷ்டி தஞ்சை மாவட்டத்தில்‌ நடந்தே சென்று வேதாரண்‌ 
யத்தைத்‌ தாண்டி 'கோடியக்கரையின்‌£ கடற்கரையை அடைந்து 
கடல்நீரைக்‌ கொண்டு உப்பு காய்ச்சினர்‌. உடனே அவர்கள்‌ 


4 


86 


உப்புச்‌ சட்டத்தை மீறியதற்காக கைது செய்யப்பட்டு, தண்டிக்‌ 
கப்பட்டனர்‌. 


காந்திஜி ஆரம்பித்த இந்தச்‌ சட்டமறுப்புப்‌ போராட்டம்‌ ஒரு 
அடையாளப்பூர்வமாக இருந்தபோதிலும்‌, மக்களிடையே பெரிய 
உற்சாகத்தை உண்டாக்கியது. எல்லா ஊர்களிலும்‌ உப்புக்‌ 
காய்ச்சுவதற்குக்‌ கடல்‌ தண்ணீர்‌ கிடைக்காது; கடல்‌ ஓரத்தில்‌ 
இருக்கும்‌ ஊர்களில்‌ மட்டும்தான்‌ இது சாத்தியம்‌. 


-இப்படிப்ப்ட்ட நிலைமையில்‌, இந்தியாவில்‌ பெரும்‌ பகுதியில்‌ 
உள்ள நகரங்களிலும்‌, சிற்றூர்களிலும்‌ மக்கள்‌ வேறு வடிவங்‌ 
களில்‌ சட்டமறுப்பு இயக்கத்தைத்‌ தாங்களாகவே துவக்கிிட்ட 
னர்‌. அன்னியத்‌ துணிக்‌ கடைகளின்‌ முன்பு மறியல்‌ செய்து, 
அந்தத்‌ துணியை பகிஷ்கரித்தனர்‌. கள்ளு, சாராயக்‌ கடைகளின்‌ 
முன்பு மறியல்‌ செய்து மதுவிலக்கை அமுலாக்குவது; ஜமீன்தார்‌ 
களுக்குச்‌ செலுத்த வேண்டிய வரியைக்‌ கொடுக்காமல்‌ மறுப்ப 
தற்காச, ஐமீன்‌ விவசாயிகளைக்‌ தயார்செய்வது இவைகளெல்லாம்‌ 
இந்தச்‌ சட்டமறுப்பு இயக்கத்திற்கு மக்கள்‌ கொடுத்த வடிவங்கள்‌. 


காந்திஜியின்‌ முயற்சியினால்‌ ஐமீன்தார்களுக்குச்‌ செலுத்த 
வேண்டிய வரியை ஜமீன்‌ குடிகள்‌ கொடுக்காமல்‌ இருக்கக்கூடாது. 
அது சட்டமறுப்பு இயக்கத்திற்கு அப்பாற்பட்டது, என்று 
தீர்மானம்‌ நிறைவேற்றப்பட்டது என்பதை இந்த இடத்தில்‌ 
விசேஷமாகக்‌ குறிப்பிட வேண்டும்‌. 


காந்திஜி, “இறைப்படுவதற்கு முன்‌ மக்கள்‌ ஒவ்வொரு கிராமத்‌ 
இலும்‌ உப்பைக்‌ காய்ச்சித்‌ தங்களுடைய தேவையைப்‌ பூர்த்தி 
செய்துகொள்ள வேண்டும்‌; இராட்டையிலோ அல்லது தக்களி 
யீலோ ஒவ்வொருவரும்‌ நூல்‌ நூற்று அதைக்‌ கொண்டு துணி 
நெய்து, கதர்‌ ஆடையை உடுத்தி தங்கள்‌ தேவையைப்‌ 
பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும்‌, அன்னியத்‌ துணியையும்‌ மற்‌ 
றும்‌ போதைப்‌ பொருட்களையும்‌ பகஷ்கரிக்க வேண்டும்‌, சர்க்கார்‌ 
உத்தியோகங்களை விட்டுவிட்டு மக்களுக்குச்‌ சேவை செய்ய 
வேண்டும்‌, ஹரிசனங்களை த்‌ தீண்டாதவர்களாக அல்லாமல்‌ சகோ 
தரர்களாக பாவித்து தீண்டாமையை ஒழிக்க வேண்டும்‌, இந்துக்‌ 
களும்‌ முஸ்லீம்களும்‌ இதயபூர்வமாக ஒன்றுபடவேண்டும்‌ * என்று 
மக்களுக்கு வேண்டுகோள்‌ விடுத்திருந்தார்‌. 


இந்தச்‌ சட்டமறுப்பு இயக்கத்தில்‌ நாடெங்கிலும்‌ மக்கள்‌ 
உற்சாகமாகப்‌ பங்கு கொண்டார்கள்‌. அன்னியத்‌ துணிக்கடை 
களின்‌ முன்‌, கள்‌, மதுபானக்கடைகளின்முன்‌ மறியல்‌ மிகவும்‌ மும்‌ 


87 


மூரமாகவும்‌, இவிரமாகவும்‌ நடைபெற்றன. இந்த இயக்கத்தை 
அடக்குவதற்கு ஒன்றன்பின்‌ ஒன்றாக அவசரச்சட்டங்கள்‌ பிறப்‌ 
பிக்கப்பட்டன. கிரிமினல்‌ சட்டத்திருத்த சட்டம்‌ என்ற சட்டத்‌ 
இன்‌ £ழ்‌, எந்த த்‌ தொழிலை நடத்துபவர்களையும்‌ அந்தத்‌ தொழிலை 
நடத்த வொட்டாமல்‌, மறியல்‌ செய்வது குற்றமாக்கப்பட்டது. 
ஊர்வலங்கள்‌, பொதுக்‌ கூட்டங்கள்‌ தடை செய்யப்பட்டன. 
காங்கிரஸ்‌ ஸ்தாபனம்‌ நாடு பூராவிலும்‌ சட்டவிரோதமாக்கப்‌ 
பட்டது. 


வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தின்‌ தலைநகராகிய “பெஷா 
வரில்‌ மக்கள்‌ பிரமாண்டமான ஆர்ப்பாட்டம்‌ நடத்தினர்‌.போலீஸ்‌ 
அதிகாரிகளும்‌, படைகளும்‌ அந்தப்பிரமாண்டமான மக்கள்‌ 
கூட்டத்திற்கு முன்பு நிற்கமுடியாமல்‌ போலீஸ்‌ ஸ்டேஷன்களை 
விட்டு ஓடிவிட்டனர்‌. சில நாட்கள்‌ நகரத்தில்‌ நிர்வாகமும்‌, 
ஆட்சியும்‌ காங்கரஸ்‌ தொண்டர்கள்‌ கையில்‌ இருந்தன. இதனை 
முறியடிக்க பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ இராணுவத்தை அனுப்பியது. 
முதலில்‌ அனுப்பப்பட்ட கூர்க்கா படையினர்‌ மக்கள்மீது சட 
மறுத்துவிட்டனர்‌. பிறகு. பிரிட்டிஷ்‌ சோல்ஜர்களை அதிகமாகக்‌ 
கொண்ட படை அனுப்பப்பட்டு, மக்கள்‌ ஒடுக்கப்பட்டனர்‌. பெரும்‌ 
பலம்‌ வாய்ந்த ஆயுதம்‌ தாங்கிய படைகள்‌ முன்பு, கூர்க்காப்படை 
யினர்‌ ஆயுதங்களைக்‌ ழே போட்டனர்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ 
கைது செய்யப்பட்டு இராணுவச்‌ சட்டத்தின்‌ ழ்‌, இராணுவ 
கோர்ட்டினால்‌ ஆயுள்‌ தண்டனை வழங்கப்பட்டனர்‌. 


பம்பாய்‌ மாகாணத்தில்‌ உள்ள *ஷோலாப்பூர்‌' நகரத்தில்‌ 
மக்கள்‌ ஆவேசமாகக்‌ ளெம்பி, போலீஸ்காரர்களை விரட்டியடித்து 
காவல்‌ நிலையங்களைக்‌ கைப்பற்றினர்‌. இந்நகரத்தின்‌ நிர்வாகம்‌ பல 
நாட்கள்‌ காங்கிரஸ்‌ தொண்டர்கள்‌ வசமே இருந்தது. பிறகு 
ராணுவம்‌ அனுப்பப்பட்டு நகரத்தின்‌ ஆட்சியைப்‌ பிரிட்டிஷ்‌ 
சர்க்கார்‌ கைப்பற்றியது. 


காட்டுச்‌ சட்டங்களை மீறி, மரங்களை வெட்டுதல்‌, நிலவரியைக்‌ 
கொடாது இருத்தல்‌, இதுபோன்ற பல்வேறு வடிவத்தில்‌ நாடு 
பூராவும்‌ மக்கள்‌ தாங்களாகவே (தலைவர்கள்‌ கைது செய்யப்பட்ட 
பிறகு) சார்க்காரை எதிர்த்தனர்‌. 


உதாரணமாக, அன்னியக்‌' கடைகள்‌ முன்பு மறியல்கள்‌ எல்லா 
நகரங்களிலும்‌ நடந்தன. மக்களுக்கு இருந்த உணர்ச்சி வேகத்தில்‌ 
அன்னியத்‌ துணியை (பிரிட்டிஷ்‌ துணியை) வாங்க மறுத்தனர்‌. 


88 


இந்த நிலையில்‌, எது சுதேசித்‌ துணி? எது அன்னியத்‌ துணி 
என்பதை மக்கள்‌ சுலபமாகப்‌ புமிந்துகொள்வதற்காகவும்‌, அன்னி 
யத்‌ துணியை விற்பவர்கள்‌ அதை கதேசித்‌ துணி என்று மோசடி 
செய்யாமல்‌ இருப்பதற்காகவும்‌, பண்டிட்‌ மோதிலால்‌ நேரு 
சிறைக்குப்‌ போகும்‌ முன்‌ “சுதேசி அத்தாட்சிப்‌ பத்திரம்‌ வழங்கும்‌ 
வாரியம்‌” (Swadhesi Certifying Board) என்ற ஒரு ஸ்தாபன த்தை 
அமைத்தார்‌. இந்தியர்களுக்குச்‌ சொந்தமான மில்களில்‌ உற்பத்தி 
யாகும்‌ துணிகளுக்கு இந்த வாரியம்‌ அத்தாட்சிப்‌ பத்திரம்‌ 
அளித்தது. இந்த வாரியத்தின்‌ தலைவர்‌, கையழுத்திட்ட முத்திரை 
யிருக்கும்‌ துணியைத்தான்‌ மக்கள்‌ வாங்கினார்கள்‌. 


பிரிட்டனிலிருந்து இறக்குமதியாகும்‌ துணிகள்‌ மட்டுமல்ல, 
இந்தியாலில்‌ பக்கிங்காம்‌ கர்னாடிக்‌ மில்‌, ஸஸ்ஸூன்‌ மில்‌, பின்லே 
மில்‌, போன்ற பிரிட்டிஷ்‌ கம்பெனிகளுக்குச்‌ சொந்தமான மில்‌ 
களில்‌ உற்பத்தியாகும்‌ துணிகளுக்கும்‌ இந்த அத்தாட்சி மறுக்கப்‌ 
பட்டது. அந்தக்‌ கம்பெனி முதலாளிகள்‌, எங்கள்‌ மில்கள்‌ இந்தியா 
விலே இருக்கின்றன; இவைகளில்‌ உற்பத்தியாகும்‌ துணிகள்‌ 
இந்தியாவில்‌ உற்பத்தியாகும்‌ பஞ்சைக்‌ கொண்டு இந்தியத்‌ 
தொழிலாளிகளால்‌ உற்பத்தி செய்யப்படுகின்றன. எனவே 
இந்தத்‌ துணிகளுக்கும்‌ “தேசியத்‌ துணி” என்ற அத்தாட்சி 
அளிக்க வேண்டும்‌ என்று, அந்த வாரியத்தினிடம்‌ மனுச்‌ செய்து 
கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஏனெனில்‌, மக்கள்‌ 
அந்த அத்தாட்சி முத்திரையில்லாத துணிகளை வாங்க மறுத்தனர்‌. 
ஆனால்‌ இந்த மில்களில்‌ கிடைக்கும்‌ லாபம்‌ பூராவும்‌ ஆங்கிலேயர்‌ 
களுக்குப்‌ போகிறது என்று கூறி, அவைகளில்‌ உற்பத்தியாகும்‌ 
துணிகளுக்குச்‌ சுதேசித்துணி என்று அத்தாட்சியை அளிக்க அந்த 
வாரியம்‌ மறுத்துவிட்டது. 


ஆரம்பத்தில்‌ தடையுத்தரவை மீறுபவர்கைக்‌ கைது 
செய்து, சர்க்கார்‌ சிறைக்கு அனுப்பியது. ஆனால்‌ மடை திறந்த 
வெள்ளம்போல்‌ மக்கள்‌ சட்டத்தை மீறும்போது அவர்களை 
அடைக்க சிறைச்சாலைகளில்‌ இடமில்லை. முதல்‌ உலக மகா 
யுத்தத்தில்‌ பிடிபட்ட எதிரி கைதிகளை வைப்பதற்காக நிறுவப்‌ 
பட்ட “அலிப்பூர்‌ முகாம்‌ ஜெயில்‌, ராஜஸ்தானத்தில்‌ உள்ள 
“தேவுலி' முகாம்‌ ஜெயில்‌ போன்ற தற்காலிக முகாம்‌ ஜெயில்கள்‌ 
மீண்டும்‌ திறக்கப்பட்டன... அவைகளும்‌ போதவில்லை. அப்படி 
பட்ட நிலைமையில்‌, தடையை மீறும்‌ மக்களை தடியடிப்‌ 
பிரயோகம்‌ செய்து கலைப்பதற்கு முயற்சித்தது. தடியடிப்‌ 
பிரயோகம்‌, துப்பாக்கிச்சூடு, பல இசைகளில்‌ துப்பாக்கிகள்‌ 
பொருத்திய கார்களிலிருந்து (Aாா0யாed Cars) சுடுவது, விமானங்‌ 


கனிலிருத்து குண்டுகள்‌ வீசுவது, இதுபோன்ற காட்டுமிராண்டித்‌ 
“தனமான அடக்குமுறைகளின்‌ மூலம்‌ இத்தப்‌ போராட்டத்தை 
நசுக்க பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ முற்பட்டது. 


ஏப்ரல்‌ 1-ம்‌ தேதி முதல்‌ ஜூலை 7-ம்‌ தேதி வரை துப்பாக்கிச்‌ 
சூடு நடந்ததாகவும்‌ அதில்‌ உயிர்‌ நீத்தவர்கள்‌ 101 பேர்‌ எனவும்‌, 
காயமடைந்தவர்கள்‌ 430 பேர்‌ என்றும்‌ மத்திய சர்க்கார்‌ தரப்பில்‌ 
மத்திய சட்டசபையில்‌ அறிவிக்கப்பட்டது. 


நெல்லூரில்‌ ஒருவர்‌ காத்திகுல்லாய்‌ அணிந்ததற்காக ஒரு 
ஆங்கிலேய ஐ. ஸி. எஸ்‌. சப்‌-டிவிசனல்‌ மாஜிஸ்ட்ரேட்‌ ஆறுமாதம்‌ 
சிறைத்‌ தண்டனை விதித்தான்‌. அந்த நபர்‌ இந்தத்‌ தீர்ப்பை 
எதிர்த்து ஹைக்கோர்ட்டுக்கு அப்பீல்‌ செய்தார்‌. அந்தத்‌ தீர்ப்பை 
தியாயப்படுத்துவது அட்வகேட்‌ ஜெனரலின்‌ பொறுப்பு. அன்று 
அட்வகேட்‌ ஜெனரலாக இருந்த டி. ஆர்‌. வெங்கட்ராம சாஸ்திரி 
இவர்‌ காங்கிரஸ்காரரல்ல. அரசியலில்‌ மிதவாத. சர்க்கார்‌ 
தரப்பில்‌ ஆஜராக மறுத்து பதவியை ராஜினாமா செய்தார்‌. அந்த 
அப்பீலை விசாரித்த நீதிபதி பண்டலே ஒழ்க்கோர்ட்டுத்‌ தீர்ப்பை 
ரத்து செய்து காந்தி குல்லாய்‌ அணிவது குற்றமாகாது என்று தீர்ப்‌ 
பனித்தார்‌. 


இவைகளெல்லாம்‌ இந்த இயக்கத்தை அடக்க எவ்வளவு 
பயங்கரமான அடக்குமுறை கையாளப்பட்டது என்பதைக்‌ 


காட்டும்‌. 


ஆனால்‌ எந்த அடக்குமுறையினாலும்‌ மக்களை அடக்கிவிட 
முடியவில்லை. பம்பாயிலும்‌ இன்னும்‌ பல்வேறு தகரங்களிலும்‌ 
தடையுத்தரவுகளை மீறி, ஊர்வலங்களும்‌ ஆர்ப்பாட்டங்களும்‌ 
தடத்தினர்‌. இந்த ஊர்வலங்களுக்குத்‌ தலைமை தாங்கிய 
தலைவர்களைக்‌ கைது செய்த பிறகு, அந்தத்‌ தலைவர்கள்‌ போலீஸ்‌ 
வண்டிகளிலிருந்து கரம்கூப்பி மக்களைக்‌ கலைந்து போகும்படி 
வேண்டிக்கொண்டாலும்‌, மக்கள்‌ அதற்கு செவிசாய்க்கவில்லை. 
தொடர்ந்து ஊர்வலங்களையும்‌, ஆர்ப்பாட்டங்களையும்‌ நடத்திக்‌ 
கொண்டிருந்தனர்‌. பம்பாய்‌ முதலிய தகரங்களில்‌ இந்த ஊர்வலங்‌ 
களில்‌ காங்கிரஸ்‌ கொடிகளும்‌, செங்கொடிகளும்‌ பறந்தன. 


இங்கிலாந்தில்‌ பிரசுரமான “ஸ்பெக்டேட்டா்‌” (Spectator) 
என்ற பத்திரிக்கையில்‌ வெளியான பம்பாய்‌ கடிதத்தில்‌ “இராஜ 
அனுபவமும்‌, ஆயுதம்‌ தாங்கிய போலீசும்‌ இல்லாதிருத்தால்‌ 
பம்பாயிலுள்ள சர்க்கார்‌ ஒரே நானில்‌ கவிழ்ந்திருக்கும்‌. நிர்வாகம்‌ 
காங்ரெசினால்‌ சகல மக்களுடைய ஒப்புதலோடும்‌, ஆதரவோடும்‌ 
எடுத்துக்‌ கொள்ளப்பட்டிருக்கும்‌' என்று .அந்தப்‌ 


பத்திரிக்கையின்‌ ஆங்கிலேய பம்பாய்‌ நிருபர்‌: எழுதியிருந்தார்‌, 
இதேபோன்று கருத்துள்ள செய்திகள்‌ இங்கிலாந்தில்‌ பல 
பத்திரிகைகளில்‌ வெளியாயின. இந்த மக்கள்‌ எழுச்சி இந்தியாவி 
லிருந்த பிரிட்டிஷ்‌ முதலாளிகளையும்‌ வியாபாரிகளையும்‌ நடுங்க 
வைத்தது. பம்பாயில்‌ பிரிட்டிஷ்‌ முதலாளிகளும்‌, இந்திய 
முதலாளிகளும்‌ சேர்ந்து அங்கம்‌ வகிக்கும்‌ மில்‌ முதலாளிகள்‌ சங்கம்‌ 
ஒன்று இருந்தது. அதேபோன்று இரண்டு இனத்திலும்‌ உள்ள 
பெரும்‌ வியாபாரிகள்‌ அங்கம்‌ வகிக்கும்‌ வியாபார சங்கம்‌ ஒன்றும்‌ 
இருந்தது. :அவ்விருசங்கங்களும்‌ ஒருமுகமாக தீர்மானத்தை 
நிறைவேற்றின. பிரிட்டிஷாருக்கு ஏற்பட்ட நடுக்கத்தின்‌ விளைவே 
இது. “டொமினியன்‌ அந்தஸ்தின்‌ அடிப்படையில்‌ இந்தியாவிற்கு 
உடனடியாக சுயாட்சி அளிக்கப்பட வேண்டும்‌' என்பதே அந்தத்‌ 
தீர்மானம்‌. வால்ட்டர்‌ தாம்சன்‌ என்ற பிரிட்டிஷ்‌ கம்‌ பெனியினால்‌ 
நடத்தப்பட்ட பிரபல நாளேடான “டைம்ஸ்‌ ஆப்‌ இந்தியா” 
(இப்பொழுது இந்தப்‌ பத்திரிக்கை “ஜெயின்‌” குடும்பத்தாருக்குச்‌ 
சொந்தம்‌) பார்லிமெண்டரிக்கு (இந்திய பார்லிமெண்ட்‌) 
பொறுப்பான ஒரு சர்க்கார்‌ உடனடியாக மத்தியில்‌ அமைய 
வேண்டும்‌ என்று ஓயாமல்‌ தலையங்கங்கள்‌ மூலமாகவும்‌, பல 
கட்டுரைகள்‌ வாயிலாகவும்‌ வற்புறுத்தியது. அதேபோன்று 
அலகாபாத்திலிருந்து வெளியான அஆங்கிலேயர்களுக்குச்‌ சொந்த 
மான *பயோனியர்‌* என்ற நாளேடும்‌ தலையங்கங்களிலும்‌, 
கட்டுரைகளிலும்‌ வற்புறுத்தியது. “பம்பாய்‌ லைட்‌ ஹார்ஸ்‌” 
(Bombay Light Horse) என்ற படையிலிருந்த ஆங்கிலேய 
அதிகாரி பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ போக்கைக்‌ கண்டித்து எழுதினார்‌. 
சைமன்‌ கமிஷன்‌ கொடுத்த சிபாரிசுகள்‌, இந்தியர்களின்‌ கருத்தில்‌ 
ஏற்றுக்கொள்ளக்‌ கூடியதாக இல்லை என்பதை ஐரோப்பிய 
சங்கத்தின்‌ பம்பாய்‌ களை, ஒரு தீர்மானத்தில்‌ கோடிட்டுக்‌ 
காட்டியது. இதனால்‌ அந்தச்‌ சிபாரிகளை அடிப்படையாகக்‌ கொண்டு 
விவாதிப்பதற்கு, இங்கிலாந்தில்‌ கூடலிருக்கும்‌ வட்டமேஜை மகா 
நாடு பயனளிக்காது என்றும்‌ அந்தக்‌ களை கூறியது. இந்தக்‌ 
காரணத்தைக்‌ காட்டி, அந்தக்‌ களை தனக்கு வட்டமேஜை மகா 
நாட்டில்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ அளித்திருந்த “அழைப்பை ஏற்க 
மறுத்து தனது பிரதிநிதியை வாபஸ்‌ பெற்றுக்கொண்டது. ப 


இவைகளெல்லாம்‌ அன்று பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்கு எதிராக 
மக்களிடம்‌ இருந்த உணர்ச்சியின்‌ அழத்தைத்‌ தெளிவாகக்‌ 


காட்டின. 
நாட்டில்‌ இவ்வளவு கொந்தளிப்பு இருந்த காலத்தில்‌ 


ஆங்கிலேய சங்கத்தின்‌ கூட பிரதிநிதியை வட்டமேஜை 
மாநாட்டுக்கு அனுப்ப மறுக்கும்‌ அளவுக்கு மக்களின்‌ உணர்ச்சி 


91 


இருக்கும்போது, அதற்கு மதிப்புக்‌ கொடுக்காமல்‌ ஐஸ்டிஸ்‌ 
கட்சியானது, ஸர்‌. பன்னீர்‌ செல்வத்தை பிரதிநிதியாக வட்ட 
மேஜைக்கு அனுப்பிவைத்தது. 


இந்த நிலையில்‌, 7930 செப்டம்பர்‌ மாதத்தில்‌ சிறையில்‌ இருந்த 
காங்கரஸ்‌ தலைவர்களுடன்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ சர்தேஜ பகதூர்‌ 
சாப்ரூ, எம்‌. ஆர்‌. ஜெயக்கர்‌ போன்ற மிதவாதத்‌ தலைவர்கள்‌ 
மூலமாக சமரசப்‌ பேச்சுவார்த்தை நடத்தியது. அது தோற்றுப்‌ 
போயிற்று. 


நம்‌இயக்கத்தை அடக்கமுடி யா த நிலைமையில்‌, அடுத்த ஆண்டு 
அதாவது, 1931 ஜனவரி மாதம்‌ மூன்றாவது வாரத்தில்‌ வட்ட 
மேஜை மகாநாட்டில்‌ பிரிட்டிஷ்‌ பிரதம மந்திரி *ராம்சே 
மேக்டனால்டு” (Ramsey Macdonald) சமர்ப்பித்த ஒரு அறிக்கை 
யில்‌ ஈழ்க்கண்டவாறு குறிப்பிட்டார்‌: 


“பிரிட்டிஷ்‌ காமன்‌ வெல்த்திலுள்ள நாடுகளில்‌ எல்லாம்‌ 
டொமினியன்‌ அந்தஸ்து இப்பொழுது இல்லை. இந்த அந்தஸ்து 
இல்லாததற்குக்‌ காரணம்‌ அதனிடம்‌ ஒரே ஒரு குணாம்சம்‌ இல்லை 
என்பதுதான்‌. அதாவது சுயாட்சிக்குத்‌ தேவையான பொறுப்பு, 
கவலைகள்‌, சுமைகள்‌, கஷ்டங்கள்‌, பெருமை, கெளரவம்‌ என்ற 
குணாம்சம்கள்‌ இல்லை. நம்முடைய வட்ட மேஜை மகாநாட்டில்‌ 
உழைப்பினால்‌ இந்தக்‌ குணாம்சம்கள்‌ இந்தியாவுக்குக்கட்ட வேண்டும்‌ 
என்று நான்‌ இறைவனைப்‌ பிரார்த்தித்துக்‌ கொள்வேன்‌? ”. 


இந்த அறிக்கையைக்‌ காங்கிரஸ்‌ ஏற்றுக்கொண்டு, வட்ட 
மேஜையில்‌ கலந்து கொள்ளும்‌ என்று எதிர்பார்த்து, வட்ட 
மேஜை மகாநாடு ஒத்திப்போடப்பட்டது. 


அடுத்த வாரத்தில்‌ (ஜனவரி கடை? வாரத்தில்‌) காந்திஜியும்‌ 
காங்கரஸ்‌ காரியக்கமிட்டி உறுப்பினர்களும்‌ நிபந்தனையின்றி 
விடுதலை செய்யப்பட்டனர்‌. 


அதையடுத்து காங்ரெசின்‌ சார்பாக காந்தஜிக்கும்‌ பிரிட்டிஷ்‌ 
சர்க்காரின்‌ சார்பாக வைஸ்ராய்‌ லார்டு இர்வினுக்குமிடையே 
பேச்சு வார்த்தைகள்‌ நடைபெற்றன. பின்‌ மார்ச்‌ மாதம்‌ முதல்‌ 
வாரத்தில்‌ இருவருக்கும்‌ இடையே ஒப்பந்தம்‌ ஏற்பட்டது. 

இந்தக்‌ காந்தி-இர்வின்‌ஒப்பந் தத்தின்‌ அடிப்படையில்‌, காந்திஜி 
சட்ட மறுப்பு இயக்கத்தைத்‌ தற்காலிகமாக நிறுத்திக்கொண்டார்‌. 

இந்த ஒப்பந்தத்தின்படி, காங்கிரஸ்‌ ஸ்தாபனத்தின்‌ மீது 
விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டது. அது சட்டபூர்வமாக 
செயல்படும்‌ நிலை ஏற்பட்டது. சட்டமறுப்பு இயக்கத்தில்‌ ஈடுபட்டு 


92 


சிறையிலிருக்கும்‌ கை இகன்‌ அனைவரும்‌ விடுதலை செய்யப்பட்டனர்‌. 
அனால்‌ பலாத்கார குற்றங்களுக்காகவும்‌, பலாத்கார.த்தைத்‌ 
தூண்டிய குற்றத்திற்காகவும்‌ தண்டிக்கப்பட்டவர்கள்‌ யாரும்‌ 
விடுதலை செய்யப்படமாட்டார்கள்‌ என்று இந்த ஒப்பந்தத்தில்‌ 
திட்டவட்டமாகக்‌ கூறப்பட்டது. பெஷாவரில்‌ மக்களைச்‌ சுட 
மறுத்ததற்கரக ஆயுள்‌ தண்டனை அனுபவித்து வந்த கூர்க்காப்‌ 
படையினர்‌, எந்த பலாத்காரத்திலும்‌ இறங்கவில்லை. அவர்கள்‌ 
காந்திஜி கூறிய அகிம்சா தத்துவத்தைத்தான்‌ கடைபிடித்தனர்‌. 
ஆயினும்‌ அவர்கள்‌ விடுதலைக்கு, இத்த ஒப்பந்தத்தில்‌ இடமில்லை. 
காந்திஜி அதை வற்புறுத்துவது: ட்டது இருக்கட்டும்‌, இதைப்‌ 
பற்றிய கோரிக்கைகூட எழுப்‌ 


இவ்வாறு செய்ததை காந்திஜி நியாயப்படுத்தவும்‌ செய்தார்‌. 
அதே ஆண்டு சில மாதஜ்களுக்குப்‌ பிறகு வட்ட மேஜை மகா 
நாட்டில்‌ அவர்‌ கலந்துகொள்ள இங்கிலாந்து சென்றிருந்தபோது 
லண்ட சில்‌ *லேமாண்டே' (Lemonde) என்ற பிரபல பிரான்சில்‌ 
பிரசுரமாகும்‌ நாளேட்டின்‌ நிருபர்‌ சார்லஸ்‌ பெத்ராஸ்‌ (Charles 
Petrasch) என்பவருக்கு அளித்த பேட்டியில்‌, இந்தப்‌ பிரச்ச 
வந்தது. அதற்கு காந்திதி கீழ்க்கண்டவாறு தன்‌ நிலையை 
தியாயப்படுத்தினாூர்‌: 


“சூடு என்று மேலதிகாமி கூறும்‌ உத்தரவை மீறும்‌ 
சிப்பாய்‌, அவன்‌ எடுத்துக்கொண்ட சபதத்தை மீறுவதாகும்‌. 
ஆகவே மேலதிகாரிக்கு 8ழ்ப்படியா தவன்‌ கிரிமினல்‌ குற்றத்‌ 
இற்கு உன்ளாகிறான்‌.. அதிகாரிகளையும்‌ சிப்பாய்களையும்‌ 
மேலதிகாரிகளுக்குக்‌ கீழ்ப்‌ படியக்கூடாது என்று நாங்கள்‌ 
கேட்கமுடியாது. ஏனெனில்‌, நான்‌ அதிகாரத்திற்கு வந்தால்‌ 
அனேகமாக இதே அதிகாரிகளையும்‌, சிப்பாய்களையும்‌ பயன்‌ 
படுத்த வேண்டியிருக்கும்‌. மேலதிகாரிகளுக்கு ' 8ழ்ப்படியாமல்‌ 
இருப்பதை நான்‌ கற்றுக்கொடுத்தால்‌, நான்‌அதிகார த்திற்கு 
வரும்பேரது அவர்கள்‌ அதையே செய்வார்கள்‌ என்று நான்‌ 


அஞ்சுகிறேன்‌ '”. 


இரண்டாவது உலக யுத்தத்திற்குப்‌ பிறகு அட்டூழியங்கள்‌ 
புரிந்த நாஜிகள்‌, *நியூரம்பார்க்‌” (14வாளாம்மாஜு எனுமிடத்தில்‌ 
சர்வதேச நீதிமன்றத்தின்‌ முன்‌ குற்றம்‌ சாட்டப்பட்டு விசாரிக்கப்‌ 
பட்டனர்‌. அப்பொழுது அவர்கள்‌ “நாங்கள்‌ குற்றவாளிகள்‌ 
அல்ல” ஏனெனில்‌, மேலதிகாரிகள்‌ உத்தரவைத்தான்‌ நாங்கள்‌ 
நிறைவேற்றினோம்‌. அவர்கள்‌ போடும்‌ உத்தரவை நிறைவேற்று 
வாம்‌ என்று சபதம்‌ ஏற்றிருக்கிறோம்‌' ஏன்று சமா தானம்‌ கூறினர்‌. 


93 


சர்வதேச நீதிமன்றம்‌ இந்தச்‌ சமாதானத்தை திராகரித்ததுச 
மேலதிகாரிகள்‌ போடும்‌ அக்ரெமமான, அதியாயமான, சட்ட 
விரோதமான உத்தரவுகளை சிப்பாய்கள்‌ நிறைவேற்ற வேண்டிய 
இல்லை. அதுமட்டுமல்ல அதை நிறைவேற்றுவது ஒரு குற்றமாகும்‌ 
என்று சர்வதேச நீதிமன்றம்‌ தீர்ப்பனித்துள்ளது. இந்தச்‌ சர்வ 
தேச நீதிமன்றம்‌ அளித்த தீர்ப்புக்கு, காந்திதி மேலே கூறியுள்ள. 
சமாதானம்‌ முற்றிலும்‌ முரணானது என்பது வெளிப்படை. 


இதேபோன்று தாக்கு தண்டனை அளிக்கப்பட்டு, தூக்கு மேடை 
வில்‌ ஏறுவதற்குக்‌ காத்துக்‌ கொண்டிருந்த பகத்சிங்‌, அவருடைய 
சகாக்கள்‌ ஆகியோருடைய விடுதலையையும்‌ காத்‌ இஜி கோரவில்லை. 


இத்த ஒப்பந்தத்தின்படி, வட்டமேஜை மகாநாட்டில்‌ 
காங்கிரஸ்‌ கலந்து கொள்வது என்று ஒப்புக்‌ கொள்ளப்பட்டது, 


1929 டிசம்பர்‌ 31-1930 ஜனவரி 1 நன்னிரவு ரவி நதிக்கரை 
யில்‌ காங்கரஸ்‌ மகாசபை நிறைவேற்றிய பூரண சுதந்திரக்‌ 
கோரிக்கை கப்பலேறியது. அதேபோன்று 1930 ஐனவர்‌ 26-ந்‌ 
தேதி நாடெங்கிலும்‌ மக்கள்‌ பூரண சுதத்திரத்திற்காக எடுத்துக்‌ 
கொண்ட சபதமும்‌, கப்பலேறியது. 


மேற்கூறிய அறிக்கையில்‌, பிரிட்டிஷ்‌ பிரதம மத்திரி வட்ட 
மேஜை மகாநாட்டின்‌ இறுதியில்‌ இந்தியாவுக்கு டொமினியன்‌ 
அந்தஸ்து அளிக்கப்படும்‌ என்று வாக்குறுதி ஒன்றும்‌ அளிக்க வில்லை. 
அது செய்யப்படும்‌ முயற்சிகளின்‌ விளைவாக அந்த அத்தஸ்துக்கு 
வேண்டிய யோக்கெயெதாம்சம்‌ இந்தியாவுக்கு ஏற்பட வேண்டும்‌ 
என்று கடவுளைப்‌ பிரார்த்திப்பதாக மட்டும்‌ கூறினார்‌. 


டொமினியன்‌ அந்தஸ்து ஒரு புறம்‌ இருக்கட்டும்‌. போராட்‌ 
டத்தைத்‌ துவக்குவதற்கு முன்‌ காந்திஜி வைத்த கோரிக்கைகளில்‌ 
ஒன்றுகூட காத்தி-இர்வின்‌ ஒப்பந்தத்தில்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்‌ 
படவில்லை. உப்பு வரியைக்கூட சர்க்கார்‌ நீக்கவில்லை. கடலோரப்‌ 
பகுஇயில்‌ உள்ள மக்கள்‌ தங்களுடைய உபயோகத்திற்காக தலையில்‌ 
ஒரு சுமை உப்பை வரி கொடுக்காமல்‌ வீட்டிற்கு எடுத்துச்‌ செல்ல 
லாம்‌ என்று அனுமதிக்கும்‌ ஒரு சிறு சலுகையைத்‌ தவிர, வேறு 
ஒன்றும்‌ அத்த ஒப்பத்தத்தில்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்படவில்லை, 


ஆயினும்‌ காத்திஜியும்‌, மற்ற தலைவர்களும்‌, டொமினியன்‌ 
அத்தஸ்இிற்கான தகுதி இந்தியாவுக்கு ஏற்பட வேண்டும்‌ என்று 
கடவுளைப்‌ பிரார்த்திப்பதாக ராம்சேமேக்டனால்டு கூறினானே 
அந்தப்‌ பிரார்த்தனை வலையில்‌ வீழ்ந்து, வட்டமேஜை மகா 


நாட்டில்‌ கலத்து கொள்ள ஏற்றுக்‌ கொண்டு, இந்த ஒப்பந்தத்தைச்‌ 
செய்தனர்‌. 

ஆரம்பத்தில்‌ மக்களுக்கு மிக்க ம௫ழ்ச்சி, உலகத்திலேயே மிகப்‌ 
பெரிய வலிமை வாய்ந்த பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்ய அரசு காங்கரஸ்‌ 
ஸ்தாபனத்தைச்‌ சட்ட விரோதமாக்கி இயக்கத்தை நசுக்கிவிட 
முயற்சி செய்து, அது முடியாமல்‌ போகவே இயக்கத்தின்‌ தலைவர்‌ : 
காந்திஜியோடு பேச்சுவார்த்தை நடத்தும்படி நிர்பந்திக்கப்‌ 
பட்டதையும்‌, கடைசியில்‌ அவருடன்‌ எழுத்துப்‌ பூர்வமாக 
ஒப்பந்தம்‌ செய்துகொள்ள வேண்டி வந்ததையும்‌ கண்டு மக்கள்‌ 
பூரித்துப்போயினர்‌. 


ஆனால்‌ ஒப்பந்தத்தின்‌ ஷரத்துக்கை மெல்ல மெல்ல மக்கள்‌. 
புரிந்து கொண்டவுடன்‌ அவர்களுக்கு பெரும்‌ ஏமாற்றம்‌ ஏற்பட்டது, 
அரசியல்‌ உணர்வு இன்னும்‌ மேலோங்கிய மக்களிடத்திலும்‌ இடது 
சாரி மனோபாவம்‌ கொண்டவர்களிடத்திலும்‌, வாலிபர்களிடத்‌ 
இலும்‌, கோபமும்‌ ஆத்திரமும்‌ ஏற்பட்டன. 


இந்த ஒப்பந்தத்திற்கு காங்கரஸ்‌ மகாசபையில்‌ அங்க 
காரத்தைப்‌ பெறுவதற்காக, அவசர அவசரமாக காங்கிரஸ்‌ 
மகாசபை மாநாடு மார்ச்‌ மாதக்‌ கடைசரிபில்‌ கராச்சியில்‌ கூட்டப்‌ 
பட்டது. 


அந்த மாநாடு கூடுவதற்கு சில நாட்களுக்கு முன்‌ வைஸ்ராய்‌ 
லார்டு இர்வின்‌ டில்லியிலிருந்து பம்பாய்க்கு விசேஷ ரயிலில்‌ 
பிரயாணம்‌ செய்தார்‌. அந்த வண்டியைத்‌ தகர்ப்பதற்காக ரயில்‌ 
பாதையில்‌ ஒரு விசேஷ குண்டு வைக்கப்பட்டிருந்தது. இரயில்‌ 
வருவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்னதாகவே அந்த குண்டு 
வெடித்ததினால்‌ வைஸ்ராய்‌ உயிர்த்‌ தப்பினார்‌. 


கராச்சி மகாநாட்டில்‌ இது அகிம்சைக்கு அப்பாற்பட்டது 
என்று கூறி, இதைக்‌ கண்டித்து வைஸ்ராய்‌ உயிர்‌ தப்பியதற்கு 
அவரை வாழ்த்தி ஒரு தீர்மானத்தைக்‌ காந்திஜி முன்மொழிந்தார்‌. 


என்போன்ற வாலிபர்களுக்கு இதைக்‌ கண்டு ஆத்திரம்‌. 
-*வைஸ்ராய்‌ சுடப்பட்டால்‌ என்ன? தெரு நாய்‌ சுடப்பட்டால்‌ 
என்ன? அதைப்‌ பற்றி காங்கிரசுக்கு என்ன கவலை”? (Where does 
the Indian National Congress come if the Viceroy Shot at or a 
Street dog Shot at.)என்று நான்‌ அந்தத்‌ தீர்மானத்தை எதிர்த்துப்‌ 
பேசி, எங்களது உணர்ச்சிகளை பலத்த, கரகோஷத்தினரிடையே 
வெளிப்படுத்‌ தினோம்‌. 


93 


காந்தி-இர்வின்‌ ஒப்பந்தத்தில்‌ பகத்சிங்கைத்‌ தூக்குமேடைக்கு 
அனுப்புவதில்லை என்ற ஷரத்து இல்லாதது, கார்வாலி சிப்பாய்‌ 
களுக்கு விடுதலைக்கு ஏற்பாடில்லை ஆகியவை பற்றி, எங்களுக்கு 
இருந்த ஆத்திரத்தை வெளிப்படுத்தினோம்‌. வெற்றி மிதமிதப்பில்‌ 
பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ கராச்சியில்‌ காங்கரஸ்‌ மகாசபை கூடும்‌ 
இனத்தன்றுதான்‌ பகத்சிங்கையும்‌ அவருடைய சகாக்களையும்‌ 
தூக்கிலிட்டனர்‌. 


வாலிபர்களிடமும்‌, மற்றும்‌ பிரதிநிதிகள்‌ பலரிடமும்‌ இருந்த 
உணர்வைத்‌ தலைமை புரிந்து கொண்டது. இதனால்‌ இந்த ஒப்பந்தத்‌ 
திற்கு அங்கீகாரம்‌ அளிக்கும்‌ தீர்மானத்தைக்‌ காந்திஜி முன்‌ 
மொழியவில்லை. அந்தப்‌ பொறுப்பு இடதுசாரி தேசிய வாதிகளில்‌ 
முன்‌ வரிசைத்‌ தலைவர்களில்‌ ஒருவராகக்‌ கருதப்பட்ட பண்டிட்‌ 
ஜவகர்லால்‌ நேருவிடம்‌ ஒப்படைக்கப்பட்டது. 


பண்டிட்‌ ஜி அந்தத்‌ தீர்மானத்தை முன்‌ மொழிந்து, அதை 
மாநாடு ஏற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று கூறி நிகழ்த்திய உரை 
யில்‌ மகிழ்ச்சியோ, உற்சாகமோ, இல்லை. மாறாக, 


“ஏன்‌ மனதிற்குள்ளே அலைமோதல்கள்‌ இல்லாமல்‌, 
உடல்‌ வேதனை இல்லாமல்‌ இந்தத்‌ தீர்மானத்தை முன்‌ 
மொழிய நான்‌ வரவில்லை” ' , 

என்று தன்‌ உரையைத்‌ துவக்கினார்‌, 


“மேலும்‌ இதற்காகவா (இந்த ஒப்பந்தத்திற்காகவா) 
நமது மக்கள்‌ கடந்த ஓராண்டில்‌ செப்புதற்கரிய வீரதீரச்‌ 
செயல்களில்‌ ஈடுபட்டனர்‌? நம்முடைய வீரதீர பிரதாபச்‌ 
சொற்களும்‌, செயல்களும்‌ இப்படியா முடிய வேண்டும்‌ ?' ? 

என்று கேட்டார்‌. இந்தச்‌ சொற்பொழிவு இந்த ஒப்பந்தத்தை 
ஆதரிக்கும்‌ சொற்பொழிவாகும்‌. 


“ஆயினும்‌ முடிந்துபோன இந்த ஒப்பந்தத்தைப்‌ பற்றி 
என்னுடைய ஆட்சேபணையைத்‌ தெரிவிப்பது என்னுடைய சுய 
கெளரவத்தைக்‌ காப்பாற்றுவதாகத்தான்‌ இருக்கும்‌” £ 


என்று கூறி இந்த ஒப்பந்தத்திற்கு அங்கோரம்‌ அளிக்க வேண்டும்‌ 
என்று கூறினார்‌. இடதுசாரி தேசியவாதிகளின்‌ மற்றொரு 
மாபெரும்‌ தலைவர்‌ சுபாஸ்சந்திரபோசும்‌ ஒப்பந்தத்தைக்‌ கடுமை 
யாக விமர்‌சித்தார்‌. ஆயினும்‌ கடைசியில்‌ , 


“இந்த மாதாட்டில்‌ இந்த ஒப்பந்தத்தை எதிர்ப்பது 
சாத்தியமில்லை. ஏனெனில்‌, அப்படிச்‌ செய்வது தேயெ 


ஒற்றுமையைச்‌ சீர்குலைத்துவிடுவதாகும்‌” ” 
என்று கூறினார்‌. 


ஒரு இளம்‌ வாலிபப்‌ பிரதிதிதி, காந்திஜியைத்‌ தவிர வேறு 
யாராவது இந்த ஒப்பந்தத்தைச்‌ செய்திருந்தால்‌ அவர்‌ கடலில்‌ 
தூக்கி எறியப்பட்டிருப்பார்‌ என்று கூறினார்‌. 


ஆயினும்‌ இடதுசாரி பெரும்‌ தலைவர்கள்‌ ஆட்சேபணைகள்‌ பல 
தெரிவித்தபோதிலும்‌, இறுதியில்‌ தேயெஒற்றுமை என்ற பெயரால்‌ 
இதை ஒப்புக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று மன்றாடிக்‌ கேட்டுக்‌ 
கொள்ளும்‌ நிலைமையில்‌, இதை எதிர்க்கும்‌ துடிதுடிப்பான இளைஞர்‌ 
களும்‌ இடதுசாரி தேயெவாதிகளும்‌ மற்றுமுள்ளவர்களும்‌ தலை 
வெட்டப்பட்ட முண்டங்கள்‌ மாதிரி உட்கார்ந்திருந்தனர்‌. 
ஒப்புதல்‌ தீர்மானத்தை, யாரும்‌ எதிர்த்து ஓட்டுப்‌ போடாமல்‌ 
நிறைவேறியது. அது நிறைவேறும்போது கர்கோஷமோ, ஆர 
வாரமோ கிடையாது. மனச்‌ சோர்வும்‌, வேண்டா வெறுப்பும்‌ 
அந்த மெளனத்தில்‌ வெளியாயிற்று. 


காந்திஜி, பூரண சுதந்திரம்‌ இந்தியாவின்‌ இலட்சியம்‌ என்று 
காங்கிரஸ்‌ ம்காசபை அறிவித்ததை எதிர்த்தது, பிறகு அடுத்த 
ஒராண்டுக்குள்‌ டொமினியன்‌ அத்தஸ்து கொடுத்தால்‌ ஏற்றுக்‌ 
கொள்வது என்ற சாகசத்தில்‌ இறங்கியது; அது கிடைக்காமற்‌ 
போகவே அடுத்த ஆண்டில்‌ லாகூரில்‌ பூரண சுதந்திரக்‌ தீர்மானம்‌ 
நிறைவேற்றப்பட்டபிறகு, வெகுஜனப்‌ போராட்டத்திற்கு தலைமை 
தாங்கும்‌ பொறுப்பை ஏற்றுக்‌ கொண்டது, அதற்குப்‌ பிறகு 
77 கோரிக்கைகளடங்கிய ஒரு இட்டத்தை வைத்து அதை ஏற்றுக்‌ 
கொண்டால்‌ சுயராலஜ்யத்தின்‌ சாரம்‌ கிடைத்துவிட்டது என்று, 
தான்‌ கருதுவதாக வைஸ்ராய்க்கு எழுதியது; அதுவும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்படாத நிலையில்‌ சட்டமறுப்புப்‌ போராட்டத்தை 
ஆரம்பிக்க வேண்டிய நிர்பந்த நிலை ஏற்பட்டபோது, உப்புச்‌ சட்‌ 
டத்தைமீறுவது என்ற போராட்ட வடிவத்தைத்‌ தேர்ந்தெடுத்தது; 
ஹர்த்தால்‌, பொதுக்கூட்டங்கள்‌, ஊர்வலங்கள்‌ முதலிய ஆர்ப்‌ 
பாட்டங்களுக்கு அறைகூவாமல்‌ இருந்தது; மக்களுடைய எழுச்சி 
என்றும்‌ கண்டிராத வகையில்‌ இருந்தபோதும்‌ எந்த வாக்குறுதியும்‌ 
கிடைக்காமல்‌ எந்தக்‌ கோரிக்கையும்‌ நிறைவேறாமல்‌, வட்ட மேஜை 
கம்காநாட்டில்‌ கலந்து கொள்ள ஒப்புக்கொள்ளும்‌ ஒப்பந்த த்தைச்‌ 
செய்தது; ஆகிய இவை எல்லாம்‌ காங்கிரஸ்‌ தலைமையின்‌ வர்க்கத்‌ 
தன்மையைத்‌ தெளிவாக்க. 

விடுதலை இயக்கம்‌ இவ்வளவு பலமாக ஒங்கி வளர்ந்தபோது 


நாட்டின்‌ அரசியல்‌ பொருளா தார நிலைமையில்‌ ஐஸ்‌ டிஸ்‌ கட்டியின்‌ 
நிலை ன்னை? என்பதே பிரதானமான பிரச்சினை. 


97 


1929 முதல்‌ ஏற்பட்ட பிரம்மாண்டமான பொருளாதார 
நெருக்கடி ஏற்கனவே விவரிக்கப்பட்டுள்ளது. அந்த நெருக்கடியில்‌ 
நாசமான அனைவரும்‌ அனேகமாக பார்ப்பனர்‌ அல்லாத விவசாயக்‌ 
குடி மக்களே. விவசாயப்‌ பொருட்கள்‌ ஒன்றுக்குக்‌ காலாக வீழ்ச்சி 
அடைந்து விட்டதினால்‌, ஐமீன்தாருக்குக்‌ கொடுக்க வேண்டிய 
இஸ்தி பணத்தைக்‌ கொடுப்பதற்கு, விளைந்தது பூராவையும்‌ விற்றா 
லும்‌ போதவில்லை. அதே போன்று பெருநிலச்சுவன்‌ தர்ர்களுக்கு 
பணக்‌ குத்தகையைச்‌ செலுத்தும்‌ விவசாயிகளின்‌ கதியும்‌ அதுவே. 
அதற்கு முந்திய வருடத்தில்‌ 50 ரூபாய்‌ கடன்செலுத்த வேண்டிய 
விவசாவி, கலம்‌ ரூ.3 வீதம்‌ 16 கலம்‌ நெல்லை விற்றால்‌ போதும்‌. 
அதே விவசாயி பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டபிறகு, கலம்‌ 
75 பைசா வீதத்தில்‌ அதே 50- ரூபாய்‌ செலுத்துவதற்கு 65 கலம்‌ 
நெல்‌ விற்றாக வேண்டும்‌. இந்த நிலையில்‌ கடனையும்‌, வட்டியையும்‌ 
செலுத்த முடியாமலிருந்த பல்லாயிரக்கணக்கான சிறு, நடுத்தர 
விவசாயிகள்மீது வழக்குப்‌ போடப்பட்டு, அவர்களின்‌ நிலங்களை 
பெரு நிலச்சுவான்‌ தார்களும்‌ லேவாதேவிக்காரர்களும்‌, ஐமீன்தார்‌ 
களும்‌ சட்டப்பூர்வமாகப்‌ பிடுங்கிக்‌ கொண்டனர்‌. 


இந்தக்குத்தகைகாரர்கள்‌ அனேகமாக எல்லோரும்‌ பிராமணர்‌ 
அல்லா தவரே. 


இவர்களுடைய நனைப்‌ பாதுகாப்பதாகச்‌ சொல்லிக்கொண்டு 
மந்திரிப்‌ பதவியில்‌ இருந்த ஐஸ்டிஸ்‌ கட்டுத்‌ தலைவர்கள்‌ ஒன்றும்‌ 
செய்யவில்லை. சர்க்காருக்குக்‌ கொடுக்க வேண்டிய கிஸ்தியோ, நிலச்‌ 
சுவான்தார்களுக்கு கொடுக்க வேண்டிய குத்தகையோ, ஜமீன்தார்‌ 
களுக்கு கொடுக்க வேண்டிய கிஸ்தியோ, லேவாதேவிக்காரர்‌ 
களுக்கு கொடுக்க வேண்டிய கடனையோ ரத்து செய்யவுமில்லை; 
குறைக்கவுமில்லை; ஒத்திவைக்கவுமில்லை. 


பார்ப்பனரல்லாத மக்களின்‌ நலன்களைக்‌ காப்பதற்காக, 
துவக்கப்பட்ட கட்டி என்று கூறிய, ஐஸ்டிஸ்‌ கட்சியின்‌ பார்ப்பன 
ரல்லாத மந்திரிமார்கள்‌, அந்தப்பார்ப்பனரல்லா த குடிமக்களுக்குச்‌ 
செய்த மாபெரும்‌ சேவை இதுதான்‌. 


இது எதைக்‌ காட்டுறெது? பார்ப்பனர்‌ அல்லாதாரின்‌ நலம்‌ 
காப்பதாக பறைசாற்றிய ஐஸ்டிஸ்‌ கட்சியின்‌ தலைவர்கள்‌, உண்மை 
யில்‌ ஐமீன்தார்கள்‌, நிலப்பிரபுக்கள்‌, ஆகியோரின்‌ நலன்களைக்‌ 
காப்பதற்காகத்‌ தான்‌ ஐஸ்டிஸ்‌ கட்சியைத்‌ துவக்கினார்கள்‌ என்பது 
தெளிவாகவில்லையா ? 


"1930-ம்‌ ஆண்டு மேலே விவரிக்கப்பட்டுள்ள அளவு பயங்கர 
மான" அடக்குமுறைக்கு உள்ளானபோது, விடுதலை வேட்கையில்‌ 


98 


மக்கள்‌ அவ்வளவு துன்பங்களையும்‌ புன்னகையோடு ஏற்றபோ திலும்‌, 
மக்கள்‌ எழுச்சி காட்டாற்று வெள்ளம்போல்‌ நாடு பூராவிலும்‌ 
ஓடிக்‌ கொண்டிருந்த இந்த ஆண்டில்‌, ஐஸ்டிஸ்‌ கட்சி “என்ன 
செய்தது? 


தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதிகளில்‌ பெரியஅளவு தோற்றுப்‌ 
போன போதிலும்‌-—அதாவது, மக்களால்‌ நிராகரிக்கப்பட்ட 
போதலும்‌ கதேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில்‌ சிறுபான்மையாக 
இருந்த ஜஸ்டிஸ்‌ கட்சித்‌ தலைவர்கள்‌, பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ நியமனம்‌ 
செய்த உறுப்பினர்களோடு சேர்ந்து, மந்திரிசயையை அமைத்தது 
ஏற்கனவே விவரிக்கப்பட்டுள்ளது. அந்த தலைவர்கள்‌ மந்திரிசபை 
யில்‌ ஓட்டிக்கொண்டுசுதந்திரஇயக்கத்தில்‌ பங்கெடுத்துக்கொள்ளும்‌ 
மக்களைச்‌ சிறையில்‌அடைத்து வாட்டுவது, தடிகொண்டு தாக்குவது 
துப்பாக்கிப்‌ பிரயோகம்‌ செய்வது, காத்தி குல்லாய்‌ அணிந்தாலே 
சிறைக்கு அனுப்புவது ஆயெ சகல அடக்கு முறைகளுக்கும்‌ உடத்‌ 
தையாக இருந்தனர்‌. அமைதியாக, பலாத்காரம்‌ இல்லாமல்‌, 
சட்டத்தை மீறினால்‌, அவர்களைத்‌ தண்டித்து சிறைக்கு அனுப்புவது 
தான்‌ சட்டம்‌. சிறைச்சாலைகளிலே இடமில்லாமல்‌ போன பிறகு 
அமைதியாக, எவ்வித பலாத்காரமும்‌ இல்லாமல்‌ அன்னியத்‌ துணிக்‌ 
கடைகள்முன்‌, கள்ளுக்கடைகள்முன்‌ மறியல்‌ செய்யும்‌ தொண்டர்‌ 
களைத்‌ தடிகொண்டு தாக்கும்முறை முதன்முதலாக இந்த நாட்டில்‌ 
சென்னை மாகாணத்தில்‌ தான்‌ துவக்கப்பட்டது. அன்று ஐஸ்டிஸ்‌ 
கட்சி மந்திரிசபையில்‌, நீதி மற்றும்‌ சிறை மந்திரியாக இருத்த சர்‌. 
என்‌. கிருஷ்ணன்‌ நாயரின்‌ உத்தரவின்‌ பேரில்‌ இந்த அடக்கு முறை 
துவக்கப்பட்டது. 


இந்தக்கொடுமைகளை, அன்றுநேரில்பார்‌ த்தவர்களுக்குத்‌ தான்‌ 
நன்கு தெரியும்‌. உதாரணமாக சென்னை பெரம்புக்கடைத்‌ தெரு 
வில்‌ (சென்னை மருத்துவக்‌ கல்லூரியிலிருந்து பூக்கடை காவல்‌ 
நிலையம்‌ வரையில்‌ இருக்கும்‌ ரோடு) உள்ள கிஷன்சந்த்செல்லாராம்‌ 
கடை அன்னியத்‌ துணிகளை விற்றுக்‌ கொண்டிருந்த பிரபலமான 
கடை. அந்தக்‌ கடைக்கு முன்‌, ஒன்று அல்லது இரண்டு தொண்‌ 
டர்கள்‌ காந்தி குல்லாய்‌ அணிந்து, கடைக்கு முன்‌ நின்று மறியல்‌ 
செய்வார்கள்‌. அதாவது, அந்தக்‌ கடைக்குப்‌: போகக்கூடியவா்‌ 
களைப்‌ பார்த்து கரம்‌ கூப்பி அன்னியத்‌ துணியை வாங்காதீர்கள்‌. 
சுதேசித்‌ துணியை வாங்குங்கள்‌ என்று மன்றாடிக்‌ கேட்டுக்‌ கொள்‌ 
வார்கள்‌. 

அவர்கள்‌ போய்‌ அங்கு நின்ற சில நதிமிடங்களுக்‌ கெல்லாம்‌ 


அருகில்‌ உள்ள பூக்கடைக்காவல்‌ நிலையத்திலிருந்து “ஸ்லாமா்‌” 
என்‌ ஐ பெயருள்ள ஒரு ஆங்கலோ-இந்திய சார்ஜெண்டின்‌ தலைமை 


யில்‌ 5,6 தடி ஏந்திய சிறு போலீஸ்காரர்கள்‌ படை வரும்‌. அந்த 
ஆங்கலோ-இந்திய சார்ஜெண்ட்‌, ஆங்கிலத்தில்‌ அந்த . இருவரை 
அல்லது ஒரு தொண்டரை, “நீங்கள்‌ சட்ட விரோதமாக கூடி 
உள்ளீர்கள்‌; இரண்டு நிமிடங்களுக்குள்‌ கலைந்து போங்கள்‌”' என்று 
கூறிவிட்டுகைக்‌ கெடிகாரத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டு, “டிஸ்‌-பர்ஸ்‌' , 
டிஸ்‌-பர்ஸ்‌” (Di5றerse) (அதாவது, கலைந்து செல்லுங்கள்‌ என்று 
அர்த்தம்‌) இரண்டு நிமிடங்கள்‌ சொல்லிக்‌ கொண்டிருப்பான்‌. 
தொண்டர்கள்‌ அசையாது நிற்பார்கள்‌. 


இரண்டு நிமிடங்கள்‌ கழிந்தவுடன்‌ “சார்ஜ்‌' (Charஜe) என்று 
கத்துவான்‌. உடனே அந்தப்‌ போலீஸ்காரர்கள்‌, அந்தத்தொண்டர்‌ 
கள்‌ மயக்கமுற்று ழே. விழும்‌ வரையில்‌, தடி கொண்டு அவர்களை தீ 
தாக்குவார்கள்‌. மயக்கமுற்று அவர்கள்‌ 8ழே விழுந்த பிறகு, 
அவர்களை அங்கேயே போட்டுவிட்டு, போலீஸ்‌ ஸ்டேஷனுக்கு த்‌ 
திரும்பிவிடுவார்கள்‌. 


பிறகு, வேறு சில. காங்கரஸ்‌ தொண்டர்கள்‌,அவர்களை ரிக்ஷா 
வில்‌ ஏற்றி டாக்டர்களிடம்‌ சென்று சிகிச்சை செய்விப்பார்கள்‌ 
இந்தத்‌ தொண்டர்களுக்கு, சிச்சை செய்வதற்கு அன்று ஏராள 
மான டாக்டர்கள்‌ முன்‌ வந்தார்கள்‌. 


ஜஸ்டிஸ்‌ கட்சி மந்திரிகள்‌ கட்டவிழ்த்து விட்ட, இப்படிப்பட்ட 
அநாகரீகமான அடக்குமுறைக்குள்ளானவர்கள்‌ பல்லாயிரக்கணக்‌ 
கான இந்தத்‌ தொண்டர்கள்‌ 100-க்கு 95 சதமானம்‌ பிராமணர்‌ 
அல்லாதவரே. அவர்களைத்‌ தடி கொண்டு தாக்கி, மண்டையைப்‌ 
பிளந்து, படுகாயப்படுத்‌ இியதெல்லாம்‌ பிராமணர்‌ அல்லாதாரின்‌ 
நலன்‌ காத்திடவா? ஒருக்காலும்‌ இல்லை. பிரிட்டிஷ்‌ ஆட்சி இந்த 
நாட்டில்‌ நீடித்து இருப்பதற்காக, எந்த அநாகரீகச்‌ செயலையும்‌ 
புரிவதற்கு ஐஸ்டிஸ்‌ கட்டுத்‌ தலைவர்கள்‌ தயாராய்‌ இருந்தார்கள்‌ 
என்பதற்கு இவை சான்றுகளாகும்‌. 


அன்று சிறைப்படுத்தப்பட்ட தொண்டர்களை 100-க்கு 99 சத, 
மானம்‌ “ச: வகுப்புக்‌ கைதஇகனாகவே நடத்தினர்‌. அவர்களுக்குச்‌ 
சிறையில்‌ கொடுக்கப்பட்ட உணவு கேழ்வரகு, கேப்பைச்கஞ்ச, 
அரிசிக்‌ கஞ்சி, கேழ்வரகு மொத்தை அல்லது சோறு, அதோடுகூட 
ஒரு குழம்பு. இவர்களுக்கு மோர்‌ கொடுக்க வேண்டும்‌ என்ற 
கோரிக்கை எழுப்பப்பட்டது. 


அன்று ஜஸ்டிஸ்‌ கட்சி மத்திரி சபையில்‌ நீதி, சிறை இலாகாக்‌ 
கனின்‌ மந்திரியாக இருந்த சர்‌. எம்‌. ருஷ்ணன்‌ நாயர்‌ இந்தக்‌ 


100 


கோரிக்கையை "நிராகரித்தார்‌. £௭ வகுப்புக்‌ கைதிகளாக இருத்த; 
தொண்டர்கள்‌ மோர்‌ சாப்பிடும்‌ பழக்கமில்லை என்று அவர்‌ கூறி 
னார்‌. இதுவும்‌ பிராமணர்‌ அல்லாதார்‌ தலன்‌ காக்க எடுத்‌ கு 


நடவடிக்கை போலும்‌. 

தேசிய இயக்கத்தின்‌ அடுத்த கட்டம்‌ எப்படி இருத்தது, அதில்‌ 
ஜஸ்டிஸ்‌ கட்சியின்‌ பாத்திரம்‌ என்ன என்பதை அடுத்துப்‌ பார்க்க 
வேண்டும்‌. 


ஜஸ்டிஸ்‌ கட்சி வேறு! 
பெரியார்‌ இயக்கம்‌ வேறு! 


கராச்சி காங்இரசில்‌, வட்டமேஜை மகாநாட்டில்‌ கலந்து 
கொள்வது என்றும்‌ அத ற்கு. காந்திஜி, காங்கிரசின்‌ ஏகப்‌ பிரதிநிதி 
காஃப்‌ போவது என்றும்‌, ப்பின்றி தீர்மானம்‌ நிறைவேறிய 
போதிலும்‌ எண்ணற்ற க்‌ சங்க மகாநாடுகளிலும்‌, தொழிற்‌ 
சங்கங்கள்‌ நடத்திய பொதுக்‌ கூட்டல்களிலும்‌,இந்த வட்டமேஜை 
மகாநாட்டில்‌ காத்திஜி கலந்து கொள்வதை எதிர்த்து தீர்மானங்‌ 
கள்‌ , நிறைவேற்றப்பட்டன. இந்த கர்த்‌தி-இர்வின்‌ ஒப்பந்தம்‌ 
மக்களின்‌ ஆதரவைப்பெறவில்லை' (1 has not Popular Sanction) 
என்று பண்டிட்‌ ஜவகர்லால்‌ நேருவே தன்னுடைய சுயசரிதையில்‌ 
ஒப்புக்‌ கொண்டிருக்கிறார்‌. பம்பாயிலிருந்து காந்திஜி கப்பல்‌ 
மூலமாக இலண்டனுக்குப்‌ புறப்பட்டபோது (அந்தக்‌ காலத்தில்‌ 
விமானப்‌ போக்குவரத்து டையாது). துறைமுகத்திற்கு வெளியே 
50,000-க்கும்‌ மேற்பட்ட தொழிலாளிகள்‌ கூடி, “காந்திஜி, லண்ட 
வுக்குப்‌ போகாதே!" என்று வானதிரகோஷமிட்டு, ஆர்ப்பாட்டம்‌ 
செய்தனர்‌. இந்த ஆர்ப்பாட்டத்தைப்‌ பற்றி இலண்டனில்‌ வெளி 
யாகும்‌, “டைம்ஸ்‌” (11026) என்ற பிரபல ஆங்கில நாளேடு, 
காத்திஜிக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தை 
2 ஆண்டுகளுக்கு முன்‌ கற்பனைகூட செய்திருக்க முடியாது என்று 
எழுதியது. 


வட்டமேஜை மகாநாட்டில்‌ நடந்த கேலிக்கூத்தைப்பற்றி 
இங்கு விவரிக்காமல்‌ இருப்பதே நல்லது. 


இலண்டனிலிருந்து காந்திஜி வெறும்‌ கையோடு திரும்பினார்‌. 
மீண்டும்‌ போராட்டத்தைத்‌ துவக்க வேண்டியிருக்காது என்று 
அவர்‌ கனவு கண்டார்‌. வரும்‌ வழியில்‌ “போர்ட்‌ செயிட்‌” என்ற 
துறைமுகத்தில்‌ கப்பல்‌ நின்றபோது, அங்கிருந்து பிரிட்டிஷ்‌ சர்க்‌ 
காருக்கு ஒரு தந்தி அனுப்பினார்‌. இந்தியாவில்‌ சமாதானத்தை 
நிலைதாட்டுவதற்காக அவர்‌ சகல முயற்சிகளிலும்‌ முழு மூச்சுடன்‌ 
இறங்கப்‌ போவதாகக்‌ கூறினார்‌. அதற்காக வேண்டி பம்பாயில்‌ 
இறங்கியவுடன்‌, காங்கிரஸ்‌ காரியக்‌ கமிட்டியின்‌ முன்‌ வைக்க நகல்‌ 
தீர்மானம்‌ ஒன்றைக்‌ கப்பலிலேயே தயாரித்தார்‌. 


அனல்‌ எதிரியின்‌ சாகசத்தையோ மக்களின்‌ உணர்வையோ 
அவர்‌ கணக்கில்‌ எடுத்துக்‌ கொண்டதாகத்‌ தெரியவில்லை. அவர்‌ 


102 


வட்டமேஜை மாநாட்டில்‌ கலந்து கொண்டிருக்கும்‌ போதே, இரு. 
தரப்பாரும்‌ ஒருவரை .ஒருவர்‌ தாக்கக்கூடாது என்ற போர்‌ நிறுத்த 
(Tce) காந்தி-இர்வின்‌ ஒப்பந்தம்‌, அமுலில்‌ இருக்கும்போதே 

பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ அடக்குமுறையை நிறுத்தவில்லை. நூற்றுக்கணக்‌ 
கான இடதுசாரி ஊழியர்கள்மிது, வழக்குகள்‌ ஜோடனை செய்து 
அவர்களைச்‌ சிறையில்‌ அடைத்தது பிரிட்டிஷ்‌ ஆட்சி. காந்திஜி 
பம்பாய்‌ துறைமுகத்தில்‌ இறங்குவதற்கு மூன்று நாட்களுக்குமுன்‌ 
“எல்லைப்புற காந்தி” என்று மக்களால்‌ அன்போடு அழைக்கப்படும்‌, 

காங்ரெசின்‌ காரியக்‌ கமிட்டி உறுப்பினர்‌ கான்‌ அப்துல்‌ கபார்‌ 

கானை கைது செய்து, விசாரணையின்றி சிறையில்‌ அடைத்தது. 

சுபாஷ்‌ சந்திரபோசையும்‌ அவ்வாறே கைது செய்து சிறையில்‌ 
அடைத்தது. காந்திஜி பம்பாயில்‌ இறங்கியவுடன்‌ : காங்கிரஸ்‌ 

காரியக்‌ கமிட்டி கூடுவது என்று ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருத்‌ 
தது. அந்தக்‌ கூட்டத்தில்‌, கலந்து கொள்வதற்காக . பண்டிட்‌ 

ஜவஹார்லால்நேரு அலகாபாத்திலிருந்து பம்பாய்க்குச்‌ செல்லும்‌ 
போது, அலகாபாத்துக்கு அடுத்த “நைனி' என்ற இரயில்‌. நிலையத்‌ 

தில்‌ அந்த மெயில்‌ வண்டி நிறுத்தப்பட்டு, போலீசார்‌ அவரை மேலே 
பிரயாணம்‌ செய்யக்கூடாது என்று தடுத்து நிறுத்திவிட்டனர்‌. - 


காந்திஜி தம்‌ நிலைமையை விளக்கி,விவாதித்து, சமரசம்‌ காண்‌ 
பதற்கு முயற்சிசெய்வ தற்காக, வைஸ்ராயைப்‌ பேட்டி காணவேண்‌ 
டும்‌ என்று கோரி, அவருக்குத்‌ தந்தி அனுப்பினார்‌. அந்தத்தந்தி 
வைஸ்ராய்க்குக்‌ கிடைத்த உடனே பேட்டியளிக்க முடியாது என்று 
கூறி, வைஸ்ராய்‌ பதில்‌ தந்தி அனுப்பிவிட்டார்‌. 


இவைகளின்‌ விளைவாக, காந்தி-இர்வின்‌ ஒப்பந்தப்படி 
ஏற்பட்ட போராட்ட ஒத்திவைப்பு முறிந்தது. 


1932-ஜனவரி முதல்‌ வாரத்திலேயே காந்திஜி கைது செய்யப்‌ 
பட்டார்‌. அன்றைய தினமே அவசரச்‌ சட்டங்கள்‌ சரமாரியாக 
வெளியாயின. எல்லா மட்டங்களிலும்‌ இருந்த காங்கிரஸ்‌ கமிட்டி 
கள்‌ சட்ட விரோ தமாக்கப்பட்டன. வங்கிகளில்‌ இருந்த அவை 
களின்‌ நிதிகள்‌ எல்லாம்‌ முடக்கப்பட்டன. அலுவலகங்களைப்‌ 
போலீஸ்‌ கைப்பற்றியது. 


இந்தத்‌ திடீர்‌ தாக்குதலைச்‌ சமாளிக்க காங்கிரஸ்‌ தலைமை 
யாதொரு முன்னேற்டாடும்‌ செய்யவில்லை. தலைவர்களும்‌ ஒருவர்‌ 
பின்‌, ஒருவராக ஓரிரு வாரங்களுக்குள்‌ கைது செய்யப்பட்டனர்‌. 


இந்தத்‌ தடவை வெகுஜன இயக்கத்தை பரிபூரணமாக 


அடக்கி ஒடுக்குவது என்று பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ உறுதிபூண்டது. 
எனவே ஆரம்பம்‌ முதல்‌ போராட்டத்தில்‌ இறங்கிய தொண்டர்‌ 


103 

களை கடுமையாக தடி கொண்டு தாக்கி போராட்டத்தை ஒடுக்க 
ஆரம்பித்தது, பயங்கரமான தடியடிகளும்‌, துப்பாக்கிச்சூடு 
களும்‌, காவல்‌ நிலையங்களில்‌ சித்திரவதைகளும்‌ நடந்தன. 
ஆயினும்‌, இந்த இரண்டாவது சட்ட மறுப்பு இயக்கத்தில்‌ 
1930-ம்‌ ஆண்டு நடந்த முதல்‌ சட்ட மறுப்பு இயக்கத்தை 
காட்டிலும்‌, இருமடங்கு தொண்டர்களை, சர்க்கார்‌ கைது செய்ய 
வேண்டிவந்தது. இதிலிருந்து மக்களுக்கும்‌, தொண்டர்களுக்கும்‌ 
இருந்த ஆவேசத்தையும்‌, சுதந்திர தாகத்தையும்‌ அனுமானித்துக்‌ 
கொள்ளலாம்‌. 


பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ ஆறே மா தங்களுக்குள்‌ இயக்கத்தை நசுக்கி 
விடுவதாக, பிரிட்டிஷ்‌ காமன்ஸ்‌ சபையில்‌ வீருப்பு பேசியது. 
“அவசர சட்டங்கள்‌ மிகவும்‌ கடுமையானவைதான்‌. ஆனால்‌ இந்த 
தடவை, இறுதி வரையில்‌ நடக்கும்‌ போராட்டம்‌ முடியப்‌ போவ 
இல்லை” என்று, அன்று இந்தியா மந்திரியாக இருந்த . சர்‌. சாமு 
வேல்‌ ஹோர்‌ (Sir. Samuel Hore) பிரிட்டிஷ்‌ காமன்ஸ்‌ சபையில்‌ 
மார்தட்டிப்‌ பேசினார்‌. 


ஆனால்‌ போராட்டம்‌ 18 மாதங்கள்‌ வரை தொடர்ந்து . நடந்‌ 
தது. போராட்டத்தை நடத்துவதற்குத்‌ தலைவர்கள்‌ இல்லை. 
ஆயினும்‌ நாடெங்கிலும்‌, புற்றிசல்கள்‌ போல்‌ மக்களிட 
மிருந்து தொண்டர்கள்‌ முன்‌ வந்து, சட்டங்களை உடைத்து 
போராட்டத்தை நடத்திக்‌ கொண்டிருந்தனர்‌. 


இவ்வாறு போராட்டம்‌ நடக்கும்‌ போது ஏரவாடா சிறை 
யில்‌ இருந்த காந்திஜி 1933-ம்‌ ஆண்டு செப்டம்பர்‌ மாதத்தில்‌ 
(அல்லது அக்டோபர்மாதத்தில்‌) திடீரென்று, சாகும்வரை உண்ணா 
விரதம்‌ இருக்கப்‌ போவதாக அறிவித்து, உண்ணாவிரதத்தைத்‌ 
தொடங்கினார்‌. பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ ஏவிவிட்ட கடும்‌ அடக்கு 
முறையை எதிர்த்தோ,அல்லது தலைவர்கள்‌ இல்லாமலேயே மக்கள்‌ 
தடத்திக்‌ கொண்டிருந்த போராட்டத்திற்கு மேலும்‌ ஊக்கமளிப்‌ 
பதற்காகவோ அல்ல, காந்திஜி உண்ணாவிரதம்‌ இருந்தது. 


பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ இந்தியாவிற்கு அளிக்கவிருந்த அரசியல்‌ . 
சட்டத்தில்‌, ஹரிசனங்களுக்கு தனித்‌ தொகுதிகள்‌ ஒதுக்கப்பட்டி 
ருந்தன. இந்த ஏற்பாட்டை எதிர்த்து, தனித்‌ தொகுதிகள்‌ 
கூடாது என்பதற்காக காந்திஜி உண்ணாவிரத த்தில்‌ இறங்கினார்‌. 


பிரிட்டிஷ்‌ சர்க்காரோ தனித்‌ தொகுதிகள்‌ ஒதுக்கப்பட 
வேண்டும்‌ என்று டாக்டர்‌அம்பேத்கார்‌ போன்ற ஹரிசன தீ தலைவர்‌ 
கள்‌ கோரியதைச்‌ சுட்டிக்‌ காட்டியது. தனித்‌ தொகுதி இல்லா 
விடில்‌ அவர்கள்‌ எந்தத்‌ தெர்குதியிலும்‌ தேர்ந்தெடுக்கப்படமாட்‌ 


104 


டார்கள்‌ என்று டாக்டர்‌ அம்பேத்கார்‌ கூறியதை மேற்கோள்‌ 
காட்டியது. 


பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌, சிறையிலேயே காத்திஜிக்கும்‌ டாக்டர்‌. 
அம்பேத்காருக்கும்‌ இடையில்‌ பேச்சு வார்த்தைக்கு ஏற்பாடு செய்‌ 
தது. அவைகளின்‌ விளைவாக ஒரு சமரச ஒப்பந்தம்‌ ஏற்பட்டது. 
பூனா ஒப்பந்தம்‌ என்று அது பிரபலமானது. அத்த ஒப்பந்தத்தை 
பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ அங்கேரிக்கவே காந்திஜி உண்ணாவிர தத்தைக்‌ 
கைவிட்டார்‌. 


இந்த ஒப்பந்தப்படி ஹரிசனங்களுக்குத்‌ தனித்தொகுதி முறை 
கைவிடப்படவில்லை. மாருக, பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ ஹரிசனங்களுக்கு 
எத்தனை தொகுதிகள்‌ ஒதுக்கீடு செய்வதாக அறிவித்தார்களேோ 
அதைப்‌ போல்‌ இருமடங்கு தொகுதிகள்‌ இந்தப்‌ பூனா ஒப்பந்தப்‌ 
படி ஹரிசனங்களுக்கு ஒதுக்கப்பட்டன. 


பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ அறிவித்த ஏற்பாட்டில்‌ ஹரிசனங்களுக்கு 
ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில்‌ அவர்கள்‌ மட்டும்‌ வாக்களிப்பார்கள்‌. 
பூனா ஒப்பந்தத்‌ இன்படி ஹரிசனங்களுக்கு ஒதுக்டு செய்யப்பட்ட 
தொகுதிகளில்‌ ஹரிசனங்கள்‌ மட்டும்‌ தேர்தலுக்கு நிற்க முடியும்‌. 
ஆனால்‌ முதலில்‌ ஹரிசனங்கள்‌ மட்டும்‌ வாக்களித்து நான்கு 
ஹரிசனங்களை பூர்வாங்கத்‌ தேர்தலில்‌ தேர்ந்தெடுப்பார்கள்‌ . 
பிறகு நடக்கும்‌ தேர்தலில்‌, அந்த ஒதுக்கப்பட்ட தகொகுதிகனில்‌ 
இந்த நான்கு பேர்களும்‌ போட்டியிடுவார்கள்‌. அவர்களில்‌ ஒரு 
வரையே எல்லா வாக்காளர்களும்‌--ஹரிசன வாக்காளர்களும்‌, 
ஹரிசனங்கள்‌ அல்லாத ஏனைய வாக்காளர்களும்‌--தேர்ந்தெடுப்‌ 
பார்கள்‌. 


காந்திஜி இப்படி உண்ணாவிர தம்‌ இருந்த காலத்தில்‌, மக்களுக்கு 
ஏற்பட்ட ஆழ்ந்த கவலையின்‌ காரணமாக, போராட்டம்‌ 
இசை திருப்பப்பட்ட போதிலும்‌ தொண்டர்கள்‌ போராட்டத்தைத்‌ 
தொடர்ந்து நடத்திக்‌ கொண்டிருந்தனர்‌. பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ 
அடக்குமுறையும்‌ ஓயவில்லை. 


அடுத்த சில மாதங்களுக்கெல்லாம்‌, 1924-ம்‌ ஆண்டு காத்திஜி 
சிறையில்‌ 21 நாட்கள்‌ உண்ணாவிரதம்‌ இருக்கப்போவதாக அறிவித்‌ 
தார்‌. இந்த உண்ணாவிரதமும்‌ சர்க்காரை எதிர்த்து அல்ல. 
நாட்டு மக்களிடையே ஹரிசனங்கள்பால்‌ மனமாற்றம்‌. ஏற்பட்‌ 
வேண்டும்‌ என்பதற்காக அத்த உண்ணாவிரத்தை ஆரம்பித்தார்‌. 


பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ உடனே காந்திஜியை விடுதலை செய்தது. 
பாவில்‌ ஸ்ரீமதி டாக்கர்சே என்ற பெண்மணியின்‌ பங்களாவில்‌ 


105 


உண்ணாவிரதம்‌ இருந்த காத்திஜியின்‌ வேண்டுகோளுக்ணெங்க காங்‌ 
ரஸ்‌ மகாசபையின்‌ இடைக்காலத்‌ தலைவர்‌ (தேர்ந்தெடுக்கப்‌ 
பட்ட தலைவர்‌ றையில்‌ இருந்தார்‌) 6 வாரங்களுக்கு வெகுஜனப்‌ 
போராட்டத்தை நிறுத்தி வைத்தார்‌. காந்திஜி உண்ணாவிரதம்‌ 
இருக்கும்போது நாட்டு மக்களுக்கு மிகுந்த கவலை ஏற்படும்‌ என்ற 
காரணத்தைக்‌ காட்டி போராட்டம்‌ இவ்வாறு நிறுத்தப்பட்டது. 


உண்ணாவிரதம்‌ முடிந்து சில வாரங்களில்‌, காந்திஜி வைஸ்ரா 
யைக்‌ காண்பதற்காக பேட்டியளிக்கக்‌ கோரி, கடிதம்‌ எழுதினார்‌. 
திறுத்தப்பட்ட போராட்டத்தை பரிபூரணமாக வாபஸ்‌ வாங்கிக்‌ 
கொள்ளாமல்‌ பேட்டியளிக்கமுடியாது என்று திட்டவட்ட 
மாக. வைஸ்ராயிடமிருந்து பதில்‌ வந்தது. அந்தக்‌ கடிதம்‌ 
வத்த லெ நாட்களில்‌ வெளியில்‌ இருந்த காங்கிரஸ்‌ தலைமை வெகு 
ஜனப்‌ போராட்டத்தைக்‌ கைவிட்டதாக அறிவித்தது. அதற்குப்‌ 
பதிலாக தனி நபர்‌ சத்தியாக்கிரகம்‌, நடத்தப்படும்‌ என்று 
அறிவித்தது. ஆயினும்‌ பிரிட்டிஷ்‌ சார்க்காரைப்‌ பொறுத்த வரை 
யில்‌, அடக்குமுறையைத்‌ தொடர்ந்து நடத்தியது. ஒரு மாதத்‌ 
திற்குப்‌ பிறகு காந்திதியையும்‌ கைது செய்தது. காந்திஜி சிறையில்‌ 
மீண்டும்‌ உண்ணாவிரதத்தைத்‌ துவக்கினார்‌. உடனே அவரை 
சர்க்கார்‌ விடுதலை செய்தது. விடுதலை செய்யப்பட்ட பின்‌, ஏகாதி 
பத்திய எதிர்ப்புப்‌ போராட்டத்தின்‌ தனிப்பெரும்‌ தலைவரான 
காந்திஜி, போராட்டத்தைப்ப ங்றியோ, வேறு எந்த அரசியலிலோ 
அக்கறை காட்டவில்லை. இவைகளைப்‌ பற்றி ஒன்றும்‌ சொல்லாமல்‌ 
ஜாதி இந்துக்களுக்கு, ஹரிசனங்களிடம்‌ மனமாற்றம்‌ ஏற்பட 
வேண்டும்‌ என்று நாடு பூராவும்‌ சுற்றுப்‌ பிரயாணம்‌ செய்து, பிரச்‌ 
சாரம்‌ செய்தார்‌. 


இந்த நிலையில்‌, தனிநபர்‌ சத்தியாகிரகம்‌, தலைமையின்றி, வழி 
காட்டுதலின்றி, மெல்ல மெல்ல ஊர்ந்து கொண்டிருந்தது. ஆனால்‌ 
பல இடங்கனில்‌ மக்கள்‌ வெகுஜனப்‌ போராட்டங்களை நடத்தவே 
செய்தனர்‌. 


இந்த நிலையில்‌, 1934-ம்‌. ஆண்டு ஏப்ரலில்‌ (அல்லது மே 
மாதத்தில்‌) காந்திஜி ஒரு அறிக்கையை விடுத்தார்‌. மக்கள்‌ 
பலாத்காரமற்ற, சாத்வீகமான ஆத்மசுத்தியுடன்‌ கூடிய சத்தியா 
இரகத்திற்கு இன்னும்‌ தயாராகவில்லை. அப்படிப்பட்ட சத்தியா 
ரகம்தான்‌ எதிரியின்‌ இதயத்தைத்‌ தைத்து அவர்களிடம்‌ மன 
மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்‌. அப்படிப்பட்ட சத்தியாகிரகம்‌ 
பொறுக்கி எடுக்கப்பட்ட, பக்குவப்பட்ட, தகுதிவாய்ந்த லெ 
தயார்களால்‌ மட்டுமே செய்யமுடியும்‌. தற்சமயம்‌, தான்‌ ஒருவரே 
_அதாவது, காந்திஜி ஒருவரே -- அப்படிப்பட்ட பரிசுத்தமான 


108 


சத்தியாரெகத்திற்குத்‌ தகுதி வாய்ந்தவர்‌ என்ற, இட்டவட்டமான 
பொருளைக்‌ கொடுத்தது அந்த அறிக்கை. மெல்ல மெல்ல 
“நடந்து கொண்டிருந்த தனி நபர்‌ சத்தியாரெகத்தையும்‌ கைவிட 
வேண்டும்‌ என்பதுதானே இதன்‌ பொருள்‌. 


அந்த அறிக்கை வந்த பிறகு, எல்லாமட்டங்களிலுமுள்ள 
காங்கிரஸ்‌ ஸ்தாபனங்கள்‌ மீது இருந்த தடைகளை நீக்கா 
விட்டாலும்‌, காரியக்கமிட்டி, அகல இந்திய காங்கிரஸ்‌ கமிட்டி 
ஆகியவற்றின்‌ மீது விதிக்கப்பட்டிருந்த தடையை பிரிட்டிஷ்‌ 
சர்க்கார்‌ நீக்கியது. அந்தக்‌ கமிட்டிகள்‌ கூடுவதற்கு வாய்ப்பு. 
அளிக்கப்பட்டது. காந்திஜி விடுத்த அறிக்கையை ஊர்ஜிதம்‌ 
செய்து இந்த மேல்‌ கமிட்டிகள்‌ போராட்டத்தை உத்தியோகப்‌ 
பூர்வமாக வாபஸ்வாங்கும்‌ என்று பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ எதிர்‌ 
பார்த்ததில்‌ வியப்பில்லை. அதே போன்று ஒரு மாதத்திற்குள்‌ 
அகில இந்திய காங்கரெஸ்‌ கமிட்டி பாட்னா நகரத்தில்கூடி 
போராட்டத்தை வாபஸ்‌ வாங்கியது. 


... அதே சமயத்தில்‌, சில மாதங்களில்‌ நடக்கவிருந்த மத்திய 
சட்டசபைத்‌ தேர்தல்களில்‌ காங்கிரஸ்‌ பூராவும்‌ (முன்பு சுயராஜ்யக்‌ 
கட்சஎன்றபெயரால்‌ஒருசாரர்‌ மட்டும்‌ போட்டியிடுவதைப்போன்று 
அல்ல) கலந்து கொண்டு போட்டியிடுவது என்றும்‌ தீர்மானிக்கப்‌ 
பட்டது. அந்தத்‌ தேர்தல்‌ மாண்டேகு செம்ஸ்‌ போர்டு சீர்திருத்‌ 
தப்படி அமைந்த 1920-ம்‌ ஆண்டு இந்திய அரசியல்‌ சட்டப்‌ 
பிரகாரம்‌ நடக்கவிருந்தது. 


1932 முதல்‌ 34 வரை மற்ற மாகாணங்களைப்‌ போலவே 
சென்னை ராஜதானியிலும்‌ அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்‌ 
பட்டது. அன்று மந்திரிகளாக இருந்தவர்கள்‌ ஜஸ்டிஸ்‌ கட்டி 
பிரமுகர்கள்‌. தடியடிபட்ட தொண்டர்களில்‌ 1000-ல்‌ ஒருவர்தான்‌ 
பிராமணர்களாய்‌ இருந்தனர்‌. மற்ற பல்லாயிரக்கணக்கான 
தொண்டர்கள்‌ பிராமணர்‌ அல்லாதாரே என்பதை இங்கு குறிப்‌ 
பிடவேடன்டும்‌. 


7932-34 ஆண்டுகளில்‌ தலைமையின்‌ வழிகாட்டுதலின்றி 
போராட்டம்நடந்து, அது வாபஸ்‌ பெறப்பட்ட போதிலும்‌, அந்தப்‌ 
போராட்டத்தின்‌ விளைவாக மக்களுக்கு குதூகலமான ஒன்றும்‌ 
கிடைக்காமல்‌ போனபோதிலும்‌, அந்தப்‌ போராட்டம்‌ வீண்போக 
வில்லை. அதன்விளைவாக இந்தியமக்களிடம்‌, ' பிரிட்டிஷ்‌ சர்க்காருக்கு 
எதிரான உணர்ச்சி இன்னும்‌ பலமாக மேலோங்கியது. 
அந்த அலை இந்திய காங்கிரஸ்‌ கமிட்டிக கூட்டத்தில்‌, காங்‌ 
கஇரசின்‌ ஸ்தாபன இட்டத்தில்‌ சமாதான முறையிலும்‌ நியாயமான : 
முறையிலும்‌ (Peaceful and Legitemate means), பரிபூரண சுதந்‌ 


107 


திரத்தை அடைவது . என்றிருந்த இலட்சியத்தை அஹிம்சா பூர்வ 
மாக (Non violentmeans) பூரண சுதந்திரம்‌ அடைதல்‌ என்று 


இருத்த வேண்டும்‌ என்று காந்திஜி கூறினார்‌, அகில இந்திய காங்‌ 
ரஸ்‌ கமிட்டி அதை ஏற்கவில்லை, 


அந்தக்‌ கூட்டம்‌ முடிந்த இரண்டு மாதங்களுக்குள்‌ காந்திஜி 
காங்கரசின்‌ நான்கு அணா உறுப்பினராகக்கூட இருக்க முடியாது 
என்று கூறி, ராஜினாமா செய்துவிட்டார்‌. 


அப்பொழுது அவர்‌ விடுத்த அறிக்கையில்‌, “என்னுடைய 
கண்ணேட்டத்திற்கும்‌ பல காங்கரஸ்காரார்களுடைய கண்ணேட்‌ 
டத்திற்கும்‌ இடையே இடைவெளி வளர்ந்து வருகிறது. பல 
காங்கிரஸ்காரர்களுக்கு அகிம்சை என்பது, வாழ்க்கையில்‌ கடைப்‌ 
பிடிக்க வேண்டிய அடிப்படைத்‌ தத்துவமல்ல, அவர்கள்‌ அதை ஒரு 
கொள்கையாகவே (1௦113) கருதுகிறார்கள்‌. காங்கிர 
சுக்குள்‌ சோஷலிஸ்டுகள்‌ வளர்ந்து வருகிறார்கள்‌. அவர்களுடைய 
கை மேலோங்கலாம்‌. அப்படி மேலோங்கினால்‌ நான்‌ காங்கிரசில்‌ 
இருக்க முடியாது”. என்று அந்த அறிக்கையில்‌ காந்திஜி குறிப்‌ 
பிட்டிருந்தார்‌. 


இப்படி காந்திஜி காங்கிரசிலிருந்து விலயெ போதும்‌ அந்த 
ஆண்டு இறுதியில்‌ நடந்த தேர்தல்‌ பிரச்சாரத்தில்‌ காந்திஜிக்கு 
எவ்வித பங்கு இல்லாவிடினும்‌, அந்தத்‌ தேர்தல்‌ நாடெங்கிலும்‌ 
மிகப்‌ பெரும்பான்மையான பொதுத்‌ தொகுதிகளில்‌ காங்கிரஸ்‌ 
வேட்பாளர்களே வெற்றி பெற்றனர்‌. 


தமிழ்நாட்டையும்‌, சென்னை ராஜதானியையும்‌ பொறுத்த. 
வரையில்‌, காங்கிரஸ்‌ வேட்பாளர்கள்தான்‌ எல்லாப்‌ பொதுத்‌: 
தொகுதிகளிலும்‌ வெற்றி பெற்றனர்‌. 1926-ல்‌ ' மாண்டேகுசெம்ஸ்‌ 
போர்டு சீர்திருத்த அரசியல்‌ சட்டப்படி குறுகிய வாக்குரிமை 
பெற்றவர்களைக்‌ கொண்டு நடத்த, தேர்தலில்‌ சுயராஜ்ய கட்டு 
ஜெயித்‌ததைப்போலவே, அதே வாக்குரிமை அடிப்படையில்‌ நடந்த 
இந்தத்‌ தேர்தலில்‌ ஜஸ்டிஸ்‌ கட்ச எல்லாத்‌ தொகுதிகளிலும்‌ 
மண்ணைக்‌ கவ்வியது. ஐஸ்டிஸ்‌ கட்சியின்‌ பார்ப்பன எதிர்ப்புப்‌ 
பிரச்சாரம்‌. மக்களிடம்‌ எடுபடவில்லை. சென்னை நகரம்‌ அன்று 
மத்திய சட்டசபைக்கு ஒரே ஒரு தொகுதியாக இருந்தது. அந்தத்‌ 
தொகுதியில்‌ போட்டியிட்டவர்‌ எஸ்‌. சத்தியமூர்த்தி, இவர்‌ ஒரு 
பிரோமணர்‌. அவரை எதிர்த்து ஐஸ்டிஸ்‌ கட்சியின்‌ சார்பில்‌ போட்டி 
போட்டவர்‌ சர்‌. ஏ.ராமசாமிமுதலியார்‌. இவர்‌ ஆங்கிலத்தில்‌ மிகப்‌ 
பெரிய பேச்சானியும்‌ கூட. ஐஸ்டிஸ்‌ கட்சியின்‌ பீரங்கெளில்‌ ஒருவ 


108 


ராகக்‌ கருதப்பட்டவர்‌. வாக்காளர்களில்‌ மிகப்‌ பெரும்பான்மை 
யோர்‌ பிராமணர்‌ அல்லா தவரே. வெற்றிபெற்றது சத்தியமூர்த்தி. 


ஜஸ்டிஸ்‌ கட்சியின்‌ பிரமுகர்கள்‌ மத்இரிகளாக இருந்தபோது 
1930-34-ம்‌ ஆண்டுகளில்‌, மக்கள்‌ சுதந்தர இலட்யெத்திற்காகப்‌ 
போராடியபோது, அவர்கள்‌ மீது கட்டவிழ்த்துவிடப்பட்ட கடும்‌ 
அடக்குமுறையைத்‌ தமிழ்நாட்டு மக்களும்‌, சென்னை ராஜதானி 
மக்களும்‌, சுலபத்தில்‌ மறத்துவிடுவார்களா? தொண்டர்களை 
அவர்கள்‌ கண்முன்னே தெரு நாய்களைப்‌ போன்று அடித்ததை 
அவர்கள்‌ மறத்துவிடுவார்களா? காத்தி குல்லாய்‌ அணிந்ததற்காக 
சிறை தண்டனை விதித்ததை மறந்துவிடுவார்களா? தலைச்சேசியில்‌ 
எல்‌.எஸ்‌. பிரபு என்ற ஒரு வக்€ல்‌ சத்தியாரெக மறுப்பு இயக்கத்‌ இல்‌ 
சேர்ந்தார்‌. அவருக்கு 9 மாத சிறை வாசமும்‌, 500 ரூபாய்‌ 
அபராதமும்‌, அபராதம்‌ செலுத்தத்தவறினால்‌ மேலும்‌ 3 மாத 
சிறைவாசமும்‌ தண்டனையாக விதிக்கப்பட்டது. அவர்‌ அதைச்‌ 
செலுத்த மறுத்தார்‌. உடனே அவருக்கு றை தண்டனை விதித்த 
சப்‌-கலெக்டரின்‌ அணையின்‌ பேரில்‌ போலீசார்‌ அவர்‌ வீட்டிற்குச்‌ 
சென்று, அங்கிருந்த தட்டுமுட்டுச்‌ சாமான்களை ஜப்தி செய்த 
தோடல்லாமல்‌, அவர்‌ மனைவியின்‌ கழுத்திலிருத்த தாலியையும்‌ 
அறுத்து அதிலிருந்த தங்கப்பதக்கத்தை விற்று அபராதத்தை 
வசூலித்தனர்‌. இதுவும்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சிப்‌ பிரமுகர்கள்‌ மந்திரிகளாக 
இருந்த போதுதான்‌ நடந்தது. இதற்கெல்லாம்‌ அந்தப்‌ பிரமுகர்‌ 
கள்‌ உடந்தை. இதையெல்லாம்‌ மக்கள்‌ மறத்துவிடுவார்களா? 
மக்களிடத்தில்‌ இருந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு . உணர்ச்சிக்கு 
முன்னே, பிரிட்டிஷ்‌ ஆட்சி இழைத்த கொடுமைகளுக்கு எதிராக 
மக்களிடையே கொந்தளித்து எழுத்த கோபாவேசத்திற்கு 
முன்னே, பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ அடிவருடிகளாக இருந்த ஐஸ்டிஸ்‌ 
கட்சிப்‌ பிரமுகர்களின்‌ வெரும்‌ பார்ப்பன எதிர்ப்புப்‌ பிரச்சாரம்‌ 
எப்படி நிற்கமுடியும்‌? 


அதற்கு அடுத்த ஆண்டு, அதாவது 1935-ல்‌ ஒரு புதிய 
அரசியல்‌ சட்டத்தை பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ இங்கிலாந்தில்‌ இகுத்த 
தாடாளுமன்றத்தில்‌ நிறைவேற்றியது. இந்த அரசியல்‌ . சட்டம்‌ 
இரண்டு பாகங்களைக்‌ கொண்டது. ஒன்று மத்தியில்‌ சமஷ்டி 
என்ற பெயரால்‌ ஒரு அமைப்பை அளித்து, * இரண்டாவதாக 
மாகாண சுயாட்சி என்ற பெயரால்‌ மாகாணங்களுக்கு ஒரு 
அமைப்பை அளித்தது. 


வளர்த்து வரும்‌ ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தின்‌ தலைவர்‌ 
களை வலைவீசி பிடித்து, இயக்கத்தை தசுக்குவதற்காக பிரிட்டிஷ்‌ 
சர்க்கார்‌ கையாண்ட சூழ்ச்சியே இந்த அரசியல்‌ சட்டம்‌. அதே 


109 


சமயத்தில்‌, பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ தாராள “மனதோடு ஆட்சிப்‌ 
பொறுப்பை இந்தியர்களிடம்‌ ஒப்படைத்துவிட்டதாக, உலக மக்க 
ளூக்குப்‌ பறைசாற்றி அவர்களை ஏமாற்றுவதும்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்‌ 
காகின்‌ நோக்கம்‌. 


இந்த அரசியல்‌ சட்டத்தின்‌ ழ்‌, மத்தியில்‌ அமைக்கப்படும்‌ 
சமஷ்டி அமைப்பில்‌ சமஷ்டி அசெம்பினி (Federal Assembly) 
சமஷ்டி கவுன்சில்‌, அல்லது மாநிலங்களில்‌ கவுன்சில்‌ (Federal 
council or council of states) என்ற பெயரில்‌ ஒரு ழ்சபை, ஒரு 
மேல்சபை இருக்கும்‌. பிரிட்டிஷ்‌ சர்க்காரால்‌ நியமனம்‌ செய்யப்பட்ட 
உறுப்பினர்கள்‌ யாரும்‌ இந்த சபைகளில்‌ இருக்க மாட்டார்கள்‌. 
ஆனால்‌ சமஸ்தானங்கள்‌ சம்பந்தப்பட்டமட்டில்‌, பிரதிநிதிகளை 
அத்த மன்னர்களே நியமனம்‌ செய்வார்கள்‌. 


1857-ம்‌ ஆண்டு நடந்த சுதந்திரப்‌ போராட்டத்திற்கு 
பிறகு, பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ இந்தியாவில்‌ எஞ்சியிருந்த சிற்றரசர்‌ 
கனின்‌ ஆட்சிக்கு உட்பட்டிருந்த பிரதேசம்‌ பூராவையும்‌ 
தன்னுடைய நேரடி ஆட்சியின்‌ 8ழ்‌ கொண்டுவரும்‌ கொள்கையை 
கைவிட்டது. அந்தப்‌ போராட்டத்தை அடக்குவதற்கு பிரிட்டிஷ்‌ 
சர்க்காருக்கு உதவியாக இருந்த மன்னர்களிடமே அவர்கள்‌ 
ஆட்சியில்‌ இருந்த பிரதேசங்களை விட்டு வைத்ததையும்‌ அவர்‌ 
களுக்கு, மக்களுக்கு எதிராக பாதுகாப்பு அளித்ததையும்‌ 
ஏற்கெனவே பார்த்தோம்‌. இப்படி சின்னஞ்சிறியது முதல்‌ 
ஹைதராபாத்‌, ஜம்மு-காஷ்மீர்‌, பரோடா, மைசூர்‌, இந்தூர்‌, 
குவாலியர்‌, திருவிதாங்கூர்‌ போன்ற பெரிய சமஸ்தானங்கள்‌ வரை 
563 சமஸ்தானங்கள்‌ சிருஷ்டிக்கப்பட்டன. இவைகளின்‌ மன்னர்கள்‌ 
எல்லோரும்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ கைப்‌ பொம்மைகள்‌. இந்த 
சமஸ்தானங்களின்‌ ஜனத்‌ தொகை இந்தியாவின்‌ : ஜனத்‌ தொகை 
யில்‌ 24சதவிகிதம்‌. அதாவது கால்பாகத்திற்கும்‌ கொஞ்சம்‌ குறைவு: 
இந்தியாவின்‌ மொத்த ஜனத்‌ தொகையில்‌ முக்கால்‌ பாகத்திற்கும்‌ 
மேல்‌ பிரிட்டிஷ்‌ இந்தியாவில்தான்‌ இருந்தது. 


இந்த 24 சதவீத மக்களின்‌ ஆட்சி மீது, ஆட்சிபுரிந்த மன்னர்‌ 
கள்‌ இந்தப்‌ புதிய அரசியல்‌ சட்டத்தின்படி, சமஷ்டி கவுன்சில்‌ 
என்ற மேல்சபைக்கு 100-க்கு 40 சதவீதத்திற்கு உறுப்பினர்களை 
நியமனம்‌ செய்வார்கள்‌. அந்த உறுப்பினர்களை அனுப்புவதில்‌, 
அந்தப்‌ பிரதேச மக்களுக்கு எவ்விதப்‌ பங்கும்‌ இடையாது. 


மத்தியில்‌ சமஷ்டி அசெம்பினி என்ற உழ்சபைக்கு, 375. உறுப்‌ 
பினர்களில்‌ 125 உறுப்பினர்கள்‌ வரை அதாவது 3-ல்‌ ஒரு பங்கு 
உறுப்பினர்களை, இதேபோன்று சமஸ்தான மன்னர்கள்‌ நியமனம்‌ 
செய்வார்கள்‌. 


210 


பிரிட்டிஷ்‌ இந்தியாவிலிருத்து வரும்‌ உறுப்பினர்கள்‌, அந்தப்‌ 
பிரதேசத்தில்‌ இருந்த மக்களால்‌ தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்‌ 
வாக்குரிமை முந்திய சட்டத்தில்‌ இருந்ததைவிட விரிவுபடுத்தப்‌ 
பட்டது. சர்க்காருக்கு ஏதாவது ஒரு வரி செலுத்துப்வர்கள்‌ 
(முனிசிபாலிடிக்கு சைக்கிள்‌ வரி செலுத்தினாலும்‌ போதும்‌) 
எழுதப்‌ படிக்கத்‌ தெரிந்தவர்கள்‌ (கையெழுத்துப்‌ போடத்‌ தெரிந்‌ 
திருந்தால்‌ எழுதப்படிக்கத்‌ தெரிந்தவர்களாகக்‌ கருதப்படுவர்‌), 
21 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால்‌ அவர்களுக்கு வாக்‌ 
குரிமை உண்டு... 


முன்‌ பிருந்த மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த அரசியல்‌ 
சட்டத்தின்படி, மத்திய சட்டசபையில்‌ மொத்தம்‌ இருந்த 
140 உறுப்பினர்களில்‌ 40 உறுப்பினர்களே நியமனம்‌ செய்யப்‌ 
பட்டவர்கள்‌. 


இந்தப்‌ புதிய சட்டத்தின்படி, பிரிட்டிஷ்‌ ஆட்சியால்‌ தேரடி 
யாக நியமனம்‌ செய்யப்பட்டவர்கள்‌ யாரும்‌ இல்லாமற்போன 
போதிலும்‌, பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ கைப்பொம்மைகளாக 
அவர்களுடைய பாதுகாப்பில்‌ ஆட்சி நடத்திவந்த, சுதேசி மன்னர்‌ 
களால்‌ நியமனம்‌ செய்யப்பட்ட உறுப்பினர்கள்‌ கூட்டம்‌, 
முன்பிருந்ததைக்‌ காட்டிலும்‌ அதிக விகிதாச்சாரத்தில்‌ சிருஷ்டிக்‌ 
கப்பட்டது. இந்தக்‌ கூட்டம்‌ முன்பிருந்த, நியமனம்‌ செய்யப்‌ 
பட்ட உறுப்பினர்களைப்‌ போலவே, பிரிட்டிஷ்‌ ஆட்சியாளர்களின்‌ 
சைகாட்டிகளாக இருப்பார்கள்‌ என்பது வெட்ட வெளிச்சம்‌. இந்த 
சமஷ்டி அமைப்பில்‌ மந்திரிசபை இருக்கும்‌. யார்‌ சட்டசபையின்‌ 
நம்பிக்கைக்குப்‌ பாத்திரமானவர்கள்‌ என்று வைஸ்ராய்க்குத்‌ 
தோன்றுகறதோ அவர்களை அவர்‌ மந்திரிகளாக நியமிப்பார்‌. 


ஹீ 


ஆனால்‌ நம்பிக்கையில்லா தீர்மானத்தின்‌ மூலமாகவோ, 
அல்லது வேறு எந்த வகையிலோ, சட்டசபைமெஜாரிட்டி தீர்மானத்‌ 
இன்‌ மூலமாக இந்த மந்திரிமார்களை பதவியிலிருந்துநீக்கமுடியா து. 
மேலும்‌ இந்த மந்திரிசபையில்‌ சுதேசி மன்னர்களால்‌ நியமனம்‌ 
செய்யப்பட்ட லெ உறுப்பினர்கள்‌ கட்டாயம்‌ இருக்க வேண்டும்‌. 


அதாவது, இந்த மந்திரிமார்களுக்கு உண்மையிலேயே சட்ட 
சபையில்‌ மெஜாரிட்டி இருக்கிறதா என்பதை நிர்ணயம்‌ செய்‌ 
வதற்கு சட்டசபைக்கு அதிகாரம்‌ இல்லை. வைஸ்ராய்‌ எதேச்சாதி 
காரமாக நியமனம்‌ செய்து மந்திரிகளை நியமிப்பார்‌. 


இப்படி நியமிக்கப்படும்‌ மந்திரிசபைக்கு இருந்‌ த அதிகாரங்கள்‌ 
கூட மிகக்‌ குறைவு. இராணுவம்‌, வெளிநாட்டு விவகாரம்‌, மதம்‌ 
சம்பத்தப்பட்ட விஷயங்கள்‌, ' தற்போது அருணாசலப்‌ பிரதேசம்‌, 


111 


தாகலாந்து, மிஜோரம்‌, .மணிப்பூர்‌ போன்ற பிரதேசங்களின்‌ 
விவகாரங்கள்‌ ஆகெயெவற்றில்‌ இவர்கள்‌ தலையிடக்கூடாது. 


நிதி நிலமையை கவனிப்பதற்கும்‌, சமஷ்டி வங்கியை கவனிப்ப 
தற்கும்‌, சட்ட விவகாரங்களைக்‌ கவனிப்பதற்கும்‌, ரயில்வேக்களின்‌ 
நிர்வாகத்தைப்‌ பராமரிப்பதற்கும்‌ விசேஷ அதிகாரிகளை கவர்னர்‌ 
ஜெனரல்‌ நியமிப்பார்‌. 


போலீஸ்‌ அதிகாரிகளை இங்கலொந்திலுள்ள இந்தியா மந்திரி 
நியமிப்பார்‌. அதே போன்று ஐ. சி.எஸ்‌. போன்ற உயர்‌ நிர்வாக 
அதிகாரிகளை இந்தியா மந்திரியின்‌ மேற்பார்வையில்‌ பிரிட்டிஷ்‌ 
சர்க்கார்‌ பொறுக்கி நியமனம்‌ செய்யும்‌. 


அரசியல்‌, போலீஸ்‌, வைஸ்ராயின்‌ நேரடி நிர்வாகத்தில்‌ 


இருக்கும்‌. 


மேற்கூறிய இனங்களுக்குச்‌ செலவாகும்‌ தொகை மத்திய 
சர்க்காரின்‌ மொத்த வருமானத்தில்‌ 100-க்கு 80 சதமானம்‌ 
இருக்கும்‌ என்று அன்று காங்கரஸ்‌ மகாசபையாலும்‌, 100-க்கு 
75 சதமானம்‌ இருக்கும்‌ என்று வேறு சில பொருளாதார ஆசிரியர்‌ 
களாலும்‌ கணக்கிடப்பட்டது. 


இந்த செலவுத்‌ தொகை, சபைகளின்‌ வோட்டுக்கு உட்பட்டவை 
அல்ல. வைஸ்ராய்‌, அவைகள்‌ அவசியம்‌ என்றுகூறிவிட்டால்‌ அவை 
களைப்‌ பற்றி சபைகள்‌ விவாதிக்கவும்‌ கூடாது. 


மீதமுள்ள 20 சதமான செலவிலுள்ள பட்ஜெட்டிலும்‌, 
ஏதாவது ஒரு செலவை சபை ஏற்காவிடிலோ, அல்லது குறைத்‌ 
தாலோ, வைஸ்ராய்‌ . அது அவசியமானது என்று கூறிவிட்டால்‌, 
அது அமுலாக்கப்படும்‌; சட்டசபையில்‌ வோட்டு செல்லுபடி 
யாகாது. 


இன்னும்‌ வேடிக்கை என்னவென்றால்‌, இந்த சமஷ்டி சர்க்கார்‌ 
விதிக்கும்‌ வரிகளோ, இயற்றும்‌ சட்டங்களோ சுதேசி சமஸ்தானங்‌ 
களுக்குப்‌ பொருந்தாது. ்‌ 


அதாவது, 100-க்கு 76 சதம்‌ மக்களுக்கான சட்டங்களை 
இயற்றுவதிலும்‌ வரிகள்‌ போடுவதிலும்‌, சமஸ்தான மன்னர்‌ 
களுக்கு மிகப்‌ பெரிய பங்கு உண்டு. ஆனால்‌ சமஸ்தான : மக்களைக்‌ 
கட்டுப்படுத்தக்‌ கூடிய எந்தச்‌ சட்டத்தையோ, வரிகளையோ 
போடுவதற்கு சமஷ்டி சட்டசபைக்குஉரிமை இல்லை! 


474 


வைஸ்ராயின்‌ முன்‌அங்கோரம்‌ பெறாமல்‌ மத்திரிகளின்‌ 
பொறுப்பிலுள்ள விவகாரங்களைப்‌ பற்றிய திதி மசோதாக்கள்‌ 
எதுவும்‌ சபைக்கு கொண்டு வரக்கூடா து. 


இவ்வளவு பாதுகாப்புடன்‌ அமைக்கப்படும்‌ சமஷ்டி சபைகள்‌ 
இவற்றும்‌ சட்டங்களையும்‌ கூட, வைஸ்ராய்‌ ரத்து செய்துவிடலாம்‌ 
(veto). 


சுருங்கக்‌ கூறினால்‌, பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்கு அஸ்திவாரமாக இருத்த 
விவகாரங்களில்‌-—இராணுவம்‌, மன்னர்கள்‌, அதிகார வர்க்கம்‌, 
போலீஸ்‌ அதிகாரிகள்‌, பிரிட்டிஷாரின்‌ பொருளாதார தலன்கள்‌, 
இவைகளில்‌ சமஷ்டி சபை கை வைக்கக்கூடாது. குறிப்பாக 
பிரிட்டிஷ்‌ பொருளாதார நல உரிமைகளைப்‌ பாதுகாக்க விசேஷ 
சரத்துக்கள்‌ இந்த சட்டத்தில்‌ இருந்தன. 


(1) இங்கலொந்திலுள்ள பிரிட்டிஷ்‌ பிரஜைகள்‌ இத்தியாவுக்கு 
வருவதையோ, பிரிட்டிஷ்‌ இந்தியாவில்‌ இஷ்டப்படி பிரயாணம்‌ 
செய்வதையோ, எங்கு விரும்பினாலும்‌ குடியிருப்பதையோ 
சொத்துக்களை வாங்குவதையோ, விற்பனை செய்வதையோ 
உத்தியோகம்‌ வடப்பதையோ, எந்தத்‌ தொழிலையோ, வியாபா 
ரத்தையோ நடத்துவதை கட்டுப்படுத்தக்‌ கூடிய சட்டம்‌ 
எதையும்‌, 


(2) இங்கிலாந்திலுள்ள பிரஜைகள்‌, இங்கிலாந்தில்‌ ரிஜிஸ்டர்‌ 
செய்யப்பட்ட கம்பெனிகள்‌ மீது போடும்‌, வரிகள்‌ சம்பந்தப்பட்ட 
வரையில்‌. எவ்விதப்‌ பாகுபாடு உள்ள தடவடிக்கை எதையும்‌, 


(3) இங்கிலாந்தில்‌ பதிவு செய்யப்பட்ட கப்பல்கள்‌, அவை 
களை ஓட்டும்‌ மாலுமிகள்‌, அவைகள்‌ ஏற்றிச்செல்லும்‌ பிரயாணி 
கள்‌, சாமான்கள்‌ ஆகியவைகளுக்கு எதிரான எந்த விதமான பாகு 
பாடுகளுடைய நடவடிக்கைகள்‌; 


(4) இங்கிலாந்தில்‌ பதிவுசெய்யப்பட்டு இத்தியாவில்‌ தொழில்‌ 
நடத்தும்‌ கம்பெனிகளுக்கு எதிராக,--இந்திய: சர்க்கயர்‌ தொழில்‌ 
களுக்கு அளிக்கும்‌ சலுகைகள்‌, மானியங்கள்‌ ஆகியவற்றில்‌ 
எவ்விதப்‌ பாகுபாட்டையும்‌ கொண்ட நடவடிக்கைகள்‌ ' எதையும்‌ 
சமஷ்டி சட்டசபை மேற்கொள்ளக்கூடாது என்ற திட்டவட்டமாக 
அந்தச்‌ சட்டத்தில்‌ கூறப்பட்டது. 


இதைக்‌ காட்டிலும்‌, “சமஷ்டி அமைப்பு” என்ற சொல்லுக்கு 
கேலிக்கூத்து வேறு எதுவும்‌ உலகில்‌ எங்கும்‌ காணமுடியாது. 


113 


பிரிட்டிஷ்‌ மாகாணங்களைப்‌ பொறுத்தவரையில்‌, சட்ட 
சபைக்கு நேரடியாக மக்களால்‌ தேர்ந்தெடுக்கப்படும்‌, உறுப்பினர்‌ 
களைக்‌ கொண்டதாக இருப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. 
சென்னை, பம்பாய்‌, வங்காளம்‌, ஐக்கிய மாகாணம்‌ (தற்சமயம்‌ 
உத்தரப்பிரதேசம்‌ என வழங்கப்படுவது), பீகார்‌ ஆகிய லை 
மாகாணங்களில்‌ மேல்‌ சபைகளும்‌ இருந்தன. 


வாக்குரிமை விரிவுபடுத்தப்பட்டு, மாகாண, மத்திய சர்க்கார்‌ 
களுக்கோ, நகரசபைகளுக்கோ ஏதாவது ஒரு வரி செலுத்துவோருக்‌ 
கும்‌, எழுதப்‌ படிக்கத்‌ தெரிந்தவர்களுக்கும்‌ (வாக்காளர்‌ பட்டிய 
லில்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்படவேண்டும்‌ என்ற விண்ணப்பத்தில்‌ 
கையெழுத்துப்‌ போட்டால்‌ எழுதப்படிக்கத்‌ தெரிந்தவர்கள்‌ என்று 
கருதப்படும்‌) வாக்குரிமை அளிக்கப்பட்டது. 


இரண்டு சபைகளிலும்‌ சர்க்காரால்‌ நியமனம்‌ செய்யப்பட்ட 
உறுப்பினர்கள்‌ யாரும்‌ கஇடையாது. ஹரிசனங்களுக்கு, காந்தி- 
அம்பேத்கார்‌ பூனா ஒப்பந்தத்தின்‌ அடிப்படையில்‌ தனித்‌ தொகுதி 
. கள்‌ ஒதுக்கப்பட்டன. இதைத்தவிர, பட்டதாரிகள்‌ தொகுதி, 
திலச்சுவான்‌ தார்கள்‌ தொகுதிகள்‌, தொழில்‌ வர்த்தக ஸ்தாபனத்‌ 
தொகுதி, தொழிற்சங்கத்‌ தொழிலாளர்‌ தொகுதி என்று சில 
தொகுதிகள்‌ ஒதுக்கப்பட்டன. முஸ்லீம்களுக்கு, முஸ்லீம்‌ வாக்‌ 
காளர்கள்‌ மட்டும்‌ பிரதிநிதிகளைத்‌ தேர்ந்தெடுக்கப்படும்‌ 
தனித்‌ தொகுதிகள்‌, அவர்களுடைய ஜனத்‌ தொகையை அனு 
சரித்து மாகாண சட்டசபைகளிலும்‌ இடம்‌ ஒதுக்கப்பட்டிருந்தன. 

மாநில 8ழ்சட்டசபைக்குப்‌ பொறுப்புள்ள தாக மந்திரிசபைகள்‌ 
இருக்கும்‌. அதாவது, பெருவாரியான கட்சியோ, அல்லது கட்சி 
கனின்‌ கூட்டணி அமைப்போதான்‌ மந்திரிப்பதவியை ஏற்கும்‌. 
ஒழ்‌ சட்டசபை பெருவாரியான வாக்குகளால்‌ அந்த மந்திரி 
சபையை நீக்க முடியும்‌. 


இவ்வாறு, சுயாட்டு அதிகாரங்களைக்‌ கொண்ட, தேர்ந்தெடுக்‌ 
கப்பட்ட சட்டசபைக்குப்‌ பொறுப்பான மந்திரி சபைகள்‌ இருப்ப 
தால்‌, மாகாண சுயாட்சி அளிக்கப்பட்டதாக வெளித்‌ தோற்றத்‌ 
இற்குக்‌ காட்சியளித்த பேரிதுலும்‌, மாகாணங்களுக்கு இருந்த 
சட்டமியற்றும்‌ அதிகாரமும்‌ நிதிவசதிகளும்‌, சுதந்திர இந்தியா 
வில்‌ மாநிலங்களுச்குள்ள அதிகாரங்களைப்‌ போலவே இருந்தன. 
உண்மையில்‌ சுதந்திர இந்தியாவின்‌ அரசியல்‌ சட்டம்‌, மாநிலங்கள்‌ 
சம்பந்தப்பட்டமட்டில்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ 1935-ம்‌ ஆண்டு 
இயற்றிய இந்திய அரசு சட்டத்தின்‌ ஈ அடிச்சான்‌ காப்பியே! 


114 
அதே சம்யத்தில்‌ சுகாதாரம்‌, கல்வி, விவசாய வளர்ச்‌ 
போன்ற மக்களின்‌ வளர்ச்சிக்கு அவசியமான பொறுப்புகள்‌ 
மாகாண மத்திரிசபைகளுக்கு அளிக்கப்பட்டன. இவைகளை நிறை 
வேற்றுவதற்கான நிதி வசதிகளோ, திதி ஆதாரங்களோ 
மாகாணங்களுக்குக்‌ கிடையாது, 


மேலும்‌,. மக்களின்‌ கிளர்ச்சிகளைச்‌ சமாளிக்கும்‌ பொறுப்பும்‌, 
சட்டம்‌, ஒழுங்கைப்‌ பாதுகாக்கும்‌ பொறுப்பும்‌ அவர்களிடம்‌ 
ஓப்படைக்கப்பட்டன. 


எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, மாகாண அரசுகளுக்குள்ள 
அதிகார வரம்பிற்குட்பட்டு மந்திரிசபைகள்‌ எடுக்கும்‌ எந்தமுடிவை 
யும்‌, மாகாண சட்டசபை இயற்றும்‌ எந்தச்‌ சட்டத்தையும்‌ ரத்து 
செய்யும்‌ அதிகாரம்‌ கவர்னருக்கு அளிக்கப்பட்டது. 


நாட்டின்‌ வளர்ச்சிக்கு அவசியமான தொழில்‌, நிதி வசதி 
சகலத்தையும்‌ மேலே கூறிய “சமஷ்டி அமைப்பு” என்ற பெயரில்‌ 
பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ தன்‌ கையில்‌ வைத்துக்‌ கொண்டு பிரிட்டிஷ்‌ 
உடமையையும்‌, பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்தையும்‌ விஸ்தரிப்பதற்‌ 
காக நடந்த யுத்தங்களில்‌ இந்தியத்‌ துருப்புக்களையும்‌, வசதிகளையும்‌ 
உபயோகித்தது மட்டுமல்லாது, அந்த யுத்தத்திற்காகவாங்கிய 
கடன்‌ கமையையும்‌, அதற்கான வட்டிச்‌ சுமையையும்‌ இந்தியாவின்‌ 
மீது சுமத்தி, இவைகளுக்குப்‌ பாதுகாப்பு அளித்து பிரிட்டிஷ்‌ 
கொள்ளையை நீடிப்பதற்கு ஏற்பாடு செய்த அந்த அமைப்பை ஏற்‌ 
படுத்தியது. மறுபுறத்தில்‌ மாகாணங்களில்‌, மத்திரிகளிடம்‌ மக்க 
ளுக்கு நன்மை செய்ய வேண்டிய சகல பொறுப்புகளையும்‌ கொடுத்த 
தாகக்‌ கூறி, அவைகளை நிறைவேற்றுவதற்கான நிதி வசதிகளை 
அளிக்காமல்‌ மாகாண மந்திரிகளிடம்‌ மக்களுக்குஏற்படும்‌ அதிருப்தி 
யையும்‌, கொந்தளிப்பையும்‌ அடக்கும்‌ பொறுப்பை அளிப்பது 
என்பது பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ மிகப்பெரிய சூழ்ச்சியாகும்‌. மக்க 
ளுடைய வறுமையும்‌, வேலையில்லாத்‌ திண்டாட்டமும்‌ வளர்ந்தது 
என்றால்‌, **நாங்கள்‌ இந்தப்‌ பிரச்சினைகளைத்‌ தீர்ப்பதற்கு மாகாண 
மந்திரிகளுக்கு அதிகாரம்‌ அளித்து விட்டோம்‌; அவர்கள்‌ அதைச்‌ 
செய்யவில்லை என்றால்‌ அதற்கு அவர்கள்‌ தான்‌ பொறுப்பு”? என்று 
கூறி மக்களின்‌ ஆத்திரத்தை திசை திருப்பி விடுவதற்கான சூழ்ச்சி 
இது. 


எனவே, இந்த திட்டத்தை காங்கரஸ்‌ மகாசபை பரிபூரணமாக 
நிராகரித்தது. முஸ்லீம்‌ லீக்கும்‌ நிராகரித்தது. லிபரல்‌ கட்‌ என்ற 
பேரால்‌ செயல்பட்டு வந்த மிதவாதிகளும்‌ நிராகரித்தனர்‌. 1936ம்‌ 
ஆண்டு மத்திய சட்ட்சயையில்‌ காங்கரஸ்‌, முஸ்லீம்‌ லீக்‌; மற்றுமுள்ள 


115 


எல்லாக்‌ கட்சிகளிலிருந்தும்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால்‌ 
இந்தத்‌ திட்டம்‌ நிராகரிக்கப்பட்டது. 


ஆனால்‌, சென்னை ராஜதானியில்‌, மந்திரிசபையில்‌ வீற்றிருந்த 
ஜஸ்டிஸ்‌ கட்டு நிராகரிக்கவில்லை. இந்தத்‌ திட்டத்தை நிறைவேற்றுவ 
இல்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்காரோடு ஒத்துழைப்பதாக அறிவித்தது, பிரிட்டிஷ்‌ 
மன்னர்‌ பிரானிடமும்‌ அவருடைய ஆட்டுயின்‌ மீதும்‌ அந்தக்கட்‌சியினருக்‌ 
இருந்த விசுவாசத்திற்கு வேறென்ன எடுத்துக்காட்டு வேண்டும்‌? 


இந்தப்‌ புதிய திட்டத்தின்‌ கீழ்‌, 1937-ம்‌ ஆண்டு பிப்ரவரியில்‌ 
மாகாண சட்டசபைகளுக்குத்‌ தேர்தல்கள்‌ நடந்தன. சமஷ்டி 
அமைப்பைப்‌ பொறுத்தவரை, நாட்டிலுள்ள எல்லாப்‌ பிரதானக்‌ 
கட்சிகளும்‌ முழுமூச்சுடன்‌ எதிர்த்து, அதை அமுல்படுத்‌ தமுடியாது 
என்று கூறிவிட்டதால்‌, அது நிறுத்தி வைக்கப்பட்டது. 


இந்த நிலையில்‌, 1935-ம்‌ ஆண்டு இறுதியில்‌ லக்னோவில்‌, ஜவஹர்‌ 
லால்‌ நேருவின்‌ தலைமையில்‌ கூடிய காங்கிரஸ்‌ மகாசபை மாநாடு 
இந்தத்திட்ட்த்தை நிராகரித்தது. அதே சமயத்தில்‌ மாகாண 
சட்டசபைகளுக்கு நடக்கவிருந்த தேர்தலில்‌ போட்டியிடுவது, அந்த 
மேடையை சுதந்திர இயக்கத்தை வளர்ப்பதற்குப்‌ பயன்படுத்து 
வது என்றும்‌ முடிவு செய்தது. 


இதையொட்டி 1936-ஜூலையில்‌ (அல்லது ஆகஸ்டில்‌) அகல 
இந்திய காங்கிரஸ்‌ கமிட்டி, தேர்தல்‌ அறிக்கையை வெளியிட்‌ 
டது. அந்த அறிக்கையில்‌ தொழிலாளர்‌ நலன்களுக்கான சில 
திட்டங்கள்‌, விவசாயிகள்‌ கடன்களை ரத்துச்‌ செய்தல்‌ அல்லது 
குறைத்தல்‌, கடன்களுக்கு ஒத்திவைப்பு, ஜமீன்தாரி முறையை 
ஒழிப்பது, பிரஜா உரிமைகளைப்‌ பாதுகாப்பது போன்ற பல நல்ல 
அம்சங்கள்‌ அடங்கியிருந்தன. 


அதே ஆண்டு, டிசம்பரில்‌ பெய்ஸ்பூரில்‌ கூடிய காங்கிரஸ்‌ மகா 
சபை மாநாடு இந்த அறிக்கையை ஊர்ஜிதம்‌ செய்தது மட்டு 
மில்லாது, புதிய திட்டத்தின்‌ மீது காங்கிரசுக்கு இருந்த கண்ணோட்‌ 
டத்தையும்‌, எதிர்கால சுதந்திர இந்தியாலின்‌ அரசியல்‌ சட்டம்‌ 
எவ்வாறு வகுக்கப்படவேண்டும்‌ என்பது. பற்றியும்‌, காங்கிரஸ்‌ 
சட்டசபை உறுப்பினர்கள்‌ எந்த நோக்கத்தோடு சட்டசபைகளில்‌ 
செயல்படவேண்டும்‌ என்பதையும்‌ திட்டவட்டமாகத்‌ தெளிவு 
படுத்தியது. 


“மக்களின்‌ விருப்பத்திற்கு மாறாக அவர்கள்‌ மீது நிர்ப்பந்‌ த 


ப த து ட டு ௩ 


126 


எனும்‌ அரசியல்‌ சட்டத்தோடு ஒத்துழைப்பது இத்‌இய மக்களின்‌ 
விடுதலைப்‌ போராட்டத்திற்கு துரோகம்‌ செய்வதாகும்‌; இத்தியா 
வின்‌ மீது பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்‌ $ தியத்துக்குள்ள பிடிப்பை மேலும்‌ 
கெட்டிப்படுத்துவதாகும்‌; ஏற்கனவே வறுமையிலும்‌ துன்பத்திலும்‌ 
வாழ்கிற மக்கள்‌ மீது, அதற்குக்‌ காரணமான பிரிட்டிஷ்‌ சுரண்டலை 
நீடிப்பதாகும்‌. எனவே இந்தத்‌ திட்டத்தை சட்டசயைக்குள்ளும்‌ 
வெளியேயும்‌ எதிர்த்து அதைத்‌ தகர்ப்பது என்று காங்கிரஸ்‌ உறுதி 
பூண்டிருக்கிறது. இந்தியாவின்‌ அரசியல்‌ பொருளாதார 
அமைப்பை நிர்ணயிக்க, எந்த வெளிநாட்டாருக்கும்‌ உரிமை 
இடையாது. அப்படிப்பட்ட முயற்சிகளை, மக்களைத்‌ இரட்டி காங்‌ 
இரஸ்‌ எதிர்க்கும்‌.” | 


“இந்தியாவில்‌ ஒரு ஜனநாயக அரசு அமைப்பு வேண்டும்‌ 
என்பதே காங்கிரசின்‌ இலட்சியம்‌. அப்படிப்பட்ட அரசு உருவாவது 
இந்திய மக்களின்‌ கையில்‌ அரசியல்‌ அதிகாரம்‌ டைத்தால்தான்‌ 
சாத்தியம்‌. அந்த அரசின்‌ அரசியல்‌ சட்டத்தை வயது வந்தவர்‌ 
களெல்லோரும்‌ வாக்களித்து தேர்ந்தெடுக்கும்‌ ஒரு சுதத்திரமான 
அரசியல்‌ நிர்ணய சபையினால்‌ தான்‌ வகுக்கமுடியும்‌. ” £ 


“இந்த இலட்சியத்தை சட்டசபைகளில்‌ உள்ள காங்கிரஸ்‌ 
உறுப்பினர்கள்‌ எப்பொழுதும்‌ நினைவில்‌ வைத்து செயல்படவேண்‌ 
டும்‌'' என்ற பொருள்படும்படியான தீர்மானம்‌ திறைவேற்றப்‌ 
பட்டது. 


மாகாண சட்டசபைத்‌ தேர்தல்களில்‌ காங்கிரஸ்‌ பங்கெடுத்து 
கொள்வதைப்‌ பற்றி, லக்னோவில்‌ 1936-ம்‌ ஆண்டிலும்‌, அதை 
யடுத்து பெய்ஸ்பூரில்‌ 1936-ம்‌ ஆண்டு டிசம்பரிலும்‌ நடந்த மாநாடு 
களில்‌ எந்தவித கருத்துவேறுபாடும்‌ எழவில்லை. ஆனால்‌ மாகாணங்‌ 
களில்‌ காங்கிரஸ்‌ கட்சிக்கு பெருவாரியான இடங்கள்‌ கிடைத்‌ தால்‌ 
மந்திரிப்‌ பதவியை ஏற்கலாமா, ஏற்கக்கூடாதா என்பதைப்‌ பற்றி 
பலமான சர்ச்சையும்‌ கருத்து வேறுபாடும்‌ ஏற்பட்டன. 


என்‌ போன்ற, ஈ.எம்‌. எஸ்‌., பி. சுந்தரய்யா ஹரிஷைன்சிவ்‌ 
சூர்ஜித்‌ போன்ற சோஷலிஸ்டுகளும்‌ (இந்திய. கம்யூனிஸ்டுக்‌ கட்ட 
சட்டவிரோ தமாக்கப்பட்ட பிறகு, ஏற்கனவே காங்கரஸ்‌ இயக்கத்‌ 
திலிருந்து அக்கட்சியில்‌ சேர்ந்தவர்கள்‌, அப்பொழுது காங்கரஸ்‌ 
சோஷலிஸ்ட்‌ கட்சியில்‌ சேர்ந்து பகிரங்கமாக அந்தக்‌ கட்சியின்‌ 
பெயரிலேயே செயல்பட்டவர்கள்‌) மந்திரிப்‌ பதவிகளை ஏற்காமல்‌ 
முட்டுக்கட்டை உண்டாக்க வேண்டும்‌ என்று வாதாடினார்கள்‌. 
ஜவஹர்லாலும்‌, சுபாஷ்‌ சந்திர போசும்‌ இதை ஆதரித்தனர்‌. 
ஆனால்‌, இராஜாஜி, வல்லபாய்பட்டேல்‌, ராஜேந்திரப்‌ பிரசாத்‌, 


117 


கோவித்தவல்லப பத்த போன்றவர்கள்‌ மந்திரிப்‌ பதவிகளை ஏற்று, 
கஉள்ளேயிருத்தே அந்த அரசியல்‌ திட்டத்தை உடைக்க வேண்டும்‌ 
என்று (work the constitution to wreck it) வாதாடினர்‌. 


பெய்ஸ்பூர்‌ காங்இரசில்‌ இது சம்பந்‌ தமாக இறுதி முடிவை 
எடுக்கும்‌ அதிகாரம்‌ அலை இந்திய காங்கிரஸ்‌ கமிட்டிக்கு வழங்கப்‌ 
பட்டது. 


1937-ம்‌ ஆண்டு மாகாண சட்டசபைகளுக்கான தேர்தல்‌ 
பிரச்சாரம்‌ வெகு மும்முரமாக கிராமங்களிலும்‌, தகரங்களிலும்‌ 
தடைபெற்றது. தேர்தல்‌ அறிக்கையில்‌ கூறிய விஷயங்கள்‌ விளக்கப்‌ 
பட்டன. இத்தியாவின்‌ அரசியலை நிர்ணயிப்பதற்கு அந்நிய 
சர்க்காருக்கோ. அயல்நாட்டு அதிகாரிகளுக்கோ உரிமை இல்லை 
சுதந்திர இந்தியாவில்‌ மக்களால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்‌ 
நிர்ணய சபைக்குத்தான்‌ அந்த அதிகாரம்‌ உண்டு என்ற பிரச்‌ 
சாரம்‌ பலமாக நடந்தது. இதனால்‌. ஏகாதிபத்திய எதிர்ப்பு 
உணர்ச்சியும்‌ நாட்டுப்‌ பற்றும்‌ மக்களிடையே பெருவெள்ளம்போல்‌ 
பெருக்கெடுத்தோடியது. 


அத்தத்‌ தேர்தலில்‌, காங்ரெசை சென்னை ராஜதானியில்‌ 
எதிர்த்த கட்சி ஜஸ்டிஸ்‌ கட்சியாகும்‌. இதற்கு முன்பு 1926, 1934 
தேர்தல்கனில்‌ சுயராஜ்ய கட்சியின்‌ பேராலும்‌, சொந்தப்‌ பேரா 
அம்‌, காங்கிரஸ்‌ பங்கெடுத்துக்‌ கொண்டபோது ஏற்பட்டது 
போலவே, ஐஸ்டிஸ்‌ கட்சியினால்‌ இந்தப்‌ பெரு வெள்ளத்திற்கு முன்‌ 
நிற்க முடியவில்லை. அந்தத்‌. தேர்தல்களைக்‌ காட்டிலும்‌ இந்தத்‌ 
தேர்தலில்‌ அது மிகப்‌ பெரிய தோல்வியை அடைந்தது அதன்‌ 
பெருத்தலைகள்‌ பொப்பிலி ராஜா, செல்லப்பன்ளி ராஜா, ராஜா 
சர்‌. முத்தையா செட்டியார்‌, என்‌. ஆர்‌. சாமியப்ப முதலியார்‌ 
ராமனாதபுரம்‌ ராஜா, வி. வி: ராமசாமி நாடார்‌ போன்ற தலைகள்‌ 
உருண்டோடின. 


தமிழ்நாட்டிலிருந்த நிலைமையைப்‌ புரிந்து கொள்ள ஓரிரு 
உதாரணங்கள்‌; நாடார்களின்‌ கோட்டையாகவும்‌, ஜஸ்டிஸ்‌ கட்சி 
யின்‌ கோட்டையாகவும்‌ கருதப்பட்ட விருதுநகர்‌ தொகுதியில்‌ 
வி.வி. ராமசாமி நாடார்‌ அன்று சாதாரணத்‌ தொண்டராக 
இருத்த காமராஜரிடம்‌ தோற்றார்‌. 


ழக்கு ராமனாதபுரத்தில்‌ ராமனாதபுரமும்‌, முதுகுளத்தூர்‌, 
பரமக்குடி ஆகிய தாலூகாக்களைக்‌ கொண்ட தொகுதியில்‌ 
(முக்குலத்தோர்‌---குறிப்பாக- தவர்கள்‌ மிகப்‌ பெரும்பான்மை 
யானவர்கள்‌ இருந்தார்கள்‌. ராமனாதபுரம்‌ ராஜாவும்‌ அதே தேவர்‌ 
வகுப்பைச்‌ சேர்ந்தவர்‌. அந்த மக்களுக்குப்‌ பரம்பரையாக ராஜா, 


கலை. 
கக 


வின்‌ மீது மிகுந்த விசுவாசமிருந்தது.) அந்தத்‌ தொகுதியில்‌ யாரை 
திறுத்துவது என்று தெரியவில்லை. தமிழ்நஃடு காங்கிரஸ்‌ கமிட்டி, 
காமராஜையும்‌ என்னையும்‌ அந்தத்‌ தொகுதிக்குப்‌ போய்‌ யாரையா 
வது காங்கிரஸ்‌ சார்பில்‌ வேட்பாளராக நிறுத்துவதற்கு ஆளைக்‌ 
கண்டுபிடிக்க வேண்டும்‌ என்று அனுப்பியது. முதலில்‌ யாரும்‌ 
எங்களுக்குக்‌ டைக்கவில்லை. கடைசியில்‌, ௨. முத்துராமலிங்க 
தேவர்‌ என்ற வாலிபர்‌ தேவர்‌ சமூகத்தில்‌ பிரபலமாயிருந்த உக்கிர 
பாண்டித்தேவரின்‌ மகன்‌ என்றும்‌, அவர்‌ தந்தையின்‌ கொடுமைகளை 
எதிர்த்ததால்‌ அவருக்கு நல்லபெயர்‌ உள்ளது என்றும்‌ கேளிவிப்‌ 
பட்டோம்‌. பசும்பொன்‌ கிராமத்துக்குச்‌ சென்று அவரைச்‌ சந்தித்‌ 
தோம்‌. ஆரம்பத்தில்‌ அவர்‌ ராஜாவை எதிர்த்து நிற்க மறுத்தார்‌. 
பிறகு நீண்டநேரம்‌ விவாதித்து, அவரைச்சமமதிக்க வைத்தோம்‌. 
அதற்கு முன்‌ அவர்‌ அரசியலில்‌ ஈடுபடா தவர்‌. ஆயினும்‌, அந்தத்‌ 
தேர்தலில்‌ ராமனாதபுரம்‌ ராஜா பெருவாரியான வாக்கு வித்தியா 
சத்தில்‌ தோற்றார்‌. ௨. முத்துராமலிங்கத்தேவா்‌ வெற்றி பெற்றார்‌. 


பெருவாரியான தொகுதிகளில்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சி வேட்பாளர்கள்‌ 
ஜாமீனை இழந்தனர்‌. 


ஏதோ சில நிலச்சுவான்‌ தார்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி 
களில்‌ மட்டும்‌ அந்தக்‌ கட்சி வேட்பாளர்கள்‌ வெற்றியடைந்தனர்‌. 
அது இயற்கைதானே. 


இந்தச்‌ சட்டசபைத்‌ தேர்தலுக்கு முந்திய 1936-ம்‌ ஆண்டில்‌ 
நடந்த ஜில்லா போர்டு தேர்தலிலும்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சிக்கு இதே நிலை 
தான்‌ ஏற்பட்டது. சென்னை ராஜதானி முழுவதும்‌ எல்லா மாவட்ட 
போர்டுகளும்‌ காங்கிரஸ்‌ கைவசம்‌ வந்தன. 


தேர்தல்‌ முடிந்தபிறகு, அலே இந்தியக்‌ காங்கிரஸ்‌ கமிட்டி 
அவசரமாகக்கூடி, காங்கிரஸ்‌ மந்திரிசபைகளை அமைக்கலாம்‌ என்று 
முடிவு செய்தது. ஆனால்‌ அதற்கு ஒரு நிபந்தனை. சட்டசபை 
காங்கிரஸ்‌ கட்சித்‌ தலைவர்களுடைய தினசரி நிர்வாக வேலைகளில்‌, 
கவர்னர்கள்‌ குறுக்கிடுவதில்லை என்றும்‌, அரசியல்‌ சட்டப்படி 
அவர்கள்‌ கொடுக்கும்‌ யோசனைகளை நிராகரிக்கமாட்டார்கள்‌ 
என்றும்‌ உறுதிமொழி அளிக்க வேண்டும்‌. அவர்களிடம்‌ தனியாக 
உறுதிமொழி அளித்தால்‌ மட்டுமேபோதாது; காங்கிரஸ்‌ கட்சித்‌ 
தலைவர்கள்‌ அப்படிப்பட்ட உறுதிமொழி கிடைத்தது என்று 
ப௫ரங்கமாக அறிவிக்கும்‌ நிலையில்‌ இருக்க வேண்டும்‌ என்பதே அந்த 
நிபந்தனை. 


ஆனால்‌ அவ்வாறு கவர்னர்கள்‌ உறுதிமொழி அளிக்க மறுத்து 
தால்‌. மந்திரி சபைகளை காங்கரஸ்‌ கட்சி மெஜாரிட்டியாக 


119 


இருந்த மாநிலங்களில்‌ அமைக்க முடியவில்லை. றுபான்மை 
யோரைக்‌ கொண்ட மத்திரி சபையை அமைப்பதும்‌ இயலாது. 
ஏனெனில்‌, சட்டசபையைக்‌ கூட்டியவுடனே, நம்பிக்கையில்லாத்‌ 
தீர்மானம்‌ நிறைவேற்றப்பட்டு அந்த மந்திரிசபை. அகற்றப்படும்‌. 

புதிய அரசியல்‌ சட்டமோ ஏப்ரல்‌ 1-ம்‌ தேதி முதல்‌ அமுலுக்கு வர 
வேண்டும்‌. இந்த நிலைமையைச்‌ சமாளிக்க பிரிட்டிஷ்‌ சர்க்காருக்கு 
அவகாசம்‌ தேவைப்பட்டது. அதற்காக சட்டசபையைக்‌ கூட்டா 
மலே ஒரு இடைக்கால மந்திரி சபையை 4 மா தங்களுக்கு அமைக்க 


வேண்டியிருந்தது. 


இந்த சங்கட நிலையில்‌, யீரிட்டிஷ்‌ சர்க்காருக்குக்‌ கைகொடுக்க யார்‌ 
முன்‌ வந்தனர்‌ : தேர்தலில்‌ மக்களால்‌ தூக்க எறியப்பட்ட ஜஸ்டிஸ்‌ 
கட்சியின்‌ பிரமுகர்கள்‌ தாம்‌; வேறு எவரும்‌ அல்லர்‌ அவர்களைக்‌ 
கொண்டு ஒரு இடைக்கால மந்திரி சபை அமைக்கப்பட்டது. 


அவர்கள்‌ மந்திரிகளாக இருந்தபோது என்ன செய்தார்கள்‌? 
குண்டூர்‌ மாவட்டத்தில்‌, ஒங்கோலுக்குப்‌ பக்கத்தில்‌ கொத்த கூடம்‌ 
என்ற கிராமத்தில்‌, காங்கிரஸ்‌ சோசலிஸ்ட்‌ கட்சியின்‌ சார்பில்‌ கட்சி 
ஊழியர்களுக்கு ஒரு அரசியல்‌ பள்ளிக்கூடம்‌ 10 நாட்கள்‌ 
நடத்துவது என்று முடிவு செய்து, மூன்று நாட்கள்‌ 
நடந்தது. : 4-வது நாள்‌ அந்த அரசியல்‌ பள்ளிக்கூடத்தை சட்ட 
விரோதமானது என்று அறிவித்து, உடனே நெல்லூரிலிருந்து ஒரு 
போலீஸ்படை தடிகளுடன்‌ வந்தது. பள்ளிக்கூடத்‌ திலிருந்தவர்கள்‌ 
எல்லோர்‌ மீதும்‌ தடியடி நடத்தி லாரியில்‌ போட்டு ஓங்கோலுக்கு 
அழைத்துச்‌ சென்று விடுதலை செய்தது. அந்தப்‌ பள்ளிக்கூடக்‌ 
கட்டிடத்தைப்‌ பூட்டி, போலீஸ்‌ காவலில்‌ வைத்தனர்‌. தடியடி 
பட்டவர்கனில்‌ நானும்‌ ஒருவன்‌. இந்த மூன்று மாத காலத்திலும்‌ 
பிரிட்டிஷ்‌ ஆட்சியாளர்‌ இட்ட பணியை, ஐஸ்டிஸ்‌ கட்சியினர்‌ 
உடனேநிறைவேற்றிய விசுவாசிகளாகக்‌ காட்சியளித்தனர்‌. 


இத்த சந்தர்ப்பத்தில்‌, ஏப்ரல்‌ 1-ம்‌ தேதி புதிய அரசியல்‌ 
சட்டம்‌ அமுலாக்கப்பட்டபோது, மெஜாரிட்டி கட்சியாகிய காங்‌ 
இரஸ்‌ மந்திரி சபைகளை அமைக்க மறுத்தபோது, இடைக்கால 
அரசு அமைத்து ஆட்சி துவக்கப்பட்டபோது, நாடெங்கும்‌ அதை 
ஆட்சேபித்து ஹர்த்தால்‌ நடந்தது. அந்த எதிர்ப்புக்டையில்‌ 
தான்‌ ஐஸ்டிஸ்‌ கட்சிப்‌ பிரமுகர்கள்‌ இடைக்கால மந்திரிகளாக 
சென்னைக்‌ கோட்டை அலுவலகத்திற்குள்‌ நுழைந்தனர்‌ . என்‌ 
பதைக்‌ குறிப்பிட வேண்டும்‌. 


அந்த அரசியல்‌ . சட்டப்படி, வரவு - செலவுத்‌ திட்டம்‌ 
(பட்ஜெட்‌) ஜூலை இறுதிக்குள்‌ சட்டசபையால்‌ அங்ககரிக்கப்பட்‌ 
வேண்டும்‌. : இந்த முட்டுக்கட்டை 3) மாதங்களுக்கு நீடித்தது. 


720 


ஜூன்‌ மாதம்‌ 3-வது வாரத்தில்‌ (அல்லது 4-வது வாரத்தில்‌) 
வைஸ்ராய்‌ பகிரங்கமாக ஒரு அறிக்கை விடுத்தார்‌. அதில்‌ *”மந்இரீ 
களூடன்‌-அவர்கள்‌ எந்தக்‌ கட்சியைச்‌ சேர்ந்தவர்களாயினும்‌ - 
மோ தல்களைத்‌ தவிர்க்கவே எல்லா கவர்னர்களும்‌ அக்கறைகொண் 
டுள்ளனர்‌. அது மட்டுமல்ல, ஏதாவது மோதல்கள்‌ ஏற்பட்டால்‌ 
அதை சமரசமாகத்‌ தீர்ப்பதற்கு சகல முயற்சிகளையும்‌ செய்யவேண்‌ 
டும்‌ என்று விரும்புன்றனர்‌'' என்ற பொருள்‌ அறிக்கையில்‌ 
அடங்கியிருந்தது. 


இந்த அறிக்கை வந்தவுடன்‌ காங்கரஸ்‌ மந்திரிசபைகள்‌ 
திறுவப்பட்டன. ஆனால்‌, மூன்று மாதங்களுக்குள்ளேயே கவர்னர்‌ 
களோடு மோதல்‌ ஏற்பட்டது. மந்திரிசபைகள்‌ அமைத்த உடனே 
நாடெங்கும்‌ “அரசியல்‌ கைதிகள்‌ விடுதலை செய்யப்பட வேண்டும்‌” 
என்ற கோரிக்கையும்‌, ளெர்ச்சியும்‌ எழுந்தன. குறிப்பாக இந்தக்‌ 
இளர்ச்சியைச்‌ செய்தது, காங்கிரஸ்‌ சோஷலிஸ்டுகளும்‌ மற்ற 
இடதுசாரியினரும்‌, அவர்கள்‌ 'நடத்திய தொழிற்சங்கங்கள்‌ 
போன்ற வெகுஜன ஸ்தாபனங்களும்‌ ஆகும்‌. 


ஐக்கிய மாகாணத்தில்‌ (இன்றைய உத்தரபிரதேசம்‌ ) 
கோவிந்தவல்லபபந்தின்‌ தலைமையிலிருந்த காங்கிரஸ்‌ மந்திரிசபை, 
காக்கோரி சதி வழக்கில்‌ தண்டிக்கப்பட்டு, ஆயுள்‌ தண்டனை 
அனுபவித்து வந்த அரசியல்‌ கைதிகளை விடுதலை செய்யும்படி 
உத்தரவு பிறப்பித்தது. உடனே கவர்னர்‌ குறுக்கிட்டு அந்த 
, உத்தரவை ரத்து செய்துவிட்டார்‌. 


உடனே காங்கிரஸ்‌ மந்திரிசபைகள்‌ ராஜினாமா செய்ய வேண்‌ 
டும்‌ என்று நாடெங்கிலும்‌ இடதுசாரிகளும்‌, காங்கரஸ்‌ சோஷலிஸ்டு 
கட்சியும்‌ அறிக்கை விட்டு, ஆர்ப்பாட்டங்கள்‌ நடத்துவது என்று 
முடிவு செய்தனர்‌. 

ஆனால்‌ காங்கிரஸ்‌ காரியக்‌ கமிட்டி அவசரமாகக்‌ கூடி, 
அரசியல்‌ கைதிகளை விடுதலை செய்வ தில்‌ கவர்னர்கள்‌ தலையிட்டால்‌ 
காங்கிரஸ்‌ மந்திரிகள்‌ ராஜினாமா செய்வார்கள்‌ என்று அறிவித்‌ 
தது.'£ீ நாட்களுக்குப்‌ பிறகு உத்தரப்பிரதேச கவர்னர்‌, காக்கோரி 
சதி வழக்கு கைதிகளை விடுதலை செய்யும்‌ உத்தரவை ரத்து 
செய்ததை வாபஸ்‌ பெற்றுக்‌ கொண்டார்‌. 


மந்திரிசபைகள்நீடித்தன்‌. அதன்‌ பிறகு காங்கிரஸ்‌ மந்திரிசபை 
கள்‌ இருந்த எல்லா மாகாணங்களிலும்‌, எல்லா அரசியல்கை இகளும்‌ 
விடு தலைசெய்யப்பட்டனர்‌. ரீ 930-ம்‌ஆண்டு பெஷாவரில்‌ மக்கள்மீது 


ரத தனது அ. த்‌ 


121. 


வில்‌ போலீஸ்காரர்களைக்‌ கொளுத்தியதற்காக சிறையிலிருந்த 
கைதிகள்‌ உட்பட எல்லா அரசியல்‌ கைதிகளும்‌ விடுதலை செய்யப்‌ 
பட்டனர்‌. வங்காளத்தில்‌, பயங்கரவாதிகள்‌ என்று கூறி ஆயிரத்‌ 
அக்கு மேற்பட்டவர்கள்‌ அத்தமானில்‌ ஜறையிலடைக்கப்பட்ட 
வர்கள்‌ விடுதலை செய்யப்பட்டனர்‌. கவர்னரைக்‌ கொல்வதற்காக 
துப்பாக்கியால்‌ சுட்ட கல்லூரி மாணவி.பினாதாஸ்‌ விடுதலையானாள்‌ . 
சிட்டகாங்‌ இராணுவ ஆயுதக்‌ ெங்கைக்‌ கைப்பற்றி, பிறகு 
கைதா ஆயுள்‌ தண்டனை அனுபவித்துக்‌ கொண்டிருந்த கல்பனா 
உள்ளிட்ட சகலரும்‌ விடுதலை செய்யப்பட்டனர்‌. 


பல அரசியல்வாதிகன்‌ மீது, வேறு ஊருக்குப்‌ போகக்‌ கூடாது 
என்று பிரிட்டிஷ்சர்க்கார்‌ போட்டிருந்த பலவகைப்பட்ட உத்தரவு 
கள்‌ வாபஸ்‌ பெறப்பட்டன. பத்திரிகைகளிடம்‌ வாங்கூயிருந்த 
நன்நடத்தை ஜாமீன்கன்‌ வாபஸ்‌ பெறப்பட்டன. பல ஸ்தாபனங்‌ 
கனின்‌ மீது சட்டவிரோதமானவை என்று போடப்பட்டிருந்த 
தடையுத்தரவுகள்‌ நீக்கப்பட்டன. பிரஜா உரிமைகள்‌ ஓரளவு 
விஸ்‌ தரிக்கப்பட்டன. ஆணால்‌, இந்தியக்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்டு மீது 
விதிக்கப்பட்ட தடை மட்டும்‌ ரத்து செய்யப்படவில்லை. 


இவைகளின்‌ விளைவாக அரசியல்‌ பத்திரிகைகளும்‌, பிரசுரங்‌ 
களும்‌, தாராளமாக வெளியிடுவது சாத்தியமாயிற்று. 


1937 ஜூலை முதல்‌ 1939 ஜனவரி (அல்லது 1940 ஐன்வரி)வரை 
இரண்டரை அண்டுகள்‌ அந்த 1935-ம்‌ ஆண்டு சீர்‌நருத்தச்‌ 
சட்டத்தின்‌ அடிப்படையில்‌ இயங்யெ காங்கிரஸ்‌ மத்திரி சபைகள்‌ 
எப்படிப்‌ பணியாற்றின? அவைகளுடைய சாதனைகள்‌ எல்‌ ஏ? 
குறைபாடுகள்‌ என்ன? 1935-ம்‌ஆண்டு இத்தியஅரசியல்‌ சட்டத்தை 
உள்ளிருந்தே உடைப்பதற்காகவே காங்கிரஸ்‌ சட்டசபை உறுப்‌ 
பினர்கள்‌ பணியாற்ற வேண்டும்‌ என்று ஹரிபுரா காங்கிரசில்‌ 
கொடுக்கப்பட்ட ஆணையை அவர்கள்‌ எவ்வாறு திறைவேற்றினர்‌ 2 
அத்த இசை வழியில்‌ அவர்கள்‌ பணியாற்றுவதற்கு காங்கிர 
சன்‌ தலைமை எவ்வளவு உதவி செய்தது ? அவர்களுடைய போக்கு 
களை எவ்வாறு கண்காணித்தது? இவைகளை எல்லாம்‌ ஆராய்வது 
இந்த புத்தகத்தின்‌ நோக்கமல்ல... 


அந்த இரண்டரை ஆண்டு .காலத்தில்‌ இந்தியா பூராவும்‌, 
தலைமறைவாக இருந்த கம்யூனிஸ்ட்‌ கட்சி அலை இந்திய ரீதியில்‌ 
ஓரளவு வளர்ச்சியடைத்தது. இடதுசாரி இயக்கமும்‌ வேகமாக 
வளர்த்தது ; "தொழிற்சங்கங்கள்‌ இதற்கு முந்திய காலகட்டத்‌ 
தைக்‌ காட்டிலும்‌ இந்த இரண்டரை ஆண்டுகளில்‌. 'வளர்ச்சி. 
யபடைந்தன. விவசாயிகள்‌ இயக்கம்‌, குறிப்பாக ஐமீன்‌ தரரிமுறது 


123 


இருத்து. வத்த பிரதேசங்களில்‌, ஐமீன்‌ தாரி முறையை ஒழிக்க 
வேண்டும்‌ என்ற கோரிக்கையைக்‌ கொண்டு வளர்ந்தது. அவர்‌ 
களுடைய கொடுமைகளைதும்‌, சுரண்டல்களையும்‌ எதிர்த்து தாடு 
முழுதும்‌ பல போராட்டங்கள்‌ நடந்தன. அத்த விவசாய இயக்‌ 
கம்‌ அலை இந்திய ரீதியில்‌ ஒன்றுபடுத்தப்பட்டு, அலை, இந்திய 
கிசான்‌ சபையாக வளர்ந்தது. சமூக மாற்றங்களுக்காகப்‌ பாடு 
படுவ த ற்கு வாலிபர்களை ஊக்குவிப்பதற்கு, முற்போக்கு எழுத்‌ 
தாளர்‌ அமைப்புகள்‌ அகல இந்திய ரீதியில்‌ வளர்ந்தன. மாணவர்‌ 
சங்கம்‌ அலே இந்திய ரீதியில்‌, அகல இந்திய மாணவர்‌ சங்கம்‌ 
என்ற அமைப்பின்‌ 8ழ்‌ பலமாக வளர்ந்தது... இதை மட்டும்‌ குறிப்‌. 
பிட்டுவிட்டு, இந்த புத்தகத்திற்கு சம்பந்தப்படாத மற்றவைகளை 
விட்டு விடுகிறோம்‌. 


1935-ம்‌ ஆண்டு புதிய இந்திய அரசியல்‌ சட்ட த்தின்‌ ஜழ்‌ 
1937-ல்‌ மாகாண சட்டசபைகளுக்கு நடந்த தேர்தலோடு,சென்னை 
ராஜதானி ஐஸ்டிஸ்‌ கட்சிக்கு, மக்கள்‌ சமாதி கட்டிவிட்டார்கள்‌ 
என்று கூறலாம்‌. எல்லா அரசியல்‌ கட்சிகளும்‌ 1935-ல்‌ இந்திய 
அரசியல்‌ சட்டத்தை நிராகரித்தபோ இலும்‌, ஐஸ்டிஸ்‌ கட்டு அதை 
வரவேற்று பிரிட்டிஷ்‌ சர்க்காரோடு ஒத்துழைப்பதாக அறிக்கை 
விட்டது ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட து. ஆனால்‌,அந்தோ !பரிதாபம்‌ 
தேர்தலில்‌ படுதோல்வி அடைந்த தனால்‌, இத்த ஆசையை பூர்த்தி 
செய்ய அதற்கு வாய்ப்புக்‌ கட்டவில்லை. ஆயினும்‌, அத்த தேர்தலில்‌ 
நிலச்சுவான்தார்கள்‌ தொகுதிகள்‌ போன்ற லை ஒதுக்‌ 
கப்பட்ட தொகுதிகளில்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட சில ஐஸ்டிஸ்‌ கட்டி 
உறுப்பினர்கள்‌, அப்பொழுது எப்படி நடந்து கொண்டார்கள்‌ 
என்பதைப்‌ பார்ப்பது அவசியம்‌. 


்‌ ப, அன்று, ராஜாஜியின்‌ தலைமையிலிருந்த அமைச்சரவை முதன்‌ 
முதலாகக்‌ கொண்டு வந்த சட்டம்‌, விவசாயக்‌ கடன்‌ நிவாரணச்‌ 
சட்டமாகும்‌. இதன்படி, விவசாயிகளுக்குக்‌ கொடுக்கப்பட்ட, 
கொடுக்கப்படும்‌ கடனுக்கு “அரைவட்டி” என்று அந்தக்காலத்தில்‌ 
கூறப்பட்ட நூற்றுக்கு ஆண்டுக்கு 6 ரூபாய்க்குமேல்‌ வட்டி வாங்கக்‌ 
கூடாது. இந்த விதத்தில்‌ வட்டி கணக்கிடப்பட்டு ஏற்கனவே 
கொடுக்கப்பட்ட கடன்களுக்காக, வட்டி வகையிலோ, கொடுக்கப்‌ 
பட்டிருந்த தொகை அசல்‌ வகையிலோ அல்லது இரண்டு வகை 
யிலுமோ, கடனுக்கு இரட்டிப்பாயிருக்குமானால்‌, அந்தக்‌ கடன்‌ 
பூராவும்‌ செலுத்தப்பட்டதாகக்‌ கருதப்பட வேண்டும்‌. கோர்ட்டுக்‌ 
குச்‌ சென்று இதற்கு மேல்‌ ஒன்றும்‌ வசூலிக்க முடியாது. இந்தத்‌ 
தொகையில்‌ எவ்வளவு பாக்கி இருக்கி ததோ அதை மட்டும்‌ கடன்‌ 
பட்ட விவசாயி செலுத்தினால்‌ போதும்‌. அவனுடைய சுடன்‌ 
செலுத்தப்பட்ட தாகக்‌ கருதப்பட வேண்டும்‌. 


744. 


. இந்தச்‌ சட்டம்‌, சென்னை ராஜதானியிலிருந்த விவசாயிகள்‌ 
அனைவருக்கும்‌ தன்மை பயப்பதாகும்‌. ஏனெனில்‌, கடனில்லாத 
விவசாயி எவரேனும்‌ கிடையாது. அவர்கள்‌ அனைவரும்‌ பிராமணர்‌ 
அல்லா தாரே. 


ஆனால்‌ பிராமணரல்லாத சமூகத்தினரின்‌ நலன்‌ காப்பதற்‌. 
காகவே தங்கள்‌ கட்சியைத்‌ தோற்றுவித்ததாகக்கூறிக்‌ கொண்டு 
வந்த: ஜஸ்டிஸ்‌ கட்சியின்‌ சட்டசபை உறுப்பினர்கள்‌, இந்தச்‌ 
சட்டத்தை மிக மிகக்‌ கடுமையாக, முழுமூச்சுடன்‌ எதர்த்தனர்‌. 


“விதவைகள்‌ பலர்‌ இருக்கன்‌ றனர்‌. அவர்களுக்குக்‌ கடன்‌ 
கொடுத்த தொகையிலிருந்து கடைக்கும்‌ வட்டியைத்‌ தவிர 
வாழ்க்கையை நடத்துவதற்கு வேறு வழியே இல்லை. அவர்கள்‌ 
வாழ்க்கையில்‌ இடிவிழுந்து விடும்‌” என்று வெகு சுலபமாக 
பேசினர்‌. லேவாதேவி முறைக்கே ஆபத்து ஏற்படும்‌ என்றும்‌ 


வாதாடினர்‌. 


நான்‌ அன்றைக்கு கூறினேன்‌. “இவர்களுடைய கண்ணிலே, 
இந்த நாட்டிலுள்ள கடன்‌. கொடுத்த லேவாதேவிக்காரர்கள்‌ 
கண்களிலே கடன்பட்டவர்கள்‌ எல்லோரும்‌ விதவைகளாகவே 
கோற்றமனிக்‌கன்றனர்‌ போலும்‌. அப்படிப்‌ பாதிக்கப்படும்‌ லெ 
விதவைகளுக்கு ஏதாவது சர்க்காரின்‌ உதவியைக்‌ கோருவதற்கு 
பதிலாக, விவசாயிகளைச்‌ சுரண்டி அவர்களுடைய நிலங்களை 
அபகரித்துக்‌ கொள்ள இந்த வர்க்கம்‌ கையாளும்‌ சூழ்ச்சி இது: ” 
என்று தமிழ்நாட்டில்‌ பல கூட்டங்களில்‌ பேசினேன்‌. 


இந்தக்‌ கடன்‌ நிவாரணச்‌ சட்டம்‌, மனுஸ்ம்ருதியில்‌ கூறப்பட்‌ 
டுள்ள “டாம்‌-டூு-பாட்‌' என்ற கடன்‌ விஷயமான தத்துவத்தை 
அப்படியே எடுத்துக்‌ கொண்டது. மனுஸ்ம்ருதி “பார்ப்பனீயத்தை 
நிலைநாட்டுவதற்காக எழுதப்பட்ட சட்ட நூல்‌ என்பது முற்றிலும்‌ 
உண்மை. அதற்காக அதில்‌ கூறப்பட்டுள்ள இந்த நல்ல தத்துவத்‌ 
தையும்‌ கைவிட்டு விடலாமா என்பதை இங்கு திராவிடக்‌ கழகத்‌ 
இனருக்குச்‌ சொல்வது பொருத்தமாக இருக்கும்‌. 


ஐமீன்‌ தாரி முறை என்பது எப்படி த்தோன்றியது? அது செய்த 
பணி என்ன? அது இருக்கலாமா, கூடாதா என்பதனை ஆராய்ந்து 
அரசுக்கு சிபாரிசுகள்‌ செய்வதற்காக ரெவின்யூ மந்திரியா கஇருந்த 
டி. பிரகாசம்‌ தலைமையில்‌, தெனேட்டி விகவநாதனை செயலாள 
ராகக்‌ கொண்டு ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. 


ப அந்தக்‌ கமிட்டி, ஒராண்டு பணியாற்றி பழைய இழைக்கந்திய 
கம்பெனி ஆட்சியிலிருந்த காலக்டலிருந்த தஸ்தர்வேஜுகளை 


124 


எல்லாம்‌ ஆராய்ச்‌ செய்து, மறுக்க முடியாத ஆதாரங்களுடன்‌ 
விரிவான நல்லதோர்‌ அறிக்கையை சமர்ப்பித்தது. 


ஜமீன்தார்கள்‌ என்பவர்கள்‌ திலத்துக்குச்‌ சொந்தக்காரர்‌ 
களல்லர்‌. தொன்றுதொட்டு இந்த நாட்டில்‌ நிலத்தை : உழுத 
அனுபவிப்பவன்‌ அரசனுக்குச்‌ செலுத்தவேண்டிய ராஜபாகம்‌ 
என்பதை (விளைச்சலில்‌ 6-ல்‌ ஒரு பங்கு) இந்த ஐமீன்‌ தாரிமுறையை 
உண்டாக்யெ காலத்தில்‌, விவசாயிகளிடமிருந்து வசூலிக்கும்‌ 
ஏஜெண்டுகளாகவே இந்த ஐமீன்தார்கள்‌ நியமிக்கப்பட்டார்கள்‌. 
இதைப்‌ பயன்படுத்தி, இவர்கள்‌ ! விவசாயிகளிடம்‌ வசூலிக்கும்‌ 
தொகையை எல்லையில்லாமல்‌ ஏற்றினர்‌. அனால்‌ இதே ஐமீன்‌ தார்‌ 
கள்‌ சர்க்காருக்குச்‌ செலுத்தும்‌ தொகையோ ஆரம்பத்தில்‌ நிர்ண 
யிக்கப்பட்ட அதே அளவுதான்‌ இருந்து வந்திருக்கிறது. இந்தக்‌ 
கொடுமையையும்‌, கொள்ளையையும்‌ ஒழிக்க வேண்டுமானால்‌, 
இத்த ஜமீன்தாரி முறையையே ஒழிப்பதைத்‌ தவிர வேறு வழி 
யில்லை. அரசு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துச்‌ சட்டம்‌ 
இயற்ற வேண்டும்‌ என்பதே பிரகாசம்‌ கமிட்டி அறிக்கையின்‌ 
பரிந்துரை. 


மந்திரி சபை இந்த அறிக்கையை ஆராய்ந்து, அதை ஏற்றுக்‌ 
கொண்டு, மேல்‌ நடவடிக்கை எடுப்பதற்கு முன்‌ சட்டசபையின்‌ 
விவாதத்திற்கு வைத்தது. ஐமீன்‌ குடிமக்களில்‌ ஆயிரத்தில்‌ 999 
போர்‌ பிராமணர்‌ அல்லாதார்‌. ஆயினும்‌ அவர்களுடைய நலனுக்‌ 
காக அளிக்கப்பட்ட இந்த சிபாரிசையும்‌, இந்த அறிக்கையையும்‌, 
பார்ப்பனர்‌ அல்லாதாரின்‌ நலன்‌ காப்பதற்காக வந்த ஐஸ்டிஸ்‌ 
கட்சியின்‌ சட்டசபை உறுப்பினர்கள்‌ கடுமையாக எதிர்த்தனர்‌. 
அதே: சமயத்தில்‌ இந்த அறிக்கையை சமர்ப்பித்த கமிட்டியின்‌ 
தலைவர்‌ டி. பிரகாசமும்‌, தெனேட்டி விசுவனாதமும்‌ எ 


பிராமணர்கள்‌! 


இன்னொன்று, பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ இந்த நாட்டில்‌ லெ வகுப்பா 
ருக்கு குற்றப்‌ பரம்பரையினர்‌ என்ற அவப்‌ பெயரைச்‌ சூட்டி அவர்‌ 
களுக்கென்று *குற்றப்பரம்பரையினர்‌ சட்டம்‌” (Criminal Tribes 
Act) என்ற சட்டத்தை நுரற்றாண்டுகளுக்கு மேலாஃ அமுலாக்கி 
வந்தது. ஆந்திராவில்‌ ஏனாதிகள்‌ போன்றவர்களையும்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ முக்குலத்தோரையும்‌, குறிப்பாக தேவர்களையும்‌ குற்றப்‌ 
பரம்பரையினர்‌ என்று அறிவித்திருந்தது. இந்தச்‌ சட்டம்‌ மிகக்‌ 
கேவலமானது. மனிதனை இழிவு படுத்துவது மட்டுமல்ல, இந்தச்‌ 
சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டவர்கள்‌ அனுபவித்த துயர துன்பங்‌ 
களை இந்தக்‌ காலத்தில்‌ கற்பனை செய்ய கூட முடியாது. இது தென்‌ 


125 


ஆப்பிரிக்காவில்‌ உள்ள, நிறத்‌ இமிர்‌ கொண்ட வெள்ளை ஆட்சி 
அங்குள்ள நீக்ரோ மக்களுக்கு இழைக்கும்‌ கொடுமைகளுக்கு 


ஒப்பாகும்‌. 


குறிப்பாக இந்தச்‌ சட்டம்‌ ராமனாதபுரம்‌, மதுரை மாவட்டங்‌ 
கனில்‌ தீவிரமாக அமுலாக்கப்பட்டது. ஏழைத்தேவர்‌ குடும்பங்‌ 
கனில்‌ இருந்த ஆண்களை, பொழுதுபோனதும்‌ இரவு பூராவும்‌ 
போலீஸ்‌ ஸ்டேஷனிலேயே தங்க வேண்டும்‌ என்று உத்தரவு இடு. 
வார்கள்‌. வரத்தவறினால்‌, உடனே சிறை தண்டனை, இந்தச்சட்டக்‌ 
இன்‌ 8ழ்‌ விதிக்கப்படும்‌! பகல்‌ பூராவும்‌, நீர்ப்பாசன வசதிகள்‌ ஏது 
மில்லாத பிரதேசத்தில்‌, வயல்காடுகளில்‌ உழைத்து விட்டு, 
ஆண்கள்‌ தம்‌ பெண்டு பிள்ளைகளுடன்‌ இரவைக்‌ கழிக்கமுடியா து. 


காங்ரெஸ்‌ தேர்தல்‌ அறிக்கையில்‌ பிரஜா உரிமைகள்‌ வழங்கப்‌ 
படவேண்டும்‌ என்று கூறியிருந்ததைச்‌ சுட்டிக்காட்டி, மத்திசிசபை 
ஏற்றவுடன்‌, காங்கரஸ்‌ சோஷலிஸ்டுகளாக இருத்த தாங்கள்‌ 
இந்தச்‌ சட்டத்தை உடனே ரத்து செய்யவேண்டும்‌ என்று வற்‌ 
புறுத்தனோம்‌. தமிழ்தாடு காங்கரஸ்‌ கமிட்டியில்‌ தீர்மானங்கள்‌ 
கொண்டு வந்து நிறைவேற்றவும்‌ வைத்தோம்‌. (தேர்தலுக்குப்‌ 
பிறகு ௨. முத்துராமலிங்க தேவர்‌ கான்ரஸ்‌ சோஷலிஸ்ட்‌ கட்சி 
யில்‌ சேர்ந்தார்‌) ஆனால்‌ ராஜாஜி இந்தச்‌ ' சட்டத்தை ரத்து 
செய்யத்‌ தயங்கினார்‌. 


அந்த நிலையில்‌, 1937-ம்‌ ஆண்டு இறுதி முதல்‌ 1938-ம்‌ ஆண்டு 
முழுவதும்‌ மதுரை, இராமனாதபுரம்‌ மாவட்டங்களில்‌ இத்த 
குற்றப்‌ பரம்பரைச்‌ சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும்‌ என்று 
கோரி, பல மாநாடுகளையும்‌ ஆர்ப்பாட்டங்களையும்‌ நடத்தினோம்‌. 
இதில்‌ -. பிரதானப்‌ பங்கு, ௨.: முத்துராமலிங்க தேவருக்கும்‌ 
ப. ஜீவானந்தத்திற்கும்‌, எனக்கும்‌ இருந்தது. 


1938-ம்‌ ஆண்டில்‌ அருப்புக்கோட்டையில்‌ தடத்த மாநாட்டில்‌, 
தேவர்கள்‌ போலீஸ்‌ ஸ்டேஷனுக்குப்‌ போக மறுத்துவிட வேண்டும்‌; 
நேரடிப்‌ போராட்டத்தில்‌ இறங்க வேண்டும்‌ என்று அறைகூவல்‌ 
விடுத்தோம்‌. 


இந்த மாநாட்டிற்குப்‌ பிறகு அடுத்த சட்டசபைக்‌ கூட்டத்‌ 
இலேயே இந்தச்‌ சட்டத்தை ரத்து செய்யும்‌ மசோதா நிறைவேற்‌ 
றப்பட்டு சட்டமாகியது. 


இந்தச்‌ சட்டத்திற்கு உள்ளான லட்சக்கணக்கான தேவர்‌ 
களும்‌, ஏனாஇகளும்‌, இதர வகுப்பினர்‌ அனைவரும்‌ பிராமணரல்லா 
தாரே. அவர்களில்‌ ஒருவர்கூட. பிராமணரல்லர்‌. ஆனால்‌ ஐஸ்டின்‌ 


126 


கட்சிப்‌ பிரமுகர்கள்‌ மந்திரிகளாக இருந்த (இதுபற்றி 
ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது) 1920 முதல்‌ 1937 மார்ச்‌ 
மாதம்‌ வரை பதினாறரை. ஆண்டுகளில்‌, என்றைக்கும்‌, இந்தச்‌ 
சட்டத்தை நீக்குவது பற்றி சுண்டுவிரலைக்கூட அசைக்கவில்லை 
என்பதை குறிப்பிடாமலிருக்க முடியாது. இதுதான்‌ இவர்கள்‌ 
பிராமணரல்லாதாரின்‌ நலன்‌ காத்த லட்சணம்‌ ! 


இவ்வாறு சல நல்ல நடவடிக்கைகளை ராஜாஜி மந்திரிசபை 
மேற்கொண்டபோதிலும்‌, 1937-ம்‌ ஆண்டு, இத்தி மொழியை 
பள்ளிக்கூடங்களில்‌ கட்டாயமாக கற்க வேண்டும்‌ என்ற உத்த 
ரவைப்‌ பிறப்பித்தது. ராஜாஜி, நீண்டகாலமாக, இந்த தாட்டில்‌ 
தாய்மொழியிலேயே கல்வி கற்பிக்க வேண்டும்‌ என்று வாதாடிய 
வர்‌. அது சாத்தியமில்லை; ' தமிழினால்‌ விஞ்ஞானம்‌, கணிதம்‌ 
முதலிய நவீன விஞ்ஞானக்‌ கல்வியைப்‌ பயிற்றுவிக்க முடியாது 
என்று பரவலாக வாதாடிய, படித்த கோஷ்டி ஒன்று அன்று 
இருந்தது. இன்றைக்கும்‌ அது மறைந்துவிடவில்லை . முடியும்‌ என்று 
நிரூபிப்பதற்காக கணிதம்‌, பெளதிகம்‌ முதலிய விஞ்ஞான 
ஆரம்ப பாடப்‌ புத்‌ தகங்களை அவருக்கே உரித்தான எனிய நடையில்‌ 
வெளியிட்டிருந்தார்‌.. ஈ 


ஆயினும்‌, தேசிய ஒற்றுமைக்கு இந்தி இன்றியமையாதது 
என்ற ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார்‌. இத்தக்‌ கருத்தை 
த௬நிண பாரத ஹிந்தி பிரச்சார சபை வெளியிட்டிருந்த 
“சுயபோ தனைக்கு” (Self Instructor) எழுதிய முன்னுரையில்‌ அவர்‌ 
பலமாக வற்புறுத்தியிருந்தார்‌. 


தன்னுடைய இந்த விடாப்பிடியான கருத்தின்‌ அடிப்படை 
யில்‌ இந்தியை பள்ளிக்கூடங்களில்‌ கட்டாய பாடமாக்கினார்‌. 


இதை எதிர்த்து ஈ. வெ. ரா. பெரியார்‌ பெரிய இளர்ச்சி 
நடத்தினார்‌. இந்த இயக்கத்தில்‌, பெரியார்‌ நேரடிப்‌ போராட்டத்‌ 
திற்காக கையாண்ட முறை பள்ளிக்கூடங்களின்‌ முன்‌ மறியல்‌ 
செய்வது என்பது. மறியலில்‌ ஈழுபட்ட ஆயிரக்கணக்கானவர்கள்‌ 
கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டார்கள்‌. அவர்களைத்‌ 
தண்டித்தது தவறு; 1930-ம்‌ அண்டு நடந்த சத்தியாகரெக, சட்ட 
மறுப்புப்‌ போராட்டத்தை தசுக்குவதற்காக பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ 
முதலில்‌ அவசரச்‌ சட்டமாகக்‌ கொண்டு வந்து, பிறகு அன்றிருந்த 
தலையாட்டி பொம்மைகளைக்‌ கொண்ட மத்திய சட்டசபையில்‌ 
நிறைவேற்றி. வைத்திருந்த இரிமினல்‌ இருத்த சட்டத்தை 
(Criminal Law Amendment Act. 1930) ஒரு காங்கரஸ்‌ மந்திரி 
சபை உபயோகிப்பது மிகப்பெரும்‌ தவறு என்று காங்கரஸ்‌ சோஷ 
லிஸ்டுகளாயெ நாங்கள்‌ எதிர்த்தோம்‌. 


137 


இத்தியைக்‌ கட்டாயப்‌ பாடமாக்கியதை எதிர்த்த இயக்கத்‌ 
திற்குத்‌ தமிழ்நாட்டில்‌ பலமான ஆதரவு இருத்தது. சுயமரியாதை 
இயக்கத்தினர்‌ மட்டுமல்ல. தேசிய இயக்கத்திலிருந்து வந்த சோம 
சுந்தரபாறதியார்‌, கடவுள்‌ பக்தியில்‌ மூழ்கு சைவரித்தாந்தத்தைப்‌ 
பரப்பிக்‌ கொண்டிருந்த சாமி வேதாசலம்‌ (பிற்காலத்தில்‌ தன்‌ 
பெயரை மறைமலை அடிகள்‌ என மாற்றிக்‌ கொண்டார்‌) ஆகியோர்‌ 
இதை எதிர்ப்பதில்‌ ஈடுபட்டனர்‌. பிராமணர்கள்‌, பிராமணரல்லா 
தார்கள்‌ ஆகிய சகல தமிழ்‌ மக்களிடமும்‌ இந்த இயக்கத்தின்‌ பால்‌ 
அனுதாபம்‌ இருந்தது. காரணம்‌, இந்தி (தேசிய மொழி” என 
ஏற்கப்பட்டு, வருங்காலத்தில்‌ இந்திய சர்க்காரின்‌ மொழியாகி 
விட்டால்‌ தமிழ்நாட்டைத்‌ தவிர, இத்தியாவில்‌... ச; 
தங்களுக்கு அரசு அலுவலகங்களில்‌ வேலை வாய்ப்புகள்‌ இல்‌ 
போய்விடும்‌ என்று அஞ்சினர்‌. 


ஆனால்‌ ஓராண்டிற்குள்‌ அந்தப்‌ போராடடம்‌ ஓய்ந்துவிட்டது. 
அதில்‌ ஈ.வெ.ரா. தண்டிக்கப்பட்டு சிறைத்‌ தண்டனை அனுபவித்‌ 
தார்‌, 


அவர்‌ சிறையிலிருந்து வெளியே வத்தவுடன்‌, செல்வாக்கிழந்த 
ஐஸ்டிஸ்‌ கட்சித்‌ தலைவர்கள்‌, பெரியாருக்கு அரயெல்‌ துறை 
யில்‌ வெகுஜன : செல்வாக்கு ஏற்பட்டிருப்பதை உணர்ந்து, 
அவரை அணுகினர்‌. ஐஸ்டிஸ்‌ கட்சியின்‌ தலைவர்‌ பதவியை ஏற்க 
வேண்டும்‌ என்று கோரினர்‌. ஈ.வே.ரா. பெரியாருக்கு ஊறிப்‌ 
போயிருந்த காங்கிரஸ்‌ எதிர்ப்பு உணர்ச்சி இருந்த காரணத்தால்‌ 
அதற்கு முன்‌ சமூகச்‌ சீர்திருத்த இயக்கத்தில்‌ பிரதான கவனம்‌ 
செலுத்திவந்தவர்‌ - இதற்கு சம்மதித்து, அந்த ஆண்டு நடநத 
ஐஸ்டிஸ்‌ கட்சி மாநாட்டில்‌ அந்தக்‌ கட்சியின்‌ தலைவரானார்‌. 


அவர்‌ தலைவரான ஓராண்டிற்குள்ளே, 1939-ம்‌ ஆண்டு செப்‌ 
டம்பர்‌ மாதம்‌ ஹிட்லர்‌ ஜெர்மனி, போலந்தின்மீது படையெடுத்த 
வுடன்‌, பிரிட்டனும்‌, பிரான்ஸும்‌, ஜெர்மனியுடன்‌ யுத்தம்‌ ஏற்‌ 
பட்டு விட்டதாக அறிவித்தன. பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ அந்த 
அறிக்கையை அடுத்து, இந்தியாவின்‌ வைஸ்ராய்‌, இந்தியாவும்‌ 
ஜெர்மனிக்கு எதிராக யுத்தத்தில்‌ ஈடுபட்டுள்ளதாக அறிவித்தார்‌. 


நாடெங்கிலும்‌, இது ஏகாதிபத்திய அரசு கோஷ்டிகளிடையே, 
அவர்கள்‌ கைவசம்‌ உள்ள காலனி நாடுகளை ஒரு கோஷ்டி 
கையிலிருந்து மற்றொரு கோஷ்டி கைப்பற்றுவதற்காக நடந்த 
முதலாவது உலக யுத்தத்தைப்‌ போன்ற அந்த யுத்தத்தில்‌ இந்திய 
மக்களின்‌ சம்மதத்தைப்‌ பெறாமல்‌, இந்தியாவை ஈடுபடுத்திய)த 
எதிர்த்து கண்டனக்‌ குரல்‌ எழுந்தது. 


128 


காங்‌ிரஸ்‌ காரிய கமிட்டி அவசரமாகக்‌ கூடிற்று. இந்‌ த; புத்தத்‌ 
தின்‌ இலட்சியம்‌ என்ன என்பதை பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ அறிவிக்க 
வேண்டுமென்று கோரியது. யுத்தத்தின்‌ இலட்சியம்‌ ஒவ்வொரு 
ரத்‌ சுதந்திரத்தைப்‌ பாதுகாப்பது, ஹிட்லரின்‌ பாசிஸத்தை 
ஒழித்து யக த்தைப்‌ பாதுகாப்பது என்பதானால்‌, யுத்தம்‌ 
முடிந்த ட ந்‌இயாவில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சி அகன்று, சுதந்‌ 
திரம்‌ வழங்கப்படும்‌ என்று அறிவிக்க வேண்டும்‌ என்றும்‌ கோரிய யு ., 
அது உண்மையானால்‌ உடனடியாக வைஸ்ராயின்‌ நிர்வாகக்‌ கவுன்‌ 
சில்‌ பூராவையும்‌ இந்தியர்கள்‌ கையில்‌ சகல அதிகாரங்களோடு 
ஒப்படைக்க வேண்டும்‌: அப்படிப்பட்ட ஒரு மத்திய அமைப்பு 
தான்‌ இந்திய மக்களை யுத்தத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு 
உற்சாகப்படுத்த முடியும்‌; அத ற்கு வேண்டிய செல்வங்களை திரட்ட 
முடியும்‌ என்று அத்தீர்மானத்தில்‌ அறிவித்தது. 


இந்தத்‌ தீர்மானத்திற்கு உடனே பிரிட்டிஷ்‌ சர்க்கா ரிடமிருந்து 
வைஸ்ராய்‌ மூலமாக பதில்‌ வந்தது. அவர்‌ விடுத்த அறிக்கையில்‌ 
புதிதாக ஒன்றும்‌ இல்லை. குறிப்பிடாத ஒரு எதிர்காலத்தில்‌ ஏதோ 
ஒரு நாள்‌ இந்தியாவுக்கு டொமினியன்‌ அந்தஸ்து வழங்கப்படும்‌ 
“என்று 1919-ம்‌ ஆண்டு பாடிய பல்லவியையே அந்த அறிக்கை திரும்‌. 
பப்பாடியது. பவுத்தம்‌ நடக்கும்போது, வைஸ்ராய்‌ யுத்தக்‌ கடமை 
களை செவ்வனே நிறைவேற்றுவதற்காக இந்தியர்களைக்‌ கொண்ட 
ஒரு ஆலோசனைக்‌ கவுன்சில்‌ அமைக்கப்படும்‌ என்று அந்த அறிக்கை 
யில்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ சார்பாகக்‌ கூறினார்‌. 


அதையடுத்து 1940 ஜனவரியில்‌ ராம்கரில்‌ (பீகாரில்‌) காங்கிரஸ்‌ 
மகாசபை மாநாடு கூடியது. பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ பதில்‌ திருப்தி 
யளிக்கவில்லை; இந்த யுத்தத்தை, அது ஏகாதிபத்திய இலட்சியங்‌ 
களுக்காகவே நடக்கிறது என்பது தெளிவு. எனவே எந்த விதத்தி 
லும்‌-நேரடியாகவோ, மறைமுகமாகவோ-காங்கிரஸ்‌ இந்த ஏகாதி 
பத்திய. யுத்தத்தில்‌ பங்கெடுக்க முடியாது என்று தீர்மானித்தது. 
அதனைத்‌ தொடர்ந்து மாகாணங்களிலிருத்த காங்கிரஸ்‌ மந்திரிகளை 
ராஜினாமா செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்தது. மந்திரிசயைகளும்‌ 
ராஜினாமா செய்து விட்டன. 1937-ம்‌ ஆண்டில்‌ தேர்தலுக்குப்‌ பிறகு 
கவர்னர்களிடமிருந்து உத்தரவாதம்‌ கிடைக்காததால்‌ 3மா தங்கள்‌ 
வரை மந்திரிசபைகளை காங்கிரசும்‌ அமைக்கவில்லை என்பதும்‌, அப்‌ 
பொழுது இடைக்கால மத்திரிசபைகள்‌ அமைக்கப்பட்டதும்‌, 
சென்னை மாகாணத்தில்‌ தேர்தலில்‌ மக்களால்‌ புறக்கணிக்கப்பட்ட 
ஐஸ்டிஸ்‌ கட்சிப்‌ பிரமுகர்கள்‌ இடைக்கால மந்திரிகளாக இருக்க 
முன்‌ வந்ததும்‌ ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள் ளன. 


ஆனால்‌ 1940-ல்‌ காங்கரஸ்‌ மந்திரிசபைகள்‌ ராஜினாமா செய்த 
போது, முன்போல்‌ இடைக்கால மந்திரிசயைகளை பிரிட்டிஷ்‌ ஆட்சி 


129 


அமைக்கவில்லை. சென்னை மாகாணத்திலும்‌ மீண்டும்‌ ஐஸ்டிஸ்‌ 
கட்சிக்கு ஒரு சான்ஸ்‌ இடைக்கவில்லை. 


காரணம்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சியினர்‌ அதற்குத்‌ தயாராக இல்லாம 
லிருந்து இனால்‌ அல்ல. 


முதலாவது யுத்த காலத்திலேயே பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்கு எதிராக 
மக்கள்‌ கோபாவேசம்‌ கொண்டிருந்தனர்‌. இரண்டாவ து உலக 
யுத்தம்‌ ஆரம்பித்தவுடன்‌, பிரிட்டிஷ்‌ ஆட்சியை ஒழித்துக்‌ கட்டிட 
இதுவே நல்ல சந்தர்ப்பம்‌ என்ற ஆவேச உணர்ச்சி நாடெங்கிலும்‌ 
பெருவெள்ளமெடுத்து ஓடும்போது, இந்த பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ 
ஆதரவாளர்களைக்‌ கொண்ட மந்திரிசபை மக்களிடையே, இன்னும்‌ 
ஆத்திரத்தை அதிகமாக ஊட்டும்‌ என்பதை பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ 
உணர்ந்தது. 


எனவே, மாகாணங்களில்‌ சட்டசபைகளைக்‌ கலைத்து விட்டு 
கவார்னார்‌ ஆட்சியை நிறுவியது. அவருக்கு ஆலோசகர்களாக 
ஆங்கிலேய ஐ. ஸி. எஸ்‌. அதிகாரிகளும்‌ ஒன்றிரண்டு இந்திய 
ஐ. ஸி. எஸ்‌. அதிகாரிகளும்‌ நியமிக்கப்பட்டனர்‌. 


யுத்த முனையில்‌ ஜெர்மனி வெகுவேகமாக முன்னேறியது. 
பிரான்ஸ்‌ வீழ்ந்துவிட்டது. பிரிட்டிஷ்‌ படைகள்‌ பிரான்சிலிருந்து 
டன்கர்க்‌' துறைமுகத்திலிருந்து “செத்தேன்‌ பிழைத்தேன்‌” என்று 
கப்பியோடின. ஐரோப்பா கண்டத்தின்‌ பெரும்பகுதி ஹிட்லரின்‌ 
படைகள்‌ வசமாகிவிட்டன. 


இந்தச்‌ சமயத்தில்‌, அலை இந்திய காங்கிரஸ்‌ கமிட்டி பூனாவில்‌ 
கூடி, ராஜாஜியின்‌ யோசனையை மூன்றில்‌ இரண்டு பங்கு வாக்கு 
களால்‌ ஏற்றுக்‌ கொண்டது. யுத்தத்திற்குப்‌ பிறகு இந்தியா சுதந்‌ 
திர நாடாக இருக்கும்‌ என்பதை பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ அங்கேரிக்க 
வேண்டும்‌. உடனடியாக மத்தியில்‌ ஒரு இடைக்கால தேசிய 
சர்க்கார்‌ அமைக்கப்பட வேண்டும்‌. அந்த மந்திரிசபை, 
அப்பொழுது இருந்த மத்திய சட்டசபையில்‌, தேர்ந்தெடுக்கப்பட்ட 
உறுப்பினர்களில்‌, மெஜாரிட்டி உறுப்பினர்களின்‌ நம்பிக்கையைப்‌ 
பெற்றதாக இருக்க வேண்டும்‌. அந்த மந்திரிசபையே யுத்தத்தை 
வெற்றிகரமாக நடத்தி, நாட்டைப்‌ பாதுகாத்திட மக்களின்‌ 
ஆதரவைத்‌ திரட்ட முடியும்‌ என்பதே அந்த யோசனை. 


இந்த யோசனையையும்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ நிராகரித்தது. 
அதற்கு பதிலாக அகஸ்ட்‌ மாதத்தில்‌, வைஸ்ராய்‌ வேறு 
யோசனையை வைத்தார்‌. 

9 


130 


யுத்தம்‌. முடித்த பிறகு, இந்தியாவின்‌ தேசிய வாழ்க்கையில்‌ 
உள்ள பிரதான சக்திகளின்‌ பிரதிநிதிகளைக்‌ கொண்ட்‌ ஒரு குழு 
அமைக்கப்படும்‌. அத்தக்குழு, எதிர்கால இந்திய, அரசியலமைப்பின்‌ 
கட்டுக்கோப்பைத்‌ தயாரித்துக்‌ கொடுக்கும்‌. 


இடையிலே, வைஸ்ராயின்‌ நிர்வாகக்‌ கவுன்சில்‌ விஸ்‌ தரிக்கப்‌ 
படும்‌. அதில்‌ வைஸ்ராயால்‌ நியமனம்‌ செய்யப்பட்ட சில இந்தியர்‌ 
கள்‌ இடம்‌ பெறுவர்‌. 


அதோடு, சுதேச சமஸ்தானங்களின்‌ (மன்னர்கள்‌) பிரதிநிதி 
களையும்‌, இதர இந்தியர்களின்‌ பிரதிநிதிகளையும்‌ கொண்ட ஒரு 
யுத்த “ஆலோசனைக்‌ கவுன்சில்‌” அமைக்கப்படும்‌. 


இதனைக்‌ காங்கிரஸ்‌ உடனே நிராகரித்தது. காந்திஜி தனி நபா 
சத்தியாகிரகத்தைத்‌ துவக்கினார்‌. 


முஸ்லீம்‌ லீக்‌ நிலை என்ன? 1916-ம்‌ ஆண்டு லக்னோவில்‌ காங்கிர 
சும்‌, முஸ்லீம்‌ லீக்கும்‌ ஒன்றுபட்டதும்‌, 1919-க்குப்‌ பிறகு ஒத்துமை 
யாமை--கலாபத்‌ இயக்கத்தின்‌ போது என்றுமில்லாத வகையில்‌ 
முஸ்லீம்‌ லீக்குடன்‌ ஒற்றுமை ஏற்பட்டதும்‌ ஏற்கனவே விவரிக்கப்‌ 
பட்டுள்ளது 


1921-ல்‌ செளரி செளரா சம்பவத்தை அடுத்த, சட்டமறுப்பு 
இயக்கத்தை நிறுத்தியதை கிலாபத்‌ இயக்கத்தைச்‌ சேர்ந்த 
முஸ்லீம்கள்‌ கடுமையாக எதிர்த்தனர்‌. பிறகு காங்கிரசை. விட்டுப்‌ 
பெரும்பாலானோர்‌ விலகினார்‌. சைமன்‌ கமிஷனை காங்கிரஸ்‌, 
முஸ்லீம்‌ லீக்‌ இரண்டுமே பகிஷ்கரித்தன. 1928-ல்‌ மீண்டும்‌ 
ஒற்றுமைக்காக செய்யப்பட்ட முயற்சி பயனளிக்கவில்லை. 


1937-ம்‌ ஆண்டு தேர்தலில்‌, முஸ்லீம்களுக்கு தனித்‌ தொகுதி 
கள்‌ இருந்தன. அதாவது, முஸ்லீம்கள்‌ மட்டும்‌ போட்டியிடும்‌ 
தொகுதிகள்‌, 1937-ம்‌ அண்டு தேர்தலில்‌ மொத்தம்‌ பதிவான 
முஸ்லீம்‌ வாக்குகளில்‌ முஸ்லீம்‌ லீக்குக்கு 4 சதவீதம்‌ வாக்குகளே 
கிடைத்தன. முஸ்லீம்கள்‌ பெருவாரியாக இருந்த வடமேற்கு 
எல்லைப்புறம்‌, பஞ்சாப்‌, சிந்து, வங்காளம்‌ ஆகிய எந்த மாகாணத்‌ 
திலும்‌ முஸ்லீம்‌ லீக்‌ மந்திரிசபை அமைக்க முடியவில்லை. தேர்தலுக்‌ 
குப்பிறகு முஸ்லீம்‌ லீக்‌ காங்கிரசோடு உடன்பாடு காண முன்‌ 
வந்தது. அதுவும்‌ பயன்‌ அளிக்கவில்லை. இவைகளுக்கெல்லாம்‌ யார்‌ 
பொறுப்பு என்பதை ஆராய்வது இந்த நூலுக்குப்‌ பொருந்தாத 
விஷயமாகும்‌. 

1996-ம்‌ ஆண்டு தேர்தலில்‌ 4 சதவீத வாக்குகளைப்‌ பெற்ற 
முஸ்லீம்லீக்‌ ஜனாப்‌. எம்‌. ஏ. ஜின்னாவின்‌ தலைமையில்‌ மூன்று 


131 


ஆண்டுகளுக்குள்ளேயே மிகப்‌ பெருவாரியான முஸ்லீம்‌ மக்களின்‌ 
ஆதரவைப்‌ பெற்ற சக்தியாக வளர்ந்து விட்டது. 


அடுத்த நிலை என்ன ? 


முஸ்லீம்‌ லீக்‌ தனிப்‌ பாகஸ்தானைக்‌ கோரவில்லை. ஒரு காலத்‌ 
இல்‌ தேச பக்தியூட்டும்‌ “ஸாரே ஐஹான்ஸே அச்சா, ஹமாரே 
ஹிந்துஸ்தான்‌? என்பன போன்ற புகழ்பெற்ற உருது கவிதைகளை 
இயற்றிய தேசியக்‌ கவி மகம்மத்‌ இக்பால்‌ 1930-ல்‌ இந்த 
கோஷத்தைக்‌ (பாகிஸ்தான்‌ கோஷத்தை) கிளப்பினார்‌. இரண்‌ 
டாண்டுகளுக்குப்‌ பிறகு இங்கிலாந்தில்‌ கேம்பிரிட்ஜ்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ கல்வி பயின்று கொண்டிருந்த ல இந்திய முஸ்லீம்‌ 
மாணவர்கள்‌ இதே கோஷத்தைக்‌ ளெப்பினார்கள்‌. ஆனால்‌ முஸ்லீம்‌ 
தலைவர்கள்‌ எல்லோரும்‌--முஸ்லீம்லீகைச்‌ சேர்ந்தவர்களும்‌, வேறு 
முஸ்லீம்‌ கட்சிகளை சேர்ந்தோரும்‌--இதை ஒருமனதாக நிராகரித்‌ 
தனர்‌. 


உதாரணமாக 1933-ல்‌ வட்டமேஜை மாநாடு முடிந்தபிறகு, 
இந்தியாவின்‌ அரசியல்‌ சட்டத்தைப்‌ பற்றி ஆராய்ந்து பரிந்துரை 
கூறுவதற்கு பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ ஒரு கூட்டுப்‌ பார்லிமெண்டரி 
கமிட்டியை அமைத்தது. அதாவது, இங்கிலாந்து பார்லிமெண்டில்‌ 
காமன்ஸ்‌ சபை, லார்டுகளின்‌ சபை (£ழ்சபை, மேல்சபை) ஆகிய 
வற்றின்‌ உறுப்பினர்களைக்‌ கொண்ட கூட்டுக்‌ கமிட்டியாகும்‌. 


அந்தக்‌ கமிட்டியின்‌ முன்பு சாட்சியமளித்த மகமத்‌ அலி 
ஜின்னா உள்ளிட்ட சகல முஸ்லீம்‌ தலைவர்களும்‌ பாகிஸ்தான்‌ 
என்பது மாணவர்களின்‌ கனவு, “மனம்‌ போகும்‌ போக்கில்‌ யோக்‌ 
காமல்‌ கொடுக்கும்‌ கோஷம்‌", “நடைமுறை சாத்தியமற்றது” 
என்றெல்லாம்‌ கூறியுள்ளனர்‌. . 


1937-ம்‌ ஆண்டில்‌ முஸ்லீம்லீக்கன்‌ ஆண்டு மாநாட்டில்‌ நிறை 
வேற்றப்பட்ட தீர்மானத்தில்‌, “சுத ந்திரயான மாநிலங்கள்‌ கூடிய 
சமஷ்டி அமைப்பைக்‌ கொண்ட பூரண சுதந்திர இந்தியாவே? 
தனது இலட்சியம்‌ என்று பறைசாற்றியது. 


. இப்படிப்பட்ட இலட்சியத்‌ தீர்மானங்களை நிறைவே ற்றிய 
முஸ்லீம்லீகுக்கும்‌, கரங்கிரசுக்கும்‌ எங்படி வேறுபாடுகள்‌ வந்தன, 
அதற்கு யார்‌ பொறுப்பு என்பவைகளை ஆராய்வதற்கு திராவிடர்‌ 
இயக்கத்தைப்‌ பற்றிய இந்நூலில்‌ இடமில்லை. 


ஆனால்‌, அந்த முஸ்லீம்லீக்‌ 2-வது உலகயுத்தம்‌ ஏற்பட்ட பிறகு 
லாகூரில்‌ கூடிய தன்‌ ஆண்டு மாநாட்டில்‌, ஒரு தீர்மான த்தை நிறை 


132 


வேற்றியது. “இந்தியாவின்‌ வடமேற்கு பகுதியிலும்‌. இழக்குப்‌ 
பகுதியிலும்‌ உள்ள பிரதேசங்கள்‌- முஸ்லீம்கள்‌ பெருவாரியாக 
வாழும்‌ பிரதேசங்கள்‌ - தனியா க இணைக்கப்படவேண்டும்‌. அவைகள்‌ 
பூரண ஆதிபத்திய உரிமையுள்ள சுதந்திர நாடாக இருக்கவேண்‌ 
டும்‌. அந்த அமைப்பில்‌ சேரும்‌ மாநிலங்களுக்கு சுயாட்‌ர அந்தஸ்து 
இருக்கவேண்டும்‌. இந்தத்‌ த த்துவங்களை அடிப்படையாகக்‌ 
கொண்ட அரசியல்‌ சட்டத்தைத்‌ தவிர வேறு எதுவும்‌ நடைமுறை 
சாத்தியமற்றறு'. என்று அந்தத்தீர்மானத்தில்‌ கூறப்பட்டது. 
இநுவே பாகிஸ்தான்‌ கோரிக்கையின்‌ ஆரம்பம்‌. 


இங்கு முக்கியமாகக்‌ கவனிக்கவேண்டிய விஷயம்‌ ஒன்று, இரண்‌ 
டாவது உலக யுத்தம்‌ ஏற்பட்டவுடன்‌ நாடெங்கிலும்‌ மக்களிடம்‌ 
சுதந்திரதாகம்‌ மேலோங்கியிருந்த சமயத்தில்‌ முஸ்லீம்லீக்கும்‌, 
பூரண ஆதிபத்திய உரிமை கொண்ட சுதந்திர நாடு வேண்டும்‌ 
என்று கோரியது. பிரிட்டிஷ்‌ ஆட்சியை அது விரும்பவில்லை. 


இவ்வாறு பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்கு சமாதி கட்ட இந்திய மக்களின்‌ 
“சுதந்திர இயக்கம்‌ இதற்குமுன்‌ என்றுமிராத வகையில்‌ வீறுநடை 
போ ட்டுக்‌ கொண்டிருந்த சமயத்தில்‌, ஐஸ்டிஸ்‌ கட்சியினர்‌ என்ன 
செய்தனர்‌? 


1940-ம்‌ ஆண்டு திருவாரூரில்‌ நடந்த ஐஸ்டிஸ்‌ கட்சியின்‌ 
15-வது மாநாட்டில்‌ கீழ்க்காணும்‌ தீர்மானம்‌ நிறைவேற்றட்‌ 
பட்டது. த 


“திராவிட மக்களுடைய கலை, நாகரீகம்‌, பொருளாதாரம்‌, 
ஆகியவைகள்‌ முன்னேற்றமடைவதற்கு, பாதுகாப்பதற்கு, இரா 
விடர்களின்‌ .அகமாகிய சென்னை ராஜதானி (பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌, 
இந்தியா மந்திரியின்‌ மேற்பார்வையின்‌ 8ழ்‌) ஒரு தனி நாடாக 
பிரிக்கப்பட வேண்டுமென இம்மா நாடு இர்மானிக்கிறது”'. 


1916-ம்‌ ஆண்டில்‌ கட்சியைத்‌ துவக்கியபோது, **இத்திய 
மக்களிடையே ஒற்றுமை உணர்வினை வளர்த்திட இன்றுள்ள சூழ்‌ 
நிலையில்‌ ஆங்கலேய ஆட்யொளர்களாலேயே முடியும்‌” என்று 
பறைசாற்றியது. திடீரென தன்‌ நிலையை மாற்றிக்கொண்டு 
இந்திய மக்கள்‌ இந்தியாவின்‌ ஒற்றுமையை வளர்ப்பதில்‌ அபார 
மான ஆர்வத்தைக்‌ காட்டிய ஐஸ்டிஸ்‌ கட்சி 1940-ல்‌ அன்றிருந்த 
சென்னை ராஜதானி இந்தியாவிலிருந்து தனி நாடாக பிரிக்கப்பட 
வேண்டும்‌ என்று கோரிய விந்தையைப்‌ பாருங்கள்‌. 


அன்றிருந்த சென்னை ராஜதானிதான்‌ திராவிடர்களின்‌ 
அகமாம்‌ ! அத்த சென்னை ராஜதானியில்‌, குமரி மா வட்டம்‌ நீங்க 


133 


லாக தமிழ்தாடும்‌, தெலுங்கானா நீங்கலாக ஆத்திர மக்கள்‌ 
வாழும்‌ பிரதேசமும்‌, கேரள மக்கள்‌ வாழும்‌ பிரதேசத்தில்‌ மலபார்‌ 
மாவட்டம்‌ மட்டும்‌, கன்னட மொழி பேசும்‌ மக்கள்‌ வாழும்‌ 
கர்னாடகத்‌ தின்‌ தென்‌ கன்னட மாவட்டம்‌ ஆயெவை தான்‌ அடங்கி 
யிருந்தன. இதுதான்‌ “இராவிடர்களுடைய அகம்‌” என்பர்‌. குமரி 
மாவட்டத்தில்‌ வாழும்‌ தமிழ்‌ மக்களும்‌, அன்றைய இருவிதாங்கூர்‌, 

கொச்சி சமஸ்‌ தானங்களில்‌ வாழும்கேரள த்தவர்களும்‌, ஐதராபாத்‌ 
திஜாம்‌ சமஸ்தானத்திலிருந்த தெலுங்கானாப்‌ பகுதியிலுள்ள 
ஆதந்திரார்களும்‌, மைசூர்‌ சமஸ்தானத்துலும்‌ நிஜாம்‌ சமஸ்தானத்‌ 
திலுமிருந்த கன்னடம்‌ பேசும்‌ மக்கள்‌ வாழ்ந்த பகுஇயிலும்‌ 
அன்றைய பம்பாய்‌ ராஜதானியின்‌ தென்பகுதியிலிருந்த ஹ-ப்ளி, 

தார்வார்‌, பெல்காம்‌, வட கன்னட மாவட்டங்களிலும்‌ பரந்து 
இடந்த கர்னாடகர்களும்‌ இவர்களுடைய அகராதியில்‌ *இராவிடர்‌ 
கள்‌” இல்லையா? அவர்களுடைய கலாச்சாரமும்‌ நாகரீகமும்‌ 
வேருனவையா 2 


உண்மை என்ன? 


ஜஸ்டிஸ்‌ கட்சிப்பீரமுகர்களுக்கு  “இிராவிடர்கள்‌' என்று 
இவர்களால்‌ அழைக்கப்படுபவர்களின்‌ கலாச்சாரம்‌ பற்றியோ, 
நாகரீகத்தைப்‌ பற்றியோ, பொருளாதாரத்தைப்‌ பற்றியோ 
எந்தவித அக்கறையும்‌ இல்லை. பிரிட்டிஷ்‌ ஆட்சி நாடெங்கிலும்‌ 
ஒழிந்து போய்விடும்‌ என்ற “அபாயம்‌” இந்த த்‌. தலைவர்களுக்கு முன்‌ 
நின்றது! பிரிட்டிஷ்‌ ஆட்டுபோய்விட்டால்‌ ஜமீன்‌ தார்கள்‌, பெரு 
நிலச்‌ சுவான்‌ தார்கள்‌,லேவாதேவிக்காரர்களின்‌ சுரண்டல்களுக்கும்‌ 
கொள்ளைக்கும்‌ ஆபத்து வந்துவிடும்‌ என்ற பீதி அவர்களைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டது. பாவம்‌ அந்தப்‌ பீ.இயில்‌ இந்தியாவின்‌ மற்ற 
பகுதிகளிலிருந்து பிரிட்டிஷ்‌ ஆட்டு ஒழிந்துவிட்டாலும்‌, சென்னை 
ராஜஐதானியிலாவது அது நீடித்து இருக்கக்கூடாதா என்ற சபலம்‌. 
அந்த நப்பாசையின்‌ விளைவே இந்தத்‌ தீர்மானம்‌. அதனால்தான்‌ 
மேலே குறிப்பிட்ட பகுதிகளில்‌ வாழும்‌ இிராவிடர்களின்‌ கலை, 
நாகரீகம்‌, பொருளாதாரம்‌ ஆகியவைகளைப்‌ பற்றி அவர்கள்‌ 
கவலைப்படவில்லை. அங்கு ஐஸ்டிஸ்‌ கட்டுயே இல்லையோ 


பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ இத்தியா மந்திரியின்‌ நேரடிப்‌ பார்வை 
யின்‌ ஈழ்தான்‌ இந்த இராவிடர்களின்‌ கலையையும்‌ நாகரீகத்தை 
யும்‌, பொருளாதாரத்தையும்‌ பாதுகாக்க முடியுமாம்‌! இந்த 
திராவிட மக்களின்‌ சுய பலத்தைப்‌ பற்றி, ஆற்றல்‌ இறனைப்பற்றி 
தன்மானத்தைப்‌ பற்றி, சுய கெளரவத்தைப்‌ பற்றி இவர்கள்‌ 
என்ன மதிப்பு வைத்திருக்கறார்கள்‌? இதைக்காட்டிலும்‌ அம்மக்களை 
அவமானப்படுத்துவதற்கு வேறுஏதாவது இருக்க முடியுமா ? 


134 


இத்த தீலையில்‌, காங்கிரசும்‌ முஸ்லீம்‌ லீக்கும்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்‌ 
காரின்‌ இட்டங்களை நிராகரித்து, வைஸ்ராயின்‌ திர்வாகக்‌ 
கவுன்சிலில்‌ சேர மறுத்தபோது, மக்களால்‌ புறக்கணிக்கப்பட்ட 
ஜஸ்டிஸ்‌ கட்சிப்‌ பிரமுகரான ஆற்காட்டு ராமசாமி முதலியார்‌, 
அத்த நிர்வாகக்‌ கவுன்சிலில்‌ சேர விரைந்தோடியதில்‌ வியப்பு 
ஒன்றுமில்லை. (பன்னீர்‌ செல்வமும்‌ சேர்ந்தார்‌ என்பது என்‌ நினைவு) 


இருவாரூர்‌ மாதாட்டிற்குப்‌ பிறகு, யுத்தம்‌ முடியும்‌ வரை, 
ஜஸ்டிஸ்‌ கட்சி என்பது யுத்தப்‌ பிரச்சாரக்‌ கமிட்டிகளாகவேசெயல்‌ 
பட்டது. பேருக்குத்தான்‌ அந்தக்‌ கமிட்டிகளே தவிர, மக்களிடத்‌ 
இல்‌ எந்த ஒரு வேலையும்‌ அக்கமிட்டிகளுக்கு கஇடையாது. 


இருவாரூரில்‌ ' 1940-ம்‌ ஆண்டில்‌ நடைபெற்ற ஐஸ்டிஸ்‌ கட்சி 
யின்‌ 15-வது மாதாட்டிற்குப்‌ பிறகு 1944-ல்‌ சேலத்தில்‌ கட்சியின்‌ 
மாநாடு கூடியது. ஜஸ்டிஸ்‌ கட்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சியை ஆதரிக்கும்‌ 
கட்சி என்ற அவப்பெயருக்கு உள்ளாக, மக்களிடமிருந்து முழுமை 
யாக தனிமைப்பட்டிருந்ததை அனுபவத்தில்‌ உணர்ந்துவிட்ட 
இரு. அண்ணாத்துரை, அம்மாநாட்டில்‌ ஒரு தீர்மானம்‌ 
கொண்டுவத்தார்‌. அத்திர்மான த்தைப்‌ பழைய ஐஸ்டிஸ்‌ கட்சிப்‌ 
பிரமுகர்கள்‌ எதிர்த்தபோதிலும்‌, பெரும்பான்மை வாக்குகளால்‌ 
அது நிறைவேறியது. 


பிரிட்டிஷ்‌ ஆட்யொளர்களுக்கு சேவை செய்பவர்களைக்‌ 
கொண்ட கட்சி என்ற அவப்‌ பெயருக்கு இந்தக்‌ கட்டி உள்ளாக 
விட்டது. இந்த சேவைக்காக பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ இக்கட்டுப்‌ 
பிரமுகர்களுக்கு “ராவ்பகதுரா்‌', *திவான்பகதூர்‌', ஈவ்‌ 
ஸாஹேப்‌”, “ஸர்‌' போன்ற பட்டங்களை அளித்திருப்பதும்‌, இப்‌ 
பட்டங்களை இப்பிரமுகர்கள்‌ பெருமையோடு பெற்றுக்கொண்டு, 
தங்கள்‌ பெயர்களுக்கு முன்பு அவைகளை சூட்டிக்கொள்வதும்‌, 
மக்களிடத்தில்‌ ஏற்பட்டுள்ள இந்த வெறுப்பை மேலும்‌ பலப்‌ 
படுத்தியது. எனவே கட்சியில்‌ உள்ள பிரிட்டிஷ்‌ சர்க்காரிடம்‌ 
பட்டங்கள்‌ பெற்றுள்ளவர்களெல்லோரும்‌ ஒரு மாதத்திற்குள்‌ 
அப்‌ பட்டங்களைத்‌ துறந்துவிடவேண்டும்‌. இதுவே அத்தீர்மானத்‌ 
தின்‌ சாராம்சம்‌. 


அந்தப்‌ பிரமுகர்கள்‌ பட்டங்களைத்‌ துறக்க மறுத்துவிட்டனர்‌. 
தாங்களாகவே அக்கட்சியிலிருந்து விலகிவிட்டனர்‌. 


அந்த மாதாட்டில்‌, இரு. அண்ணாதுரை ஜஸ்டிஸ்‌ கட்‌ என்ற 
பெயரை மாற்றி “திராவிடர்‌ கழகம்‌”* என்ற பெயரில்‌ இனி செயல்‌ 
படவேண்டும்‌ என்றும்‌ ஒரு முடிவு எடுக்கக்‌ கோரினார்‌. அந்த 
முடிவும்‌ எடுக்கப்பட்டது. ஜஸ்டிஸ்‌ கட்சு என்ற வாடையே இனி 


235 


இத்த இயக்கத்‌ திற்கு இருக்கக்கூடாது என்ற உணர்வு திரு.அண்ணா 
துரையை இத்த வழியில்‌ போகத்‌ தூண்டியிருக்கவேண்டும்‌ எண்று 
தான்‌ அனுமானிக்க வேண்டியிருக்க றது. 


1944-ம்‌ ஆண்டு நடைபெற்ற ஜஸ்டிஸ்‌ கட்யின்‌ 16-வது 
மாதாடு அக்கட்சியின்‌ கடை மாதாடாக, அதைக்கலைத்துவிட்ட 
மாநாடாக அமைந்தது. 


1916-ல்‌ அக்கட்சி தோன்றிய பத்து ஆண்டுகளுக்குப்‌ பின்‌ 
1926-ல்‌ நடந்த (மிகவும்‌ குறுகிய வாக்காளர்களைக்‌ கொண்ட) 
தேர்தலிலேயே, அது மிகவும்‌ பலவீனம்‌ அடைந்தது. அதற்குப்‌ 
பிறகு 1937-ல்‌ நடந்த தேர்தலில்‌ (மேலும்‌ விரிவான வாக்காளர்‌ 
களைக்‌ கொண்ட தேர்தல்‌) அந்தக்‌ கட்டு படுதோல்வி கண்டு மேலும்‌ 
பலவீனமடைத்தது. இந்தி எதிர்ப்பு இயக்கத்துக்குப்பிறகு, 
1938-ல்‌ அந்தக்‌ கட்சியின்‌ உயிர்‌ உடலில்‌ ஊசலாடிக்‌ கொண்டிருந்த 
நிலையில்‌, சத்தைப்‌ பெறுவதற்கு ஈ. வெ. ராமசாமிப்‌ பெரியாரின்‌ 
உதவியை நாடியது. அவராலும்‌ அதன்‌ மரணத்தைத்‌ தடுக்க 
முடியவில்லை. அதற்கு இறுதிச்‌ சடங்குகள்‌ செய்து முடிப்பதற்கு 
இரு. அண்ணாதுரை யுத்தம்‌ முடியும்‌ தருவாயில்‌ முன்‌ நின்றார்‌. 


இப்படியாக, இத்த நாட்டில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சியை ஒழித்துக்‌ 
கட்ட சுதந்திர வேட்கை கொண்ட மக்கள்‌ ஆர்த்தெழும்‌ சமயத்‌ 
தில்‌, அந்த பிரிட்டிஷ்‌ அட்சிவினால்‌ பாதுகாக்கப்பட்ட கரண்டல்‌ 
கும்பலினால்‌ துவக்கப்பட்ட, அந்த பிரிட்டிஷ்‌ ஆட்டி நீடுழி வாழ 
வேண்டும்‌ என்பதற்காகத்‌. தோற்றுவிக்கப்பட்ட கட்சி, அந்த 
ஆட்சியின்‌ மீது மக்களுடைய கோபாவேசம்‌ மேலும்‌ மேலும்‌ 
வளர்ந்து, காட்டுத்‌ த போல்‌ பரவிவிட்ட பிறகு, அந்தத்‌ தியில்‌ 
சாம்பலாகிவிட்டது இயற்கை தானே! 


“சூரியன்‌ அஸ்தமிக்காத பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யம்‌” என்று 
உலகெங்கும்‌ கொடி கட்டிப்‌ பறந்த அந்த சாம்ராஜ்யமே இத்திய 
மக்களுடைய பிரம்மாண்டமான புயல்‌ காற்றில்‌ சாய்த்துவிழும்‌ 
போது, அது சாய்வதற்கு முன்னரே இப்படிப்பட்ட கட்சிகள்‌ 
வீழ்ச்சி அடைவதில்‌ வியப்பொன்றுமில்லை. 


.. ஆனால்‌, இந்தக்கட்ரியின்‌ பிரமுகர்களை தீ தங்கள்முதாதையர்‌ 
கள்‌, தாங்கள்‌ அவர்களின்‌ வழித்‌ தோன்றல்கள்‌, பரம்பரையினர்‌ 
என்று இன்றைய திராவிட இயக்கத்தினர்‌ மார்தட்டிக்‌ கொள்வது 
தான்‌ வியப்பான. அத்தையான அ க்கு உரியது. 


1948-ம்‌ ஆண்டு இரு. அண்ணா துறை; அன்று (1937-ம்‌ ஆண்டு) 
தாம்‌ இந்தி எதிர்ப்புக்‌ ளர்ச்சி நடத்தியபோது இந்த அரண்மனை 


136 


வாசிகளின்‌, ஆகா பேர்வழிகளின்‌ தொடர்பு இருந்தது தொடர்பு 
தான்‌. தோழமை அல்ல...அந்தத்‌ தொடர்பு நம்மை வேறு கட்சி 
யினர்‌ அலட்சியமாகக்‌ கருதவே உதவிற்று. மான்கள்‌ 
மோகனப்புன்னகையை நம்பக்கம்‌ ல சமயம்‌ வீசுவர்‌. கொள்கை 
யைப்‌ பற்றிய திட்டம்‌.என்றாலோ எள்ளும்‌, கொள்ளும்‌ அவர்கள்‌ 
முகத்தில்‌ வெடிக்கும்‌. * காங்‌கரசை எதிர்க்க ஒரு படை இரட்டி தயா 
ராக வைத்திருப்பதாக துரைமார்களிடம்‌ கூறி, சுயலாபம்‌ தேடிக்‌ 
கொள்வதொன்றே அரண்மனையில்‌ அரசியல்‌ நடத்திய அந்த அபூர்வ 
மனிதர்களின்‌ நோக்கம்‌”? (அழுத்தம்‌ என்னுடையது) என்று எழுதி 
யுள்ளதை இங்கு குறிப்பிட்டு இராவிட இயக்கத்தினருக்கு நினை 
வூட்ட வேண்டும்‌. அண்ணாதுரையே இவர்களோடு தொடர்பு 
'ஏற்பட்டதற்காக மனம்‌ வெதும்பி, இந்தப்‌ பிறவிகளை “சுயலாபம்‌ 
தேடிக்கொள்வதொன்றே அரண்மனையில்‌ அரசியல்‌ நடத்திய அந்த 
அபூர்வ மனிதர்களை “பிராமணர்‌ அல்லாதாரின்‌ நலன்‌ காத்தவர்‌ 
கள்‌' என்று கூறி தங்களுடைய முன்னோடிகளாக இன்றைய இரா 
விட இயக்கத்தினர்‌ கூறுவதை என்னவென்பது ? நல்ல வேளை, 
திரு. அண்ணாதுரை இந்த நாராசத்தைக்‌ கேட்க உயிரோடில்லை. 
ஆங்கில பழமொழியின்படி “அவர்‌ சமாதியில்‌ புரண்டு கொண்டு 
இருப்பார்‌' (He will be turning in his grave). 


தமிழ்நாட்டில்‌ பெரியார்‌ ஈ. வெ. இராமசாமி நாயக்கர்‌ 
சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தபோது, அந்த இயக்கத்திற்‌ 
கும்‌ ஐஸ்டிஸ்‌ கட்சிக்கும்‌ எவ்வித தொடர்பும்‌ கிடையாது. ஈரோட்‌ 
டில்‌ பிர்பல வர்த்தக வியாபாரியாக இருந்த வெங்கிடசாமி 
நாயக்கரின்‌ மகன்‌ இவர்‌, காந்திஜி ஒத்துழையாமை இயக்கத்தை 
, ஆரம்பித்தவுடன்‌ அதில்‌ சேர்ந்தார்‌. தமிழ்நாடு பூராவும்‌ பிரச்‌ 
சாரம்‌ செய்தார்‌. அதன்‌ விளைவாக தமிழ்நாடு காங்கிரஸ்‌ கமிட்டி 
யின்‌ தலைவராக அந்தக்‌ காலத்தில்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டார்‌. 


கிராமம்‌ ரொமமாகச்‌ சென்று, கதர்த்துணியைத்‌ தோனில்‌ 
போ ட்டுக்‌ கொண்டு விற்பனை செய்து இராட்டையில்‌ நூல்‌ நூரற்க 
வேண்டும்‌ என்று பிரச்சாரம்‌ செய்ததுடன்‌, திட்டங்களையும்‌ 
மக்கள்‌ முன்‌ வைத்தார்‌. 1921-ம்‌ ஆண்டு தீண்டாமை ஒழிப்பு 
இயக்க த்தை ஊக்குவிப்பத ற்காக திருவிதாங்கூர்‌ சமஸ்தானத்தில்‌ 
“வைக்கம்‌” என்ற ஊரில்‌ இருந்த கோவிலுக்குள்‌ ஹரிஜனங்களை 
அழைத்துச்‌ செல்வது என்று முடிவு செய்தார்‌. மகாத்மா காத்‌ 
நேரடிப்‌ போராட்டத்தில்‌ இறங்க வேண்டாம்‌, * தீண்டாமை 
ஒழிப்புப்‌ பிரச்சாரம்‌ மட்டும்‌ செய்தால்‌ போதும்‌ என்று அவருக்கு 
அந்த சந்தர்ப்பத்தில்‌ கொடுத்த யோசனையை, ஈ.வெ.ரா, நிரா 
கரித்தார்‌. வரலாற்றுப்‌ பிரசித்தி பெற்ற வைக்கம்‌: ' சத்தியா 
கிரகத்தை நடத்தி சிறை சென்றார்‌. பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியத்‌ 
திற்கு எதிரான உணர்ச்சியை தமிழ்நாட்டு மக்களிடையே அந்தக்‌ 


- 137 


காலத்தில்‌ பரப்பியதில்‌- ஈ வெ. ராஃவுக்கு மிகப்‌ பெரிய பங்கு 
இருந்தது. 

செளரி செளரா சம்பவத்திற்குப்‌ பிறகு, காந்திஜி வெகுஜனப்‌ 
போராட்டத்தை நிறுத்தியபிறகு, காந்திஜி. சிறையில்‌ இருக்கும்‌ 
போது, காங்கிரசின்‌ ஒரு சாரர்‌ சட்டசபை படஷ்கார த்தை. 
நிறுத்தி, அவைகளையும்‌ பயன்படுத்த வேண்டும்‌ என்று வாதித்தது 
ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்தக்‌ காலத்தில்‌ ஈ.வெ.ரா. 
சட்டசபை பஷ்காரத்தை நீடித்து நடத்த வேண்டும்‌; அந்தத்‌ 
திட்டத்திலும்‌ மாற்றம்‌ கூடாது என்று வாதாடினார்‌. 


ஆங்கிலப்‌ பள்ளிகளைப்‌ ப௫ஷ்கரித்து தேசியப்‌ பள்ளிக்கூடங்களை 
நடத்த வேண்டும்‌ என்ற காந்திஜியின்‌ திட்டத்தை அனுசரித்து 
வ. வே. க. அய்யர்‌ திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ உள்ள சேரன்‌ 
மாதேவியில்‌ 'பாரத்வாஜா ஆரிரமம்‌” என்ற பெயரில்‌ ஒரு தேசிய 
பள்ளிக்கூடத்தை நடத்திக்‌ கொண்டிருந்தார்‌. அந்த ஆசிரமம்‌ 
தேசிய இயக்கத்தின்‌ ஆதரவைப்‌ பெற்றது. அன்று தமிழ்நாட்டி 
லிருந்த வர்ணாரெமபிரிவினையின்படி அந்தப்‌ பள்ளிக்‌ கூடத்திலும்‌ 
பிராமணப்‌ பிள்ளைகளுக்குத்‌ தனியான இடத்திலும்‌, மற்ற பிள்ளை 
களுக்கு வேறொரு இடத்திலும்‌ உணவளிக்கப்பட்டு வந்தது. இதை 
பற்றிய தகவல்‌ ஈ. வெ. ராவுக்கு எட்டியது. அவரும்‌ சேலம்‌ 
டாக்டர்‌ பி. வரதராஜூலு நாயுடுவும்‌ சேரன்மாதேவிக்குச்‌ சென்று 
இந்தச்‌ செய்தி உண்மை என்பதைக்‌ கண்டறிந்தனர்‌. பெரியாருக்கு 
இதைக்‌ கண்டு ஆத்திரமும்‌ கோபமும்‌ ஏற்பட்டது. காங்கரஸ்‌ 
கமிட்டிக்குள்‌ இதைஎதிர்த்து, இந்தமுறை கைவிடப்பட வேண்டும்‌ 
என்று இளர்ச்சி நடத்தினார்‌. சமரசம்‌ . செய்வதற்கு காந்திஜி 
சென்னைக்கு வந்தார்‌. எஸ்‌. சீனிவாச அய்யங்கார்‌ வீட்டில்‌ சமரச 
பேச்சுவார்த்தை 3 நாட்கள்‌ நடைபெற்றன. காந்திஜி: ஒரு சமரச 
யோசனை சொன்னார்‌. அதாவது, இப்பொழுது அந்த தேசியப்‌ 
பள்ளியில்‌ இருக்கும்‌ மாணவர்களுக்கு தனித்தனியே உணவு 
அளிப்பது நீடிக்கட்டும்‌. இனி புதிதாக சேர்க்கப்படும்‌ மாணவர்‌ 
களுக்கு ஒரே பந்தியில்‌ உணவு அளிக்கப்படட்டும்‌. இதுவே காந்திஜி 
கூறிய சமரச யோசனை. இந்த” யோசனையை ஈ.வெ.ரா. 
நிராகரித்தார்‌. 


தொடர்ந்து இக்கிளர்ச்சியை காங்கிரஸ்‌ இயக்கத்திற்குள்‌ நடத்‌ 
தினார்‌. சமபந்தி போஜனம்‌ வேண்டும்‌ என்ற கோஷத்தைக்‌ 
இளப்பினார்‌. உடனே அதை, காஞ்சிபுரம்‌ மாநாட்டில்‌ பெரிய 
பிரச்சனையாக இளப்பினார்‌. ராஜாஜி, சத்தியமூர்த்தி போன்ற 
தலைவர்கள்‌, அந்த முறை, ஒரு தனியார்நடத்தும்‌ பள்ளிக்கூடத்‌ இல்‌ : 
இருப்பதை, காங்கிரஸ்‌ தடுக்க முடியாது என்று வாதாடினர்‌. 


138 


பெரியார்‌ விடவில்லை. அப்படியானால்‌ இது ஒரு காங்கரஸ்‌ 
பிரமுகர்‌, காங்கரஸ்‌ இயக்கத்தின்‌ முப்‌ 0 த்தின்‌ 
ஒன்றாகிய, ஆங்கிலக்‌ கல்வி நிலையங்களை பகஷ்கரிக்கும்‌ திட்டத்தை 
அமுலாக்குவது என்ற பேரில்‌ நடத்தி வருகிருர்‌. இதை வெறும்‌ 
ஒரு தனியார்‌ நடத்தும்‌ பள்னி என்று எப்படிச்‌ சொல்ல 
மூடியும்‌? இந்த அநீதியான முறை அமுலிலிருக்கும்‌ இத்தப்‌ 
பள்னிக்கு காங்கரஸ்‌ இயக்கத்தின்‌ தார்மீக ஆதரவு இடையாது என்று 
பூரங்கமாக அறிவிக்கப்பட வேண்டும்‌ என்று பல ஆட்சேபனை 
களுக்கடையே, (கூச்சல்காரார்களை, தலைமை வத்த இரு. வி. 
கல்யாணகந்தர முதலியார்‌ சமாதானப்படுத்தி அமைதி திலை 
தாட்டிய பிறகு) பலமாக வா தாடி வற்புறுத்தினார்‌. 


அத்த யோசனையும்‌ மாநாட்டில்‌ நிராகரிக்கப்பட்ட பிறகு 
தான்‌, பெரியார்‌ அன்றுமாலை (அல்லது மறுநாள்‌ மாலை) ஒரு 
பொதுக்கூட்டம்‌ போட்டு “சுய மரியாதை”? இயக்கத்தைத்‌ துவக்கி 
னர்‌. அத்த இயக்கத்திற்கு அவர்‌ கொடுத்த பெயரிலிருந்தே இது 
தெளிவாகும்‌. 


“வகுப்புவாரி பிரஇநிஇத்துவம்‌* என்பது அரசு பதவிகளில்‌ ' 
பார்ப்பனரல்லாதாருக்கும்‌ பங்கு வேண்டும்‌ என்ற கருத்தினை 
அடிப்படையாகக்‌ கொண்டது. ஆனால்‌ “சுயமரியாதை” என்ற 
சொல்‌ பார்ப்பனரல்லாத மக்களும்‌, பார்ப்பனர்களும்‌ சமமான 
வார்கள்‌ தான்‌ ; பார்ப்பனரல்லாதவர்களுக்கு ஜாதியை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டு நிலவி வந்த தாழ்வான அந்தஸ்தை 
எதிர்த்தார்‌. தன்மானமுள்ள எவனும்‌ இந்தச்‌ சமூக அநீதியை 
பொறுத்துக்‌ கொண்டிருக்க முடியாது என்றார்‌. பெரியார்‌ அந்த 
இயக்கத்தைக்‌ குறிப்பதற்காகக்‌ தேர்ந்தெடுத்த சொல்லாகிய 
சுயமரியாதை” என்பது அழமான கருத்தைக்‌ குறிக்கும்‌ சொல்‌ 
லாகும்‌. 


அந்தக்‌ காலத்தில்‌ தமிழ்நாட்டில்‌ இருந்த சமூகப்‌ பாகுபாடு 
நிலை இன்றைய தலைமுவறயினருக்குக்‌ தெரியாது. அவ்வாறு 
ஒரு நிலை இருந்தது என்று அவர்கள்‌ கற்பனைகூடச்‌ செய்துகொள்ள 
முடியாது. பார்ப்பனர்கள்‌ தனியாக. உணவருந்துவது மட்டு 
மல்ல, அவர்கள்‌ சாப்பிடும்போது, பிராமணரல்லாதார்‌ அந்தப்‌ 
பக்கமே வரக்கூடாது. அவர்கள்‌ உணவருந்துவதைப்‌ பார்ப்பன 
ரல்லாதவர்கனில்‌ ஒருவன்‌ கண்ணால்‌ பார்த்துவிட்டால்‌, அந்த 
உணவைத்‌ “தீட்டு' பற்றிக்கொண்டு அது அசுத்தமாகிவிடுமாம்‌. 
இதனால்‌ அத்தக்‌ காலத்தில்‌ பார்ப்பனர்கள்‌ 9ற்றுண்டியும்‌, 
உணவும்‌ அருந்தும்‌ ஓட்டல்கள்‌ தனியாகவே இருந்தன. அந்த 
ஓட்டல்களுக்கு வெளியே தொங்கவிடப்பட்ட பலகைகளில்‌ 
“பிராமணாள்‌ ஓட்டல்‌”, “கணேஷ்‌ ஓட்டல்‌”, *பிராமணாளுக்கு 


499 


' மட்டும்‌'', : “பிராமணர்‌ அல்லாதாருக்கு இடமில்லை' என்த 
வாசகங்கள்‌ எழுதப்பட்டிருக்கும்‌ ! 

அந்தக்‌ காலத்தில்‌, சென்னை உயர்நீதிமன்றத்தில்‌ நீஇ 
பதவிகளில்‌ அத்‌ தனைபேரும்‌ பார்ப்பனர்களே. அவர்களைக்‌ கவர்னர்‌ 
விருந்துக்கு அழைத்தால்‌, வீட்டிலே பாலைக்‌ காய்ச்‌ ஒரு வெள்ளைக்‌ 
கூஜாவில்‌ ஊற்றி, மூடி, டம்ளருடன்‌ கவர்னர்‌ மானிகைக்கு 
எடுத்து செல்வார்கள்‌. கவர்னர்‌ மாணிகையில்‌ அளிக்கப்படும்‌ 
எதையும்‌ சாப்பிடமாட்டார்கள்‌. பாலைக்கூட அங்கு வாங்கச்‌ 
சாப்பிடமாட்டார்கள்‌. அந்தப்‌ பாலைக்‌ காய்ச்சி உணவை விதியோ 
கிப்பவர்‌ வேண்டும்‌. அங்கு பணிபுரிந்தோரோ பார்ப்பனரல்லாத 
பட்லராயிற்றே ! அவன்‌ காய்ச்யெ பாலும்‌ தீட்டாம்‌. அவர்கள்‌ 
வீட்டிலிருந்து கொண்டுவத்த பாலை அருத்‌இவிட்டு வருவார்கள்‌. 
காய்ச்சின பாலை அவர்கள்‌ குடிப்பதை மற்றவர்கள்‌ பார்த்தால்‌ 
பாவம்‌ இல்லையாம்‌! காய்ச்சின பால்‌ பரிசுத்தமானதாம்‌ 1. 


சுயமரியாதை இயக்கத்தைத்‌ துவக்கிய போதிலும்‌, பெரியார்‌ 
காங்கிரஸ்‌ இயக்கத்திலேயே அப்பொழுது தொடர்ந்து இருத்தார்‌. 
அப்பொழுதும்‌ சட்டசபைக்குள்ளே போகக்கூடாது என்ற 
கோஷ்டியில்தான்‌ இருந்தார்‌. அவரோடு சுயமரியாதை இயக்கத்‌ 
இன்‌ ஆரம்ப காலத்தில்‌ சேர்ந்தவர்கள்‌ காங்ரெசிலிருந்த எஸ்‌. ராம 
னதன்‌, திருப்பூர்‌ அய்யாமுத்து போன்‌ றவர்களேயன்றி, அத்த 
இயக்கத்தில்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சிப்‌ பிரமுகர்கள்‌ யாரும்‌ சேரவில்லை. 
அந்தச்‌ சமயத்தில்‌ அவர்‌ துவக்கிய “விடுதலை” ஏடு ஆரம்ப ஆண்டு 
களில்‌ தேசியக்‌ கொடியை (மூவர்ணக்‌ கொடியின்‌ தடுவில்‌ சர்க்கா 
இருக்கும்‌) முகப்பில்‌ தாங்க் கொண்டே வெளிவத்த து. 


இந்த இயக்கத்தைப்‌ பரப்புவதில்‌ பெரியாருக்கு பல தடங்கல்‌ 
கள்‌ தோன்றின, குதிப்பாக பார்ப்பனரல்லாத பாமர மக்க 
ளிடையே நூறாண்டு காலமாக இரத்தத்தில்‌ ஊறிப்போன உயர்‌ 
ஜாதி, ஈழ்ஜாதி என்ற மனப்பான்மை குறுக்கே தின்றது. 


நான்‌ இதை அனுபவித்திருக்கிறேன்‌. 1905-ம்‌ ஆண்டு கோடை 
விடுமுறையில்‌ நான்‌ என்‌ தாய்வழிப்பாட்டனார்‌ வீட்டில்‌ தல்லெழுத்‌ 
தூர்‌ என்ற கிராமத்தில்‌ தங்கினேன்‌. 'அத்த ரொமம்‌ பேரளம்‌ 
காரைக்கால்‌ பாதையில்‌ அம்பகரத்தூர்‌ ரயில்‌ நிலையத்தை அடுத்து 
1 மைல்‌ தூரத்திலுள்ளது. அப்பொழுது பூத்தோட்டத்துக்கு 
பக்கமுள்ள கந்தங்குடி என்ற ஊரில்‌ பெரிய திருவிழா நடத்தது. 
அந்தத்‌ திருவிழாவிற்கு, ஏ. ரெங்கசாமி அய்யங்கார்‌, ரங்கசாமி 
பிள்ளை போன்ற காங்கிரஸ்‌ தலைவர்கள்‌ வந்திருந்தனர்‌. அவர்களை 
பார்த்துவிட்டு வரலாம்‌ என்று நான்‌ கந்தங்குடிக்குச்‌ சென்றேன்‌. 
அப்பொழுது பஸ்‌ வசதிகள்‌ இடையாது. கால்தகையாகவே சென்‌ 


140 


றேன்‌. குறுக்கு வழியாக வயல்களைக்‌ கடந்து செல்லுகையில்‌ 
இடையில்‌ ஹரிஜனங்கள்‌ வாழும்‌ ஒரு சேரி இருந்தது. தான்‌ 
1919-ல்‌ காந்திஜியின்‌ பிரச்சாரத்தால்‌ ஆகர்ஷிக்கப்பட்டு, 
தீண்டாமையை கடைப்பிடிக்காதவன்‌. அந்தச்‌ சேரிக்குள்‌ 
துழைந்தேன்‌. 


உடனே அந்தச்‌ சேரி மக்கள்‌, ஆண்களும்‌, பெண்களுமாக 
என்னைச்‌ சூழ்ந்து கொண்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தனர்‌. 
எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவர்களைச்‌ சமாதானப்படுத்தி 
விசாரித்தபோது “சாமி நீங்கள்‌ ஒரு பார்ப்பனப்‌ பிள்ளை, எங்கள்‌ 
சேரிக்குள்‌ “பார்ப்பனர்‌ வந்தால்‌ சேரியே அழிந்து போய்விடும்‌” 
என்று கூறினர்‌. இதுவெல்லாம்‌ மூடநம்பிக்கை, அப்படி ஒன்றும்‌ 
நடக்காது என்று நான்‌ ள்வ்வளவு சொல்லியும்‌' அவர்கள்‌ 
சமாதானப்படவில்லை. பிறகு ஒரு பெரியவர்‌ வந்தார்‌. அவர்‌ 
திருஷ்டி எடுத்தால்‌ எல்லாம்‌ சரியாகிவிடும்‌ என்று கூறினார்‌. 
என்னை கிழக்கு நோக்கி நிற்கச்‌ சொன்னார்‌. மூன்று மண்‌ 
குடங்களில்‌ தண்ணீர்‌ எடுத்து என்னைச்‌ சுற்றி வந்து எனக்கு முன்‌ 
போய்‌ உடைத்தார்‌. இதுதான்‌ இருஷ்டி ! அதற்குப்பிறகு என்னை 
வெளியேறச்‌ சொன்னது மட்டுமல்ல. இனி இப்படி எந்த சேரிக்‌ 
குள்ளும்‌ நுழையாமலிருக்க வேண்டும்‌ என்று புத்திமதி கூறவும்‌ 
செய்தனர்‌. 


இந்த சூழ்நிலையில்‌ தான்‌, ஈ. வெ.ரா. மூட தம்பிக்கைகளை 
எதிர்த்துப்‌ பிரச்சாரம்‌ செய்தார்‌. இந்த நம்பிக்கைகள்‌ பகுத்தறி 
வுக்கு. அப்பாற்பட்டவை என்று கூறி, பகுத்தறிவை பற்றி தீவிர 
மாகப்‌ பிரச்சாரம்‌ செய்தார்‌. 


இதைக்கண்ட இிருவாவடுதுறை ஆதனம்‌, திருப்பனந்தாள்‌ 
ஆதனம்‌ போன்ற மடாதிபதிகள்‌ சுயமரியாதை இயக்கத்தை 
பலமாகக்‌ கண்டித்தனர்‌. தொன்றுதொட்டு கடவுளால்‌ உண்டாக்‌ 
கப்பட்ட மதப்‌ பழக்க வழக்கங்களை மறுப்பது மிகப்‌ பெரிய பாவம்‌ 
என்றெல்லாம்‌ சாபமிட்டனர்‌. 


இதைப்‌ பொறுக்காத பெரியார்‌, இப்படிப்பட்ட இய பழக்க 
வழக்கங்களையும்‌, மூடநம்பிக்கைகளையும்‌ கஉண்டாக்கியிருக்கும்‌ 
கடவுள்‌ என்று ஒருவன்‌ இருக்கின்றானா என்ற கேள்வியை எழுப்‌ 
பினார்‌. முதலில்‌ அவர்‌ சம்சயவாதி (&ஜறக5(10) ஆக மாறினார்‌. 
அதாவது கடவுள்‌ ஒருவன்‌ இருக்கின்றானா, இல்லையா என்பது 
கேள்விக்குறி. நிச்சயமாகச்‌ சொல்ல முடியாது. இந்தக்கட்டத்தில்‌ 
விடுதலை ஏட்டில்‌ இந்த சம்சயவாதக்‌ கருத்துக்களைப்‌ பரப்பினார்‌. 
இங்கர்ஸாலின்‌ (126601) பல கட்டுரைகளின்‌ மொழி பெயர்ப்புக்‌ 
கள்‌ வெளிவத்தன. 


141 


தானாவட்டத்தில்‌ அவர்‌ தாத்திகராக -மாறினார்‌. “விடுதலை, 
ஏட்டில்‌ தொடர்ச்சியாக தாத்திகப்‌ பிரச்சாரக்‌ கட்டுரைகள்‌ வந்து 
கொண்டிருந்தன. அத்த சமயத்தில்தான்‌ பயங்கரவாத இயக்கத்‌ 
தைச்‌ சார்ந்த சதிவழக்கில்‌ ஈடுபடுத்தப்பட்டிருத்த பகத்சிங்‌ 
லாகூர்‌ சிறையிலிருந்து “நான்‌ ஏன்‌ நாத்திகனானேன்‌?'' என்‌ 
றொரு கட்டுரையை. .எழுதினார்‌. அது இரகரசியமாக்‌ வெளியே 
அனுப்பப்பட்டது. வெளியிலிருந்த அந்த இயக்கத்தவர்கள்‌ 
“விடுதலை? ஏடு தாத்திகப்‌ பிரச்சாரத்தில்‌ ஈடுபட்டிருக்கிறது என்‌ 
பதை அறிந்து விடுதலை அலுவலகத்துக்கு அக்கட்டுரையைஅனுப்பி 
வைத்தனர்‌, 


அந்தக்‌ கட்டுரை தோழர்‌ ப. ஜீவானந்தத்தால்‌ தமிழாக்கம்‌ 
செய்யப்பட்டு, விடுதலை ஏட்டில்‌ பிரசுரமாயிற்று. அதைப்‌ பிரசுரித்‌ 
தற்காக “விடுதலை” ஏட்டை அச்சிடுவோரும்‌ பிரசுரிப்பவருமான 
௪௬. வெ. ரா. பெரியாரின்‌ சகோதரர்‌ ஈ. வெ. கிருஷ்ணசாமி நாயக்‌ 
கரின்‌ (ஈ.வெ.கே. சம்பத்தின்‌ தகப்பனார்‌) மீதும்‌ மொழிபெயர்த்த 
ஜீவானந்தத்தின்‌ மீதும்‌ வழக்கு தொடரப்பட்டு இருவரும்‌ தண்டிக்‌ 
கப்பட்டனர்‌. 


அந்தக்‌ காலத்தில்‌ “விடுதலை! ஏடும்‌ சுயமரியாதை இயக்கத்‌ 
இனரும்‌ குறிப்பாக பெரியாரும்‌, சமூக சீர்திருத்தத்திற்காக பாடு 
பட்டதை மறந்துவிடக்கூடாது. அந்தக்‌ காலத்தில்‌ பார்ப்பனர்‌ 
களிடம்‌ மட்டுமல்ல, மற்ற ஜாதியினரிடமும்‌ கைம்பெண்கள்‌ மறு 
விவாகம்‌ செய்து கொள்ளக்கூடாது என்ற பழக்கம்‌ இருந்துவந்தது. 
பெரியார்‌ ஆணும்‌, பெண்ணும்‌ சமம்‌, . ஒரு ஆண்‌ தன்‌ மனைவியை 
இழத்தால்‌ அவன்‌ மட்டும்‌ விவாகம்‌ செய்து கொள்ளலாம்‌. ஆனால்‌ 
பெண்ணாய்‌ பிறந்துவிட்டால்‌, அவள்‌ தன்‌ கணவனை இழந்து 
விட்டால்‌, வாழ்நாள்‌ பூராவும்‌ கைம்பெண்ணாகவே இருக்க 
வேண்டுமா? ஏன்‌ இந்தப்‌ பாகுபாடு 'என்று பிரச்சாரம்‌ செய்து, 
பெண்ணுக்கு சம உரிமைக்காகப்‌ பாடுபட்டார்‌. அதன்‌ விளைவாக 
எத்தனையோ விதவைகள்‌ தமிழ்நாட்டில்‌ மறுவாழ்வு பெற்றனர்‌. 


மேலும்‌ புரோகிதரின்றி, எவ்வித மதச்‌ சடங்குகளுமின்றி 
திருமணம்‌ செய்துகொள்ளலாம்‌. எல்லோர்‌ முன்னிலையிலும்‌ 
ஒரு ஆணும்‌ பெண்ணும்‌ நாங்கள்‌ கணவன்‌, மனைவி ஆகிவிட்டோம்‌ 
என்று அறிவிக்க வேண்டியது தானே? இதற்குப்‌ புரோகிதன்‌ 
எதற்கு? மந்திரங்கள்‌'எதற்கு2? வேறு மதச்‌ சடங்குகள்‌ எதற்கு? 
தேவையில்லை என்று போதித்தார்‌. 


அந்தப்‌ பிரச்சாரத்தின்‌ விளைவாக ஆயிரக்கணக்கான மண 
மக்கள்‌, மாலை மாற்றிக்கொண்டு கணவன்‌-மனைவிகளானார்கள்‌. 
இது சுயமரியாதைத்‌ திருமணம்‌ என்று அழைக்கப்பட்டது. 


148. 


இத்து அல்லது வேறு முறைப்படி நடக்காத இந்தத்‌ இருமணங்‌ 
கன்‌, இருமண சிஜிஸ்ட்ரார்‌ முன்னிலையில்‌ பதிவுசெய்யப்படாத இத்‌ 
திருமணங்கள்‌ சட்டப்படி செல்லாது என்று 1952-ல்‌ தெரிய வந்தது. 
எனவே, இத்இருமணப்படி பிறந்த குழந்தைகளுக்கு தகப்பன்‌ 
சொத்தில்‌ எவ்வித உரிமையும்‌ இடையாது. இந்த நிலைமையைச்‌ 
சமாளிப்பதற்காக, அன்று சட்டசபையில்‌ பிரதான எதிர்க்கட்‌ 
யாக இருத்த கம்யூனிஸ்ட்‌ கட்டு, ஒரு சட்டம்‌ கொண்டு வருமாறு. 
காங்ரெஸ்‌ அரசை வற்புறுத்தியதன்‌ விளைவாக, “சுயமரியாதை இரு 
மணச்‌ சட்டம்‌” என்று ஒரு தனிச்சட்டம்‌ நிறைவேற்றப்பட்டது. 
அதன்‌ மூலம்‌ அந்தச்‌ சட்டம்‌ நிறைவேற்றப்படுவதற்கு முந்தியே 
பல ஆண்டுகளாக இம்முறையில்‌ நடந்த இருமணங்களும்‌,அ தற்குப்‌ . 
பிறகு நடக்கும்‌ திருமணங்களும்‌ சட்டபூர்வமானவையாக ஆக்கப்‌ 
பட்டன. 


ஜஸ்டிஸ்‌ கட்டு 1920-ம்‌ ஆண்டு காங்கிரஸ்‌ போட்டியிடாத 
சூழ்நிலையில்‌, தேர்த்தெடுக்கப்பட்ட ஸ்தானங்களில்‌ மிகப்‌ பெரும்‌ 
பான்மையினை வென்றதும்‌, அது மந்திரி சபை அமைத்து இரட்டை 
ஆட்சி அமைப்பில்‌ அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இலாக்காக்களுக்கு, 
அக்கட்கொினர்‌ மத்திரிகளானதும்‌ ஏற்கனவே குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது. அந்த மத்‌ தரிசபை இரண்டு முறை இருந்தபோது 
1927-ம்‌ ஆண்டு வரையில்‌, அது வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்‌ 
திட்டம்‌ எதையும்‌ கொண்டு வந்து அமுல்படுத்தா ததும்‌ முன்பே 
விளக்கப்பட்டுள்ளது. 


அதேபோன்று 1926-ல்‌ காங்ரெஸ்காரர்கள்‌ “சுயராஜ்ய கட்டு” 
என்ற பேரில்‌ தேர்தலில்‌ போட்டியிட்டபோது, ஐஸ்டிஸ்‌ கட்சி 
யினார்‌ பெருவாரியான கதொகுதிகனில்‌ தோல்வியடைந்தும்‌, சுய 
ராஜ்ய கட்சி ' மத்திரிசபயை அமைக்க மறுத்ததால்‌, நியமனம்‌ 
செய்யப்பட்ட உறுப்பினர்களின்‌ உதவியைக்‌ கொண்டு ஐஸ்டிஸ்‌ 
கட்சியினர்‌ மத்திரிகனானதும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களிடம்‌ 
கொழுத்‌ துவிட்டெரிவும்‌ ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்ச்சியின்‌ 
முன்பு ஐஸ்டிஸ்‌ கட்சியின்‌ வெறும்‌ பிராமணராதிக்கம்‌ என்ற பிரச்‌ 
சாரம்‌ செல்லு படியாகவில்லை என்பதை அனுபவத்தில்‌ கண்டறிந்த 
பிறகுதான்‌ 1928-ல்‌ (1929 ஆக இருக்கலாம்‌, நினைவு இல்லை) 
வகுப்புவாரி பிரஇதிதித்துவ அரசு உத்தரவைப்‌ 'பிறப்பித்து அமு 
லாக்கியது ஜஸ்டிஸ்‌ கட்சி. ம்‌ 


அன்று சட்டசபையில்‌ எதிர்க்கட்சியாக இருந்த சுயராஜ்ய 
கட்சியினர்‌ குறிப்பாக அதன்‌ தலைவர்‌ எஸ்‌. சத்தியமூர்த்தி இதனைக்‌ 
கடுமையாக எதிர்த்தார்‌. இதனால்‌ நிர்வாகத்தில்‌ இறமையும்‌, 
தரமும்‌ மோசமாஇவிடுமாம்‌; பிரிட்டிஷ்‌ ஆட்சியையே ' ஒழிக்க 


143 


வேண்டுமென்று கூறி வந்த கட்சிக்கு அந்த ஆட்சியின்‌ நிர்வாகத்‌ 
இறமையைப்‌ பற்றியும்‌ தரத்தைப்‌ ற்றியும்‌ அவர்‌ கவே: 
. கொண்டது ஏனே தெரியவில்லை ! 


இந்த ' வகுப்புவாரிப்‌ பிரதிநிதித்துவ உத்தரவும்‌, சுயராஜ்ய 
கட்சியின்‌ கடுமையான எதிர்ப்பும்தான்‌ ச. வெ. ரா. பெசியாருக்கு 
ஜஸ்டிஸ்‌ கட்சியினரிடம்‌ அனுதாபத்தையும்‌, தேச உறவுகளையும்‌ 
தோற்றுவித்தன. 


, ஆயினும்‌ அவர்‌ அப்பொழுது ஜஸ்டிஸ்‌ கட்சியோடு ஐக்கிய 
மாடவிடவில்லை. சுயமரியாதை இயக்க த்‌ இலிருந்து வளர்த்த ஜாதி, 
ஒழிப்பு, ஆண்‌-பெண்‌ சமத்துவம்‌, நாத்இகம்‌, மூட தம்பிக்கைகளை 
ஒழித்தல்‌ ஆகிய பிரச்சார த்திலேயே சடுபட்டிருத்தார்‌. 


ஆனால்‌, சேரன்‌ மாதேவி பரத்வாஜ ஆரெமத்தில்‌ னெப்பப்‌ 
பட்ட சமபத்தி போஜனப்‌ பிரச்சனையில்‌ சமரசம்‌ செய்ய காத்திஜி 
முன்‌ வைத்த யோசனை, அத்த யோசனையைத்‌ தொடர்த்து 
காத்திஜி “வர்ணாசிரம தர்ம ஏற்பாட்டை தியாயப்படுத்இயதும்‌, 
அது இத்தியாவில்‌ நீடிக்க வேண்டும்‌ என்று வற்புறுத்தியதும்‌,இ)ைை 
எதிர்த்து மற்ற காங்கரஸ்‌ பெரும்‌ தலைவர்கள்‌ ஒன்றும்‌ கூறாமல்‌ 
வாய்‌ மூடியாக இருந்ததும்‌, இவைகனெல்லாம்‌ ஈ.வெ.ரா. 
பெரியாருக்கு மெல்ல மெல்ல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை 
உண்டாக்கெது. காங்கரஸ்‌ தடத்தும்‌ போராட்டத்தின்‌ 
விளைவாகக்‌ இடைக்கும்‌ சுதத்திர இத்தியாவில்‌ வார்ணாரெமதர்மம்‌ 
நீடித்து நிற்கும்‌ என்ற, பிராமணராதிக்கம்‌ ' சமூகத்‌ துறையில்‌ 
நீடிக்கும்‌ என்ற அசையாத நம்பிக்கைதான்‌ அது. அதன்‌ விளைவாக 
அவர்‌ தன்‌ பிற்கால வாழ்க்கையில்‌, . அதன்‌ பிறகு, அரசியல்‌ 
சம்பத்தப்பட்டவரையில்‌, காங்கிரசை எதிர்ப்பதையே பிரதானப்‌ 


படுத்தினார்‌. 


அதிகாரபூர்வமான காக்ீரரேரசிலிருத்து மாறுபட்ட 
சிங்காரவேலு செட்டியாரின்‌ ஏகாதிபத்திய எதிர்ப்பு, கம்யூனிஸ்ட்‌ 
தத்துவக்‌ கட்டுரைகளை விடுதலையில்‌ பிரகரித்ததும்‌, மீரத்‌ ௪இ 
வழக்கையும்‌, அதில்‌ சம்பந்தப்பட்ட கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுக்கப்‌ 
பட்ட தண்டனையை அவர்‌ .கண்டித்ததும்‌ இதற்குச்‌ சான்று. 
1934-ல்‌ மத்திய சட்டசபைக்கு நடந்த தேர்தலில்‌, காங்கிரஸ்‌ 
நேரடியாகவே போட்டியிட்டது. (மாண்டேகு செம்ஸ்‌ போர்டு 
சீர்திருத்‌ த்‌, "அமைப்பின்‌ அடிப்படையிலேயே நடத்தப்பட்ட 
தேர்தல்‌ அது) அந்தத்‌ தேர்தலில்‌, இருச்சி, தஞ்சைத்‌ தொகுதி 
யில்‌ டாக்டர்‌ டி. எஸ்‌. எஸ்‌. ராஜன்‌ (௧. சந்தானமாக இருக்கலாம்‌ 
எனக்கு நினைவு இல்லை) அவரை எதிர்த்து போட்டி போட்டவர்‌ 
ஸ்ரீரங்கத்தில்‌ பிறந்து பிறகு ஹை கராபாக்க்க்குச்‌ சென்று பெரிய 


144 


வக்‌£லா, நிஜாமுக்கும்‌, பிரிட்டிஷ்‌ அரசுக்கும்‌ தல்ல பிள்ளையாக 
நடந்து கொண்டு, அதற்குப்‌ பரிசாக “ராஜா பகதூர்‌' என்ற 
படிடத்தை பிரிட்டிஷ்‌ அரசிடம்‌ பெற்றிருந்த ராஜாபகதூர்‌ 
இருஷ்ணமாச்சாரியாகும்‌. அந்தத்‌ தொகுஇயில்‌ போட்டியிட்ட 
இருவரும்‌ பிராமணர்கள்‌ -- அய்யங்கார்கள்‌. அப்பொழுது 
ராஜாபகதூர்‌ இருஷ்ணமாச்சாரிக்கு ஆதரவாக பெரியார்‌ 
பிரச்சாரம்‌ செய்தார்‌. இது எதைக்‌ காட்டுநறெது? காங்கிரஸ்‌ 
எதிர்ப்புத்தான்‌ அவரிடம்‌ அந்த சமயம்‌ மேலோங்கியிருந்தது என்‌ 
பதை சந்தேகத்துக்டெமின்றி காட்டவில்லையா? இதேபோன்ற 
நிகழ்ச்சிகள்‌ பிற்காலத்திலும்‌ ஏற்பட்டன. அவைகளைப்‌ பிறகு 
பார்ப்போம்‌. காங்கிரஸ்‌ ஆட்சி வர்னாரெம தர்மத்தை பாது 
காக்கும்‌ ஆட்டி என்ற உறுதியான நம்பிக்கையே பெரியாருடைய 
இந்த நடவடிக்கைகளுக்குக்‌ காரணம்‌. 


பிற்காலத்தில்‌ பிராமணீய எதிர்ப்பு என்பதுபிராமணர்‌ எதர்ப்‌ 
பாக மாறிய போதிலும்‌, சுயமரியாதை இயக்கத்தின்‌ முதல்‌ கட்டத்‌ 
தில்‌ பெரியார்‌ ஜாதி ஒழிப்புக்காக பாடுபட்டார்‌ என்பதை மறந்து 
விடக்கூடாது. கலப்புத்திருமணத்தை அவர்‌ ஊக்குவித்தார்‌. 
அவருடைய முயற்சியால்‌ கலப்புத்‌ திருமணம்‌ செய்து கொண்ட 
குடும்பங்கள்‌ எத்தனையோ இன்று தமிழ்நாட்டில்‌ இருக்கின்‌ றன. 


அதேபோன்று, இந்த ஜாதி ஒழிப்புப்‌ பிரச்சார த்தினாலும்‌, 
தீண்டாமை ஒழிப்புப்‌ பிரச்சாரத்தினாலும்‌ பல ஹரிஜன மக்கள்‌ 
பெரியாரின்‌ பக்தர்களானார்கள்‌. கோவையில்‌ இருகூர்‌ போன்ற 
இராமங்களிலும்‌, 8ழத்‌ தஞ்சையில்‌ பல சேரிகளில்‌ வாழும்‌ ஹரிஜனக்‌ 
குடும்பங்களும்‌ அவருடைய பக்தர்களாக மாறினார்கள்‌. 


எனவே, பிரிட்டிஷ்‌ ஆட்சியை எதிர்ப்பதில்‌ மும்முரமாக 
முன்னணியில்‌ நின்ற பெரியாரை, அன்றைய தமிழ்நாடு காங்‌ 
இரசிலிருந்த வைதிக்ப்பித்தர்கள்‌ தான்‌அவலைதேசரிய இயக்கத்தை 
எதிர்க்கும்‌ நிலைக்குத்‌ தள்ளினர்‌. 


1950-ம்‌ ஆண்டு சுதந்திர இந்திய குடியரசு சட்டம்‌ அமுலான 
போது, வகுப்புவாரி சட்டம்‌ அரசியல்‌ சட்டத்தில்‌ இந்தியக்குடி 
மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளில்‌ ஒன்றாயெ 
சம உரிமைக்கு வகுப்புவாரிப்‌ பிரதிநிதித்துவம்‌ முரணானது 
என்று சுப்ரீம்‌ கோர்ட்‌ தீர்ப்பளித்தது. அதை எதிர்த்து நாடடெங்‌ 
கும்‌ கிளர்ச்சி நடந்தது. தமிழகத்தில்‌ நட ப கிளர்ச்சியில்‌ 
பெரியாருக்கு மிகப்‌ பெரிய பங்கு உண்டு. பிறகு அரயெல்‌ சட்டம்‌ 
வகுப்புவாரி பிரதிநிதித்கவத்‌திற்காக சட்டங்கள்‌ இய ற்றுவதற்கு 
வழிவிடும்‌ வகையில்‌ இருத்த: ப்பட்டது. 


145 


ஆயினும்‌, சுப்ரீம்‌ கோர்ட்டின்‌ இந்தத்‌ தீர்ப்பை எதிர்த்து 
நாடெங்கலும்‌ னெர்ச்சி நடந்தது என்பதும்‌ குறிப்பாக ஹரிஜன 
தலைவர்கன்‌-கட்சிப்‌ பாகுபாடு இன்றி பலமாகக்‌ கண்டித்தனர்‌ 
என்பதும்‌ அன்றைய வரலாற்று நிகழ்ச்சிகள்‌. இதன்‌ விளைவாகத்‌ 
தான்‌ அரசியல்‌ சட்டம்‌ திருத்தப்பட்டது. . 


அதே சமயத்தில்‌, அரசியல்‌ சட்டத்திருத்தம்‌ வழிவகுத்த 
வகுப்புவர்ரிப்‌ பிரதிநிதித்துவம்‌ வேறு; ஐஸ்டிஸ்‌ கட்சி அமுலாக்கெ 
ஏற்பாடு வேறு. அரசியல்‌ சட்டத்திருத்தம்‌, முன்னேறிய வகுப்பார்‌, 
பின்தங்யெ வகுப்பார்‌ : என்‌. அடிப்படையில்‌ பின்தங்கிய 
வகுப்பாருக்கு மட்டும்‌ அரசு நிறுவனங்களில்‌ மட்டுமல்ல, கல்வி 
நிலையங்களிலும்‌ இட ஒதுக்கு செய்ய வழிவகை செய்தது. 
முன்னேறிய வகுப்பார்களில்‌ பிராமணர்கள்‌ மட்டுமல்ல. வேளாள 
முதலியார்‌, சைவ வேளாளப்‌ பிள்ளைமார்‌, நாயுடுகள்‌, ரெட்டிமார்‌ 
கள்‌ முதலியோருக்கும்‌ எந்த ஒதுக்ஒடும்‌ செய்யமுடியாது. 


ஐஸ்டிஸ்‌ கட்‌ அமுலாக்கெய ஏற்பாட்டின்படி, பிராமணர்‌ 
பிராமணரல்லாதார்‌ என்ற அடிப்படையில்‌ அரசு பணிகளுக்கு 
மட்டும்‌ ஒதுக்‌€டு செய்யப்பட்டது. கல்வி நிலையங்களில்‌ இல்லை. 
ஜஸ்டிஸ்‌ கட்சியின்‌ ஏற்பாடு சுப்ரீம்‌ கோர்ட்டின்‌ தீர்ப்புடன்‌ செத்து 
விட்டது. 


விடு தலை ஏட்டில்‌ 1927-ம்‌ ஆண்டுக்குப்பிறகு மா. சிங்காரவேலு 
செட்டியார்‌ எழுதிய கட்டுரைகள்‌ இடம்‌ பெற்றன. கம்யூனிஸ்ட 
தத்துவங்களைப்‌ போ திக்கும்‌ கட்டுரைகள்‌ அவை. 


பெரியாரின்‌ சமதர்மப்‌ பிரச்சாரம்‌ 
ஆரம்பமும்‌ முடிவும்‌ 


1939-ம்‌ அண்டு உலக முக்கியத்துவம்‌ வாய்த்த ஓர்‌ ஆண்டா 
கும்‌. இந்த ஆண்டில்தான்‌ உலகத்தில்‌ உள்ள சகல ஏகாதிபத்திய 
நாடுகளிலும்‌ மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதும்‌ 
அதனால்‌ ஏற்பட்ட விளைவுகளும்‌ ஏற்கனவே கு லு 
டுள்ளது. 


அதே ஆண்டில்‌ சோவியத்‌ யூனியனை முதல்‌ யுத்தத்திற்குப்‌ 
பிறகு 14 வல்லரசுகள்‌ சேர்ந்து ஒழிப்பதற்காக பல சாகசங்கள்‌ 
புரிந்தன. இந்த முயற்சிகளையும்‌ அதற்கு முன்பிருந்த ஆதிக்க 
வர்க்கங்கன்‌, அந்த சர்க்காரைத்‌ தகர்த்து எறிவதற்காக நடத்திய 
உன்நாட்டு யுத்தம்‌ ஆகியவைகளையும்‌ முறியடித்தது. அந்த 
நீண்ட நெடும்‌ யுத்தங்களின்‌ விளைவாக ஏற்பட்ட சேதங்களைச்‌ 
சமானித்து, நாட்டின்‌ பொருளாதாரத்தை புனருத்தாரணம்‌ 
செய்தபிறகு, இந்த ஆண்டில்‌ சோவியத்‌ யூனியன்‌ அரக முதல்‌ 
ச ஆண்டுத்‌ திட்டத்தைத்‌ தீட்டியது. இந்த இரண்டு சமூக 
அமைப்புகளின்‌ பலாபலன்களும்‌ அடுத்த ௫௮ ஆண்டுகளில்‌ 
வெள்ளிடை மலைபோல்‌ தெரிந்தது. முன்னதில்‌ (ஏகாதிபத்திய 
நாடுகளில்‌) வறுமையும்‌, வேலையில்லாத்‌ இண்டாட்டமும்‌ பெரு 
இன. பின்னதில்‌ வளம்‌ பெருகியது. வேலையில்லாத்‌ இண்டாட்‌ 
டம்‌ ஒழித்தது. முன்னதில்‌ ஏகபோக முதலாளிகளின்‌ சுரண்டல்‌ 
பெருகியது. பின்னதில்‌ சமத்துவம்‌ பெருகியது. முன்னதில்‌ ஜன 
நாயகம்‌ என்ற பெயரில்‌ பணநாயகம்‌ கோலோச்சியது. பின்னதில்‌ 
தொழிலாளி வர்க்க சர்வாதிகாரம்‌ என்ற பெயரில்‌ பாடுபடும்‌ 
உழைப்பபானி மக்களின்‌ ஜனநாயகம்‌ தழைத்து ஒங்கியது. 


ஒன்றுக்கொன்று முற்றிலும்‌ முரண்பட்ட இந்த இருவேறு 
உலகங்களின்‌ நடைமுறை உண்மைகள்‌ உலகம்‌ முழுவதிலும்‌ 
சத்தியத்தைத்‌ தேடிய அனைவரின்‌ சிந்தனையையும்‌ கவர்ந்தது. 
முதலாளி, நிலச்சுவான்‌ தார்‌என்‌ ற உடமை வர்க்கங்கள்‌ இல்லாமல்‌ 
சோஷல்‌ ச சமுதாயத்தை இந்த மண்ணிலே கட்ட முடியும்‌. இது 
கனவல்ல. நடைமுறை சாத்திசாமானது. அந்த சமுதாயத்தில்‌ 
பொருளாதார வளர்ச்சிஎன்பது இட்டமிடப்பட்டு' அத்த.த்‌ திட்டப்‌ 
ள்‌ ச த்படும்‌ என்‌ னற மறுக்க மூழ்க த. உண்மைகள்‌ உலகத்‌ $ தில்‌ 


ட கத தி ல 


வ்ரையும்‌ அகர்ஷித்தன. 


சார: 


அந்தக்‌ கவர்ச்சிக்குள்ளானவர்களில்‌ பெரியாரும்‌ ஒருவர்‌. காவ்‌ 
இர சைவிட்டு விலகிய பிறகு அரசியலில்‌ பங்கெடுத்துக்‌ கொள்ளாமல்‌ 
சிறிது காலம்‌ சமூக சீர்திருத்தப்‌ பிரச்சாரத்திலும்‌, தாத்திகப்‌ 
பிரச்சாரத்திலும்‌ ஈடுபட்டிருந்த பெரியார்‌, 7928-க்குப்‌ பிறகு 
ஜஸ்டிஸ்‌ கட்சியை ஆதரித்தது ஏற்கெனவே குறிப்பிடப்பட்டுள்ள து. 
ஆயினும்‌ அத்தக்‌ கட்சியோடு அப்பொழுது கலத்துவிடவில்லை. 
1930-ல்‌ தனது இயக்கத்தைப்‌ பற்றி இவ்வாறு கூறினார்‌: 


“இந்த இயக்கமானது இன்றைய இனம்‌ பார்ப்பனர்களின்‌ 
மதத்தையும்‌, சாமியையும்‌, பண்டி தர்களையும்‌ கண்டித்துக்‌ கொண்‌ 
டிருப்பதுபோல என்றைக்கும்‌ இருக்கும்‌ என்றோ, 'அல்லது இவைகள்‌ 
ஒழித்தவுடன்‌ இந்த இயக்கத்திற்கு வேலையில்லாமல்‌ போய்விடும்‌ 
என்றோ யாரும்‌ கருதிவிடக்கூடாது. மேற்‌ சொன்னவைகளின்‌ 
ஆதிக்கங்கள்‌ ஒழிவதோடு, ஒருவன்‌ உழைப்பில்‌ ஒருவன்‌ நோகாமல்‌ 
சாப்பிடுவது என்ற தன்மை இருந்தே தீரும்‌. சமதர்ம இயக்கம்‌ 
உலக மக்கள்‌ எல்லோரையும்‌ பொறுத்த இயக்கம்‌ சாதி, மதம்‌, 
வருணம்‌, வேஷம்‌ என்ற கற்பனை நிலைகளை எல்லாம்‌ தாண்டிய 
இயக்கம்‌.” £ 


1931-ல்‌ பகத்சிங்கும்‌ அவருடைய தோழர்களும்‌ தாக்கிலிடப்‌ 
பட்டதற்கு கண்டனம்‌ தெரிவித்த பெரியார்‌, அவர்‌ பொதுவாகக்‌ 
கூறிய சோசலிசக்‌ கருத்துக்களை வரவேற்று விடுதலை ஏட்டில்‌: 
எழுதினார்‌. அதே ஆண்டு விருதுநகரில்‌ நடைபெற்ற “சுயமமியாதை 
வாலிபர்‌ மகாநாட்டில்‌” 8ழ்கண்ட தீர்மானம்‌ பெரியாரின்‌ முயத்ி 
யில்‌ நிறைவேற்றப்பட்டது. I 


“சமதர்ம தத்துவமும்‌, பொதுவுடமைக்‌ கொள்கையும்‌ ' 
நாட்டில்‌ ஓங்கவேண்டும்‌ என்பதே நமது இலட்சியமாக இருக்‌ 
கஇறபடியால்‌ விதி, கடவுள்‌ செயல்‌ என்பன போன்ற உணர்ச்சி 
கள்‌ மக்கள்‌ மனதிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும்‌.” * 


அவருடைய முயற்சியினால்‌ இங்கிலாந்திலிருந்த பிரபல கம்யூ 
னிஸ்ட்‌ தர்டாளுமன்ற உறுப்பினர்‌ சபூர்ஜி.சக்லக்வாலா (இவர்‌ 
ஒரு இந்தியர்‌)வின்‌ உதவியுடன்‌ பெரியார்‌ 1932-ல்‌ சோவியத்‌ யூனிய 
னுக்குச்‌ சென்றார்‌. அவரோடு கூட எஸ்‌. ராமனாதனும்‌ சென்றார்‌. 
அவ்கே மூன்று மாதங்கள்‌ தங்கியிருந்தார்‌. அந்த சமயத்தில்‌. 
சோவியத்‌ குடியரசு தலைவர்‌ காலினினை (121101) அவர்‌ சந்தித்‌ 
இருக்கின்றார்‌. அந்த நாட்டு மக்களோடும்‌ உரையா டியிருக்‌கன்றார்‌. 
அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருந்த மகத்தான மாறுதல்‌ 
களை நேரில்‌ கண்டார்‌. அவர்களது சிந்தனையில்‌ ஏற்பட்டுள்ள 
புரட்சிகரமான வளர்ச்சிகளைக்‌ கண்டார்‌. தான்‌ இவ்வளவு 
நாளாகத்‌ தேடிவந்த சமூகம்‌ இங்கேதான்‌, இந்த சோவியத்‌ 


148 


அமைப்பிலே தான்‌ இருக்கின்றது என்பதைக்‌ கண்கூடாகப்‌ பார்த்‌ 
தார்‌. அத்த உற்சாக மிகுதியில்தான்‌ ஒரு சோவியத்‌ குடிமகனாக 
ஆகவேண்டும்‌ என்று சோவியத்‌ சர்க்காருக்கு விண்ணப்பம்‌ போட்‌ 
டார்‌. சோவியத்‌ தலைவர்கள்‌ “உங்களுக்கு உங்கள்‌ நாட்டில்‌ உள்ள 
மக்களை சோஷலிஸ்ட்‌ சமுதாய மாற்றத்திற்கு திரட்டும்‌ பணி 
இருக்கிறது?” என்று சமாதானம்‌ கூறி அவரை இருப்பி அனுப்பி 
ஞர்கள்‌. . I 


அதே ஆண்டு அவர்‌ தாயகம்‌ இரும்பியபோது வழியில்‌ 
இலங்கையில்‌ உரையாற்றினார்‌. அதில்‌ மதங்களின்‌ உண்மையான 
தன்மை என்ன என்ற கேள்வியை எழுப்பி அதற்கு அழகாக 
இவ்வாறு விடை கூறினார்‌: 


“ஒரு மதக்காரன்‌ தன்‌ மதத்தைச்‌ சார்த்த மற்றொருவனை 
அடிமை கொண்டிருக்கிறான்‌. ஆனால்‌ அவன்‌ மத நம்பிக்கை 
என்பது *மக்கள்‌ யாவரும்‌ கடவுள்‌ பிள்ளைகள்‌”, எல்லோரும்‌ 
சமமானவர்கள்‌ என்று போதிப்பதாகச்‌ சொல்கிறான்‌. ஆனால்‌ 
ஏழை, பணக்காரன்‌, கூலிக்காரன்‌, எஜமானன்‌ என்கிற 
வித்தியாசம்‌ எப்படி ஏற்பட்டது என்பதை மாத்திரம்‌ உணரும்‌ 
போது “எல்லாம்‌ வல்ல கடவுள்சக்திவையும்‌ சமத்துவ மத 
போதனையையும்‌ மறந்து -விடுறொன்‌. மதம்‌ என்பது ஒரு 
போதை தரும்‌ வஸ்து என்று பல அறிஞர்கள்‌ கூறியிருப்பது 
போல மதத்தின்‌ ஆதிக்கத்தில்‌ கட்டுண்டு இருப்பவர்களுக்கு 
ஆவேசமும்‌ வெறியும்‌ உண்டாவதுதான்‌ முக்கிய பலனாக 
இருக்கிறதேயொழிய, அது கஷ்டப்படுகின்ற பாமரமக்களுக்கு 
காரியத்தில்‌ இன்று என்ன செய்திருக்கிறது. '” 


அதே போன்ற மதங்கள்‌ உருவானதன்‌ அல்லது உருவாக்‌ 
கப்பட்ட தன்‌ உண்மையான நோக்கம்‌ என்ன என்ற கேள்விக்‌ 
கும்‌ அதே இலங்கை உரையில்‌ விடை அனித்‌ திருக்கிறார்‌. 


“உலகத்திற்கு அரசன்‌, அரசாட்சி என்பதற்காக ஒரு 
வகை இருந்துவருவஜன்‌ காரணமெல்லாம்கூட. செல்வ வான்‌ 
களின்‌ செல்வங்களைக்‌ காப்பாற்றவும்‌ அவர்களது தத்துவங்‌ 
களையும்‌ பிறர்‌ இகழாமல்‌ இருக்கவுமே ஒழிய, மற்றபடி சமூகம்‌ 
துன்பப்படாமலோ மற்றவர்களால்‌ கொடுமைப்படுத்தப்படா 
மலோ, சகல துறைகளிலும்‌ உயர்வு, தாழ்வு, கொடுமை 
இல்லாமலோ இருப்பதற்காக அல்லவே அல்ல என்பதை 
நீங்கள்‌ உறுதியாக நம்புங்கள்‌. இதுபோலவேதான்‌ கடவுள்‌ 
மத உணர்ச்சியில்‌ சிறப்பிக்கப்படும்‌ ஏழைகள்‌ தாங்கள்‌ படும்‌ 
கஷ்டங்களுக்குக்‌ காரணம்‌ முதலாளிகளின்‌ சூழ்ச்சியும்‌ 


149 


சோம்பேறிகவின்‌ தத்துவங்களும்‌ என்பதை உணராமல்‌ இருப்‌ 
பதற்காகவே ஒழிய, வேறில்லை”. (இலங்கை பேருரை) 


அதே 1932 இறுதியில்‌ சுயமரியாதை இயக்க ஊழியர்‌ 
கூட்டத்ததைக்‌ ' கூட்டினார்‌. இந்தக்‌ கூட்டத்தில்‌ சுயமரியாதை 
இயக்கத்தின்‌ அரயெல்‌ பிரிவாக “சமதர்ம கட்சி என்ற ஸ்தாப 
னத்தை உருவாக்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. அந்தக்‌ 
கட்சிக்கு அடிப்படையான திட்டம்‌ ஒன்றும்‌ தட்டப்பட்டது. அது 
ரோட்டுத்‌ இட்டம்‌” என்றும்‌, “ஈரோட்டுப்‌ பாதை” என்றும்‌ 
அத்தக்‌ காலத்தில்‌ அந்த இயக்கத்தினரால்‌ அழைக்கப்பட்டது. 
அத்தத்‌ இட்டத்தில்‌ லை முக்கியமான அம்சங்கள்‌ இழ்வருமாறு:-- 


(1) பிரிட்டிஷ்‌ முதலிய எவ்வித முதலாளித்தன்மை 
கொண்ட ஆட்சியிலிருந்தும்‌ இந்‌ அவ்வ பூரண 
விடுதலை அடையச்‌ செய்வது. 


(2) எல்லாவிதமான கதொழிற்சாலைகளையும்‌, ரயில்வேக்‌ 
களையும்‌, பாங்குகளையும்‌, கப்பல்‌, படகு முதலிய 
சாதனங்களையும்‌ பொதுமக்களுக்கு உரிமையாக்குவது. 


(3) சுதேசி சமஸ்தானங்கள்‌ என்பவைகளை எல்லாம்‌ 
மாற்றி, இந்தியா முழுவதையும்‌ தொழிலாளிகள்‌, 
குடியானவர்கள்‌, சரீர வேலைக்காரர்கள்‌ என்பவர்‌ 
களுடைய நேரடியான ஆட்சிக்குக்‌ கொண்டு வருவது. 


பிரிட்டிஷ்‌ ஆட்சியை நீடித்து நிலைநிறு த்துவதையே இலட்சிய 
மாகக்‌ கொண்டிருந்த. பிரிட்டிஷ்‌ மற்றும்‌ இந்தியர்‌ சொத்துரிமை 
ஊைப்பாதுகாப்பதற்காக அந்த பிரிட்டிஷ்‌ சர்க்காரை நம்பியிருந்த 
ஜஸ்டிஸ்‌ கட்டுத்‌ தலைவர்களுக்கும்‌, பிரிட்டிஷ்‌ ஆட்சியிலிருந்து 
இத்தியாவை பூரண விடுதலை அடையச்‌ செய்வது என்றதிட்டத்தை 
ழன்வைத்த சுயமரியாதை இயக்கத்துக்கும்‌, எவ்வளவு ஆழமான 
அரண்பாடு இருந்தது என்பது தெளிவு. . 


இந்தத்‌ இட்டத்தின்‌ அடிப்படையில்‌ தமிழ்நாடு எங்கும்‌ 
ஜீவிரப்பிரச்சாரத்தில்‌ பெரியார்‌ இறங்கினார்‌. “முதலாளித்துவ 
ஒழிப்பு மாநாடு” “ஐமீன்தாரி ஒழிப்பு மாநாடு” என்ற பெயர்களில்‌ 
பல மகாநாடுகளை தமிழ்நாடு முழுதும்‌ அவர்‌ அடுத்‌ து சில ஆண்டு 
கனில்‌ நடத்தினார்‌. 


1933 ஜனவரி மாதத்தில்‌ *மீரத்‌ சதி” வழக்கில்‌ தீர்ப்பளிக்கப்‌ 
பட்டது. அதில்‌ 27 கம்யூனிஸ்ட்‌ தோழர்களுக்கு நீண்ட சிறை 
வாச தண்டனை அளிக்கப்பட்டது. உடனே பெரியார்‌ அவேசமிக்க 
தலையங்கத்தை விடுதலையில்‌ தீட்டினார்‌. அதில்‌, 


150 


“பொதுஉடமைக்‌ கொள்கை என்பதை 27 பேரைத்‌ 
தண்டித்தோ அல்லது 27 லட்சம்‌ பேரை தண்டித்தோ அல்லது 
27 லட்சம்‌ பேரை “சமணர்களைக்‌ கழுவேற்றியது' போல, 
நடுத்தெருவில்‌ நிறுத்தி கழுவில்‌ ஏற்றி கொல்வதன்‌ மூலமோ, 
அடக்கிவிடலாம்‌ என்று நினைப்பது கொழுந்துவிட்டு எரியும்‌ 
நெருப்பை நெய்விட்டு அணைத்துவிடலாம்‌ என்று எண்ணுவது 
போலத்‌ தான்‌ முடியும்‌... அகவே மீரத்தின்‌ ' முடிவை நாம்‌ 
மேளதாளத்தோடு வரவேற்பதுடன்‌, தண்டனை அடைந்த 
தோழர்களை மனமார, வாயார, கையார பாராட்டுகிறோம்‌. 
மூக்காலும்‌ பாராட்டுகிறோம்‌. நடக்கும்‌ நம்‌ போன்‌ ற வாலிபர்‌ 
களுக்கும்‌ (அப்பொழுது பெரியாருக்கு சுமார்‌ 30 வயது இருக்‌ 
கும்‌. தன்னை வாலிபாாகவே கருதினார்‌). இப்பெரும்பேர்‌ 
கிடைக்க, பெரும்‌ நிலையை அடைய முடியவில்லையே என்‌ று 
வருந்தி மற்றுமொரு முறை பாராட்டுகிறோம்‌” ' . 


இதே 1933-ம்‌ ஆண்டு தமிழகம்‌ முழுவதிலும்‌ (மே இனத்தைக்‌ 
கொண்டாடும்படி பெரியார்‌ வேண்டுகோள்‌ விடுத்தார்‌. 
சுயமரியாதை இயக்கத்தைச்‌ சேர்ந்த வாலிபர்‌ சங்கங்கள்‌ 
“மே இனத்தை' உற்சாகமாகக்‌ கொண்டாடின. அந்த மாதத்தில்‌ 
தான்‌ பெரியாரின்‌ துணேவியார்‌ மறைந்தார்‌. ஆயினும்‌ இந்த விழாக்‌ 
கள்‌ பலவற்றில்‌ அவர்‌ உற்சாகமாகக்‌ கலந்து கொண்டார்‌. 


இதே ஆண்டு அவர்‌ செய்த பிரச்சாரத்திற்காக பிரிட்டிஷ்‌ 
சர்க்கார்‌ அவர்‌ மீது வழக்குத்‌ தொடுத்தது. அந்த வழக்கிலே 
பெரியார்‌ தனது நிலையை விளக்கி கோர்ட்டில்‌ கொடுத்த 
அறிக்கையில்‌ : 


“நாட்டில்‌ உற்பத்தியாகும்‌ பொருட்களை நாட்டு மக்கள்‌ 
அனைவரும்‌ சமமாக உபயோகிக்க வேண்டுமென்பதும்‌, 
அவ்வுற்பத்திக்காகச்‌ செய்யப்பட வேண்டிய தொழில்களில்‌ 
நாட்டு மக்கள்‌ சக்திக்குத்‌ தக்கபடி பாடுபட வேண்டும்‌ என்ப 
தும்‌, அந்த சமதர்ம தத்துவத்தின்‌ கருத்தாகும்‌. இப்படிப்‌ 
பட்ட ஒரு மாறுதல்‌ உண்டாக ஆசைப்படுவதும்‌ அதற்காக 
பலாத்காரம்‌, துவேஷம்‌, இம்சை ஆகியவை இல்லாமல்‌ பிரச்‌ 
சாரம்‌ செய்வதும்‌ குற்றமாகாது' * என்று குறிப்பிட்டார்‌... 


இந்த விளக்கத்திற்குப்‌ பின்னும்‌ நீதிமன்றம்‌ அவரைத்‌ 
தண்டிக்கத்தான்‌ செய்தது. அவருக்கு 9 மாத சிறைத்தண்டனை 
விதிக்கப்பட்டது. 

இந்தத்‌ தண்டனை விதிக்கப்பட்ட்போது ஜஸ்டிஸ்‌ கட்சி 
பிரமுகர்கள்‌ மந்திரிசபையில்‌ இருந்தார்கள்‌ ஏன்பதைக்‌ குறிப்பிட 
வேண்டும்‌. 


722 


1934-ம்‌ ஆண்டு சிறையில்‌ இருந்து விடுதலையடைந்த பிறகு 
ஜஸ்டிஸ்‌ கட்சியின்‌ ஆண்டு மாநாட்டிற்கு ஈரோட்டுத்‌ திட்டத்தை 
அனுப்பிவைத்து அதனை ஏற்றுக்‌ கொள்ளும்படி கூறினார்‌. ஆனால்‌ 
அதனை வெட்டி, சுருக்கி, மாற்றி அமைத்துத்தான்‌ அனுப்பினார்‌. 
ஜஸ்டிஸ்‌ கட்சி பிரமுகர்களால்‌ அந்த வெட்டப்பட்ட திட்டத்தைக்‌ 
கூட ஜீரணிக்க முடியவில்லை. எனவே அதை ஏற்க மறுத்தனர்‌. 
இவ்வாறு அந்தத்‌ திட்டத்தை வெட்டியதைப்பற்றி அன்றைக்கே 
சிங்காரவேலு செட்டியார்‌ சமதர்ம கொள்கையின்‌ அடிப்படை 
அம்சத்தையே கை கழுவுவதாகும்‌ என்று அறிக்கை விட்டார்‌. 
மேலும்‌, 


“சுயமரியாதை இயக்கம்‌ இப்பொழுது அவமரியாதை 
இயக்கமாக மாறிவிட்டது' * என்று சிங்காரவேலு பெரியாரைச்‌ 
சாடினார்‌. 


இதற்கிடையில்‌, 1934-ல்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியை சட்ட விரோத 
மாக தடைவிதித்தது பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌. இதைக்‌ கண்டு பயந்து 
போய்‌, பெரியார்‌ ஈரோட்டுப்‌ பாதை என்ற அந்தத்‌ திட்டத்தை 
பிரச்சாரம்‌ செய்வதையே நிறுத்திக்‌ கொண்டார்‌. அதை நியாயப்‌ 
படுத்தும்‌ வகையில்‌ 1936-ல்‌ பட்டுக்கோட்டையில்‌ பேசியபோது 
ழ்க்கண்டவாறு குறிப்பிட்டார்‌; 


“நான்‌ ரஷ்யாவிற்குப்‌ போவதற்கு முன்பே பொது 
வுடமைத்‌ தத்துவத்தை சுயமரியாதை இயக்கத்துடன்‌ கலந்து 
பேசி வந்தது உண்மைதான்‌. ரஷ்யாவிலிருந்து வந்தவுடன்‌ 
அதை இன்னும்‌ தீவிரமாக பிரச்சாரம்‌ செய்ததும்‌ உண்மை 
தான்‌. ஆனால்‌ சர்க்கார்‌ பொது உடமைக்‌ கொள்கைகள்‌ 
சட்டவிரோதமானவை என்று தீர்மானித்து நமது சுய 
மரியாதை இயக்கத்தையும்‌ அடக்கி, ஒடுக்கி ஒழித்துவிட 
வேண்டும்‌ என்று கருதியிருக்கிறது என்பதை உணர்ந்தபிறகு 
எனக்கு புத்திசாலித்தனமாக சில காரியம்‌ செய்யவேண்டிய 
தாக ஏற்பட்டுவிட்டது. இந்த நிலையில்‌, சுயமரியாதை இயக்‌ 
கத்தை ஒழித்துவிட்டு நான்‌ மாத்திரம்‌ வீரனாக ஆவதற்கு 
ஜெயிலுக்குப்‌ போய்‌ உட்கார்ந்து கொள்வதா? அஸ்திவாரகத்‌ 
இல்‌ கையை வைத்து ஜாதிகளை ஒழிப்பதற்கு இன்று இந்த 
நாட்டில்‌ சுயமரியாதை இயக்கத்தைத்‌ தவிர வேறு எந்த 
இயக்கமும்‌ இல்லை என்பதை நன்றாக கவனத்தில்‌ வையுங்‌ 
கள’. 1 


மீரத்‌ சதி வழக்கில்‌ தண்டனை வழங்கப்பட்டபோது ஆவேசத்‌ 
துடன்‌ அவர்‌ தீட்டிய கருத்துக்களும்‌-“ 27 பேர்களல்ல, 27 லட்சம்‌ 
பேர்களை கழுவில்‌ ஏற்றினாலும்‌-- சமதர்மக்‌ கொள்கைகளை ஒழித்து 


1353 


விடமுடியாது. அப்படி முயற்சிப்பது கொழுத்து. விட்டு எரியும்‌ 

"இயை நெய்யை விட்டு அணைப்பதற்கு முயற்சி செய்வதற்கு 
ஒப்பாகும்‌?” என்று தீட்டிய தலையங்கத்திற்கும்‌, இத்தப்‌ பேச்சுக்கும்‌ 
எவ்வளவு வித்தியாசம்‌? 


1933-ல்‌ இலங்கையில்‌ பேசியதற்கும்‌, 1935-ல்‌ பொருளாதார 
அரசியல்‌ துறைகளில்‌ வேலை பார்க்காமல்‌ நாம்‌ எப்படி சமுதாய 
முன்னேற்றத்தைக்‌ காண்பது? பொருளாதாரமும்‌, அரயெலும்‌ 
ஒரு சமுதாயத்திற்கு அத்தியாவசியமானவை அல்லவா? பொருளா 
தார அரசியல்‌ தன்மையில்லாத எந்தவொரு முன்னேற்றத்தையும்‌ 
அடைய நமது சுயமரியாதை இயக்கம்‌ பாடுபட வேண்டியஇல்லை. 
புராணப்‌ புரட்டுக்களையும்‌, பிராமண சதிகளையும்‌ தாக்கிக்‌ கொண் 
டிருப்பதுதான்‌ நமது இயக்கத்தின்‌ ஒரே வேலை என்றால்‌ இத்த 
இயக்கம்‌ இருக்க வேண்டியதில்லை. அப்படி என்றால்‌ தாம்‌: என்ன 
செய்ய வேண்டும்‌? தொழிலாளர்களின்‌ நலனுக்கு உகத்த 
திட்டத்தைக்‌ கொள்வோம்‌”? என்று 1933-ல்‌ பேசியதற்கும்‌, 
ஓராண்டிற்குப்‌ பிறகு ஈரோட்டுத்‌ : இட்டத்தைக்‌ கைவிட்ட நிலைக்‌ 
கும்‌, தாவது தொடர்பு உண்டா? எனவே 1934-ல்‌ பெமசியார்‌ 
எடுத்த நிலை அடிப்படைக்‌ கொள்கையிலே ஏற்பட்ட மாற்றமாகும்‌. 


அடுத்து அவர்‌ தேர்தல்கனில்‌ காங்கிரசுக்கு எதிராக ஜஸ்டிஸ்‌ 
கட்சியை ஆதரித்ததும்‌ அந்த ஆதரவிருந்தும்‌ ஜஸ்டிஸ்‌ கட்டி 
மண்ணைக்‌ கவ்வியதும்‌ 1937-ல்‌ “இந்தி எதிர்ப்பு இயக்கத்தை” 
தடத்தியதும்‌, அதற்குப்‌ பின்‌ ஐஸ்டிஸ்‌-கட்சிப்‌ பிரமுகர்கள்‌ அவரை 
அணு ஜஸ்டிஸ்‌ கட்சியில்‌ சேருமாறு அழைத்ததும்‌, அவர்‌ அதனை 
ஏற்று 1938-ம்‌ ஆண்டு நடந்த ஐஸ்டிஸ்‌ கட்சி மாதாட்டிற்குத்‌ 
தலைமை வித்ததும்‌ ஏற்கனவே விவரிக்கப்பட்டுள்ளன. அதோடு 
சுயமரியாதை இயக்கம்‌ என்ற இயக்கமும்‌, ஸ்தாபன ரூபமாக 
மறைந்துவிட்டது. 


பெரியார்‌ ஈரோட்டுத்‌ திட்டத்தைக்‌ கைவிட்டதைக்‌ கண்டு 
மனம்‌ வெதும்பி ஆத்திரம்‌ அடைந்து ஜீவானத்தம்‌- தலைமையில்‌ 
பலர்‌ வெளியேறி “சுயமரியாதை சமதர்ம கட்சி" என்ற ஸ்தாப 
னத்தை உருவாக்கினார்கள்‌. இவர்களைத்‌ தவிர சுயமரியாதை 
இயக்கத்தில்‌ எஞ்சியிருந்தவர்கள்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சியோடு சேர்த்து 
விட்டனர்‌. 

பின்னானில்‌ பெரியார்‌ ஜாதிப்‌ பிரச்சனை முழுவதையும்‌ 
பிராமணர்‌, பிராமணர்‌ அல்லாதோர்‌ என்றே, காணத்‌ தொடங்‌ 
கினார்‌. அதையே பிரச்சாரம்‌ செய்தார்‌. பிராமணர்களே 
அனைவரையும்விட பிறப்பால்‌ உயர்ந்தவர்கள்‌ என்கிற மடமையான 
ஒரு தத்துவத்தை முழு மூச்சுடன்‌ எதிர்ப்பது நியாயம்‌. ஆனால்‌ 


433 


அதே தேரத்தில்‌ இதர உயர்‌ ஜாஇவினகிடமும்‌ உன்ன அதேபோன்ற 
ஜாதிய ஆதிக்க உணர்வுகளை எதிர்ப்பதற்குப்‌ பெரியார்‌ பித்‌ 
கானத்தில்‌ ஒன்றும்‌ செய்யவில்லை. 


மானாக, 


“சிலர்‌ கூறுவார்கள்‌ ஜாதி ஒழிய வேண்டுமானால்‌, ஒன்‌ 
வொருவரும்‌ கும்‌ ஜாஇயில்‌ இருமணம்‌ செய்யக்‌ கூடாது என்று 
அரசாங்கம்‌ சட்டம்‌ செய்ய வேண்டும்‌ என்று; தப்பு! தம்மில்‌ 
ஜாதியில்லை, பார்ப்பனர்‌ ஒரு ஜாதி. மற்று தாம்‌ எல்லோரும்‌ 
ஒரு ஜாஇ”” என்பதே அவருடைய பிற்காலப்‌ பிரச்சாரத்தின்‌ 
சாராம்சம்‌. இது நடைமுறை வாழ்க்கைக்கு முற்றிலும்‌ 
புறம்பான தாகும்‌. தமது கிராமப்‌ புறங்களில்‌ ஹரிஜனமக்கள்‌ 
மீது நடத்தப்படும்‌ அட்டூழியங்கள்‌-அவர்கன்‌ தாக்க.ப்படுவது- 
அவர்கள்‌ வீடுகள்‌ கொளுத்தப்படுவது. இவைகளில்‌ ஈடுபடு ' 
பவர்கள்‌ எல்லாம்‌ பெரும்பாலும்‌ பிராமணர்‌ அல்லாத ஜாத 
இத்துக்கள்‌- அல்லவா? தமிழ்தாட்டில்‌ மட்டுமல்ல, ஏனைய பன 
மாநிலங்களிலும்‌ இதே நிலைதான்‌. ஜாதி ஒழிப்பைப்‌ பற்றி 
சுயமசியாகதை இயக்க ஆரம்பத்தில்‌ தீவிரமாக பிரச்சாரம்‌ 
செய்த பெசியார்‌, இத்த பிராமணர்‌ அல்லாக உயர்‌ ஜாதி 
வினகின்‌ ந்த்‌ எதிர்ப்பஇில்‌ பிற்காலத்‌ இல்‌ அக்கதை 
காட்டவேயில்லை 


மேலும்‌ பிராமணிய எதிர்ப்பு என்று பிராமணிய மதக்‌ 
கோட்பாடுகளையும்‌, நடைமுறைக்‌ கேடுகளையும்‌ ஆரம்பத்இல்‌ 
எதிர்த்தபோஇலம்‌, பிற்காலத்தில்‌ அவர்‌ பிராமணர்‌ எதிர்ப்‌ 
பிலும்‌ இறவங்கவிருக்ளொர்‌. இத்த எதிர்ப்பு, “பாம்பையும்‌ 
பார்ப்பானையம்‌ கண்டால்‌ பாம்பை விட்டுவிட்டு; பார்ப்பானை 
அடி” என்று அவர்‌ பேசும்‌ அளவுக்குப்‌ போயிற்று. 


ஆனால்‌ கான்ரெஸ்‌ இயக்கம்‌ பிராமணியத்தையும்‌, ஜாதிப்‌ 
பாகுபாடுகளை அடிப்படையாகக்‌ கொண்ட, வர்ணாண்றம தர்மத்தை 
யும்‌ உறுதியாக திலைதாட்டக்கூடிய இயக்கம்‌ என்ற உறுதியான, 
அசைக்க முடியாத முடிவுக்கு அவர்‌ 1928_29லேயே வத்துவிட்டது 
ஏற்கனவே விளக்கப்பட்டுன்ள து. 

பிகிட்டனிலும்‌ மஜ்த தாடுகளிலும்‌ வர்க்கச்‌ சுரண்டலும்‌, 
கொடுமையும்‌ இருத்தபோதிலும்‌, அத்தச்‌ சுரண்டலுக்கு வலியை 
யாக முட்டுக்‌ கொடுக்கும்‌ தூணாக. வர்ணாண்ரமம்‌ என்ற ஜாதிய 
அமைப்பு இத்இகாவில்கு பிரத்தஇயேகமானது. எனவே இத்த 
இாதி-முறை ஒழிப்பில்காக பிரச்சாரம்‌ செய்வதை பிரிட்டிஷ்‌ 
சர்க்கார்‌ தடுக்காது. அது ஆட்சி செய்யும்போது இதைச்‌ 
செய்து முடிக்கவும்‌ முடியும்‌ என்த முடிவுக்கு வந்துவிட்டார்‌. 


154 


இதை 1936-ல்‌ நேரடியாக அவரிடம்‌ பேசியபோது நான்‌ 
உணர்ந்தேன்‌. 1934-ம்‌ ஆண்டு காங்கரஸ்‌ இயக்கத்துக்குள்ளேயே 
காங்கிரஸ்‌ சோசலிஸ்ட்‌ கட்ச? என்பதனை சோசலிசத்தின்பால்‌ 
ஈர்க்கப்பட்டவர்கள்‌ துவக்கியது ஏற்கனவே குறிப்பிடப்பட்‌ 
டுள்ளது. அதன்‌ பொதுச்‌ செயலாளரான ஜெயப்பிரகாஷ்‌ 
நாராயண்‌ 1936-ல்‌ ஆரம்பத்தில்‌ தமிழ்நாட்டில்‌ சுற்றுப்‌ 
பிரயாணம்‌ செய்தபோது, ஈ. வெ. ராவின்‌ பொதுஉடமை 
பிரச்சாரத்தைப்‌ பற்றி அவரிடம்‌ நான்‌ விரிவாகச்‌ சொன்னேன்‌. 
ஈ. வெ. ராவை காங்கரஸ்‌ சோஷலிஸ்ட்கட்டியில்‌ சேரும்படி 
செய்தால்‌, தமிழ்நாட்டில்‌ கட்சி வேகமாக வளர்வதற்கு வாய்ப்‌ 
பிருக்கிறது என்ற முடிவுக்கு நாங்கள்‌ இருவரும்‌ வந்தோம்‌. 
ஈரோட்டுக்குச்‌ சென்று பெரியாரை சந்தித்து இதற்காக முயற்‌ 
செய்தோம்‌. எங்களுடன்‌ விவாதிப்பதற்கு பெரியார்‌ நீண்ட 
நேரத்தை அளித்தது எனக்கு மகழ்ச்சி தந்தது. ஆனால்‌ இறுதியில்‌ 
எங்கள்‌ வாதம்‌ ஒன்றும்‌ எடுபடவில்லை. தோல்வியே கண்டோம்‌. 
“காங்கிர சிலிருந்து எந்த சமதர்மத்தை நீங்கள்‌ சாதிக்கப்‌ போகி 
றீர்கள்‌. அது வாணாரரமத்தை, ஜாதி பாகுபாட்டைப்‌ பாதுகாக்‌ 
கும்‌ மிகப்பெரிய கேடயமாகும்‌. நான்‌ காந்தியை நம்பினேன்‌. 
அவரைப்‌ பார்த்தாச்சு?” என்று கூறி எங்கள்‌ கோரிக்கையை உறுதி 
யாக மறுத்து வீட்டார்‌. 


அவரிடம்‌ 15, 16 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலை இன்று காங்‌ 
இரஸில்‌ இல்லை என்பதைச்‌ சுட்டிக்‌ காட்டினோம்‌. இன்று காங்கிரஸ்‌ 
இயக்கத்தில்‌ தமிழ்நாட்டில்‌ அன்று பிராமணர்கள்தான்‌ அதிகம்‌ 
தலைமையில்‌ இருந்தார்கள்‌ என்பது உண்மை. ஆனால்‌ இன்றோ 
தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டாலே முத்துரங்க முதலியார்‌, 
பக்தவத்சல முதலியார்‌, ஓமந்தூர்‌ ராமசாமி ரெட்டியார்‌, 
குமாரசாமி ராஜா, கிருஷ்ணசாமிபாரதி, என்‌. எம்‌. ஆர்‌. சுப்பு 
ராமன்‌, சர்தார்‌ வேதரத்தினம்‌ பிள்ளை, கோவை டி. எஸ்‌. 
அவினாசிலிங்கம்‌ செட்டியார்‌, கோவை ௫. பி. சுப்பையா, இனமணி 
ஆசிரியர்‌ டி. எஸ்‌. சொக்கலிங்கம்‌, சென்னையில்‌ ஆதிகேசவலு 
நாயக்கர்‌, காமராஜர்‌, விருதுநகர்‌ முத்துச்சாமி முதலியோர்‌, 
முன்வரிசைத்‌ தலைவர்கள்‌. இன்னும்‌ அடுத்த மட்டத்திலுள்ள பல 
பிராமணர்‌ அல்லாத ஊழியர்களில்‌ பிரபலமானவர்களின்‌ பெயர்‌ 
களைச்‌ சொன்னேன்‌. பெரியார்‌ இதைக்‌ கேட்டும்‌ தன்‌ கருத்தை 
மாற்றிக்‌ கொள்ளவில்லை. இவர்களெல்லாம்‌ ஜாதியத்தின்‌ அடிமை 
கள்‌ என்று பளிச்சென்று சொல்லிவிட்டார்‌. எங்களுடைய முயற்சி 
தோற்றது. 


ஈ.வெ.ரா. பெரியாருக்கு அந்தக்‌ காலத்தில்‌ ஜாதிப்‌ பாகுபாடு 
களையும்‌, வாணாசிரமத்தையும்‌, அதில்‌ பிராமணன்‌ மற்றெல்லாரை 
யும்‌ விட பிறப்பால்‌ மேலோன்‌ என்றுள்ள பார்ப்பனீயத்தின்மேல்‌ 


188 


தான்‌ கடும்‌ கோபமும்‌, ஆவேசமுமே தவிர, தனிப்பட்ட எந்த 
பிராமணனிடமும்‌ பகைமையோ, துவேஷமோ இருந்ததாகச்‌ 
சொல்ல முடியாது. சொல்லப்போனால்‌ பல பிராமணர்கள்‌ தனிப்‌ 
பட்ட வாழ்க்கையில்‌ அவருடைய நம்பிக்கைக்குப்‌ பாத்திரமான 
தண்பர்களாக இருந்தனர்‌. ராஜாஜி வாழ்நாள்‌ பூராவும்‌ 
அவருடைய நெருங்கிய நம்பிக்கைக்குரித்தான நண்பர்‌. 


ஜெயப்பிரகாஷ்‌ நாராயணனுடன்‌ அவரைச்‌ சந்தித்த அன்று, 
அத்த விவாதம்‌ முடிந்தபிறகு, அவர்‌ என்னிடம்‌ தனியாக 
உரையாடிக்‌ கொண்டிருந்தார்‌. அந்தப்‌ பேச்சின்போது என்னை 
“நீங்கள்‌ எப்பொழுது இந்தக்‌ கட்சியில்‌ சேர்ந்தீர்கள்‌”” என்று 
கேட்டார்‌. (1936-ல்‌ எனக்கு வயது 29. பெரியாருக்கோ 55 வயது. 
அவ்வளவு வயது. என்னைவிட மூத்தவர்‌. ஆயினும்‌ யாரையும்‌ அவர்‌ . 
மரியாதையாக *நீங்கள்‌' என்று தான்‌ அழைத்துப்‌ பேசுவது 
வழக்கம்‌). 


“தான்‌ இந்தியக்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ உறுப்பினன்‌. தடை 
செய்யப்பட்ட பிறகு இரகசியமாக இயங்குவது என்று முடிவு செய்‌ 
துள்ளோம்‌. காங்கிரஸ்‌ சோஷலிஸ்ட்‌ கட்சி அந்தக்‌ கொள்கையை 
பகிரங்கமாகப்‌ பிரச்சாரம்‌ செய்வதற்கு ஓரளவு இடம்‌ கொடுக்‌ 
இறது. அதனால்‌ எங்களில்‌ பெரும்பான்மையோர்‌, அதாவது கம்யூ 
னிஸ்டுகள்‌ என்று ஏற்கனவே பகிரங்கமாக அறிமுகப்படுத்தப்‌. 
படாத உறுப்பினர்கள்‌ அனைவரும்‌ காங்கரஸ்‌ சோஷலிஸ்ட்‌ கட்சி 
யில்‌ சேர்ந்துள்ளோம்‌'? என்று கூறினேன்‌. 


பிறகு என்‌ குடும்பத்தைப்‌ பற்றிக்‌ கேட்டார்‌. நான்‌ ஒரு 
வைதீக பிராமண குடும்பத்தில்‌ பிறந்ததையும்‌, இறுவயதிலேயே 
ஆங்லெக்‌ கல்வியோடு, சமஸ்கிருதம்‌, காளிதாசன்‌, பரித்ஹரி, 
பவபூதி, வால்மீகி போன்றவர்களின்‌ இலக்யெ' படைப்புகளையும்‌ 
தவிர, வேத அத்யாயனம்‌ செய்தேன்‌. உபநிஷத்துக்களையும்‌, 
தத்துவ சாஸ்திரங்களையும்‌ பயின்றேன்‌. என்‌ தாய்வழித்‌ தாத்தா 
என்னுடைய சமஸ்கிருத போதகர்‌ என்பதையும்‌ விளக்கினேன்‌. 
அந்தச்‌ சிறு பிராயத்தில்‌ அடிக்கடி காஞ்சி காமகோடிபீட 
சங்கராச்சாரியாரிடம்‌ என்‌ பாட்டனார்‌ என்னை அழைத்துச்‌ செல்‌ 
வது உண்டு. அவருக்கு முன்‌ நான்‌ உபநிஷத்துக்களை ஸ்வரம்‌. 
தவறாமல்‌ ஒப்பிப்பது உண்டு. அதைக்கண்டு என்‌ பாட்டனாருக்கும்‌ 
சங்கராச்சாரியாருக்கும்‌ (இன்றைக்கு பெரியவாள்‌ என்‌ தழைக்கப்‌ 
படுபவர்‌) என்‌ மீது பிரியம்‌ ஏற்பட்டதையும்‌' கூறினேன்‌. 


. அப்பொழுது பெரியார்‌, “இப்படிப்பட்ட பிராமணப்‌ பிள்ளை 
யாடிய நீங்க எப்படி கம்யூனிஸ்ட்‌ ஆனீர்கள்‌? . உண்மையாகவே 


5௪ 
உங்களுக்கு அந்தக்‌ கொள்கைகளில்‌ தம்பிக்கை இருக்கா??* என்‌ 
கேட்டார்‌. 


தான்‌ என்‌ பாட்டனாகிடம்‌ அஇசங்கரரசின்‌ அத்வைத தத்து 
வத்தைப்‌ பவிலும்போது, அவர்‌ மாயாவாதத்தை எனக்கு 
விளக்கக்கொண்டிருத்தார்‌. அதாவது இத்த உகைமெல்னாம்‌ 
மெய்யல்ல. மாயை. தரம்‌ பார்ப்பதும்‌, உணர்வதும்‌, கேட்பதும்‌, 
துகர்வதும்‌ எல்லாம்‌ மாயை. ஆத்மா ஒன்றுதான்‌ மெய்பொ௫ன்‌ . 
ஜீவாத்மா வேறல்ல. பரமாத்மா வேறல்ல. இரண்டும்‌ ஒன்றே. 
அதுவும்‌ தீயும்‌ ஒன்று (தத்துவம்‌) என விளக்குக்‌ கொண்டிருத்‌ 
தார்‌. இதற்கு சங்கரர்‌ ஒரு உவமையைக்‌ கூறியிருக்கொர்‌. 
ராஜ்ஜுணர்ப்பவாதம்‌” என்று அதற்குப்‌ பெயர்‌. அதாவது 
இரவில்‌ ஒருவன்‌ தன்கு தூங்குகருன்‌.. இருட்டு, தடுதிரியில்‌ எழுத்து 
இறுதீர்‌ கழிக்க, புழகடைப்‌ பக்கம்‌ போகிறான்‌. முற்றத்தின்‌ கொடி 
யில்‌ ஒரு கயிறு தொங்குது. இருட்டில்‌ அதைப்‌ பார்த்ததும்‌ 
அவனுக்கு அங்கு ஒரு பாம்பு இருப்பதாகத்‌ தோன்றி பீதியடைத்து 
அலறுஇருன்‌. இது போலத்தான்‌ தாம்‌ காண்பது எல்லாம்‌ மாயை 
என்பதுதான்‌ அத்த உவமை. வாழ்க்கையில்‌ உண்மையான 
ஒரு பாம்பையும்‌, கயிறையும்‌ அவன்‌ பார்த்திருத்தால்தானே, 
அவனுக்கு இருட்டில்‌ அதே உருவத்தைக்‌ கொண்டிருத்த கயிற்றைக்‌ 
கண்டவுடன்‌ அது பாம்பு என்ற எண்ணமே உண்டாகியிருக்கும்‌? 
பாம்பை எப்படி மாவை எனச்‌ சொல்லமுடியும்‌? கயிற்றைவும்‌ 
எப்படி மாயை என்று சொல்லமுடியும்‌ என்று கேட்டேன்‌. என்‌ 
யாட்டனாருக்கு பதில்‌ சொல்ல முடியவில்லை. கோபம்‌ வத்து 
அர்த்து “தாண்திகப்பயலே£ என்று இட்டினார்‌. அது மூதற்‌ 
கொண்டு இந்த தத்துவார்த்தங்களின்‌ மீது ஒரு ஒரு சந்தேகம்‌ 
என்‌ மனத்தில்‌ வளரத்‌ தொடங்வெது. 


“பிறகு 1919-ம்‌ ஆண்டில்‌ காத்திஜி ஆரம்பித்த இயக்கத்தில்‌ 
உங்களுடைய (யெசியாருடைய) பேச்சுகளையும்‌ கேட்டு கவர்சிட 
யடை தஇருக்கறேன்‌.. உங்களுடைய இண்டாமை ஒழிப்பு, 
அப்பொழுதே என்னைக்‌ கவர்த்துவிட்டது. 192] முத ற்கொண்டே 
தான்‌ இண்டாமையை அனுஷ்டிப்பஇல்லை" * 


டிற்கு மேல்‌ படிப்புக்கு சென்னை பிரசிடென்சி கல்லூரியை 
விட்டு லெவிவேறி, காட ஹிந்து பல்கலைக்‌ கழகத்தில்‌ நான்கு 
ஆண்டுகள்‌ படித்த காலத்தில்‌, பயங்கரவாஇகன்‌ எழுதிய சட்ட 
விரோ தமாக வெளியிட்ட சல நூல்களையும்‌ படித்தேன்‌. பகத்சிங்‌ 
சிறையில்‌ எழுதிய “*தூன்‌ ஏன்‌ தாத்‌ இிகஞுனேன்‌”” எண்று கட்டுரை 
உள்னிட்ட அந்தூல்களைப்‌ படித்த பிறகு, எனக்கு 1930-லேயே 
கடவன்‌ தம்பிக்கையும்‌, மத தம்பிக்கையும்‌ அறவே அகன்று 


157 


விட்டன. கம்தூனீன்ட்‌ கட்டுவில்‌ சேருவதற்கு மூன்‌ 1933-ல்‌ 
லெனின்‌ எழுதிய தூல்கள்‌ (சர்க்காரால்‌ தடை செய்யப்பட்டவை) 
எனக்குக்‌ கடைத்‌ தன. அவைகளைப்‌ பயின்று பிறகு எனக்கு 
மதம்‌, கடவன்‌ என்ற தம்பிக்கையின்‌ அணிவேரும்‌, 

இல்லாமல்‌ போய்விட்டது” என்று கூறினேன்‌. 


“உங்க குடும்பத்தார்‌ அடிக்கடி ஜெயிலுக்குப்‌ போவ்க்கொண் 
ட இத்த வாழ்க்கைக்குச்‌ சம்மஇத்தார்களா?”” என்று 


கேட்டார்‌. 


““முதவில்‌ என்‌ தாயாரும்‌, அண்ணாவும்‌ வருத்தப்பட்டார்கள்‌. 
ஆனால்‌ இப்பொழுதும்‌ என்‌ தாயார்‌ வருத்தப்படுவதற்கு பதிலாக, 
தான்‌ மக்களுக்காக உழைக்கிறேன்‌ என்பதில்‌ பெருமிதம்‌ கொண் 
டுன்னார்கள்‌. மனதிம்மஇகளாகவும்‌, மூழ்சயொகவும்‌ இருக்‌ 
இருர்கள்‌”” என்றும்‌ கூறினேன்‌. 


அதோடு விடவில்லை. “நீங்கள்‌ ஒரு பிராமணப்‌ பிள்ளையாயிருக்‌ 
இதீர்களே, வயது. 30 இருக்கும்‌ போலிருக்கே, கல்யாணம்‌ 


உங்கள்‌ ஜாதியில்‌ 12, 29 வயஇனேயேோ இருமணம்‌ செய்து 
வைப்பார்களே; கூடிப்போனால்‌ 22 வயதிற்கு மேல்‌ விட்டு வைக்க 
கமாட்டார்கனே'” என்றார்‌. 


“கல்யாணம்‌ செய்விக்க விரும்பினார்கன்‌. முயற்சியும்‌ செய்தார்‌ 
கன்‌. தான்தான்‌ உறுஇயாக மறுத்துவிட்டேன்‌” என்றேன்‌. 


“ஏன்‌ இயக்கத்தில்‌ ஈடுபடும்வரை கல்யாணம்‌ செய்வாம்‌ 
விருப்பது என்று முடிவு செய்துவிட்டார்களா?”” என்று கேட்டார்‌. 


**அப்படி ஒன்றும்‌ இல்லை. தான்‌ ஜா இவில்‌ தம்பிக்கை இல்லாத 
வன்‌. வேறு ஜாஇப்பெண்ணை தான்‌ இருமணம்‌ செய்துகொண்டால்‌ 
என்‌ தாயாருக்கு மனம்‌ தொத்துபோகும்‌. அவர்கள்‌ படிக்காதவர்‌ 
கன்‌. பழைய வை௫க குடும்பத்இலேயே வளர்ந்தவர்கள்‌. தான்‌ 
படிப்பில்‌ கெட்டிக்காரனாக இருந்ததைக்‌ கண்டு பெகிய உத்இயோ 
கத்திற்கு வருவேன்‌ என்று கனவ கண்டு. கொண்டிருத்‌ தார்‌. அத்த 
ஆசை பங்கமடைத்தது. ஆயினும்‌, முது என்‌ ர 
பொது வாழ்வில்‌ என்னை அக்குவித்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
தோழர்களிடம்‌ அவருக்கு மடிப்பு உண்டு. அவர்கள்‌ மனதை னு 
புண்படுத்த விரும்பவில்லை. என்‌ தாயார்‌ மறைத்த பிறகு தான்‌ 
தான்‌ இருமணம்‌ செய்து கொள்வதாக முரிவு செய்துள்ளேன்‌? 
என்று கூறினேன்‌. 


158 


பெரியார்‌ மகிழ்ச்யெடைந்தார்‌. அந்த 'ம௫ழ்ச்சியில்‌. நீங்கள்‌? 
என்னும்‌ பாணியைவிட் டுவிட்டு, “தம்பி நீசெய்த முடிவுநல்ல முடிவு. 
உன்‌ தாயாரை நான்‌ மெச்சுகிறேன்‌. உனக்கு ஊக்கமளித்து வரும்‌ 
தாயாரைப்போல்‌ பழைய காலத்து தாய்மார்களை காண்பது அரிது. 
அவர்களுடைய மனது புண்படக்கூடாது என்று நீ விரும்புவதை 
மெச்சுகிறேன்‌. நீ எப்பொழுதாவது கல்யாணம்‌ செய்து கொண்‌ 
டால்‌, அப்பொழுது நானிருந்தால்‌ கட்டாயம்‌ அதற்கு வருவேன்‌” * 
என்று தானாகவே கூறினார்‌. 

பிறகு “*என்னவோ, இந்த காங்கிரஸ்‌ பசங்களை தம்பி, அவர்‌, 
கள்‌ நடத்தும்‌ இயக்கத்தில்‌ சேர்ந்து கொண்டே கம்யூனிச இயக்கத்‌ 
தைப்‌ பரவச்‌ செய்யலாம்‌ என்று நீங்களெல்லாம்‌ நம்புகிறீர்கள்‌. 
ஏமாந்து போவீங்க. விடமாட்டார்கள்‌. ஏதோ சாணக்கிய தந்திரம்‌ 
செய்யலாம்‌ என்று நினைக்கிறீர்கள்‌ என்று எனக்குத்‌ தோணுது. 
எனக்கு நம்பிக்கையில்லை. நீங்கள்‌ வெற்றி பெற்றால்‌ நான்‌ மகிழ்ச்சி 
யடைவேன்‌”” என்று கடைசியாகச்‌ சொல்லி அனுப்பினார்‌. 


1951-ம்‌ ஆண்டு நான்‌ தலைமறைவாக இருந்தபோது 
என்‌ தாயார்‌ இறந்துவிட்டார்‌. 

1952-ல்‌ நான்‌ சட்டசபையின்‌ எதிர்க்கட்சித்‌ தலைவராக 
இருந்தபோது காலை 10-30 மணிக்கு ரிஜிஸ்திரார்‌ அலுவலகத்திற்கு 
நானும்‌ என்‌ துணைவியாரும்‌ இரண்டு சாட்சிகளுடன்‌ சென்று: 
எங்கள்‌ திருமணத்தைப்‌ பதிவு செய்தோம்‌. அது முடிந்தபின்‌ நான்‌ 
சட்டசபைக்கு 11-15 மணிக்கெல்லாம்‌ பட்ஜெட்‌ விவாதத்திற்கு 
வந்து விட்டேன்‌. அந்த விஷயம்‌ அன்று நிதியமைச்சர்‌ 
சி. சுப்பிரமணியத்திற்கு தெரிந்துவிட்டது. அவர்‌ விவாதத்திற்கு 
பதிலனிக்கும்போது, எதிர்க்கட்டுத்‌ தலைவரின்‌ புதிய அந்தஸ்துக்‌ 
காக அவரை வாழ்த்துகிறேன்‌ என்று உரையைத்‌ துவக்கினார்‌. பிறகு 
சபையோர்கள்‌ “என்ன புதிய அந்தஸ்து” என்று கேட்டபோது 
அவர்‌ 1 மணி நேரத்திற்கு முன்‌ என்னுடைய திருமணம்‌ நடந்தேறி 
யதைச்‌ சொன்னார்‌. 

அவசர அவசரமாக அன்று மாலை சிந்தாதிரிப்பேட்டையில்‌ 
ஒரு சத்திரத்தில்‌ எனிய முறையில்‌ சட்டசபை உறுப்பினர்களாயெ 
தண்பர்களும்‌, தோழர்களும்‌, தேனீர்‌ விருந்து ஏற்பாடு செய்தனர்‌. 
அதை பிற்பகல்‌ பெரியாரிடம்‌ தெரிவித்தேன்‌. அந்தத்‌ தேனீர்‌ 
விருந்துக்கு, முதலிலேயே அவர்‌ வந்து உட்கார்ந்து விட்டார்‌. 
மேடையையும்‌ போடச்‌ சொல்லி மற்றவர்கள்‌ வந்தவுடன்‌ சொற்‌ 
பொழிவாதற்றி எங்களை வாழ்த்தினார்‌. 

1934-ல்‌ மத்திய சட்டசபைத்‌ தேர்தலில்‌ ராவ்‌ பகதூர்‌ 
கிருஷ்ணமாச்சாரி என்ற பிராமணரை பெரியார்‌ ஆதரித்ததைக்‌ 
குறிப்பிட்டுள்ளேன்‌. 


159 


சுதந்திரத்திற்குப்‌ பிறகு 1952-ல்‌ நடந்த முதல்‌ பொதுத்‌ 
தேர்தலுக்கு முன்‌ நான்‌ தலைமறைவாக இருந்த காலத்தில்‌ 1951-ல்‌ 
ஷெனாய்‌ நகரில்‌ உள்ள குத்தூசி குருசாமி அவர்களது வீட்டில்‌ 
பெரியாரை 75 நாட்களுக்குமேலாக இரகசியமாக இரவு 10மணிக்கு 
மேல்‌ சத்தித்து விவாதித் இருக்கிறேன்‌. எங்கள்‌ கட்சியின்‌ திட்ட 
மாகிய மாநில சுயஆட்சிக்‌ கோரிக்கையை விளக்கி இருக்கேன்‌. 
இராவிடர்கழகமும்‌ தேர்தலில்‌ போட்டி போடவேண்டும்‌ என்றும்‌, 
எங்கள்‌ கட்சியோடு கூட்டணி வகுத்துக்‌ கொள்ளவேண்டும்‌ என்‌ 
றும்‌ வற்புறுத்தினேன்‌. 


அவர்‌ திராவிடக்‌ கழகத்தைத்‌ தேர்தலில்‌ போட்டி போட 
எப்பொழுதும்‌ அனுமதிக்கப்‌ போவதில்லை என்று கூறி மறுத்து 
விட்டார்‌. சட்டசபைக்குப்‌ போனால்‌, லஞ்சத்துக்கும்‌, ஊழலுக்கும்‌ 
இரை யாகிவிடும்‌ அபாயம்‌ இருக்கிறது என்று வாதாடினார்‌. ஆனால்‌, 
எங்கள்‌ கட்சியை காங்கிரசுக்கு எதிராக ஆதரிப்பதாக வாக்குறுதி 
அளித்தார்‌. 


அதேபோன்று ஒன்றிரண்டு தொகுதிகள்‌ தவிர நாங்கள்‌ 
போட்டியிட்ட எல்லாத்‌ தொகுதிகளுக்கும்‌ சென்று கூட்டங்களில்‌ 
பேச ஆதரித்தார்‌. நான்‌ மதுரையில்‌ சிறையிலிருந்தே போட்டி 
யிட்ட அந்தத்‌ தேர்தலில்‌, மதுரைக்‌ கூட்டத்தில்‌ என்னை ஆதரித்து 
உருக்கமாகப்‌ பேசினார்‌. நான்‌ பிறப்பினால்‌ பிராமணன்‌; என்னை 
எதிர்த்துப்‌ போட்டியிட்டது : அவருடைய பழங்கால நண்பா்‌ 
பி.டி. ராஜன்‌ என்பதை நினைவுபடுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. 


இண்டுக்கல்லில்‌ ஏ.பாலசுப்ரமணியத்தை ஆதரித்துப்‌ பேசினார்‌. 
அவரும்‌ பிறப்பால்‌ பிராமணர்‌ என்பதற்காக எவ்வித தயக்கமும்‌ 
காட்டவில்லை. 


முதலில்‌ பேசிய பாலசுப்ரமணியம்‌, மாகாண சுய ஆட்சியின்‌ 
அவசியத்தை விளக்கிப்‌ பேசியிருந்தார்‌. அதைக்‌ கேட்டுவிட்டு பிறகு 
பேசிய பெரியார்‌ * கம்யூனிஸ்டுகள்‌ விரும்பும்‌ மாநில சுயஆட்ரியை 
அடிப்பகடயாகக்‌ (கொண்ட சமஷ்டி இந்தியாவாக இருந்தால்‌, 
அது பாலசுப்ரமணியம்‌ விளக்கியபடி இருக்குமானால்‌, நான்‌ தனித்‌ 
திராவிட நாடு கோரிக்கையை வற்புறுத்தமாட்டேன்‌ £ என்றும்‌ 
கூறினார்‌. 


இதெல்லாம்‌ எதைக்‌ காட்டுகிறது? காங்கிரஸ்‌ எதிர்ப்புத்‌ 
தான்‌ அவருக்குப்‌ பிரதானம்‌. ஏன்‌ ? வர்ணாரெம தர்மத்தையும்‌, 
ஜாதி முறையையும்‌ காங்கிரஸ்‌ நீடித்து நிலைநிறுத்தும்‌ என்பதில்‌ 
அவருக்கிருந்த அசையா த தம்பிக்கையையே காட்டுகிறது. 


160 


அதே சமயத்தில்‌ இருத்துறைப்பூண்டித்‌ தொகுதியில்‌ கம்யூ 
ணிஷ்ட்‌ கட்டுவின்‌ சார்பாக அந்தக்‌ தேர்தலில்‌ மணலி கத்தசாமி 
போட்டியிட்டபோது, அவரை எதிர்த்துப்‌ போட்டியிட்ட 
ன்‌. ஆர்‌. சாமியய்ய முதலியாரை ஆதசித்துப்‌ பிரச்சாரம்‌ செய்‌ 
தார்‌. பழைய தேசபாசம்‌ வென்றது. 


கடைவெறையில்‌, அவர்‌ கம்மூனிஸ்ட்கட்டியின்‌ போக்கை 
அவ்வப்போது எதிர்த்தபோதினும்‌, கம்யூவிஸ்ட்‌ கட்டிலிலுன்ன 
கிலுப்பில்‌ பிராமண ஜாதியில்‌ பிறந்துவிட்ட எம்‌-ஆர்‌. வெங்கட்‌ 
தாமனைகோ, ஏ. பாகைப்பிரமணியக்தையோ. என்னையோ டார்ப்‌ 
பன்ச்‌ சூழ்ச்கெகொரர்கன்‌ என்று எப்யொழுதும்‌ கூறியது கை 
வாது. லை சமயத்தில்‌ அவருடைய பிராமணிய எதிர்ப்பு ஆவேசம்‌ 
பிராமணர்‌ எதஇிர்ப்பிற்சு கொண்டு சென்றிருப்பது உண்மை. 
ஆயினும்‌ பிரதானமாக அவர்‌ மன த்திலிருந்தது ஜாதி அமைப்பும்‌, 
அதை தியாயப்படுத்தும்‌ பிராமணியமும்‌ ஒழிய வேண்டும்‌ 
என்பதே... 


ஆயினும்‌ கடை வரையில்‌ நாத்திகப்‌ பிரச்சாரத்தை அவர்‌ 
கைவிடவில்லை. அதை உறுதியாகப்‌ பிரச்சாரம்‌ செய்து வந்தார்‌. 
தன்‌ லையை வைக்க வேண்டுமானால்‌. அதில்‌ “கடவன்‌ என்று 
ஒருவன்‌ இல்லை. கடவுளை தம்புகறவன்‌ முட்டான்‌, கடவுளை 
உண்டாக்வெவன்‌ அயோக்கியன்‌?” என்று பொறிக்க வேண்டு 
மென்று வற்புறுத்இ வந்தார்‌. 

இப்படி ஒரு முரண்பட்ட சுடைமுறையைக்‌ கொண்ட ஒரு 
“வித இர மனிதர்‌” யெகிகாரர்‌.. 


50 ஆண்டுகளுக்குமேல்‌ இவ்வாறு பிரச்சாரம்‌ செய்தபோதிலும்‌ 
கடவன்‌ தம்பிக்கை போகவில்லை. அவருடைய இயக்கத்தைச்‌ 
சோர்த்தவர்களே கடவன்‌ தம்பிக்கை உடையவர்களாக காட்சி 
யனிக்கன் றனர்‌... இரு. அண்ணாதுரை “ஒன்றேகுலம்‌ ஒருவனே தெய்‌ 
வம்‌” என்ற இருமூலகின்‌ கொள்கையை ஏற்றுக்கொண்டார்‌. அதே 
பெகியாகின்‌ உண்மையான வாகிசுதான்‌ என்று உரிமை கொண் 
காடும்‌ எம்‌. ஜி. அரோ தான்‌ தேர்தலில்‌ வெற்றி பெற்றதற்‌ 
காக மூகரம்பிகை கோவிலுக்குச்‌. சென்று தேர்த்திக்‌ சுன்‌ 
செனுத்‌இவிட்டு வருகிருர்‌. 

யெதிமாகின்‌ தூரத்திகம்‌ பிரச்சாரத்தின்‌ மூலம்‌ கடவன்‌ 
தும்பிக்கை பெருவாகியாக ஏன்‌ மறையவில்லை? ஜாதிப்‌ பாகுபாடு 
கன்‌ ஏன்‌ போகவில்லை? 


. தூத்திகவாதமும்‌, அதற்கு அடிப்படையான யெனதிக வாத 
மூச்‌ இத்த தாட்டுக்குப்‌ புதிதல்ல. வேத காலத்திலேயே, அந்த 


161 


வேதங்களில்‌ அடிப்படையாயிருந்த கருத்து முதல்வாதத்தையும்‌, 
பிரபஞ்சத்தைப்‌ படைத்தவன்‌ ஒரு கடவுள்‌, அவன்தான்‌ எல்லா 
வற்றையும்‌ ஆட்டிப்‌ படைக்கிருன்‌, அவனன்றி ஓரணுவும்‌ அசை 
காது என்ற கருத்தை மறுத்தவர்களும்‌ இருந்தனர்‌. “மீமாம்சம்‌” 
உத்தரமீமாம்சம்‌' “நியாயவைசேஷிகம்‌” அகிய தத்துவவாதி 
கீடம்‌ (Philosophy) நாத்திகத்தின்‌ ஆரம்ப வேர்கள்‌ தெளிவாக 
இருந்தன. ஆனால்‌ அவை முழுமையானவையல்ல. முன்னுக்குப்‌ 
பின்‌ முரணில்லாத பெளதிகவாதி சார்வகன்‌ என்பவர்‌. அதனால்‌ 
அத்த பெளதிகவாத தத்துவார்த்தத்துக்கு “சார்வகம்‌”' என்ற 
பெயர்‌ வத்தது. 


இத்த தத்துவார்த்தக்‌ கொள்கைக்கு இந்த நாட்டில்‌ மிகுந்த 
செல்வாக்கும்‌ இருத்தது என்பதற்கு, பகவத்ததையில்‌, அர்ஜுா 
னுக்கு ீதோபதேசம்‌ செய்த கிருஷ்ணன்‌, நாத்திகார்களை கே. 
மாக சாபமிட்டிருப்பதிலிருந்தே இது தெரியவரும்‌. அவர்களுடைய 
வாதத்திற்கு பதில்‌ ஒன்றும்‌ கூறவில்லை. ஒரு அத்தியாயம்‌ பூரா 
விலும்‌ சாபமிட்டு, அவர்கள்‌ மீது வசைமாரி பொழிகிரூர்‌, 
தாத்திகத்தின்‌ மீது ஏற்பட்ட கோபத்தையும்‌, ஆத்திர த்தையும்‌ 
இந்த வசைமாரி வெளிப்படுத்துகிறது. நாத்திகக்‌ கொள்கைகளுக்கு 
பெரும்‌ அனவு செல்வாக்கு இல்லாவிட்டால்‌ இவ்வாறு அதைச்‌ 
சாடவேண்டிய அவூயமில்லையல்லவா? 


அதேபோன்று தமிழ்நாட்டில்‌ சித்தர்களும்‌ பெளதிக வாதிகள்‌. 


இவர்களுடைய தத்துவார்த்தப்‌ படைப்புகள்‌ ஆதிக்க வர்க்கங்‌ 
கனினாலும்‌, அதைப்‌ பாதுகாத்த மன்னர்களாலும்‌ அழிக்கப்பட்டு 
விட்டன. ஏதோ சில துண்டு துக்காணிகள்‌ தான்‌ இங்கும்‌ அங்கும்‌ 
இடைத்துள்ளன. உண்மையில்‌ இவர்களுடைய வாதம்‌ என்ன 
என்பது இதை எதிர்த்து ஆதி சங்கரர்‌ போன்றவர்‌ எழுதிய 
தூல்கனிலிருத்துதான்‌ ஊகிக்க வேண்டியிருக்கி றது. 


யாகங்களையும்‌, சடங்குகளையும்‌, சமூகத்துறையில்‌ ஜாதிப்‌ பாகு 
பாடுகளையும்‌ கொண்ட பிராமணியத்துக்கு எதிராகப்‌ போர்க்‌ 
கொடியை உயர்த்தியது ஜைன மதத்தை (சமணம்‌)யும்‌ பெளத்த 
மதத்தையும்‌ ஸ்தாபித்த மகாவீரரும்‌, சித்தார்த்தரும்‌ (புத்தர்‌) 
ஆவர்‌. 


மகாவீரரின்‌ முதல்‌ சீடர்களானவர்கள்‌ ஆண்டையை விட்டு 
ஓடி வந்த அடிமைகள்‌ என்பதும்‌ குறிப்பிடத்தக்கது. அந்த மூதல்‌ 
சீடர்களுக்குப்‌ பெயர்‌ “தீர்த்தங்கரர்கள்‌. அவ்வாறு அடிமையா 
யிருந்து வத்த 100-வது தீர்த்தங்கரர்களுக்குப்‌ பெயர்‌ *சத்க்ரது” 
(சதம்‌ என்ற வடமொழிச்‌ சொல்லுக்கு நூறு என்று பொருள்‌) 
11 


162 


இந்த இர்த்தங்கரர்கள்‌- மகாவீரர்‌ காலத்திலும்‌ அவருடை 
மறைவுக்குப்‌ பிறகும்‌ முதல்முதலில்‌ நாட்டின்‌ (நான்கு பக்கக்‌ 
களிலும்‌ சென்று சமண மதத்தைப்‌ பரப்பினர்‌. ஜாத கட்டுட்‌ 
பாட்டினை எதிர்த்தனர்‌. 


அதே போன்று புத்தரும்‌ ஜாதி பாகுபாட்டையும்‌, யாகங்களை 
யும்‌ எதிர்த்தார்‌. ஆண்‌-பெண்‌ சமத்துவத்தை வற்புறுத்தினார்‌. 
புத்தர்‌ ஆண்களையும்‌ பெண்களையும்‌ புத்த மதத்தைப்‌ பரப்பும்‌ 
துறவிகளாகச்‌ சேர்த்துக்‌ கொண்டார்‌. அவர்கள்‌ பிட்சுக்கள்‌, 
பிஷுணிகள்‌ என்றழைக்கப்பட்டனர்‌. அவர்‌ மகதசாம்ராஜ்யத்தின்‌ 
தலைநகரான பாடலிபுரத்துக்கு (இப்பொழுது பட்னா என்றழைக்‌ 
கப்படும்‌ நகரம்‌) வந்து தங்கியிருந்த போது, அந்த நகரிலிருத்த 
ஒரு பிரபலமான ஆம்ரபாலி என்ற விலைமாது, தன்னுடைய 
தோட்டங்களையும்‌, இதர சொத்துக்களையும்‌ புத்த மதத்தைப்‌ 
பரப்புவதற்காகக்‌ கொடுத்துவிட்டு, அவரும்‌ துறவறம்‌ பூண்டார்‌. 
புத்தர்‌ அவளை பிஷாணியாக ஏற்றுக்‌ கொள்வதற்கு தயங்கவே 

இல்லை. அந்த ஆம்ரபாலிதான்‌ முதல்‌ பெளத்த பிஷுணி. 


சில நூற்றாண்டுகள்‌ வரையில்‌ புத்த மதமும்‌ சமண மதமும்‌ 
இந்தியா பூராவிலும்‌, தமிழ்நாடு, கேரளம்‌, கர்னாடகம்‌ உள்ளிட்ட. 
பல பகுதிகளில்‌ பெரும்‌ அளவிற்குப்‌ பரவியிருந்தது. பிராமணியம்‌ 
வீழ்ச்சியடைந்திருந்த காலகட்டம்‌ அது. புத்தம்‌, ஸ்ரீலங்கா, பர்மா 
போன்ற வெளிநாடுகளுக்கும்‌ பரவியது. 


புத்தமும்‌, சமணமும்‌ இந்தியா பூராவிலும்‌ மேலோங்கிய 
தற்குப்‌ பெள திக காரணம்‌ உண்டு. அதாவது, அதற்கு வேண்டிய 
சூழ்நிலை சாதகமாக இருந்தது. 


மாடு மேச்சிகளாக இந்தியாவுக்கு வந்து பரவி, இங்குள்ள 
பழங்குடிக்‌ கூட்டங்களோடு கலந்துவிட்ட கூட்டங்கள்‌, காடுகளை 
வெட்டி, நதியோர பிரதேசங்களில்‌ பயிர்‌ செய்யும்‌ தொழிலைப்‌ 
பிர தானமாக மேற்கொண்டு அப்படிப்பட்ட உற்பத்தி முறையை 
யும்‌ அதற்கேற்ற உற்பத்தி சாதனங்களையும்‌ மேலும்‌ அபிவிருத்தி 
செய்து கொண்டிருந்தபோது, யாகங்களில்‌ ஏராளமாக ஆடு மாடு 
களைப்‌ பலி கொடுத்து அவைகளை யாகத்‌ தீயில்‌ வேகவைத்து, அந்த 
இறைச்சியை உண்டனர்‌. அந்தக்‌ காலத்துக்குத்‌ தேவைப்பட்ட 
விவசாயத்திற்கு அத்தியாவசியமான மாடுகள்‌ இவ்வாறு அழிந்துக்‌ 
கொண்டிருந்தன. அன்றிருந்த அடிமை சமூதாய முறையில்‌ 
அடிமைக்கு நிர்பந்திக்கப்பட்ட அளவுக்கு மேல்‌ கொடுக்க எவ்வித 
ஊக்கமும்‌ கிடையாது. எனவே, குத்தகை, அல்லது வாரம்‌, 
அல்லது நிலச்‌ சொந்தக்காரனின்‌ மொத்த நிலத்தில்‌ ஒரு பகுதி 


1623 


நிலத்தை குத்தகைக்காரனே உழுது கொள்ளலாம்‌ என்ற இப்படிப்‌ 
பட்ட முறைகளைப்‌ புகுத்தினால்‌ உற்பத்தியை அதிகரிப்பதற்கு, 
விவசாயிகளுக்கு ஒரு ஊக்கம்‌ பிறக்கும்‌. இந்த வளர்ச்சி: ஏற்பட்ட 
போது வாணிபமும்‌ ஓரளவு வளர்ந்தது. அந்த வாணிப 
வளர்ச்சிக்கும்‌ இந்த யாகங்கள்‌ தடையாயிருந்தன. 


இத்தகைய பொருளாதார சமூக சூழ்நிலையும்‌ இருந்த தனால்‌ 
தான்‌ புத்தமும்‌, சமணமும்‌ பரவுவது சாத்தியமாயிற்று. குறிப்‌ 
பாக, ஓரளவு வாணிபமும்‌ வளர்ந்து, வாணிப முதலாளித்துவத்‌ 
திற்கும்‌, நிலப்பிரபுத்துவத்துக்கும்‌ முரண்பாடுகள்‌ முற்றிய 
காலத்தில்‌ வாணிபத்தில்‌ ஈடுபட்டிருந்த வைசியர்‌ எனப்படும்‌ ஜாதி 
யினர்‌ சமண த்தை தழுவியது வரலாற்று உண்மை. 


புத்தமதம்‌ பரவிய காலத்தில்‌ அந்த புத்த பிட்சுக்கள்‌ வாழ்த்து 
வந்த புத்த விஹாரங்களுள்‌ இன்றும்‌ நிலைகுலையாமல்‌ இருந்து 
வருவது சாஞ்சியிலும்‌, அஜந்தாவிலும்‌ உள்ளவைகள்‌. அதே 
போன்று, அஆந்திரப்பிரதேசத்தில்‌ நாகார்‌ஜுனசாகரில்‌ அணைக்‌ 
கட்டுக்‌ கட்டுவதற்கான வேலைகள்‌ துவங்கிய பிறகு படிக்கடியில்‌ 
கிடைத்த நகரின்‌ பல பாகங்கள்‌- இவைகளெல்லாம்‌ அந்தக்‌ காலத்‌ 
தில்‌ வளர்ந்திருந்த பலவகைப்பட்ட கலைத்‌ இறன்களை, சிற்பத்‌ 
திறன்களை எடுத்துக்‌ காட்டுகின்‌ றன. 


தமிழ்நாட்டில்‌ சமண, பெளத்த மதங்கள்‌ சுமார்‌ 300 ஆண்டு 
கள்‌ வரை களப்பிரர்‌ எனப்படுவோர்‌ காலத்தில்‌ அரசு ஆதரவு 
பெற்று பரவியிருந்தது. 


பிற்காலத்தில்‌ கேரளத்தில்‌ தோன்றிய ஆதிசங்கரர்‌ புத்த 
சமண மதங்களையும்‌, நாத்திகத்தையும்‌ எதிர்த்து மீண்டும்‌ வை $௫ 
பிராமணிய மதத்தை காஷ்மீரத்திலுள்ள ஸ்ரீநகர்‌ வரை சென்று 
பரப்பி, அதன்‌ வெற்றியை நிலைநாட்டினார்‌ என்பது ஐதிகம்‌. அதே 
சமயத்தில்‌, காலத்திற்கேற்ப வைதீக பிராமணியத்தில்‌ சில மாற்‌ 
றங்களைச்‌ செய்யவேண்டியது அவசியமாயிற்று. புலால்‌ உண்ணு 
தலையும்‌, பசுவதையையும்‌, மதக்கட்டுப்பாடுகளின்‌ மூலம்‌ தடை 
செய்தார்‌. மதுபானம்‌ அருந்துவதையும்‌ தடை செய்தார்‌. அவர்‌ 
வாழ்ந்த குறுயெ காலத்திலேயே, தமிழ்நாட்டில்‌ காஞ்சியிலும்‌, 
கானாடகத்தில்‌ சிருங்கேரியிலும்‌, குஜராத்தில்‌ துவாரகையிலும்‌, 
காஷ்மீரத்தில்‌ ஸ்ரீநகரிலும்‌, உத்தரப்பிரதேசத்தில்‌ பத்ரிநாத்தி 
லும்‌, ஒரிசாவில்‌ பூரியிலும்‌ மடங்களை ஸ்தாபித்தார்‌. ஆனால்‌, ஒரு 
சங்கரர்‌ தன்‌ வாதாடும்‌ திறமையால்‌, திக்விஜயம்‌ செய்து மற்ற 
எல்லா கோட்பாடுகளையும்‌, தத்துவார்த்தங்களையும்‌ தோற்கடித்து 
கிட்டார்‌; மக்கள்‌ எல்லோருடைய மனத்திலிருந்தும்‌ பழைய 


164 


களாக இருந்த ினால்தான்‌ இது சாத்தியமாயிற்று. 


பிற்காலத்தில்‌ வந்த அரசுகள்‌ புத்த சற்ண நாத்இகக்‌ கருத்து 
கள்‌ இந்நாட்டில்‌ பூண்டோடு இல்லாமல்‌ அழித்திடப்‌ பெருமுயற்சி 
கள்‌ செய்தன. தமிழ்நாட்டிலும்‌ களப்ஜிரர்‌ காலத்தில்‌ பல துறை 
கனிலும்‌ நிச்சயமாக உருவாகி இருந்த படைப்புகளை பிற்காலத்தில்‌ 
வத்த அரசுகள்‌ அழித்துவிட்டன. பாண்டியமன்னன்‌ 8000 சமணர்‌ 
களைக்‌ கழுவிலேற்றியதை மதுரைக்‌ கோயிலில்‌ சத்ததித்திருப்பதே 
இதற்குச்‌ சான்று. 

இதேபோன்று சீர்திருத்தங்களை எடுத்துக்‌ கொண்டாலும்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌ இதற்கு முந்தியும்‌ சீர்திரு.த்தங்களைச்‌ செய்ய பல 
பெரியோர்கள்‌ முற்பட்டிருக்கன்றனர்‌. அவர்களுக்கும்‌ ஈ.வெ.ரா. 
பெரியாருக்கும்‌ ஒரு அடிப்படையான, ஆனால்‌ மிகவும்‌ முக்கயெமான 
வித்தியாசம்‌. அவர்களெல்லாம்‌ கடவுள்‌ வழிபாட்டுக்குள்‌ நின்று 
கொண்டே சல சீர்திருத்தங்களைச்‌ செய்ய முற்பட்டனர்‌. 


தென்னகத்தில்‌ வைணவத்தை ஸ்தாபித்த ராமானுஜர்‌, 
செங்கல்பட்டு மாவட்டத்திலுள்ள ஸ்ரீபெரும்புதூரில்‌ பிறத்தவர்‌. 
சங்கரருடைய*அத்வைதம்‌” (பரமாத்மாவும்‌,ஜீவா தமாவும்‌ஒன்றே) 
என்ற தத்துவார்த்தத்திலிருந்து மாறுபட்டிருந்தது. அவருடைய 
“துவைத” தத்துவார்த்தம்‌ (பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு). 
ஆனால்‌ இவர்‌ ஒரு சீர்திருத்தவாதி. அரிஜனங்களையும்‌ வைணவர்‌ 
களாக்கினார்‌. சென்னையில்‌ பெரம்பூர்‌ பாரக்சிலும்‌, சேப்பாக்கத்‌ 
இல்‌ ரெளண்டானா போலீஸ்‌ ஸ்டேஷனுக்கு எதிரிலும்‌ அவ்வாறு 
வைணவ மத்த்தைத்‌ தழுவிய நூற்றுக்கணக்கான குடும்பங்கள்‌ 
இன்றும்‌ இருக்கின்‌ றன. அவர்கள்‌ தினந்தோறும்‌ தெஜ்றியில்‌ தாமம்‌ 
இட்டுக்‌ கொள்வார்கள்‌. 1934-ல்‌ காந்திஜி “ஹரிஜன சேவா 
சங்க த்தை ெ தாடங்யெபோது, அவர்களோடு தெருவ்கிப்‌ பழகியும்‌ 
இருக்கிறேன்‌. நாமம்‌ மட்டும்‌ அவர்கள்‌ போட்டுக்‌ கொள்ளவில்லை. 
கூடவே *சமாச்ரயணம்‌' என்ற வைணவச்‌ சடங்கும்‌ அவர்களுக்கு 
தடந்திருந்தது. அதாவது மகாவிஷ்ணுவின்‌ சங்குச்‌ சக்கர 
சின்னத்தை ஒரு செப்பு அச்சில்‌ போட்டு அதைக்‌ காய்ச்சி இரண்டு 
கைகளிலும்‌, மார்பிலும்‌ சூடிட்டுக்‌ கொள்வதே அத்தச்‌ சடங்கு. 


ராமானுஜர்‌ கர்னாடகத்தில்‌ தங்கியிருந்தபோது, எண்ணற்ற 
ஹரிசனங்களை வைணவ மதத்தில்‌ சேர்த்து, ஸ்ரீரங்கப்பட்டணத்‌ 


165 
துக்குச்‌ லெ மைல்கள்‌ தூரத்திலுள்ள மேல்கோட்‌ (Melkot) என்ற 
பிரபலமான கோவிலில்‌ ஹரிசனங்களை, ஜாதி இந்துக்களோடு 
கூடவே சேர்த்து கர்ப்பரெகம்‌ வரை சென்று தரிசனம்‌ செய்வதற்கு 
ஏற்பாடு செய்தார்‌. அவர்‌ எழுதியதும்‌ இன்றும்‌ வைஷ்ணவர்‌ 
களுடைய அடிப்படையான சாஸ்திர நூல்‌ என்று கருதப்படுவது 
மான *பஞ்சாறத்ரம்‌” என்ற நூலில்‌, ஒரு வைஷ்ணவன்‌ மற்றோரு 
ஸைஷ்ணவனை அவன்‌ பிறப்பால்‌ என்ன ஜாதி என்று கேட்டாலே 
அவன்‌ தாயைப்‌ புணர்த்தவனுக்குச்‌ சமமானவன்‌ என்று 
யெகிவோர்‌ கூறுவர்‌ (மாத்ரு போலி பர்கஷாயா : துல்யமாஹு 
மாணிஷனார்‌) என்று எழு இயிருக்றொர்‌. 
அவருக்குப்‌ பின்‌ தோன்றிய ஆழ்வார்களில்‌ பலர்‌ பார்ப்பன 
ரல்லாதவர்கள்‌. அதே போன்ற சைவத்தைப்‌ பரப்பிய அப்பரும்‌, 
சுத்தரரும்‌, ஞானசம்பத்தரும்‌, மாணிக்கவாசகரும்‌ மற்றும்‌ பல 
தாயன்மார்களில்‌ பெரும்பாலோர்‌ அனேகமாக பிராமணரல்லா 
தாரே. 


தமது ராஜாஜியின்‌ முன்னோர்கள்‌ சேலம்‌ மாவட்டத்தில்‌ (தற்‌ 
போது தர்மபுமி மாவட்டம்‌) ஒசூர்‌ தாலுகாவிலிருக்கும்‌' ஒரு 
கிராமத்தைச்‌ சேர்த்தவர்கள்‌. அவரும்‌ அங்கேயே பிறந்தார்‌. அவ 
ருடைய முன்னோர்களில்‌ ஒருவர்‌ உண்மையாகவே ராமானுஐரைப்‌ 
பின்பற்றும்‌ வைணவர்‌. தன்வீட்டில்‌ பறையர்களுக்கு உணவு 
அனித்த பாவத்திற்காக" அந்த ரொமத்திலிருந்த மற்ற 
வைணவப்‌ பார்ப்பனர்கள்‌ அவரை சமூக பகிஷ்காரம்‌ செய்து வந்த 
னர்‌. அவருடைய தகப்பனாருக்கு ஆண்டு சிரார்த்த இனத்தன்று, 
அவடுக்கு எத்த வைணவப்‌ பிராமணனும்‌ சிரார்த்தத்தை செய்‌ 
விக்க அத்த ரொமத்தில்‌ மட்டுமல்ல, அவர்‌ சென்ற ஊர்களிலெல்‌ 
னாம்‌ இடைக்கவில்லையாம்‌. அதையும்‌ சகித்துக்கொண்டு அவர்‌ 
சீர்திகுத்தவாதியாகவே இருத்தார்‌. 


அவரைப்பற்றி பிற்காலத்தில்‌ ஒரு கதை பரம்பரையாக 
வத்திருக்கெது. அவருடைய தகப்பனாரின்‌ சிரார்த்த தினத்தன்று 
எத்த வைணவப்‌ பிராமணனும்‌ இடைக்காமல்‌, அவர்‌ சிரார்த்தத்‌ 
தைக்‌ கைவிடுவது என்ற முடிவுக்கு வந்தபோது, சிரார்த்த 
இனத்தன்று காலையில்‌ இஈரென்று எங்கிருந்தோ ஒரு வைணவப்‌ 
பிராமணர்‌ அவர்‌ வீட்டிற்கு வந்தாராம்‌. அவர்‌ சிரார்த்தத்தைச்‌ 
செய்விப்பதற்காகவே வந்ததாக ராஜாஜியின்‌ அந்த முன்னோ 
திடம்‌ கூறினாராம்‌. ரொர்த்த த்திற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்‌ 
கையில்‌, அந்த ரொமத்து பார்ப்பனர்களும்‌, பக்கத்து கிராமத்து 
பார்ப்பனர்களும்‌ இரண்டு அவர்‌ வீட்டுக்கு வந்து இந்த அநாசார 
பார்ப்பனரை சிரார்த்தம்‌ செய்விக்க அனுமதிக்கக்‌ கூடாது என்று 
கூச்சல்‌ போட்டு பயமுறுத்தினர்களாம்‌. 


166 


அப்பொழுது எங்கிருந்தோ வந்திருந்த அந்த வைணவப்‌ 
பிராமணர்‌ “என்னைச்‌ சரியாகப்‌ பாருங்கள்‌? என்று அவர்களிடம்‌ 
கூறினாராம்‌! உடனே கூடியிருந்தவர்களுச்கு சாட்சாத்‌ மகா 
விஷ்ணுவின்‌ உருவம்‌ தெரிந்ததாம்‌ ! உடனே அந்த பிராமணனை 
அடித்துத்‌ துரத்த வந்த வைணவப்‌ பிராமணர்களும்‌, அவர்களின்‌ 
குடும்பங்களையும்‌ அழைத்துவந்து, அவர்‌ காலில்‌ விழுந்து கரம்‌ 
கூப்பி வணங்கினார்களாம்‌ ! அந்த - பிராமணர்‌ பிறகு, அந்தக்‌ 
கூட்டத்தினரிடம்‌ ராஜாஜியின்‌ அந்த முன்னோரை *இவன்‌ 
சாதாரண மனிதனல்ல ஊருக்கு பொல்லா தவன்‌; எனக்கு எல்லாம்‌ 
சக்கரவர்த்தி” என்று கூறினாராம்‌. இப்படியும்‌ ஒரு கதை. 


. இதனால்‌ அவர்‌ வழிவந்தவர்கள்‌, தமிழ்நாட்டிலுள்ளவர்கள்‌, 
தங்களுடைய பெயருக்கு முன்னால்‌ ஊர்‌ பெயரையும்‌ வைத்துக்‌ 
கொள்ளும்‌ பழக்கத்திலிருந்து மாறுபட்டு தம்‌ முன்னோருக்கு 
வழங்கப்பட்ட பட்டப்‌ பெயராகிய சக்கரவர்த்தி அல்லது 
நல்லான்‌” சக்கரவர்த்தி என்ற்‌ பெயரையே வைத்துக்‌ கொள்வது 
வழக்கம்‌. இதனால்தான்‌ ராஜாஜியின்‌ பெயர்‌ சக்கரவர்த்தி 
ராஜகோபாலாச்சாரி” ஆயிற்றாம்‌. 


அவருடைய குமாரர்கள்‌ மட்டும்‌, ராஜாஜி இந்தியஅரசியலிலும்‌ 
பிரபலமான காரணத்தால்‌ *சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி 
கிருஷ்ணசாமி,. *சக்கரவர்த்தி ராஜகோபாலச்சாரி நரசிம்மன்‌” 
என்ற பெயர்களைக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 


இது மாதிரி சீர்திருத்தவாதிகளை பிற்காலத்தில்‌ வந்த ஆதிக்க 
வர்க்கங்களைச்‌ சேர்ந்தவர்கள்‌ போற்றிப்‌ புகழ்வார்கள்‌. கடவுளாக 
வும்‌, தேவர்களாகவும்‌ ஆக்குவார்கள்‌. வைணவ ஆழ்வார்களுக்கு 
ஏற்பட்ட கதியும்‌ அதுவே. சைவ நாயன்மார்களுக்கு ஏற்பட்ட 
கதியும்‌ அதுவே. அவர்களுடைய விக்ரகங்கள்‌ மைலாப்பூர்‌ கபாலீஸ்‌ 
வரர்‌ கோவிலில்‌ வைக்கப்பட்டிருக்கன்‌ றன. ஆண்டுதோறும்‌ 
அறுபத்து மூவர்‌ உற்சவம்‌ அவர்களுக்காகவே கொண்டாடப்படு 
இறது. அறுபத்து மூன்று நாயன்மார்களின்‌ சிலைகளும்‌ ஊர்வல 
மாக எடுத்துச்‌ செல்லப்பட்டு வணங்கப்படுகின்‌ றன. 


இதே கதிதான்‌ நந்தனாருக்கும்‌ ஏற்பட்டது. நந்தன்‌ சிதம்‌ 
பரத்துக்கருகலுள்ள ஆதனூரில்‌ ஒரு பிராமண மிராசுதாரின்‌ 
பண்ணை அடிமை. பிறப்பினால்‌ ஜாதியில்‌ பறையன்‌. 


இண்டாமை என்பது அவனை உறுத்தியது. அதே சமயத்தில்‌ 
கடவுள்‌ நம்பிக்கை உடையவன்‌. கடவுளுக்கு முன்‌ எல்லோரும்‌ 
சமம்‌ என்று நம்பினான்‌. எனவே தீண்டப்படாத சகோதர 
மக்களிடம்‌-இந்தக்‌ கொள்கையைப்‌ பரப்பியிருக்க வேண்டும்‌. அவ 


167 


னுக்கு அவன்‌ ஜாதியினரிடம்‌ மிகுந்த செல்வாக்கு ஏற்பட்டிருக்க 
வேண்டும்‌. 


தங்கள்‌ சுரண்டலுக்கு உதவும்‌ பலமிக்க கருவியாக இருந்த 
ஜாதிக்‌ கட்டுப்பாட்டுக்கு எதிராக பெரியதோர்‌ கலகம்‌ ஏற்பட்டு 
விடுமோ என்று மிராசுதார்களுக்கு கிலி பிடித்திருக்க வேண்டும்‌. 
அதனால்‌ அவர்கள்‌ ஒரு சூழ்ச்சி செய்திருக்கவேண்டும்‌. 


அவன்‌ பண்ணை அடிமையாக வேலை செய்த வேதியர்‌ நிலத்தில்‌ 
விளைந்த நெற்பயிரை ஒரே இரவில்‌ அறுவடை செய்து விட்டால்‌ 
அவன்‌ சிதம்பரம்‌ கோயிலுக்குச்‌ சென்று நடரா ஐக்‌ கடவுளை தரிசிக்‌ 
கலாம்‌ என்று கூறியிருக்க வேண்டும்‌. சிவபிரானின்மீது பாரத்தைப்‌ 
போட்டு அந்த நிபந்தனையை நந்தன்‌ ஏற்றிருக்க வேண்டும்‌. 
அன்றிரவு, மிராசுதார்கள்‌ வெளியூரிலிருந்து கூலிக்கு ஆட்களை 
அமர்த்தி நந்தனோடு கூட அறுவடை செய்ய ஏற்பாடு செய்திருக்க 
வேண்டும்‌. நந்தனிடத்தில்‌ “நீ மகா பக்தன்‌ ; உன்‌ வேண்டுகோளுக் 
இணங்க நடராஜக்‌ கடவுள்‌ இந்த ஆட்கள்‌ வடிவத்தில்‌ வந்து என்‌ 
நிபந்தனைகளை நிறைவேற்றித்தர உனக்கு உதவி செய்ய வந்திருக்‌ 
கிறார்‌' என்று கூறி அவனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை ஊட்டி. 
இருக்க வேண்டும்‌. இப்படி இல்லாவிடில்‌ அன்றிரவு நடராஜக்‌ 
கடவுளே வந்ததாகக்‌ கூறுவது பகுத்தறிவுக்கு உகந்ததா 2 


அவனை சிதம்பரம்‌ கோயிலுக்குள்ளே அனுப்புவதற்குமுன்‌ 
அங்கு ஒரு பெரும்‌ தீயையும்‌ மூட்டிவிட்டு, “நீ மகா பக்தன்‌. 
தடராஜக்‌ கடவுள்‌ உனக்காக இந்த ஜுவாலையை சிருஷ்டித்‌ திருக்‌ 
கிறார்‌. இதில்‌ திக்குளித்தால்‌ உனக்கு நல்லது. நீ இன்னும்‌ புனித 
மாகத்‌ திரும்பி வருவாய்‌” என்று அவனிடம்‌ கூறியிருக்க வேண்டும்‌. 


ஆனந்த மயக்கத்திலிருந்த நந்தன்‌, அதை நம்பி அந்தத்‌ 
இக்குள்‌ நுழைந்து, அதிலேயே வெந்து சாம்பலாகியிருக்க வேண்டும்‌. 
உடனே, “ஆகா ! நந்தனைப்‌ போல்‌ ஒரு பக்தனுண்டா! அவன்‌ 
ஜோதியில்‌ கலந்துவிட்டான்‌” என்ற கதையைக்‌ கட்டி அந்தச்‌ 
சுரண்டும்‌ கூட்டத்தைச்‌ சேர்ந்த தீட்சதர்கள்‌ பரப்பியிருக்கின்ற 
னர்‌. நந்தன்‌ எரிந்து சாம்பலான இடத்தைத்‌ திரைபோட்டு 
மறைத்து இன்றைக்கு சிதம்பர ரகசியமாக வைத்திருக்கின்‌ றனர்‌ 
போலும்‌! 


பறையனாகிய நந்தன்‌ சிதம்பரம்‌ நடராஜர்‌, கோவிலில்‌ ஜோதி 
வுடன்‌ கலந்து தேவனாகிவிட்டான்‌. ஆனால்‌ மற்ற பறையர்கள்‌ 
இன்னும்‌ பிறப்பின்‌ காரணமாய்‌ சமூகத்தில்‌ கீழ்ப்பட்ட ஜா இயின 
சாகவே கருதப்படுகின்‌ றனர்‌! 


_— 
டல்‌ 


168 


மனிதரெல்லோரும்‌ சமம்‌ என்ற நந்தனின்‌ கொள்கையைக்‌ 
கண்டு கிலியுற்ற மிராசுதார்கள்‌ கற்பனை வடிவத்தில்‌ தத்தனார்‌ 
சரிதத்தை கவிதையாக எழுதிய கோபாலிருஷ்ண பாரதியாரை 
யும்‌ சமூக பகிஷ்காரம்‌ செய்தனர்‌. அவரைக்‌ தமிழ்நாட்டில்‌ இருக்க 
முடியாமல்‌ செய்தனர்‌. அவர்‌ பிரஞ்சு ஆட்சிக்கு உட்பட்டிருந்த 
காரைக்காலில்‌ தஞ்சம்‌ அடைந்தார்‌. பிரஞ்சு கவர்னர்‌ அவருக்குப்‌ 
புகலிடமும்‌, பாதுகாப்பும்‌ அளித்தார்‌. 


இது தமிழ்நாட்டில்‌ மட்டும்‌ ஏற்பட்ட நிகழ்ச்சிப்‌ போக்கல்ல. 
வடநாட்டில்‌, பஞ்சாபில்‌ குருநானக்‌, உத்தரப்பிரதேச த்தில்‌ 
கபீர்தாஸ்‌, ஸுர்தாஸ்‌, வங்காளத்தில்‌ பிரம்ம சமாஜத்தை 
ஸ்தாபித்த ராஜாராம்‌ மோஹன்ராய்‌, வைணவத்தைப்‌ பரப்பிய 
சைதண்யர்‌, மகாராஷ்டிரத்தில்‌ ராமதாஸ்‌ முதலான சீர்திருத்த 
வாதிகளின்‌ முயற்சிகளும்‌ இதேபோன்றுதான்‌ முடித்தன. 


... ஜாதி ஒழியவில்லை, குருநானக்குக்குப்‌ பிறகு, அவருடைய 
கருத்துக்களைப்‌ பரப்பும்‌ பத்தாவது குருவாகிய குருகோவிந்தசிவ்‌, 
ஒளரங்கசீப்‌ மற்ற மதத்தவருக்கு இழைத்த கொடுமைகளுக்கு 
எதிராகப்‌ போராடுவது என்று முடிவு செய்து, அனந்தபூர்‌ சாஹி 
யில்‌ “கால்சா' என்ற போர்ப்படையை துவக்கி, பல சீடர்களை 
எப்பொழுதும்‌ கையில்‌ இரும்பு வளையத்துடனும்‌, இடுப்பில்‌ 
கத்தியும்‌ தாங்கி, ஒளரங்கசீப்புக்கு எதிராகப்‌ போராடுவது என்று 
சபதமேற்றுக்கொள்ளச்‌ செய்தார்‌. அதற்காக முடியையும்‌, 
தாடியையும்‌ வளர்க்கச்‌ செய்து அந்தப்‌ போராட்டத்தில்‌ அவரால்‌ 
ஒரு சீக்கிய சமுதாயத்தையே உருவாக்க முடிந்தது. அனால்‌ 
சீக்கியா்களிடமும்‌ ஜாதி வேற்றுமை இருக்கிறது. இவைகளையெல்‌ 
லாம்‌ விவரிப்பது இந்த புத்தகத்திற்குத்‌ தேவையில்லை. 


பெளதிக வாதத்திற்கும்‌, கடவுள்‌ மறுப்பு இயக்கத்துக்கும்‌ 
அதே கதிதான்‌ ஏற்பட்டதைப்‌ பார்த்தோம்‌. அனால்‌ பெரியார்‌ 
காலத்திலும்‌, இப்பொழுதும்‌ ஓரளவு முதலானித்துவ உறவுகள்‌ 
உற்பத்தி முறையில்‌ ஏற்பட்டதன்‌ விளைவாக, அதனால்‌ ஏற்படுத்தப்‌ 
பட்டுள்ள சமூகத்தில்‌ 'நிலப்பிரபுத்துவத்தின்‌ வலிமை ஓரளவுக்குக்‌ 
குன்றியதன்‌ காரணமாக, இந்தச்‌ சீர்திருத்தங்கள்‌ முந்திய 
காலத்தைக்‌ காட்டிலும்‌ ஓரளவு பயனனித்திருக்க்றன. பென திக 
வாதத்தையும்‌, நாத்திகத்தையும்‌ பொறுத்த வரையில்‌, கடத்த 
நூற்றாண்டில்‌ வேகமாக வளர்ந்த விஞ்ஞானமும்‌, இந்த நூற்றாண்‌ 
டில்‌ விஞ்ஞானம்‌ இன்னும்‌ வேகமாக வளர்த்து வருவதும்‌ அது 
வெற்றி பெறுவதற்குச்‌ சாதகமான சூழ்நிலைகளை உண்டாக்கிக்‌ 
கொண்டிருக்கின்‌ றன. 

சமூக வளர்ச்சிப்‌ போக்கில்‌, மனிதன்‌ உற்பத்தி சாதனங்களை 
அபிவிருத்தி செய்து கொண்டு, ஒருவன்‌ உழைப்பினால்‌ அவனுடைய 


169 


குடும்பத்தேவையைப்‌ பூர்த்தி செய்து கொண்டு, அதற்கும்‌ மேலாக 
உற்பத்தி செய்யும்‌ திறன்‌ ஏற்பட்ட பிறகு, வல்லார்கள்‌ நிலத்தின்‌ 
மீதும்‌, உற்பத்தி சாதனங்கள்‌ மீதும்‌ தங்களின்‌ தனி உடமையை 
நிலைநாட்டிக்‌ கொண்ட பிறகு சமூகத்தில்‌, உற்பத்தி சாதனங்‌ 
கனின்‌ தனி உடைமையின்‌ அடிப்படையில்‌ வர்க்கங்கள்‌ தோன்றின. 
உழைப்பானிகளின்‌ உழைப்பின்‌ பலனில்‌ உபரிப்‌ பகுதியை பலவந்த 
மாகப்‌ அபகரித்து அனுபவித்து வரும்‌ சோம்பேறிக்‌ கூட்டமாகிய 
உடைமை வர்க்கத்தைப்‌ பாதுகாக்கவே அரசு என்ற அமைப்பு 
ஏற்பட்டது. இந்த அரசு அமைப்பு ஆளும்‌ வர்க்கத்தின்‌ கையில்‌ 
சுரண்டப்படும்‌ மக்களை அடக்கி ஒடுக்கும்‌ வலிமைமிக்க ஆயுதமாக 
விளங்குகிறது. 


பெரியார்‌ சுயமரியாதை இயக்கத்தை துவக்கிய பிறகு படிப்‌ 
படியாக கம்யூனிஸ்ட்‌ கொள்கைகள்‌ பக்கம்‌ கவரப்பட்ட 
போதிலும்‌, 1931-ம்‌ ஆண்டிலேயே விருதுநகர்‌ மாநாட்டிலே 
சமதர்ம தத்துவமும்‌, பொது உடைமைக்‌ கொள்கையும்‌ நமது 
தாட்டில்‌ ஒங்க வேண்டும்‌ என்பதே இலட்சியமாயிருக்கிறது”: என்று 
“நமது குறிக்கோள்‌” தீர்மானத்தில்‌ அறிவித்த பிறகும்‌, 1932-ல்‌ 
இதனடிப்படையில்‌ “ஈரோட்டுப்‌ பாதை” என்ற சரியானதோர்‌ 
திட்டத்தை வைத்தபோதிலும்‌, அவருக்கு வர்க்கக்‌ கண்ணோட்டம்‌ 
இடையாது. இந்தச்‌ சுரண்டல்களினால்‌ பாதிக்கப்படும்‌ வர்க்கங்‌ 
களைத்‌ திரட்டி, ஸ்தாபன ரீதியாக அவர்களை ஒன்றுபடுத்தி 
அன்றாடப்‌ பிரச்சினைகளின்‌ அடிப்படையில்‌ வர்க்கப்‌ போராட்டங்‌ 
களை நடத்தி, அவைகளின்‌ அனுபவத்தின்‌ மூலம்‌ பூரண வர்க்க 
உணர்வு-பொருளாதாரம்‌, அரசியல்‌, சமூகம்‌ முதலிய எல்லாத்‌ 
துறைகளிலும்‌ - உண்டாக்குவதுதான்‌ மாற்றத்திற்கான பலமிக்க 
இன்றியமையாத ஆயுதம்‌ என்பதனை அவர்‌ பார்த்ததே கிடை 
யாது. சமுதாயப்‌ புரட்சிக்கு சுரண்டப்பட்ட மக்கள்‌ ஆட்சியை, 
அரசியல்‌ அதிகாரத்தைப்‌ கையில்‌ எடுப்பது முதற்படி. இது அந்த 
ஒடுக்கப்பட்ட, சுரண்டலுக்கு உள்ளாக்கப்பட்ட வர்க்கங்களால்‌ 
தான்‌ சாதிக்கமுடியும்‌; வேறு யாராலும்‌ முடியாது. தலைவர்கள்‌ 
என்பவர்கள்‌ இந்த சுரண்டப்பட்ட வர்க்கங்களின்‌ வர்க்க 
பேதத்தைத்தான்‌ உண்டாக்கமுடியும்‌. அதுதான்‌, மார்க்ஸும்‌, 
ஏங்கல்ஸும்‌ படைத்த கம்யூனிஸ்ட்‌ இயக்கத்தின்‌ அடிப்படை 
நூலான . கம்யூனிஸ்ட்‌ அறிக்கையின்‌ (Communist Manifesto) 
முதல்‌ வாக்கியத்திலேயே கூறப்பட்டுள்ளது. “நாகரீகக்‌ கட்டத்தில்‌ 
மனிதகுலம்‌ நுழைந்தது முதல்‌ மனிதகுலத்தின்‌ வரலாறு பூராவும்‌ 
வர்க்கப்‌ போராட்டங்களின்‌ வரலாறே” என்று கூறுகிறார்கள்‌. 
இத்த உண்மையை ஈ.வெ.ரா. பெரியார்‌ பார்க்கவில்லை. 


அதற்கு மாறாக மார்க்ஸும்‌, ஏங்கல்சும்‌ தோன்றிய காலத்‌ 
திற்கு முன்பிருந்த சர்திருத்தவாதிகளைப்‌ போலவே பெரியாரும்‌ 


170 


கொள்கைப்‌ பிரச்சாரத்திலேயே நம்பிக்கை கொண்டிருந்தார்‌. 
இதனால்தான்‌ “ஈரோட்டுப்பாதை' திட்டத்தைத்‌ தீட்டிய பிறகு 
தமிழ்நாடெங்கும்‌” ஏகா தியத்திய ஒழிப்பு” “முதலானித்துவஒழிப்பு, 
“ஐமீன்தாரி முறை ஒழிப்பு” *லேவாதேவி ஒழிப்பு” *கடவுள்‌ஒழிப்பு” 
“மூடநம்பிக்கை ஒழிப்பு" என்ற பல தலைப்புகளில்‌ எண்ணற்ற 
மாநாடுகளை இரண்டு ஆண்டுகளில்‌ அவர்‌ அதி தீவிரமாக, சுறு 
சுறுப்பாக நடத்தியபோதிலும்‌, தொழிலாளிகள்‌, விவசாயிகள்‌, 
விவசாயத்‌ தொழிலாளிகள்‌ .: ஆகியோரின்‌ சங்கங்களை அவர்‌ 
நிறுவியது இல்லை. 


அந்தப்பாதையில்‌ செல்வதற்கு வேண்டியவர்க்கக்‌ கண்ணோட்ட 
மின்மைதான்‌ காரணம்‌. அதனால்தான்‌ ஈரோட்டுத்‌ திட்டத்தை 
ஜஸ்டிஸ்‌ கட்சியின்‌ தலைவர்களுக்கு அனுப்பி வைத்து அவர்களை 
அதை ஏற்கும்படி வற்புறுத்தும்‌ அளவிற்கு அழைத்துச்‌ சென்றது. 
என்ன வேடிக்கை இது? விவசாயக்குடிகளை சுரண்டும்‌ கூட்டத்தைப்‌ 
பார்த்து கரண்டும்‌ முறையை ஒழிக்கும்‌ திட்டத்தை ஏற்றுக்‌ 
கொள்ளும்படி. சொல்லுவது விந்தையாக இல்லையா ? பகுத்தறி 
வாதியாக இருந்த பெரியார்‌ இந்த விந்தையைச்‌ செய்தார்‌! 
காரணம்‌ வர்க்கக்‌ கண்ணோட்டம்‌ இல்லாததே. 


கடவுள்‌ மறுப்பு இயக்கமும்‌ அத்தகையதே. அவருடைய 
பெளதிக வாதம்‌ சென்ற கால பெளதீக வாத தத்துவார்த்த 
நிபுணர்களுடையதுதான்‌. இயக்க இயல்‌ பெளதீகவாதம்‌ 
(Dialectical materialism) அல்ல. இயற்கையிலுள்ள எல்லா 
வஸ்துக்களும்‌, அணுவும்‌ (210) பரமாணுவும்‌(மஎ]lu5) அசைந்து 
கொண்டே, இயங்கிக்கொண்டே இருக்கின்றன. தேதோரன்றி 
வளர்ந்து, மறைந்து கொண்டேயிருக்கின்றன. இந்த இயக்கத்‌ 
தத்துவத்தின்‌ அடிப்படையில்‌ பெளதீக சக்திகளில்‌ தோற்றம்‌, 
வளர்ச்சி, நசிவு ஆகியவைகளின்‌ மாற்றத்தை சரிவரப்‌ புரிந்து 
கொள்வதுதான்‌ உண்மையான பெளதீக வாத தத்துவார்த்தம்‌. 
வளர்ச்சிப்‌ போக்கில்‌, முதலில்‌ அளவீல்‌ மெல்ல மெல்ல வளர்ந்து 
ஒரு கட்டம்‌ வரும்போது குணமாற்றம்‌ ஏற்படுகிறது. இந்த 
உண்மையை இன்று தினம்‌ தினம்‌ நாம்‌ பார்க்கும்‌ விஞ்ஞான 
ஆராய்ச்சிக்‌ கண்டுபிடிப்புகள்‌ ஊர்ஜிதம்‌ செய்கின்‌ றன. 


இது இயற்கைக்கு மட்டுமல்ல. சமுதாயத்தின்‌ தோற்றம்‌, 
வளர்ச்சி, அழிவு ஆகியவற்றிற்கும்‌ பொருந்துவனவே. சமுதாய 
மாற்றம்‌ விரும்புவோர்‌ சமுதாயத்தில்‌ இயங்கும்‌ முரண்பட்ட சக்தி 
களில்‌ வளரும்‌ சக்திகளை ஆதாரமாகக்‌ கொண்டுதான்‌ இயக்கத்தை 
நடத்தவேண்டும்‌. இந்தியாவிலுள்ள இன்றைய காலகட்டத்தில்‌ 
வளர்ந்துவரும்‌ தொழிலாளி வர்க்கம்‌, அதற்கு உறுதணையாக 


778 


இருக்கும்‌ உழைக்கும்‌ வர்க்கங்களை ஆதாரமாகக்‌ கொண்டுதான்‌ 
இயக்கத்தை நடத்த வேண்டுமே தவிர, நசிந்து வரும்‌ நிலப்‌ 
பிரபுத்துவ முதலானி வர்க்கங்களின்‌ அடிப்படையில்‌ அல்ல. 


இந்த இயக்கவியல்‌ கண்ணோட்டம்‌ இல்லாத பெளதீகவாதம்‌, 
கருத்துக்குப்‌ பிரதானம்‌ கொடுக்கும்‌ தத்துவார்த்தத்திலிருந்து 
விடுதலைபெருத பெளதீகவா தமாகும்‌. அதனால்‌ அது வெற்றிபெற 
வில்லை. 


கருத்துப்‌ பிரச்சாரத்தின்‌ மூலம்‌ மாற்றத்தைத்‌ கொண்டுவர 
முடியும்‌ என்று நம்பியிருந்த பெரியாருக்கு, கம்யூனிச கருத்துக்‌ 
களைப்‌ பிரச்சாரம்‌ செய்வதற்கு பிரிட்டிஷ்‌ ஆட்சி இடமளிக்கப்‌ 
போவதில்லை என்று இடமான நம்பிக்கை ஏற்பட்டுவிட்ட பிறகு, 
ஜாத ஒழிப்பு, கடவுள்‌ -ஒழிப்புப்‌ பிரச்சாரத்தையாவது தொடர்ந்து 
தடத்துவோம்‌ என்று முடிவுக்கு வருவதைத்‌ தவிர அவருக்கு வேறு 
வழியில்லை. சமூக மாற்றத்திற்கான போராட்டத்திலிருந்து 
பிரிந்து தனியாக நாத்திகவாதத்தைப்‌ பிரச்சாரம்‌ செய்தவர்களைப்‌ 
பற்றி மாமேதை லெனின்‌ இப்படிக்‌ குறிப்பிட்டார்‌: 


**முதவா திகளும்‌, ஆதிக்கவா திகளும்‌ கடவுள்‌ இருக்கிறார்‌ 
என சொல்லிக்‌ கொண்டு பரமண்டலத்தைப்‌ பற்றியே பேசிக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. அதேபோன்று தீவிரமான நாத்திக 
வாதிகள்‌ எனச்‌ சொல்லிக்‌ கொள்வோரும்‌ அந்தப்‌ பரமண்ட 
லத்தைப்‌ பற்றியே பேசிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. இரு சாரா 
ரும்‌ ஒரு விஷயத்தை மறந்துவிட்டார்கள்‌. இந்த பூமியைப்‌ 
பற்றியே மறந்துவிட்டார்கள்‌.”* 


மதம்‌ பற்றிய பிரச்சினையில்‌ கம்யூனிஸ்ட்‌ இயக்கம்‌ என்ன 
செய்யவேண்டும்‌ என்று இட்டவட்டமாக கூறியிருக்கிறார்‌. 


“முத நம்பிக்கைகளின்‌ வடிவில்‌ உள்ள வார்க்கபோதக்‌ 
குறைவு, மடமை, அறிவுத்‌ தெளிவின்மை, கண்மூடித்தனமான 
வெறி ஆகியவற்றின்பால்‌ அது (கம்யூனிஸ்ட்‌ கட்சி) பாராமுக 
மாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது” ' 


இவ்வாறு சொல்லிய லெனின்‌, 


“அப்படியானால்‌ நமது கட்சியின்‌ வேலைத்‌ திட்டத்தில்‌ 
நாம்‌ நாத்திகர்கள்‌ என்று ஏன்‌ பிரகடனம்‌ செய்யவில்லை? 
இறிஸ்தவ மதத்தில்‌ நம்பிக்கைக்‌ கொண்டுள்ளவர்களையும்‌ 
இதர மத நம்பிக்கைக்‌ கொண்டுள்ளவர்களையும்‌ நமது கட்சி 
யில்‌ சேருவதை நாம்‌ ஏன்‌ தடைசெய்யவில்லை?” ' 


173 


என்கிற வினாவை எழுப்பி, அதற்கு கீழ்க்காணும்‌ விகைகைசய]ம்‌ 
தந்துள்ளார்‌. 
மதக்‌ கேடுகளை வெறும்‌ பிரச்சார முறைகளின்‌ மூலமாக 
மட்டுமே சிதறடித்துவிட முடியும்‌ என்று கருதுவது மடத்தன 
மாகும்‌; மதம்‌ எனும்‌ நுகத்தடி மனித குலத்தை அழுத்திக்‌ 
கொண்டிருப்பது சமுதாயத்திற்குள்ளே உள்ள பொருளாதார 
நுகத்தடியின்‌ பிரதிபலிப்பாகும்‌. அதன்‌ விளைவுதான்‌ இது என்‌ 
பதை மறப்பது முதலாளித்துவ குறுகிய புத்தியாகும்‌. எத்தனை 
பிரசுரங்கள்‌ வெளியிட்டாலும்‌, எவ்வளவு போதனைகள்‌ 
செய்தாலும்‌ முதலானிவர்க்கத்தின்‌ இருண்ட சக்திகளுக்கு 
எதிராக பாட்டாளி வர்க்கம்‌ நடத்தும்‌. போராட்டத்தில்‌ 
விழிப்பகையாமல்‌ வெறும்‌ பிரச்சாரத்தால்‌ மட்டும்‌ அதி 
வொளி கிடைத்துவிடாது” * 


இப்படி எழுதும்போது அவர்‌ பகுத்தறிவும்‌ பிரச்சாரத்திற்குள்ள 
முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிடவில்லை. இந்தப்‌ பிரச்சா 
ரத்தைப்‌ “புரட்சிக்குப்‌” பின்‌ பார்த்துக்கொள்வோம்‌ என்று அவர்‌ 
கூறவில்லை. ஆகவே அதன்‌ முக்கியத்துவத்தை வற்புறுத்தி அவர்‌ 
“நமது பிரச்சாரத்தில்‌ நாத்திகத்தைப்‌ பற்றிய பிரச்சாரமும்‌ 
அடங்கிய அவசியமான ஒன்றாகும்‌. பொருத்தமான விஞ்ஞானட்‌ 
பிரசுரங்கள்‌ வெளியிடப்பட வேண்டும்‌” என்று கூறினூர்‌. 


அதேசமயத்தில்‌ ஒரு எச்சரிக்கையும்விடுகருூர்‌. “நா தஇகப்‌ 
பிரச்சாரம்‌ கட்சியின்‌ அடிப்படைக்‌ கடமை ஆயினும்‌ அது 
சுரண்டும்‌ வர்க்கங்களுக்கு எதிராகச்‌ சுரண்டப்படும்‌ மக்களைத்‌ 
திரட்டி வர்க்கப்‌ போராட்டத்தை வளர்க்கும்‌ கடமைக்கு 
உட்பட்டதாக இருக்க வேண்டும்‌” என்றார்‌. 


இந்த வர்க்கக்‌ கண்ணோட்டம்‌ இல்லாத காரணத்தினால்தாஸ்‌ 
பெரியார்‌ தன்‌ வாழ்நாளில்‌ பலவகைப்பட்ட நிலைகளை எடுக்க 
வேண்டி வந்தது. தேசிய இயக்கத்தின்‌ தலைவர்களது மதப்பித்து, 
ஆசாரம்‌ முதலியவைகளினால்‌ மிரட்டப்பட்டது பெரியார்‌ மாத்‌ 
திரம்‌ அல்ல. 


மகாராஷ்டிரத்தில்‌ *மகாதீமா துளே” என்ற மிகப்பெரி௨ 
சீர்த்திருத்தவாதி சென்ற நூற்றாண்டின்‌ இறுதியிலும்‌, இந்த 
நூற்றாண்டின்‌ஆரம்பத்திலும்‌ வாழ்ந்தார்‌. அவருடைய நூற்றாண்டு 
விழாவும்‌ சமீபத்தில்தான்‌ நடந்தது. ஆனால்‌ சமூக சீர்த்திருத்த 
இயக்கத்தை அவர்‌ ஈ. வெ. ரா. ஆரம்பிப்பதற்கு வெகுகாலத்திற்கு 
முன்பே துவக்கி விட்டார்‌. அந்தக்‌ , காலத்தில்‌ (மகாத்மா 
காந்தி இந்திய அரசியலுக்கு வருவதற்குமுன்பு) லோகமான்௨ 


173 


பாலகங்காதர இலகரோடு சேர்த்து ஏகாதிபத்திய எதிர்ப்பிலும்‌ 
மும்முறமாக ஈடுபட்டார்‌. 


ஆனால்‌ இலகர்‌ முதலாவது உலக யுத்தம்‌ முடிந்தபிறகு, 
இத்தியாவிற்கு உடனடியாக சுயாட்டு வேண்டும்‌ என்பதை 
பிரிட்டிஷ்‌ சர்க்காகிடம்‌ வற்புறு த்துவகற்காக இங்கிலாந்து சென்று 
இரும்பினார்‌. 
.... அந்தக்‌ காலத்தில்‌ பிராமணன்‌ கப்பலில்‌ ஏறி வெளிநாடு 
களுக்குப்‌ போய்‌ இரும்பி வருவது மிகப்‌ பெரியதோர்‌ பாவம்‌ எனக்‌ 
கருதப்பட்டது. இந்தப்‌ பாவம்‌ செய்ததற்கு பிராயச்சித்தமாக 
இலகர்‌ பூனாவில்‌ “சகஸ்திர பிராமண போஜனம்‌” செய்வித்தார்‌. 
அதாவது 1,000 பிராமணர்களுக்கு விருந்து அளித்தார்‌. 


இதைக்‌ கண்டு ஆத்திரமடைந்த மகாத்மா தளே ஏகாதி 
பத்திய எதிர்ப்பு இயக்கத்‌ இலிருந்தே விலகக்‌ கொண்டார்‌. 


இரண்டாவது உலக யுத்தமும்‌ 
இந்தியா சுதந்திரமடைந்த 
பின்னணியும்‌ 


திராவிட இயக்கம்‌ 1944-ம்‌ ஆண்டு சேலத்தில்‌ நடந்த ஐஸ்டிஸ்‌ 
கட்சி மாநாட்டில்‌ திரு. அண்ணாதுரை முயற்சியால்‌ ஐஸ்டிஸ்‌ கட்டி 
யின்‌ பெயர்‌ மாற்றப்பட்டு *திராவிடர்‌ கழகம்‌” என்ற பெயரில்‌ 
அது செயல்பட ஆரம்பித்தது ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ள து. 
அதிலிருந்த பழைய ஐஸ்டிஸ்‌ கட்‌ பிரமுகர்கள்‌ கட்சியை விட்டு 
ஓடியதும்‌ தெரிந்ததே. 


அந்த இயக்கத்தின்‌ வளர்ச்சி, அது அவ்வப்போது வைத்த 
குறிக்கோள்கள்‌, கோஷங்கள்‌, அந்த இயக்கத்தின்‌ அடிப்படையான 
தத்துவார்த்தம்‌, அதனுடைய நடைமுறைத்‌ தந்திரங்கள்‌ அவை 
களுக்கேற்பட்ட கதி ஆகியவற்றை சரிவர புரிந்துகொள்வது 
அவசியம்‌. அது தோன்றிய காலம்‌ முதற்கொண்டு அதன்‌ செயல்‌ 
முறைகளை இந்தியாவில்‌ ஏற்பட்ட அரசியல்‌ பொருளா தார, சமூக, 
வரலாற்றிலிருந்து பிரித்து தனிமைப்படுத்தி புரிந்துகொள்வது 
என்பது இயலாது. 


இரண்டாம்‌: உலக யுத்தம்‌ மூண்ட பிறகு, 1941-ம்‌ ஆண்டு 
காந்திஜி தனி நபர்‌ சத்தியாக்ரெகத்தைத்‌ துவக்கியது வரை ஏற்‌ 
கனவே விவரிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றின்‌ தொடர்ச்சிக்காக 
அதற்குப்‌ பிந்திய வரலாற்றை விவரிப்பது அவசியம்‌. 


1941-ம்‌ ஆண்டு தொடக்க மாதங்களிலேயே, ஹிட்லர்‌, 
சோவியத்‌ யூனியன்‌, பிரிட்டன்‌ நீங்கலாக ஐரோப்பா கண்டம்‌ 
பூராவையும்‌, தன்வசப்படுத்‌ திக்‌ கொண்டான்‌. இந்த நாடுகளின்‌ 
வளர்ச்சியடைந்திருந்த இயந்திர த்‌ தொழிற்சாலைகளும்‌ இராணுவ 
தளவாடங்களை உற்பத்தி செய்யும்‌ தொழிற்சாலைகளும்‌ நாஜி: 
ஜெர்மனியின்‌ கைவசமாயின. (ஹிட்லரின்‌ கட்சிக்கு நேஷனல்‌ 
சோஷியலிஸ்ட்‌ கட்சி என்று பெயர்‌. ஜெர்மன்‌ மொழியில்‌ அந்தப்‌ 
பெயரிலுள்ள சொற்களின்‌ முதல்‌ சொல்லைக்‌ கொண்டு, ஹிட்லரின்‌ 
கொள்கையை *நாஜிஸம்‌” என்பர்‌. பாஸிஸமும்‌, நாஜிஸமும்‌ 
ஒன்றே) 


175 


ஜெர்மனியின்‌ கூட்டாளி நாடாகிய இத்தாலியின்‌ பாசிஸ்ட்‌ 
சர்வாதிகாரி முசோலினி, ஐரோப்பா கண்டத்திற்குத்‌ தெற்கே 
மத்தியதரைக்‌ கடலிற்குத்‌ தெற்கே உள்ளஆப்பிரிக்கா கண்டத்தில்‌ 
எடிப்து-சூடான்‌ நாட்டைக்‌ தன்வசமாக்கிக்‌ கொண்டான்‌. 


இவர்களுடைய மூன்றாவது சக்திவாய்ந்த கூட்டாளி நாடாக 
இருந்த டோஜோவில்‌, ஐப்பான்‌ நாட்டின்‌ படைகள்‌ கிழக்கே 
ஆசியாக்‌ கண்டத்தில்‌ கொரியாவையும்‌, சீனுவின்‌ கடலோரங் 
களிலிருந்த பெரும்‌ பிரதேசங்களையும்‌ தன்‌ வசமாக்கிக்‌ கொண்ட 
தோடு, சீனாவுக்குத்‌ தெற்கே இந்தோ-சீனா (வியட்னாம்‌, கம்போ 
டியா, லாவோஸ்‌ ஆகியவைகளைக்‌ கொண்டது) சயாம்‌ (தற்போது 
தாய்லாந்து) மலேயா (தற்போது மலேசியா, சிங்கப்பூர்‌ ஆகிய 
நாடுகளைக்‌ கொண்டது) ஆகிய நாடுகளைப்‌ பிடித்தபின்‌ 
பர்மாவில்‌ நுழைந்து அதன்‌ தலைநகர்‌ ரங்கோனை வீழ்த்தி மாண்ட 
லேயை நோக்கி விரைந்து கொண்டிருந்தன. பிறகு யுத்தம்‌ 
முடிவதற்குள்‌ பர்மா பூராவையும்‌ பீடித்த பின்‌, இந்தியாவில்‌ : 
வடகிழக்கு எல்லைக்குள்‌ புகுந்து மணிப்பூரின்‌ அல்ப வம்‌ 
இம்பாலை நோக்கி விரைந்து கொண்டிருந்தன. 


இந்தச்‌ சமயத்தில்‌, 1941-ஐூன்‌ 22-ம்‌ நாளன்று. ஹிட்லர்‌ 
சோவியத்‌ யூனியன்‌ மீது யுத்தம்‌ தொடுத்துவிட்டதாக திடீரென்று 
அறிவித்தான்‌. அவன்‌ படைகள்‌ போலந்திலிருந்தும்‌ ரோமானியா 
விலிருந்தும்‌ சோவியத்‌ யூனியன்‌ மீது படையெடுத்தன. பிரிட்டிஷ்‌ 
சர்க்காரின்‌ பிரதமராக இருந்த கடைந்தெடுத்த ஏகாதிபத்திய 
வாதி, சர்‌. வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ தன்னுடைய நாட்டைப்‌ பாது 
காக்கவேண்டுமாயின்‌, சோவியத்‌ யூனியனுக்கு ஹிட்லர்‌ படைகளை 
எதிர்த்துப்‌ போராடுவதற்கு உதவ வேண்டியது இன்றியமை 
யாதது என்பதை உணர்த்தான்‌. பிரிட்டன்‌ இந்த யுத்தத்தில்‌ 
சோவியத்‌ யூனியனின்‌ நேச "தாடு என்று உடனே அறிவித்தான்‌. 
அமெரிக்காவின்‌ ஜனாதிபதி பிராங்கலின்‌ ரூஸ்வெல்டு (Roosevelt) 
சோவியத்‌ யூனியனுக்கு உதவியளிப்பதாக அறிவித்தார்‌. 


அந்தக்‌ காலத்தில்‌ பாசிஸ நாடுகளாக இருந்த நாஜி ஜெர்மனி, 
பாஸை இத்தாலி, டோஜோவின்‌ ஜப்பான்‌ ஆகியவைகளின்‌ 
இராணுவக்‌ கூட்டுக்கு பாசிச அச்சு (Faseist Axis) என்று பெயர்‌ 
வழங்கப்பட்டது. 


இந்தநிலை ஏற்பட்டபோது, : உலகம்‌ பூராவும்‌ பாசிஸ சக்தி 
களுக்கு அடிமையாகும்‌ பேராபத்து ஏற்பட்டது. இந்திய மக்கள்‌ 
உள்ளிட்ட உலக மக்கள்‌ அனைவரையும்‌ இந்த ஆபத்து எதிர்நோக்கி 
யிருக்கும்போது, இந்தியக்‌ கம்யூனிஸ்ட்‌ இயக்கத்திற்குள்ளே தீவிர 
ஆலோசனைகளும்‌, விவாதங்களும்‌ நடந்தன. 


176 


கட்சியோ சட்டவிரோதமானது. இரகசியமாக இயங்கிக்‌ 
கொண்டிருந்த கட்சி. துத்தம்‌ ஏற்பட்ட சில மாதங்களுக்குள்‌ 
கட்சியின்‌ தலைமைக்‌ குழு, மத்திய கமிட்டி, மாநிலக்‌ கமிட்டிகள்‌ 
ஆகியவைகளின்‌ உறுப்பினர்கள்‌ பெரும்பாலோரும்‌, ஊழியர்களில்‌ 
பெரும்பாலோரும்‌, இந்தியப்‌ பாதுகாப்புச்‌ சட்டத்தின்‌ கழ்‌ கால 
வரையறையின்றி காவல்‌ கைதிகளாக பல்வேறு சிறைகளில்‌ 
அடைக்கப்பட்டிருந்தனர்‌. வெளியில்‌ இருந்தவர்கள்‌ தலைமறைவாகச்‌ 
செயல்பட்டுக்‌ கொண்டிருந்தனர்‌. என்போன்ற பலர்‌ மீது, பிரிட்டிஷ்‌ 
ஆட்சியைக்‌ கவிழ்ப்பதற்கு சதிசெய்ததாகக்‌ குற்றம்‌ சாட்டப்‌ 
பட்டு நீண்டகால தண்டனை அனுபவித்துக்கொண்டிருந்தோம்‌. 


இந்தச்‌ சூழ்நிலையிலும்‌ பல்வேறு சிழறைச்சாலைகளுக்குள்ளே யும்‌, 
வெளியேயும்‌ தஸ்தாவேஜாகள்‌ தயாரிக்கப்பட்டு, கருத்துக்கள்‌ 
பரிமாறிக்கொள்ளப்பட்டன. தீவிரமான விவாதம்‌ நடந்தது. 


ஏகாதிபத்திய நாடுகளுக்குள்ளே, அவைகள்‌ வசமிருந்த 
நாடுகளை மீண்டும்‌ பங்கு போடுவதற்காக ஆரம்பித்த யுத்தம்‌, 
இப்பொழுது உலகையே பாசிசத்தின்‌ கழ்‌ அடிமையாக்கும்‌ சக்தி 
களுக்கும்‌, அவைகளை எதிர்க்கும்‌ சக்திகளுக்கும்‌ இடையே நடக்கும்‌ 
யுத்தமாக மாறிவிட்டது என்ற ஒருமித்த முடிவுக்கு கட்சி வத்தது. 
ஏகாதிபத்திய யுத்தத்தின்‌ தன்மை மாறி பாசச சக்தியை 
வீழ்த்தும்‌ மக்கள்‌ யுத்தமாக மாறிவிட்டது என்ற முடிவுக்கு கட்டு 
வந்தது. எனவே யுத்தத்தை வெற்றிகரமாக நடத்தி பாசிசத்தை 
வீழ்த்துவதற்கு சகல உதவிகளையும்‌ செய்யவேண்டும்‌ எனவும்‌, 
இதற்குத்‌ தடையாக உள்ளவைகளை நீக்குவதற்குப்‌ பாடுபட 
வேண்டும்‌ எனவும்‌ முடிவு செய்தது. 


சிறைச்சாலைகளிலும்‌, தலைமறைவாகவும்‌, கட்சி ஊழியர்களும்‌ 
கமிட்டி உறுப்பினர்களும்‌ இருந்ததினால்‌, இந்த விவாதத்தை 
நடத்தி இம்‌ முடிவுகளுக்கு வருவதற்கு ஆறு மாதங்களுக்கு மேல்‌ 
ஆகிவிட்டன. 

கட்சியின்‌ இந்த முடிவை, வெளியில்‌ தலைமறைவாக இருந்த 
கட்சிப்‌ பொதுக்‌ காரியதரிசி மத்திய சர்க்காருக்கு அறிவித்து 
விட்டார்‌. அதன்‌ பிறகு 3 மாதங்கள்‌ சர்க்கார்‌ இதுபத்தி 
ஆலோசித்து கட்சியின்‌ மீது 1934-ல்‌ விதித்திருந்த தடையை 
நீக்கி, சிறையிலிருந்த தலைவர்களை ஏப்ரல்‌ மாத இறுதிக்குள்‌ 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக விடுதலை செய்தது. 


வெளியே வத்தவுடன்‌, ஐஸ்டிஸ்‌ கட்சியைப்‌ போன்று, யுத்தம்‌ 
பிரச்சாரகர்களாக கம்யூனிஸ்ட்‌ கட்சி செயல்படவில்லை. யுத்தத்தின்‌ 
தன்மை மாறியதை மக்களுக்கும்‌, குறிப்பாக காங்கிரஸ்‌ 
தலைவர்களுக்கும்‌ விளக்கும்‌ பணியில்‌ ஈடுபட்டோம்‌. 


177 


பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌, சிறையில்‌ காலவரையின்றி காவல்‌ 
கைதிகளாக வைக்கப்பட்டிகுந்த காந்திஜியையும்‌, காரியக்‌ கமிட்டி 
உறுப்பினர்களையும்‌ 1941 - டிசம்பர்‌ மாதத்திலேயே விடுதலை 
செய்துவிட்டது. தனிதபர்‌ சத்தியாக்ரெகத்தில்‌ ஈடுபட்டவர்களுக்கு 
75 தாட்கள்‌ முதல்‌ 6 மாதங்கள்‌ வரை சிறைத்‌ தண்டனைகள்‌ விதிக்‌ 
கப்பட்டிருந்தன. அவர்களும்‌, மிகப்‌ பெரும்பாலோர்‌, தண்டனை 
முடித்து வெளியே வந்துவிட்டனர்‌. தலைவர்களை விடுதலை செய்வ 
தற்குக்‌ காரணம்‌, இத்தியாவை நோக்கி ஐப்பானியப்‌ படைகள்‌ 
முன்னேறிக்‌ கொண்டிருந்த புதிய நிலையில்‌, நிலைமையைப்‌ பரிசீலனை 
செய்து புதிய முடிவு ஏதேனும்‌ எடுக்க அவர்களுக்கு சந்தர்ப்பமும்‌, 
அவகாசமும்‌ கொடுப்பதேயாகும்‌. 


காங்கிரசின்‌ தலைமையிலிருந்த பெரும்பாலோர்‌ குறிப்பாக 
பண்டிட்‌ ஐவகர்லால்‌ நேருவும்‌, மெளலானா அபுல்கலாம்‌ ஆசாதும்‌ 
நிலைமையில்‌ ஏற்பட்ட இந்த மாற்றத்தை உணர்ந்தனர்‌. 


1941 செப்டம்பர்‌ மாதத்திலேயே பண்டித ஜவகர்லால்‌ நேரு, 
“தற்சமயம்‌ ரஷ்யா, பிரிட்டன்‌, அமெரிக்கா, சைனா ஆகிய நாடுகள்‌ 
பிரதிதிதுத்துவப்படுத்தும்‌ கோஷ்டியோடு உலகத்திலுள்ள முற்‌ 
போக்கு சக்திகள்‌ அனைத்தும்‌ சேர்ந்து நிற்கின்றன” என்று புதிய 
திலைமையைப்‌ பற்றிய தன்‌ அறிக்கையில்‌ கூறினார்‌. 


டிசம்பர்‌ மாதத்தில்‌ பர்டோலியில்‌ கூடிய காங்கிரஸ 
காரியக்‌ கமிட்டி பாசிஸ்ட்‌ அச்சு வல்லரசுகளை ஆயுதம்‌ தாங்கி 
எதஇர்க்கவேண்டும்‌. இதை செவ்வனே செய்திட மத்தியில்‌ ஒரு 
தேசிய சர்க்கார்‌ அமையவேண்டும்‌ என்று கூறியது. 


பிரிட்டிஷ்‌ சார்க்காரைப்‌ பொறுத்தமட்டில்‌, இந்திய சுதந்திரக்‌ 
கோரிக்கை சம்பந்தமாக எந்தவிதமான மாற்றமும்‌ ஏற்படவில்லை. 
இதை காரியக்‌ கமிட்டி சுட்டிக்‌ காட்டியது. இருந்த போதிலும்‌, 
யுத்தத்தில்‌ ஏற்பட்டுள்ள வளர்ச்சிப்‌ போக்கு, அது இந்தியாவை 
நெருங்கி விட்டது. இதனால்‌ ஏற்பட்ட புதிய நிலையைக்‌ கணக்கில்‌ 
எடுத்துக்‌ கொள்ளவேண்டும்‌ என்று அந்தத்‌ தீர்மானம்‌ கூறியது, 
இத்த நிலையில்‌, ஆக்கரமிப்புக்கும்‌, யுத்தத்துக்கும்‌ உள்ளாகி 
தங்கள்‌ சுதத்திரத்திற்காகப்‌ போராடும்‌ மக்கள்பால்தான்‌, காங்‌ 
இரசின்‌ அனுதாபம்‌ இருக்க முடியும்‌; இருக்க வேண்டும்‌. இதற்‌ 
காகவே அந்த மக்களுக்கு உதவி செய்ய தேசிய சர்க்கார்‌ மத்தியில்‌ 
அமையவேண்டும்‌ என்‌ இ.கோரியது. 


காரியக்கமிட்டியின்‌ இந்தத்‌ தீர்மானத்தை, 1942 ஜனவரியில்‌ 
கூடிய அலை இந்திய காங்கிரஸ்‌ கமிட்டி அங்கேரித்து ஊர்ஜிதம்‌ 
செய்தது. 

12 


778 


காந்திஜியோ, ஆக்கிரமிப்பை அஹிம்சா முறையில்‌ எதிர்க்க 
வேண்டும்‌ என்று கூறினார்‌. ஆயுதம்‌ தாங்கி ஆக்கிரமிப்பு நடத்து 
பவர்களுக்கு எதிராகப்‌ போராடுவதை தன்னால்‌ ஏற்றுக்‌: கொள்ள 
முடியாது என்று கூறிவிட்டார்‌. 


இதனால்‌ காங்கிரஸ்‌ இயக்கத்துக்குத்‌ தலைமை தாங்கும்‌ 
பொறுப்பிலிருந்து அவருக்கு. வடு தலை அளிக்கப்பட்டது 


இவைகளெல்லாம்‌, க்ய்னில்ம்‌ கட்சி 1942 மார்ச்‌, ஏப்ரலில்‌ 
சிறைகளிலிருந்து வெளியே வருவதற்கு முன்னமேயே நடந்து 
விட்டன. 


அதுமட்டுமல்ல, 1941_ஜூன்‌ மாதத்தில்‌, பாசிசத்தை 
எதிர்க்கும்‌ யுத்தத்தில்‌ அமெரிக்காவும்‌ சேர்ந்துவிட்டது. அமெரிக்க 
ஜனாதிபதி பிராங்கலின்‌ ரூல்ஸ்வெல்ட்டும்‌, பிரிட்டிஷ்‌ பிரதமர்‌ 
வின்ஸ்டன்‌ சர்ச்லும்‌ ஆகஸ்ட்‌ மாதத்தில்‌ கூடி, “அட்லாண்டிக்‌ 
சாசனம்‌” என்ற புகழ்‌ பெற்ற கூட்டறிக்கையை வெளியிட்‌ 
டிருந்தனர்‌. 


* தாங்கள்‌ விரும்பும்‌ அரசு அமைப்பினை த்‌ தேர்ந்தெடுத்து 
அதன்8ழ்‌ வாழ எல்லா மக்களுக்கும்‌ உரிமை உண்டு என்பதை 
நாங்கள்‌ மதிக்கிறோம்‌” என்றும்‌ “ஆதிபத்திய உரிமைகளும்‌, 
சுயாட்சியும்‌ பலவந்தமாகப்‌ பறிக்கப்பட்ட மக்கள்‌ திரும்ப 
அவைகளைப்‌ பெற வேண்டும்‌ என்று நாங்கள்‌ விரும்புகிறோம்‌”? 
என்றும்‌ அந்தக்‌ கூட்டறிக்கையில்‌ அவர்கள்‌ பறைசாற்றினார்‌ 
கள்‌. பிறகு இந்த நாடுகளோடு சேர்ந்திருந்த ஐக்கிய நாடு 
களெல்லாம்‌ இந்த அட்லாண்டிக்‌ சாசனத்தில்‌ கையெழுத்‌ 
இட்டன. 


ஆனால்‌ அடுத்த மாதத்தலேயே(செப்டம்பர்‌ மாதத்திலேயே) 
பிரிட்டிஷ்‌ பிரதமர்‌ வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌, இந்தியா, பர்மா, 
இலங்கை முதலிய ஆசிய நாடுகளுக்கு அட்லாண்டிக்‌ சாசனம்‌ 
பொருந்தாது என்று திட்டவட்டமாக பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ 
சார்பாக காமன்ஸ்‌ சபையில்‌ அறிவித்தார்‌. ' அட்லாண்டிக்‌ 
சாசனத்தைத்‌ தயாரிக்கும்போது, அட்லாண்டிக்‌ மகா 
சமுத்திரத்தை இழந்‌ துட்ட நாடுகளையுமே மனதில்‌ கொண்ட 
தாகக்‌ கூறினார்‌. 


இவ்வாறு பிரிட்டிஷ்‌ பிரதமர்‌ செப்டம்பர்‌ மாதத்திலேயே 
கையை விரித்துவிட்ட போதிலும்‌ காங்கிரஸ்‌ காரியக்‌ கமிட்டி 
யும்‌, அலை இந்திய காங்கிரஸ்‌ கமிட்டியும்‌, மேற்கூறிட 


179 


தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதில்‌ 
உள்ள முக்கியத்துவத்தையும்‌ விவேகத்தையும்‌ நன்கு உணர 
வேண்டும்‌. 


கம்யூனிஸ்ட்டுகள்‌ மட்டுமே சோவியத்‌ யூனியன்‌ தாக்கப்பட்ட பிறகு 
யுத்தத்தின்‌ தன்மை மாறிவிட்டதாகக்‌ கருதவில்லை. தேசியக்‌ கருத்தும்‌ 
அப்படியே இருந்தது என்பதற்கு இதைக்‌ காட்டிலும்‌ வேறு என்ன 
அத்தாட்டு வேண்டும்‌ ? 


காங்கரஸ்‌ மேற்கூறிய தீர்மானத்தை அடுத்த மாதத்தில்‌, 
அதாவது, 1942 பிப்ரவரியில்‌ அமெரிக்க ஜனாதிபதி பிராங்கலின்‌ 
ரூஸ்வெல்ட்‌, “அட்லாண்டிக்‌ சாசனமானது, அட்லாண்டிக்‌ மகா 
சமுத்திரத்தின்‌ ஒரத்திலுள்ள நாடுகளுக்கு மட்டுமல்ல, உலகம்‌ 
வூராவுக்கும்‌ பொருந்தும்‌” என்று ஒரு ரேடியோ உரையில்‌ அறிவித்‌ 
தார்‌. இப்படி அறிவித்ததன்‌ மூலம்‌ பிரிட்டிஷ்‌ பிரதமர்‌ சர்ச்சிலின்‌ 
நாடாளுமன்ற அறிக்கையை, பகிரங்கமாகவே மறுத்து கண்டித்‌ 
தார்‌. அவர்‌ பிரிட்டிஷ்‌ பிரதமர்‌ வின்ஸ்டன்‌ சார்ச்சிலுக்கு உடனே 
இந்தியத்‌ தலைவர்களிடம்‌, அரசியல்‌ அதிகாரத்தை மாற்றும்படி 
கடிதம்‌ எழுதியதாக நம்பகமாக தெரியவந்ததாசுஅந்த சமயத்தில்‌ 
பிரபலமான பத்திரிக்கைகளில்‌ செய்திகள்‌ வெளியாயின. 
(ரூஸ்வெல்டின்‌ மறைவுக்குப்‌ பிறகு அமெரிக்க அரசியல்‌ வெளிநாட்டு 
விவகார செயலாளராகப்‌ பணியாற்றிய சம்மர்வெல்ஸ்‌ எழுதிய 
புத்தகத்தில்‌ இது ஊர்ஜித.மாயிற்று). 


அதே மாதத்தில்‌, ஆஸ்திரேலிய நாட்டின்‌ வெளிநாட்டு 
விவகார மந்திரி “இந்தியா சுய ஆட்சி உரிமையும்‌, பொறுப்பும்‌ 
கொண்ட நாடாக இந்த யுத்தத்தில்‌ நேச நாடுகளின்‌ பக்கத்தில்‌ 
பங்கு கொள்வதை ஆஸ்திரேலிய சர்க்கார்‌ விரும்புகிறது”? என்று 
அறிவித்தார்‌. 


அதே மாதத்தில்‌ சீனாவின்‌ அதிபர்‌ சீயாங்‌-—கேஃவஷேக்‌ 
இந்தியாவுக்கு விஜயம்‌ செய்து, காங்கிரஸ்‌ தலைவர்களையும்‌ முஸ்லீம்‌ 
லீக்‌ தலைவர்‌ ஜின்னாவையும்‌, வைஸ்ராயையும்‌ சந்தித்துப்‌ பேசினார்‌. 
இத்தியாவை விட்டுத்‌ திரும்பும்போது பிரிட்டிஷ்‌ சர்க்காருக்கு ஒரு 
வேண்டுகோள்‌ படூரங்கமாக விடுத்தார்‌. இந்திய மக்களுக்கு 
உடனடியாக உண்மையான அரசியல்‌ அதிகாரத்தைக்‌ கொடுக்கு 
மாறு பிரிட்டிஷ்‌ சர்க்காரை கேட்டுக்கொண்டார்‌. இப்படிச்‌ 
செய்வதன்‌ மூலமாகவே இந்திய மக்கள்‌ தங்கள்‌ முழு பலத்தோடு 
பாசிசத்தை வீழ்த்தும்‌ யுத்தத்தில்‌ பங்கெடுத்துக்‌ கொள்வது 
சாத்தியமாகும்‌ என்று வற்புறுத்‌ தினார்‌. 


180 


இவ்வாறு இந்திய சுதந்தரம்‌ சம்பத்தப்பட்டமட்டில்‌, 
பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌, தன்னுடைய கூட்டானி தாடுகளிடமிருக்தே 
தனிமைப்பட்டுக்‌ கிடந்தது. 


இந்த நிலையில்‌, சிறையிலிருந்து வெளியே வத்த கம்தூனிஸ்ட்‌ 
களும்‌, தடை நீங்கி பகிரங்கமாகச்‌ செயல்படுவதற்கு வாய்ப்புக்‌ 
கிட்டிய கம்யூனிஸ்ட்‌ கட்சி உறுப்பினர்கள்‌ அனைவரும்‌ 
தங்களுடைய கவனம்‌ பூராவையும்‌ இத்த சிக்கலை எப்படி இர்ப்ப 
என்பதிலேயே செலுத்தினார்கள்‌. பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ சண்டித்‌ 
தனத்தை முறியடிக்க இன்னும்‌ என்ன செய்யவேண்டும்‌ என்பதைத்‌ 
தீவிரமாக ஆலோசித்தனர்‌. 


இந்தியாவில்‌ காங்கிரஸ்‌ _ லீக்‌ ஒற்றுமையை நிறுவிவிட்டால்‌ 
உலக அரங்கலேயே தனிமைபட்டுள்ள பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌. சுத்த 
நெருக்கடி முற்றிக்‌ கொண்டிருக்கும்‌ தேரத்தில்‌, இத்திய சுதந்தி 
ரத்தை மறுக்க முடியாது என்று கருதியது. 

மார்க்சீய கண்ணோட்டத்தில்‌ நடத்திய இத்த அலோசனைவின்‌ 
விளைவாக; இந்தியா பன்மொழிகள்‌ பேசும்‌ பல காலாச்சாரங்களை 
யும்‌, வரலாற்று ரீதியாக ஏற்பட்ட பண்பாடுகளையும்‌ கொண்ட 
மக்கள்‌, தொடர்ந்தாற்‌ போலுள்ள பிரதேசத்தில்‌ வாழும்‌: 
பல தேசிய இனங்களைக்‌ கொண்ட தாடு. இத்த தேசிய இன 
மக்கள்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்காரால்‌ பல்வேறு மாகாணங்களில்‌ பிரிக்‌ 
கப்பட்டிருந்தனர்‌. இந்த மாகாண அமைப்புகளைக்‌ தகர்த்து, 
ஒரே மொழி பேசும்‌, ஒரே கலாச்சாரத்தையும்‌, பண்பாட்டையும்‌ 
கொண்ட தேசிய இனங்கள்‌ வாழும்‌ பிரதேசன்களைத்‌ தனிக்‌ தணி 
மாநிலங்களாக பிரிக்க வேண்டும்‌. இத்த மாதிலங்களுக்கு சுயாட்டு 
உரிமையும்‌, சுய நிர்ணய உரிமையும்‌ வழங்க வேண்டும்‌. அத்தகைய 
மாநிலங்களைக்‌ கொண்ட ஐனநாயக சமஷ்டி அமைப்பாக சுகுத்திர 
இந்தியாவில்‌ அரசியல்‌ அமைப்பு இருக்க வேண்டும்‌. 


இந்த மாநிலங்கள்‌ ஒரே சமஷ்டி அமைப்பில்‌ ஒன்றுபட்டு 
இருந்தால்‌ தான்‌, இந்த மக்களின்‌ நலன்களுக்கு சாலப்‌ பொருத்த 
மாகும்‌. . அந்த ஒற்றுமையின்‌ மூலம்தான்‌ சுதத்திரத்தைப்‌ 
பாதுகாப்பதும்‌, இந்திய மக்களின்‌ வறுமைப்‌ பிரச்சனையைத்‌ 
இர்ப்பதும்‌ சாத்தியமாகும்‌ என்ற முடிவுக்குக்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்டு 
வந்தது. இந்தக்‌ கருத்தைக்‌ கொண்ட ஒரு தீர்மானத்தையும்‌ 
திறைவேற்றியது.. 

இந்தக்‌ கொள்கையின்‌ அடிப்படையில்‌ பிரச்சனையை 
அணுகினால்‌, காங்கெஸ்‌--லீக்‌ ஒற்றுமை பிமிட்டிஷ்‌ சர்க்காருக்கு 
எதிராக சாத்தியம்‌ என்று அது கருதியது. . எனவே காங்கரஸ்‌ 


181 


தலைவர்களும்‌, லீக்‌ தலைவர்களும்‌ இதை ஏற்கச்செய்ய, காங்கெஸ்‌-- 
லீக்‌ ஒற்றுமைக்காக கம்யூனிஸ்ட்‌ கட்டு பாடுபட்டது. இதன்‌ 
அவசியத்தை வற்புறுத்தி பிரச்சாரம்‌ செய்தது. 


பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ சண்ட்த்தனத்தினால்‌ காங்கரஸ்‌, 
தலைவர்களுக்கு ஏற்பட்ட இக்கட்டான, சங்கடமான மனோநிலையை 


ஜவகர்லால்‌ நேரு அந்தக்‌ காலத்தில்‌ விடுத்த ஒரு அறிக்கையில்‌ 
வெளிப்படையாகவே காணலாம்‌. 


“என்ன செய்வதென்று எனக்குத்‌ தெரியவில்லை. ஒரே அமைதி 
யின்மையாக இருக்கிறது. எதிரி இந்தியாவைத்‌ தாக்கும்போது, 
பிரிட்டனும்‌, அமெரிக்காவும்‌, மற்ற நாடுகளும்‌ அதை எதிர்ப்பதில்‌ 
பங்கெடுத்துக்‌ கொள்ளும்போது, நான்‌ சக்தியற்றவளஞக இருக்‌ 
கிறேனே என்று என்‌ மனம்‌ வெதும்புகிறது”” என்ற பொருள்படும்‌ 
படி அவர்‌ அந்த அறிக்கையில்‌ கூறினார்‌. 


இந்த நிலையில்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ மீது ௮ தனு 
கூட்டாளிகளாக இருந்த வல்லரசுகள்‌ நிர்ப்பந்தித்துக்‌ கொண்‌ 
டிருந்த நிலையில்‌--பர்மாவின்‌ தலைநகரானரங்கூன்‌ வீழ்ச்சி அடைந்து 
ஜப்பானியப்‌ படைகள்‌ வசமாகிவிட்டது. அந்தப்‌ படைகள்‌ 
மாண்டலேயை நோக்கி முன்னேறிக்‌ கொண்டிந்தன. 


இந்நிலையில்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்காருக்குத்‌ தனது கூட்டாளி நாடு 
களைத்‌ திருப்தி படுத்துவது அவசியமாயிற்று. அது உடனே மார்ச்‌ 
மாதத்தில்‌ சர்‌ ஸ்டாப்போர்ட்கிரிப்ஸ்‌ (Sir Stafford Cripps) என்ற 
பிரிட்டிஷ்‌ காபினெட்‌ மந்திரியின்‌ தலைமையில்‌ ஒரு தூது 
கோஷ்டியை இந்தியாவுக்கு அனுப்பியது. அந்தத்‌ தூது கோஷ்டி 
இந்தியாவிலுள்ள அரசியல்‌ தலைவ்ர்களிடம்‌-— குறிப்பாக காங்கிரஸ்‌ 
முஸ்லிம்‌ லீக்‌ தலைவர்களுடன்‌ பேச்சு வார்த்தை நடத்தியது. இது 
ஏப்ரல்‌ மாதம்‌ வரையில்‌ நீடித்தது. (ஐஸ்டிஸ்‌ கட்சித்‌ தலைவர்கள்‌ 
யாரையும்‌ அழைத்துப்‌ பேசவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்‌ 
தக்கது). அந்த கமிஷனோடு கம்யூனிஸ்ட்‌ கட்சிப்‌ பிரதிநிதிகள்‌ 
நடத்திய பேச்சு வார்த்தைகளில்‌ இறுதியில்‌ ஒரு விண்ணப்பத்தை 
(பொது அறிக்கையை) எழுத்து மூலம்‌ கொடுத்தனர்‌. அதிலும்‌, 
சுதந்திர இந்தியாவின்‌ அரசியல்‌ அமைப்ப பற்றி, மேலே கூறப்‌: 
பட்ட கம்யூனிஸ்ட்‌ கட்சியில்‌ தீர்மானத்தின்‌ . அடிப்படையில்‌ 
விவரித்திருந்ததையும்‌, உடனடியாக சகல அதிகாரங்களையும்‌ 
கொண்ட ஒரு தேசிய சர்க்கார்‌ அமைக்கப்பட வேண்டும்‌ என்று 
வற்புறுத்தியதையும்‌ குறிப்பிட வேண்டும்‌. 


பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ சார்பாக வந்த அந்த கிரிப்ஸ்‌ தூது 
கோஷ்டி வைத்த யோசனைகள்‌ இந்தியாவின்‌ எதிர்காலத்தைப்‌ 


7 


182 


பற்றியும்‌ உடனடியாகச்‌ செயல்பட வேண்டியதைப்‌ பற்றியும்‌ 
இருந்தன. 


எதிர்காலத்தில்‌, யுத்தம்‌ முடிந்தபிறகு இந்தியா டொமினியன்‌ 
அந்தஸ்தைக்‌ கொண்ட நாடாக இருக்கும்‌. அது விருப்பப்பட்டால்‌ 
பிரிட்டிஷ்‌ காமன்வெல்த்திலிருந்து பிரிந்து தனி நாடாக இருப்ப 
தற்கு உரிமை உண்டு. (பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யம்‌ என்ற சொல்லுக்கு 
பதிலாக “பிரிட்டிஷ்‌ காமன்வெல்த்‌” என்ற சொல்‌ இந்த யோசனை 
களில்‌ முதன்‌ முதலாக உபயோகிக்கப்பட்டது.) 


எதிர்காலத்தில்‌ இந்திய அரசியல்‌ அமைப்பை நிர்ணயிப்பதற்கு 
என்ன ஏற்பாடுகள்‌ செய்ய வேண்டும்‌ என்‌ று கூ றப்பட்ட யோசனை 
கள்‌ முக்கியமானவையல்ல. 


உடனடியாக யுத்தம்‌ நடக்கும்போது, பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ 
கையில்தான்‌ சகல அரசியல்‌ அதிகாரங்களும்‌ இருக்கும்‌. இந்தியர்‌ 
களுடைய யோசனைகளைக்‌ கேட்டு, அவர்களுடையஓத்துழைப்பைப்‌ 
பெற தகுந்த ஏற்பாடு செய்யப்படும்‌. இந்த தூது கோஷ்டி உடனடி 
ஏற்பாட்டிற்கு கூறிய இந்த யோசனைதான்‌ முக்கியமானது. 


எதிர்காலத்தைப்‌ பற்றி, அது கொடுத்த யோசனை எல்லாம்‌ 
வெறும்‌ வாக்குறுதியே. 


உடனடியாக அரசியல்‌ அதிகாரம்‌ ஒரு தேசிய சர்க்கார்‌ கையில்‌ 
மாற்றப்பட்டால்‌, எதிர்காலத்தில்‌ -- யுத்தம்‌ முடிந்தபிறகு-- 
பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ சாகசங்களைப்‌ பற்றி கவலைப்பட வேண்டியதே 
இல்லை. 


இந்த உடனடி ஏற்பாட்டுப்‌ பிரச்சினையில்‌ தான்‌ பேச்சு 
வார்த்தைகள்‌ முறிந்தன. தேசியத்‌ தலைவர்கள்‌ விட்டுக்‌ கொடுத்‌ 
தார்கள்‌. பிரிட்டிஷ்‌ வைஸ்ராயின்‌ 8ழ்‌ தேசிய சர்க்கார்‌ இயங்கு 
வதற்கு இணங்கினார்கள்‌. இந்திய இராணுவத்தின்‌ பிரதான 
தளபதி (Commander-in-chief) ஒரு பிரிட்டிஷ்‌ தளபதியாக 
இருப்பதற்கும்‌ சம்மதித்தனர்‌. அந்த பிரிட்டிஷ்‌ தளபதி, மந்திரி 
சபையில்‌ இடம்‌ பெறுவதற்கும்‌ சம்மதித்தனர்‌. 


ஆனால்‌ கிரிப்ஸ்‌ தூது கோஷ்டி தான்வைத்த யோசனைகளில்‌ ஒரு 
கமாவைக்‌ கூட மாற்ற முடியாது என்று கூறியது. இஷ்டமிருந்தால்‌ 
அத்த யோசனையை அப்படியே முழுக்க முழுக்க ஏற்றுக்‌ கொள்ள 
லாம்‌. இல்லாவிடில்‌ பேச்சுவார்த்தைக்கே இடமில்லை என்று 
கூறிவிட்டது. 


இதனால்‌ பேச்சுவார்த்தைகள்‌ முறிந்து விட்டன. 


183 


பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ சார்பாக கிரிப்ஸ்‌ தூது ,கோஷ்டியால்‌ 
வைக்கப்பட்ட இந்தத்‌ திட்டத்தை காங்கிரசும்‌ நிராகரித்‌ தது. 
முஸ்லீம்‌ லீக்கும்‌ நிராகரித்தது. மற்ற, மிதவாதிகளும்‌ 
நிராகரித்தனர்‌. சென்னை ராஜதானியிலிருந்த, திராவிட இயக்‌ 
கத்தைச்‌ சேர்ந்தவர்களால்‌ இன்று தங்கள்‌ மூதாதையர்கள்‌ என்று 
வர்ணிக்கப்படும்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சி மட்டும்‌ இதனைப்பற்றி மெளனம்‌ 
சாதித்தது. அது சென்னை ராஜதானி பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ 
இந்தியா மந்திரியின்‌ நேரடி ஆட்சியில்‌ இருக்க வேண்டும்‌ என்ற 
நிலையிலிருந்து இம்மியளவும்‌ நகரவில்லை. 


இப்படி மனச்சோர்வு அடைந்த நிலையில்தான்‌ 1942அகஸ்ட்‌ 
7,8 தேதிகளில்‌ பம்பாயில்‌ க்வாலியாக்குள மைதானத்தில்‌ அகல 
இந்திய காங்கிரஸ்‌ கமிட்டி கூடியது. அந்தக்‌ கூட்டத்தில்‌ பிற்‌ 
காலத்தில்‌ *இத்தியாவை விட்டு வெளியேறு” (பயெரt 1018) என்று 
வழங்கப்பட்ட தீர்மானம்‌ நிறைவேற்றப்பட்டது. அந்தத்‌ 
தீர்மானம்‌ மிகவும்‌ முக்கியமானதால்‌, அதன்‌ வாசகம்‌ அப்படியே 
ழே கொடுக்கப்படுகிறது : 4 


“இந்தியாவின்‌ நலனுக்காகவும்‌, ஐக்கிய நாடுகளின்‌ 
வெற்றிக்காகவும்‌, உடனடியாக இந்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ 
ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பது அவசர அவசியமாகி 
விட்டது. 


“இந்தியா சுதந்திரநாடு என்று அறிவிக்கப்பட்டவுடன்‌: 
ஒரு தற்காலிக சர்க்கார்‌ அமைக்கப்படும்‌; சுதந்திர இந்தியா 
ஐக்யெ நாடுகளின்‌ நேச நாடாக விளங்கும்‌; சுதந்திரத்திற்காக 
நடக்கும்‌ போராட்டத்தில்‌ அவைகளோடு கஷ்டநஷ்டங்களை 
யும்‌, துன்ப துயரங்களையும்‌ பகிர்ந்து கொள்ள வேண்டும்‌.” * 


“இப்படிப்பட்ட தற்காலிக சர்க்கார்‌ இந்தியாவிலுள்ள 
பிரதான அரசியல்‌ கட்சிகள்‌, குழுக்கள்‌ ஆகியவைகளின்‌ 
ஒத்துழைப்பைக்‌ கொண்டே அமைக்கப்படும்‌. தன்‌ கையில்‌ உள்ள 
எல்லாவித ஆயுதம்‌ தாங்கிய சக்திகளையும்‌ பலாத்காரமற்ற சக்தி 
களையும்‌ கொண்டு இந்தியாவைப்‌ பாதுகாப்பதும்‌, அக்ரெமிப்பை 
எதிர்ப்பதுமே அதன்‌ பிரதான பணியாக இருக்கவேண்டும்‌. 


“எனு, ரஷ்யா ஆகீயவைகளின்‌ சுதந்திரம்‌ விலைமதிக்க 
முடியாதது, அதனை நிலைநாட்ட வேண்டும்‌. எனவே அவைகளின்‌ 
தற்காப்புக்கு எந்தவிதமான சங்கடத்தை விளைவிக்கவோ, அல்லது 
ஐக்கய நாடுகளின்‌ தற்காப்பு சக்திக்கு எத்தகைய குந்தகத்தை 
விளைவிக்கவோ, கமிட்டி விரும்பவில்ல; அத்தகைய நிலையை உண்டு 


184 


பண்ணாமலிருப்பதில்‌ ஆழ்ந்த கவலை கொண்டூள்ளது.'” (அழுத்தம்‌ 
என்னுடையது), அந்தத்‌ தீர்மான த்தின்‌ முதற்பகுதி இது. 


அடுத்த பகுதியில்‌ அந்தத்‌ தீர்மானம்‌; “காங்கிரசின்‌ 
கருத்தில்‌ சுதந்திர இந்தியாவின்‌ அரசியல்‌ அமைப்பு ஒரு 
சமஷ்டி அமைப்பாக .. இருக்க வேண்டும்‌. அதில்‌ சேரும்‌ 
மாநிலங்களுக்கு கூடுதல்‌ அதிக அதிகாரங்களும்‌, மத்திய 
அரசுக்கு குறைந்தபட்ச அத்தியாவசியமான அதிகாரங்களும்‌ 
இருக்க வேண்டும்‌. அர்சியல்‌ சட்டத்தில்‌ கூறாமல்‌ விட்டுப்‌ 
போயுள்ள மிச்ச அதிகாரங்கள்‌ (Residuary Powers) 
மா நிலங்களுக்கே இருக்க வேண்டும்‌.” * 


என்று கூறியது. இறுதியில்‌, 


“இந்த கடைசி நிமிஷத்திலும்‌, அலை இந்திய காங்கிரஸ்‌ 
கமிட்டி, பிரிட்டனுக்கும்‌, ஐக்கிய நாடுகளுக்கும்‌, உலக 
மக்களின்‌ சுதந்திரத்திற்காக, மீண்டும்‌ இந்த வேண்டுகோளை 
விடுகிறது.” ்‌ 


“ஆனால்‌ ஏகாதிபத்திய, எதேச்சாதிகார சர்க்கார்‌ இந்த 
நாட்டில்‌ தன்னுடைய மேலா திக்கத்தை நீடிப்பதற்காக இந்த 
நாடு செயல்படுவதை தடைப்படுத்துகிறது. எனவே, அந்த 
ஏகாதிபத்திய, எதேச்சாதிகார சர்க்காருக்கு எதிராகத்‌ 
தன்னுடைய உரிமையை நிலைநாட்டிக்‌ கொள்வதிலிருந்து 
நாட்டை இனியும்‌ தடுத்து நிறுத்துவது சரியல்ல என்று 
கமிட்டி கருதுகிறது.” 


“இந்தியாவின்‌ சுதந்திரத்தையும்‌, அதன்‌ ஆதிபத்திய உரிமை 
யையும்‌ நிலைநாட்டும்‌ பொருட்டு, சாத்தியமான அளவு மிகப்‌ 
பரந்த அளவில்‌ வெகுஜனப்‌ போராட்டத்தைத்‌ : துவக்க 
அனுமதிப்பது என்று கமிட்டி தீர்மானிக்கறது. சமாதானப்‌ 
பூர்வமாக கடந்த 22 ஆண்டுகள்‌ நடந்த போராட்டத்தில்‌ பெற்‌ 
றுள்ள பலாத்காரமற்ற சக்தியை இதன்‌ மூலமே நாடு ஒன்று 
சேர்க்க முடியும்‌”. 


அகில இத்திய காங்கிரஸ்‌ கமிட்டிக்‌ கூட்டத்திலும்‌, அதில்‌ 
நடந்த விவாதங்களிலும்‌ கலந்து கொண்ட என்‌ காதுகளில்‌ 
இன்றைக்கும்‌ அப்பொழுது ஆற்றப்பட்ட சொற்பொழிவுகளின்‌ 
பல பகுதிகள்‌ ஒலித்துக்‌ கொண்டிருக்கின்றன. 


ஜவகர்லால்‌ நேரு இறுதியில்‌ விவாதத்திற்கு பதிலளிக்கையில்‌, 


185 


“இந்தத்‌ தீர்மானம்‌ ஒரு பயமுறுத்தல்‌ அல்ல. இது ஒரு 
அழைப்பு. ஒத்துழைப்பத ற்கான விருப்பத்தை த்தெரிவிப்பதே 
இந்தத்‌ தீர்மானம்‌” என்று கூறினார்‌. 


ஆனால்‌ வல்லபாய்‌ பட்டேலோ, இப்பொ நி பறக்கப்‌ பேசினார்‌. 


“பிரிட்டிஷார்‌ யாரிடம்‌ அதிகாரத்தை ஒப்படைப்பது 
என்று கேட்கின்றனர்‌. நான்‌ கூறுகிறேன்‌. யாரிடமாவது 
ஒப்படைத்து விட்டுப்‌ போய்‌ விடுங்கள்‌--ஏதாவது திருடன்‌, 
கொள்ளைக்காரன்‌, மோசடிக்காரன்‌ யாரிடமாவது ஒப் படைத்‌ 
துப்‌ போய்‌ விடுங்கள்‌. ஆனால்‌ நீங்கள்‌ போய்‌ விடுங்கள்‌ * 
(“கஸிசோர்‌, டாகூ, டக்கே ஹாத்மே தேகர்‌ சலேஜாவ்‌, 
லேகின்தும்‌ சலேஜாவ்‌' ') என்று தனது உரையை முடித்தார்‌. 


அவர்‌ நிகழ்த்திய உரையில்‌ இந்தப்‌ போராட்டம்‌ வெகு சீக்கி 
ரத்தில்‌ வெற்றி கிடைக்கக்கூடிய கூர்மையான போராட்டமாக 
(Swift and Short Struggle) இருக்கும்‌ என்ற பொருளுள்ள 
ஆங்கிலச்‌ சொற்களை உபயோகித்து வர்ணித்தார்‌. 


ஆனால்‌ காந்திஜியோ, ஒருவாரத்திற்குள்‌ போராட்டம்‌ முடிந்து 
விட்டால்‌ அது ஒரு அற்புதமாக இருக்கும்‌ என்று கூறினார்‌. 


மெளலானா அபுல்‌ கலாம்‌ ஆசாத்‌ பேசுகையில்‌, இன்று இந்தியா 
வில்‌ ஒவ்வொரு வீட்டிலும்‌ சுதந்திர த்திற்கான உலைக்களம்‌ எரிந்து 
கொண்டிருக்கிறது. அதைக்‌ கொழுந்துவிட்டு எரியச்‌ செய்தால்‌, 
பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ அந்த நெருப்பில்‌ சாம்பலாகிவிடும்‌. (ஆஜ்‌ 
ஹிந்தோஸ்தான்மே கர்கர்மே ஆஜாதிகி பட்டி ஐலக்த ஹை. 
உஸ்பட்டியோங்கோ ஸுல்ஜாயே உஸ்‌ ஆஞ்சமே பிரிட்டானியாகா 
ஹுகூமத்‌ காக்‌ ஹோஜாயாகா) என்று உருதுவில்‌ கர்ஜித்தார்‌. 


அந்த கூட்டத்திலிருந்து கம்யூனிஸ்ட்‌ உறுப்பினர்கள்‌ (நான்‌ 
உள்பட) வாதாடினோம்‌. இந்தத்‌ தீர்மானத்தின்‌ முதல்‌ பகுதியும்‌, 
இறுதிப்‌ பகுதியும்‌ முரண்பட்டு உள்ளது. ஆரம்பத்தில்‌ சீனா, 
ரஷ்யா ஆகிய நாடுகளின்‌ சுதந்திரம்‌ விலைமதிக்க முடியா தது.அதை 
எப்படியும்‌ நீடித்து நிலைநாட்டவேண்டும்‌. அதற்கு இடையூறு 
செய்யும்‌ வகையிலோ ஐக்கிய நாடுகள்‌ பாசிசத்தை எதிர்ப்பதற்கு 
இடையூரூகவோ எதையும்‌ செய்ய அல இந்திய காங்கிரஸ்‌ 
கமிட்டி விரும்பவில்லை. அதனைத்‌ தவிர்ப்பதில்‌ மிகுந்த கவலை 
கொண்டுள்ளது என்று கூறுகிறது; இந்தத்‌ தீர்மானம்‌. ஆனால்‌ 
இறுதிப்‌ பகுதியில்‌ நாடு தழுவிய வெகுஜனப்‌ போராட்டம்‌ என்று 
கூறினால்‌, முதலில்‌ கூறப்பட்ட இலட்வயெங்களுக்கு குந்தகம்‌ விளை 
விக்காமலிருப்பது சாத்தியமேயில்லை. 


186 


இன்றைய உலக நிலைமையையும்‌. நாட்டிலுள்ள நிலைமைமை 
யும்‌ நன்கு உணர்ந்து விவேகமான முடிவு எடுக்கவேண்டும்‌ 
உலகிலே இந்திய சுதந்திரம்‌ 'சம்பந்தப்பட்டமட்டில்‌, பிரிட்டில்‌ 
சர்க்கார்‌ தனிமைப்பட்டிருக்கிறது. இந்தியாவில்‌ காங்கிரசுக்கும்‌, 
முஸ்லீம்‌ லீக்குக்கும்‌ உள்ள பிளவையே அது துருப்புச்‌ சீட்டாக 
உபயோகித்து, சுதந்திரத்தையும்‌, உடனடியாக ஒரு தேசிய 
சர்க்கார்‌ அமைக்கும்‌ கோரிக்கையையும்‌ மறுக்கிறது. அந்தத்‌ 
துருப்புச்‌ சட்டை அதனிடமிருந்து பிடுங்கிவிட்டால்‌, அதாவது 
காங்கிரஸ்‌-லீக்‌ ஒற்றுமையை நிலை நாட்டிவிட்டால்‌, உடனடியாக 
தேசிய சர்க்கார்‌ அமைப்பதை பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ மறுக்க 
முடியாது. 


இந்த ஓற்றுமை ஏற்படும்‌ வழியிலே, இந்த தீர்மானத்தின்‌ 
நடுப்பகுதி--சு தந்திர இந்தியாவின்‌ அரசியல்‌ அமைப்பைப்‌ பற்றிய 
பகுதி--வெகு தூரம்‌ சென்றிருக்கிறது. கூடுதல்‌ அதிகாரங்கள்‌ 
உள்ள மாநிலங்களைக்‌ கொண்ட சமஷ்டி அமைப்பாகவே அது 
இருக்கும்‌ என்று அது கூறுகிறது. இன்னும்‌ சிறிது மேலே போய்‌ 
அவைகளுக்கு குறிப்பாக வடமேற்கிலும்‌, கிழக்கிலும்‌ மெஜாரிட்டி 
முஸ்லீம்கள்‌ வாழும்‌ பிரதேசங்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு 
என்பதையும்‌ சேர்த்துக்‌ கொண்டால்‌, காங்கிரஸ்‌ _ லீக்‌ 
ஒற்றுமைக்கு அடித்தளம்‌ ஏற்பட்டுவிடும்‌. அந்த அடிப்படையில்‌ 
உடன காங்கிரஸ்‌--லீக்‌ தலைவர்களிடம்‌ பேச்சு வார்த்தைகள்‌ 
துவஃகப்பட வேண்டும்‌. உடன்பாடு கண்டு, இந்தியாவின்‌ பிரதான 
அரசியல்‌ சக்திகள்‌ உடனடியாக தேசிய சர்க்காரை அமைக்கக்‌ 
கோரினால்‌, இன்றுள்ள சர்வதேச நிலையில்‌ யுத்த நெருக்கடியில்‌ 
பிரிட்டி.ஷ்‌ சர்க்காரால்‌ அதை மறுக்க முடியாது. அதுதான்‌ விவேக 
மாக இருக்கும்‌. வெகுஜனப்‌ போராட்டம்‌ என்ற பயமுறுத்தல்‌ 
பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ தேசிய இயக்கத்தைப்‌ பற்றி உலக அரங்கில்‌ 
துஷ்பிரச்சாரம்‌ செய்வதற்குத்தான்‌ உதவும்‌ என்று நாங்கள்‌ 
வாதித்தோம்‌. 


இதன்‌ அடிப்படையில்‌ நகல்‌ தீர்மானத்திற்குத்‌ திருத்தத்தை 
யும்‌ பிரேரேபித்தோம்‌. ஆனால்‌ எங்கள்‌ யோசனையும்‌ திருத்தமும்‌ 
நிராகரிக்கப்பட்டன. 1942-ஆகஸ்ட்‌ 8-ம்‌ தேதி இரவு 9 மணிக்கு 
அலை இந்திய காங்கிரஸ்‌ கமிட்டி, காரியக்‌ கமிட்டி, பிரேரேபித்த 
தீர்மானத்தை மிகப்‌ பெருவாரியான வாக்குகளால்‌ நிறை 


வேற்றியது. 


அந்தக்‌ கூட்டத்திற்குத்‌ தலைமை வகித்த, அந்த ஆண்டு 
காங்கரஸ்‌ தலைவராக இருந்த மெளலானா ஆஜாத்‌ கூட்டம்‌ முடிந்த 


487 


பிறகு முஸ்லீம்‌ லீக்‌ தலைவர்களுடன்‌ பேச்சு வார்த்தைள்‌ துவக்கப்‌ 
படும்‌ என்று அறிவித்தார்‌. 


காந்திஜி உடனடியாக வெகுஜனப்போராட்டத்தைத்துவக்கப்‌ 
போவதில்லை. பிரிட்டிஷ்‌ சர்க்காரோடு பேச்சுவார்த்தைக்கு 
முயற்சி செய்யப்படும்‌. இந்தத்‌ தீர்மானத்தை அமுல்படுத்துவ தற்‌ 
காக எடுத்துக்கொள்ளப்போகும்‌ முதல்‌ நடவடிக்கையாக 
வைஸ்ராய்க்கு கடிதம்‌ எழுதப்‌ போவதாக அந்தக்‌ கூட்டத்திலேயே 
அவருடைய உரையில்‌ ப௫ரங்கமாக அறிவித்தார்‌. 


கூட்டம்‌ முடிந்த உடனேயே, அக்கடிதத்தை எழுதத்‌ 
துவங்கிவிட்டார்‌. 


அன்றிரவே அகில இந்தியக்‌ காங்கிரஸ்‌ கமிட்டியின்‌ சார்பில்‌ 
ஒழ்க்‌ கமிட்டி. களுக்கெல்லாம்‌ ஒரு சுற்றறிக்கை அவசரமாக அனுப்பப்‌ 
பட்டது. 


*மகாத்மா முடிவு செய்யும்‌ வரையில்‌ எந்த இயக்கத்தையும்‌ 
துவக்கக்‌ கூடாது. வேறு எந்த நடவடிக்கையிலும்‌ இறங்கக்கூடாது. 
இறுதியில்‌ அவர்‌ போராட்டத்தைத்‌ துவக்காமலே இருக்கலாம்‌. 
அப்படியாயின்‌ அனுமதிக்கப்படாத ஒரு நடவடிக்கைக்கு நீங்கள்‌ 
பொறுப்பாளியாகிவிடுவீர்கள்‌. தயாராக இருங்கள்‌. ஆனால்‌ நட 
வடிக்கையில்‌, காத்இஜி முடிவ செய்யும்‌ வரை எந்தக்காரணத்தைக்‌ 
கொண்டும்‌ இதல்காதீர்கள்‌?? என்று அந்தச்‌ சுற்றறிக்கை கூறியது. 
இந்தச்‌ சுற்றறிக்கை இழ்க்கமிட்டிகளுக்கு போய்ச்‌ சேராமல்‌, 
பிரிட்டிஷ்சர்க்கார்‌ தடுத்துவிட்டது. 1943-ல்‌ காந்திஜி வைஸ்ராய்க்கு 
எழுதிய ஓரு கடிதத்தில்‌ இந்த சுற்றறிக்கையை சுட்டிக்காட்டி 
யிருந்தார்‌. 


ஆனால்‌, பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ திட்டம்‌ வேறு. ஆகஸ்ட்‌ 9-ம்‌ 
தேதி பொழுது விடிவதற்கு முந்தியே காந்திஜியும்‌, மற்ற தலைவர்‌ 
களும்‌ கைது செய்யப்பட்டனர்‌. நாடெங்கிலும்‌ ஆயிரக்கணக்கான 
மாநிலக்‌ காங்கிரஸ்‌ தலைவர்களும்‌, ஊழியர்களும்‌ கைதுசெய்யப்‌ 
பட்டனர்‌. காரியக்கமிட்டி மெம்பர்கள்‌ அகமத்‌ நகர்‌ கோட்டை 
யில்‌ அடைக்கப்பட்டனர்‌. காந்திஜி அவர்களிடமிருந்து பிரிக்கப்‌ 
பட்டு ஆகாகான்‌ அரண்மனையில்‌ வைக்கப்பட்டிருந்தார்‌. 


இதனால்‌ நாடெங்கிலும்‌ மக்களுக்கு ஆத்திரமும்‌, கோபாவேச 
மும்‌ ஏற்பட்டன. பல இடங்களில்‌ கோர்ட்டுகள்‌, சர்க்கார்‌ 
அலுவலகங்கள்‌, காவல்‌ நிலையங்கள்‌ ஆகியவை ஆத்திரமடைந்த 
மக்கள்‌ கூட்டங்களினால்‌ த வைத்து கொளுத்தப்பட்டன. விமான 
நிலையங்கள்‌ கொளுத்தப்பட்டன (உதாரணமாக கோவைக்கு 
அருகிலிருந்த குலூரிலுள்ள விமான நிலையம்‌) ரயில்‌ தண்ட 


788 


வாளங்கள்‌ பிடுங்கி எறியப்பட்டன. தபால்‌ பெட்டிகள்‌ கொளுத்தப்‌ 
பட்டன. தந்திக்‌ கம்பிகள்‌ அறுக்கப்பட்டன. 


ஆயினும்‌ தலைமை ஒன்றும்‌ இல்லாமல்‌, அதன்‌ வழி காட்டுதல்‌ 
இல்லாமல்‌, எந்தவித திட்டமுமில்லாமல்‌, மக்களுக்கு இயற்கையாக 
ஏற்பட்ட ஆத்திரத்தில்‌ நடந்தவை இவை. எனவே, இதனை 
அடக்குவது என்பது பிரிட்டிஷ்‌ சர்க்காருக்கு கஷ்டமாக இல்லை. 
கடும்‌ அடக்குமுறை ஏவிவிடப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான 
வர்கள்‌ கைது செய்யப்பட்டு காவல்‌ கைதிகளாக சிறையில்‌ 
அடைக்கப்பட்டனர்‌. தீ வைத்ததாக தண்டவாளத்தைப்‌ 
பிடுங்கியதாக, காவல்‌ நிலையத்தைக்‌ கொளுத்திக்‌ காவல்‌ துறை 
யினரைக்‌ கொலை செய்ததாக பல்லாயிரக்கணக்கானவர்கள்‌ மீது 
வழக்கு போடப்பட்டு, நீண்டகால சிறைத்‌ தண்டனை விதிக்கப்‌ 
பட்டது. துப்பாக்கிப்பிரயோகம்‌ பல இடங்களில்‌ நடந்தது. 
மேலும்‌ பல ஊர்களுக்கு கூட்டு அபராதம்‌ விதிக்கப்பட்டு, 
பலவந்தமாக வசூல்‌ செய்யப்பட்டது. 


எவ்வித முன்னேற்பாடும்‌, ஸ்தாபன ஏற்பாடும்‌ இல்லாமல்‌, 
மக்களுக்கு நியாயமாக ஏற்பட்ட இந்த கொந்தளிப்பான செயல்‌ 
களை இத்தகைய கடும்‌ அடக்குமுறையைக்‌ கொண்டு அடக்குவது 
சுலபமாகிவிட்டது. அன்றைய பிரிட்டிஷ்‌ பிரதமர்‌ நாடாளு 
மன்றத்தின்‌ காமன்ஸ்‌ சபையில்‌ இந்தக்‌ கிளர்ச்சி அதிசயிக்கத்‌ 
தக்க வேகத்தில்‌? அடக்கப்பட்டது என்று பெருமிதத்தோடு 
கூறினார்‌. 

கம்யூனிஸ்டுகள்‌ சம்பந்தப்பட்டமட்டில்‌, மக்களுக்கு ஏ ற்‌ 
பட்ட இந்த ஆத்திரத்தை சரிவரப்‌ புரிந்தகொண்டனர்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ அந்த ஆத்திரத்திற்கு இரையா கவில்லை. 


சிறைப்படுத்‌ தப்பட்டவர்கள்‌ விடுதலை செய்யப்பட வேண்டும்‌. 
ஒரு தேசிய சர்க்கார்‌ அமைப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும்‌. 
காங்கிரஸ்‌-லீக உடன்பாட்டிற்கு துரிதமான முயற்சிகள்‌ செய்ய 
வேண்டும்‌ என்று இயக்கத்தையே பிர தானமாக நடத்தினர்‌. 


தொழிற்சங்கங்களை இயக்குவித்து, அதில்‌ ஏற்படும்‌ பிரச்சினை 
களை பேச்சு வார்த்தைகள்‌ மூலம்‌ தீர்ப்பதற்கும்‌, வேலைநிறுத்தங்‌ 
களை தவிர்ப்பதற்கும்‌, முயற்சிகள்‌ செய்தனர்‌. சர்க்கார்‌ அதிகாரி 
களும்‌ வேலைநிறுத்தங்கள்‌ ஏற்பட்டால்‌, யுத்தத்தை நடத்துவதற்கு 
வேண்டிய உற்பத்திக்கு குந்தகம்‌ ஏற்படும்‌ என்பதை உணர்ந்து, 
பிரச்சனைகளைப்‌ பேச்சுவார்த்தைகள்‌ மூலம்‌ தீர்ப்பதற்கு முன்‌ 
வந்தனர்‌. 


189 


என்ன நேர்ந்தாலும்‌, யுத்தத்தில்‌ பாசிஸ்ட்‌ நாடுகள்‌ முறியடிக்‌ 
கப்பட்டால்‌, யுத்தம்‌ முடிந்தபிறகு ஏகாதிபத்திய காலனி ஆட்சிக்கு 
எதிரான பிரம்மாண்டமான அலைகள்‌ உலகெங்கும்‌ வீசும்‌ என்று 
கம்யூனிஸ்டுகள்‌ எதிர்பார்த்தனர்‌. முதலாவது உலகயுத்தத்‌ 
திற்குப்‌ பிறகு ஏற்பட்ட எழுச்சியைக்‌ காட்டிலும்‌ பன்மடங்கு 
பலமாக இந்த எழுச்சி இருக்கும்‌ என்றும்‌ எதிர்பார்த்தனர்‌. அந்த 
சமயத்தில்‌ பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியமும்‌ ஏனைய ஏகாதிபத்திய 
நாடுகளும்‌, மிகவும்‌ பலவீனமடைந்திருக்கும்‌ என்றும்‌ எதிர்‌ 
பார்த்தனர்‌. அந்த தருணத்தில்‌ நாட்டு விடுதலையை பிரிட்டிஷ்‌ 
ஆட்சியாளர்களால்‌ தடுக்க முடியாது என்றும்‌ உறுதியாக 
நம்பினர்‌. 


அன்று பம்பாய்‌ மாகாணத்தின்‌ கவர்னராக இருந்த லார்ட்‌ 
ப்ரேபோர்ன்‌ (Lord Brabourne) வைஸ்ராய்க்கு கம்யூனிஸ்டுகளின்‌ 
சுற்றறிக்கை என்று ஒன்றை அனுப்பி வைத்தார்‌. அதில்‌ இந்திய 
ராணுவத்தில்‌ தேசபக்தியை வளர்க்க ஏற்பாடு செய்யவேண்டு 
மென்று வலியுறுத்தி இருப்பதாகக்‌ கூறி கம்யூனிஸ்டுகளையும்‌, அவர்‌ 
களுடைய அனுதாபிகளையும்‌ இராணுவத்தில்‌ சேர்க்காமல்‌ இருப்ப 
தற்கு கண்டிப்பான நடவடிக்கைகள்‌ எடுக்க வேண்டும்‌ என்று 
கடிதம்‌ எழுதி உஷார்படுத்தினார்‌. பிரிட்டிஷ்‌ ஆட்ரியொளர்கள்‌ 
கம்யூனிஸ்டுகளை எவ்வாறு பார்த்தார்கள்‌ என்பதற்கு இந்த 
சந்தர்ப்பத்தில்‌ இதைக்‌ குறிப்பிடுவது அவசியம்‌ . 


ஆனால்‌, எத்தனையோ கம்யூனிஸ்ட்‌ அனுதாபிகளையும்‌, ஏகாதி 
பத்திய எதிர்ப்பு உணர்ச்சி கொண்ட வாலிபர்களையும்‌ ராணுவத்‌ 
தில்‌ அன்று சேருவதை சர்க்காரால்‌ தடுக்க முடியவில்லை. 


கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ நிலை இப்படி இருக்கையில்‌, பிற்காலத்‌ 
தில்‌, ஆகஸ்ட்‌ “க்விட்‌ இந்தியா” போராட்டத்தில்‌ கம்யூனிஸ்டுகள்‌ 
பங்கெடுத்துக்‌ கொள்ளாமல்‌, விடுதலைப்‌ போராட்டத்திற்கு 
துரோகம்‌ செய்து விட்டனர்‌ என்று வேண்டுமென்றே பலத்த 
பிரச்சாரம்‌ கட்டவிழ்த்து விடப்பட்டது. அதில்‌ கணிசமான அளவு 
ஆதாயம்‌ கிடைத்தது. 


மேலே விவரிக்கப்பட்ட சூழ்நிலையில்‌, கம்யூனிஸ்ட்‌ கட்சி வேறு 
நடைமுறைக்‌ தந்திரோபாயங்களைக்‌ கடைப்பிடித்திருக்கலாமா? 
கடைப்பிடிக்க முடியாதா? என்பது சர்ச்சைக்குரிய விஷயம்‌. 
வரலாற்றுப்‌ போக்கில்‌ பல இயக்கங்களில்‌ கட்சி ஈடுபட்டதனால்‌ 
இதைப்‌ பற்றி கட்சிக்குள்‌ சர்ச்சை நடத்தி சுயவிமர்சனம்‌ செய்து 
கொள்வதற்கு அவகாசம்‌ கட்டவில்லை. அது கட்சியின்‌ வளர்ச்சி 
யில்‌ உடனடித்‌ தேவையும்‌ அல்ல. 


190 


ஆனால்‌ ஏகாதிபத்திய ஆட்சியை ஆதரித்தவர்கள்‌ என்று 
கம்யூனிஸ்டுகள்‌ மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு முற்றிலும்‌ 
ஆதாரமற்றது. 


1942 ஆகஸ்டில்‌ பம்பாயில்‌ நடந்த அகில இந்திய காங்கிரஸ்‌ 
கமிட்டிக்‌ கூட்டத்தில்‌ நாங்கள்‌ கொண்டு வந்த திருத்தத்தை 
ஆதரித்து வாக்களித்து, பிறகு ஆத்திரமடைந்த மக்கள்‌ ஈடுபட்ட 
நடவடிக்கையில்‌ இறங்காத டாக்டர்‌ சுப்பராயன்‌ போன்றவர்கள்‌ 
மீது இப்படிப்பட்ட பழி ஒன்றும்‌ சுமத்தப்படவில்லை. 


அதேபோன்று அந்தக்‌ கூட்டத்திற்கு முன்பே காரியக்‌ கமிட்டி 
யில்‌, கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ கருத்தையொத்த ராஜாஜியின்‌ 
யோசனையை காரியக்‌ கமிட்டி நிராகரித்தது. உடனே ராஜாஜி 
காங்கிர சிலிருந்து விலகி ஆகஸ்டுக்குப்‌ பிறகு எங்களைப்‌ போன்று 
பிரச்சாரம்‌ செய்து வந்தார்‌. கம்யூனிஸ்டுகள்‌ நடத்திய பல 
கூட்டங்களிலேயே அவரும்‌ சொற்பொழிவு ஆற்றினார்‌. அவர்மீதும்‌ 
இப்படிப்பட்ட பழி ஓன்றும்‌ சுமத்‌ தப்படவில்லை. 

மாறாக இவர்களெல்லாம்‌ தேசபக்தர்களாகவே இறுதிவரை 
யில்‌ கருதப்பட்டு, மத்திய-மாநில மந்திரிசபைகளில்‌ இடம்‌ 
பெற்றனர்‌. ராஜாஜியோ, முதல்‌ இந்திய கவர்னர்‌ ஜெனரலாக 
வும்‌, 1948 வரை மேற்கு வங்கத்தில்‌ கவர்னராகவும்‌ இருந்தார்‌. 


அகில இந்திய காங்கிரஸ்‌ கமிட்டியின்‌ அங்கோரத்திற்காக 
ஜூலையில்‌ காரியக்‌ கமிட்டி தீர்மானத்தைக்‌ தயாரித்தவுடன்‌, 
காந்திஜி சீனாவின்‌ அதிபர்‌ சியாங்க்‌-கே. ஷேக்‌-குக்கு கடிதம்‌ எழுதி 
னார்‌. அதில்‌ “நான்‌ அவசரப்பட்டு எந்த நடவடிக்கையையும்‌ 
எடுத்துக்‌ கொள்ளப்‌ போவதில்லை. சீனாவுக்கு ஹானி விளைவிக்கக்‌ 
கூடாது. இந்தியாவின்‌ மீது, ஐப்பானின்‌ ஆக்கிரமிப்புக்கு 
ஊக்கமளிக்கக்‌. கூடாது. இநத முக்கியமான கருத்துக்களைக்‌ 
கொண்டே எந்த நடவடிக்கையும்‌ மேற்கொள்ளப்படும்‌'*' என்று 
அவர்‌ தெளிவாக கூறியிருந்தார்‌. 


ஆகஸ்ட்‌. 9-ம்‌ தேதி காலையில்‌ சிறைப்படுத்தப்பட்ட பிறகு 
வைஸ்ராய்க்கு சிறையிலிருந்து எழுதிய கடிதத்தில்‌ :*நான்‌ 
வெகுஜன நடவடிக்கையை துவக்கும்‌ வரையிலாவது இந்திய 
சர்க்கார்‌ காத்திருக்க வேண்டும்‌. திட்டவட்டமான எந்த நட 
வடிக்கையையும்‌ மேற்கொள்வதற்கு முன்‌ உங்களுக்கு ஒரு கடிதம்‌ 
எழுதி அனுப்பப்‌ போவதாக பகிரங்கமாக நான்‌ அறிவித்திருந்‌ 
தேன்‌' ' என்று கூறியிருந்தார்‌. 


அடுத்த மாதம்‌ வைஸ்ராய்க்கு எழுதிய கடிதத்தில்‌ 
“நாடெங்கிலும்‌ காங்கிரஸ்‌ தலைவர்களையும்‌, ஊழியர்களையும்‌ 


191 


திடீரென்று கைது செய்து சர்க்கார்‌ பயங்கர பலாத்காரத்தை 
கட்டவிழ்த்துவிட்டது. இது மக்களுக்கு மிகுந்த கோபத்தை 
உண்டாக்கியது. அந்தக்‌ கோபத்தில்‌ மக்கள்‌ சுய கட்டுப்‌ 
பாட்டை இழந்துவிட்டனர்‌'' என்று குறிப்பிட்டார்‌. 


மீண்டும்‌ , 1943-ம்‌ ஆண்டின்‌ ஆரம்பத்தில்‌ உள்துறை இலாகா 
வுக்கு எழுதிய கடிதத்தில்‌, 


“சர்க்கார்‌ கட்டவிழ்த்துவிட்ட இந்த பலாத்காரத்தின்‌ 
விளைவாக மக்கள்‌ சுய கட்டுப்பாட்டை இழக்கும்‌ அளவுக்கு 
ஆத்திரமும்‌, கோபமும்‌ அடைந்தனர்‌. அதன்‌ விளைவாக 
நாட்டில்‌ ஏற்பட்டுள்ள நாசத்திற்கும்‌, சேதத்திற்கும்‌ 
சர்க்கார்தான்‌ பொறுப்பேயன்றி காங்கிரஸ்‌ அல்ல*? என்று 
காந்திஜி கூறியிருந்தார்‌. 


இவை எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, காங்கிரசின்‌ சார்பாக 
ஜவகர்லால்‌ நேருவும்‌ சர்தார்‌ வல்லபாய்‌ படேலும்‌, கோவிந்த 
வல்லபபந்தும்‌ சிறையிலிருந்து 1945-ல்‌ வெளியே வந்த பிறகு 
கையெழுத்திட்டு கூட்டாகவிடுத்த அறிக்கையில்‌, 


;. “அகில இந்திய காங்கிரஸ்‌ கமிட்டியாலோ அல்லது 
காந்திஜியாலோ எந்த இயக்கமும்‌ உத்தியோக பூர்வமாகத்‌ 
துவக்கப்படவில்லை' ' என்று அறுதியிட்டுக்‌ கூறினர்‌. 


இவ்வளவு இருந்தும்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ மீது கூறும்‌ குற்றச்‌ 
சாட்டு என்ன? காந்திஜியோ காங்கிரஸ்‌ கமிட்டியோ உத்தியோக 
பூர்வமாக துவக்காத ஒரு இயக்கத்தில்‌ சேரவில்லை என்பது தானே? 
ஏன்‌ இந்த அவதூறு பிரச்சாரம்‌? தங்கள்‌ கையிலிருந்த சகலப்‌ 
பிரச்சார வசதிகளையும்‌ கொண்டு கம்யூனிஸ்ட்‌ கட்சியை மக்களிடம்‌ 
இருந்து தனிமைப்படுத்த வேண்டும்‌ என்ற உள்நோக்கம்‌ தானே 
இந்த அவதூறு பிரச்சாரத்திற்கு காரணம்‌? 


1945-ம்‌ ஆண்டு நடந்த அகில இந்திய காங்கிரஸ்‌ கமிட்டிக்‌ 
கூட்டத்தில்‌ என்‌ மீதும்‌ இதர கம்யூனிஸ்ட்‌ தோழர்கள்‌ மீதும்‌ 
காங்கிரஸ்‌ மேலிடத்தால்‌ குற்றப்பத்திரிகை கொடுக்கப்பட்டது 
7942-அகஸ்ட்‌ போராட்டத்தில்‌ கலந்து கொள்ளாததற்கு தகுந்த 
காரணம்‌ காட்ட வேண்டும்‌. அதற்காக ஏன்‌ காங்கிரசை விட்டு 
நீக்கக்கூடாது என்று அந்த நோட்டீசில்‌ கேட்கப்பட்டிருந்தது, 
அந்த நோட்டீசை நேரடியாக என்‌ கையில்‌ வந்து கொடுத்தது 
பாபு ராஜேந்திரபிரசாத்‌. “ஏதாவது ஒரு சால்ஜாப்புச்‌ சொல்லி 
விடு. உடல்‌ நலம்‌ சரியாக இல்லை என்றோ அது மாதிரி ஏதோ 
சொல்லிவிடு. நடவடிக்கை எடுக்காமலிருந்துவிடுவோம்‌'' என்று 
கூறினார்‌. உத்தியோக பூர்வமாக இயக்கம்‌ ஒன்றையும்‌ காந்திஜியோ 


193 


அல்லது அலை இந்திய காங்கரஸ்‌ கமிட்டியோ துவக்க 
எனவே நான்‌ ஒன்றும்‌ ஒழுங்கை மீறவில்லை என்று கூறி க்க 
நோட்டீசுக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டேன்‌. ஏனைய கம்யூனிஸ்ட்‌ 
உறுப்பினர்களும்‌ அதையே செய்தனர்‌. இருப்பினும்‌ எங்களைக்‌ 
காங்கிரசை விட்டு விலக்கிவிட்டார்கள்‌. டாக்டர்‌ சுப்பராயன்‌ 
மீதோ, அவரைப்‌ போன்று எங்கள்‌ நிலையை ஆதரித்த லை 
காங்ரெஸ்காரர்கள்‌ மீதோ அப்படிப்பட்ட எந்த நடவடிக்கையும்‌ 
எடுக்கப்படவில்லை. 


இது போன்று கம்யூனிஸ்ட்‌ கட்டு எத்தனையோ அவ துூறுகளைச்‌ 
சகித்துக்கொண்டு தான்‌, மக்களின்‌ நலன்களுக்காக இடைவிடாது 


பாடுபடுவதன்‌ மூலமே முன்னேறுகிறது. இது நிற்க. 


1942 அஃ 9-ம்‌ தேதி மக்களுக்கு ஏற்பட்ட தாங்க 
முடியா த கட்டுக்கடங்காத ஆத்திர த்‌ தினால்‌ நடந்த இந்தச்சம்பவங்‌ 
கள்‌, அடக்கு முறையைத்‌ தாங்கமுடியாமல்‌ ஓராண்டி ற்குள்ளேயே 
தின்று விட்டன. 


1944-ம்‌ ஆண்டின்‌ முற்பகுதியில்‌ காந்திஜி உடல்நலம்‌ மோச 
மானதன்‌ காரணமாக சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார்‌. 
வெளியே வந்த உடனேயே, 1942 - ஆகஸ்ட்‌ 8-ம்‌ தேதி 
நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்‌ இலிருத்‌ த வெகுஜனப்‌ போராட்டப்‌ 
பகுதி தானாகவே (automatically)7த்தாகிவிட்டது. 1942.ல்‌ துவக்க 
வேண்டிய இயக்கத்தை தான்‌. “1944-ல்‌ துவக்க முடியாது என்று 
அறிக்கை விட்டார்‌. 


வைஸ்ராயுடன்‌ பேச்சு வார்த்தைகள்‌ நடத்தக்‌ கோரினார்‌. 
ஆனால்‌, வைஸ்ராயோ, 1942 ஆகஸ்ட்‌ 8-ந்தேதி தீர்மானம்‌ பூராவை 
யும்‌ வாபஸ்‌ பெற்றுக்கொண்டாலன்றி பேச்சு வார்த்தைக்கு இட . 
மில்லை என்று பதிலளித்தார்‌. அந்தத்‌ தீர்மானத்தை "வாபஸ்‌ 
பெறுவதற்கு காரியக்‌ கமிட்டிக்குத்தான்‌ அதிகாரம்‌ உண்டு. 
அந்தக்‌ காரியக்கமிட்டி உறுப்பினர்களை ஈறையிலிருந்து வெளியே 
விட மறுத்து, இப்படி வைஸ்ராய்‌ கோருவது விந்தை. 


7945-ம்‌ ஆண்டு மத்திய சட்டசபையில்‌ பட்ஜெட்‌ கூட்டம்‌ 
நடந்துகொண்டிருக்கையில்‌ சட்டசபை காங்கிரஸ்‌ கட்சித்‌ தலைவ 
ரான புலாபாய்‌ தேசாய்க்கும்‌, சட்டசபை முஸ்லீம்‌ லீக்‌ கட்சியின்‌ 
தலைவரான நவாப்‌ லியாகத்‌ அலி கானுக்கும்‌ (Nawab Liaquat 
கிர Khan) இடையே பேச்சு வார்த்தைகள்‌ நடந்தன. முறையே 
காந்திஜி, எம்‌. ஏ. ஜின்னா, ஆகியோரின்‌ சம்மதத்தோடு ஒரு தாஜ்‌ 
காலிக உடன்பாடு ஏற்பட்டது. உடனடியாக மத்தியில்‌ 


193 


ஒரு தாற்காலிக தேசிய சர்க்கார்‌ அமைக்கப்படும்‌. அதில்‌ 
காங்கிரசுக்கும்‌, முஸ்லீம்‌ லீக்குக்கும்‌ சம பங்கு இடங்கள்‌_—தலா 
40 சதவிகித இடங்கள்‌ இருக்கும்‌. மிச்சமுள்ள 20 சதவீத இடங்கள்‌ 
இதர கட்சிகளுக்கு அளிக்கப்படும்‌. இதுவே அந்த உடன்பாடு. 


இந்த உடன்பாட்டை வைஸ்ராய்‌ வேவலிடம்‌ இரு தலைவர்‌ 
களும்‌ கூட்டாக சமர்ப்பித்தனர்‌. இந்தத்‌ திட்டத்தை எடுத்துக்‌ 
கொண்டு வைஸ்ராய்‌ லார்ட்‌ வேவல்‌ இங்கிலாந்துக்கு விமானம்‌ 
மூலம்‌ சென்றார்‌. பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ அதில்‌ ஒரு மாற்றத்தைச்‌ 
செய்தது. வெளித்‌ தோற்றத்திற்கு அந்த மாற்றம்‌ மிகவும்‌ சிறிய 
தாக, அல்பமாகத்‌ தோன்றும்‌. ஆனால்‌, வேண்டுமென்றே, இந்தத்‌ 
திட்டத்தை முறியடிக்க, காங்கிரஸ்‌-லீக்‌ ஒப்பந்தத்தை முறியடிப்‌ 
பதற்காகச்‌ செய்யப்பட்ட சதியே அந்த மாற்றம்‌. காங்கிரசுக்கும்‌, 
முஸ்லீம்‌ லீக்குக்கும்‌ சம பங்கு என்பதை முஸ்லீம்களுக்கும்‌, ஜாதி 
இந்துக்களுக்கும்‌ சம பங்கு என மாற்றியது. 


இந்த மாற்றத்தை ஒப்புக்கொண்டால்‌, ஒன்று எல்லா 
முஸ்லீம்‌ பிரதிநிதிகளையும்‌ முஸ்லீம்‌ லீக்‌ நியமிப்பதற்கு காங்கிரஸ்‌ 
ஒப்புக்‌ கொண்டு, காங்கிரஸ்‌ என்பது ஒரு இந்துக்களுடைய ஸ்தா 
பனம்‌ என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. அல்லது, காங்கிரஸ்‌ 
தன்‌ பங்கில்‌ ஒரு முஸ்லீமை நியமிக்க முஸ்லீம்‌ லீக்‌ அனுமதித்தால்‌ 
முஸ்லீம்‌ லீக்‌ தனது பங்கில்‌ ஒரு பிரதிநிதியை குறைத்துக்கொள்ள 
வேண்டும்‌. அப்படியானால்‌, காங்கிரசுக்கும்‌ லீக்குக்கும்‌ சம பங்கு 
என்ற ஒப்பந்தத்தின்‌ அடிப்படையே தகர்ந்துவிடும்‌. 


இந்தத்‌ தகராறை உண்டுபண்ணி இந்த ஒப்பந்தத்தை. 
பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ முறியடித்தது. 


இவ்வாறு 1945-ல்‌ யுத்தம்‌ முடியும்‌ வரையில்‌ அரசியல்‌ 

அதிகார த்தை இந்தியருக்கு மாற்றுவதைப்‌ பொறுத்த வரையில்‌ 

பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ கொள்கையில்‌ எந்தவித மாற்றமும்‌ 
இடையாது. 


1919-லும்‌ படிப்படியாக ஆட்சி அதிகாரம்‌ இந்தியர்களுக்கு 
மாற்றப்படும்‌, என்றைக்கோ ஒரு நாள்‌ மொமினியன்‌ அந்தஸ்து 
வழங்கப்படும்‌ என்று பிரிட்டிஷ்‌ ஆட்சி கூறியது, 1920-க்குப்‌ பிறகு 
காந்திஜியின்‌ தலைமையில்‌ நடந்த ஒத்துழையாமை இயக்கத்தின்‌ 
போதும்‌ அதில்‌ மாற்றம்‌ இல்லை. 


1930-34-ல்‌ நடந்த இரண்டு வெகுஜன சட்டமறுப்பு போராட்‌ 
உங்களுக்குப்‌ பிறகும்‌ அதே பல்லவியைத்தான்‌ அது பாடியது. 
13 


194 


1939-ல்‌ யுத்தம்‌ ஏற்பட்டபோது, காங்ரெஸ்‌ மந்திரிசபைகள்‌ 
வாபசாகிவிட்ட சமயத்திலும்‌ அதே பல்லவி. 1942-ல்‌ 
அதன்‌ கூட்டாளி நாடுகளால்‌ நிர்ப்பந்திக்கப்பட்டு, ஜப்பானிக 
படைகள்‌ இந்தியாவின்‌ கிழக்கே நெருக்கிக்கொண்டு இருக்கும்‌ தரு 
ணத்திலும்‌, உடனடியாக அதிகார மாற்றம்‌ செய்ய சம்மதிக்க 
வில்லை. யுத்தத்திற்குப்‌ பிறகு டொமினியன்‌ அந்தஸ்து அளிக்கப்‌ 
படும்‌ என்று அறிவித்தது உண்மை. ஆனால்‌ இராணுவம்‌. தன்‌ 
கையில்‌ இருப்பதை இம்மியள்வுகூட விட்டுக்‌ கொடுக்க தயாராக 
இல்லை. தவிர யுத்தத்திற்குப்‌ பிறகு அமைய வேண்டிய அரசியல்‌ 
அமைப்பை நிர்ணயிக்கும்‌ சபையின்‌ தன்மையைப்‌ பார்த்தால்‌ 
ஒன்றும்‌ உருப்படியாக நடக்கப்போவதில்லை என்பது தெளிவு.யுத்த 
நெருக்கடி .- தீர்ந்துவிட்டால்‌ எந்த இயக்கத்தையும்‌ இராணுவ 
பலத்தைக்‌ கொண்டு அடக்கிவிடமுடியும்‌ என்ற அசையாத நம்‌ 
பிக்கை பிரிட்டிஷ்‌ சர்க்காருக்கு இருந்தது. ச 

1942-ல்‌ ஆசஸ்டுத்‌ தீர்மானத்திற்கு பிறகு “க்விட்‌ இந்தியா” 
இயக்கம்‌ என்று பிற்காலத்தில்‌ அழைக்கப்பட்ட, தலைமையின்‌ 
வழிகாட்டலோ இல்லாமல்‌, தானாகவே எழுந்த மக்கள்‌ 
எழுச்சியை ஒராண்டிற்குள்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ அடக்கிவிட்டதை 
பற்றி பிரிட்டிஷ்‌ நாடாளுமன்றத்தில்‌ பெருமைப்பட்டுக்கொண்டது. 
யுத்தம்‌ முடியும்‌ வரையில்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ நிலையில்‌ எந்த 
மாற்றமும்‌ ஏற்படவில்லை என்பதைப்‌ பார்த்தோம்‌. அது மட்டுமா? 


யுத்தம்‌ முடிந்த பிறகு அடுத்த ஆண்டு 1946-ல்‌ மத்திய சட்ட 
சபையில்‌ இராணுவ அதிகாரிகள்‌ இந்தியர்களாக 10 ஆண்டு 
களுக்குள்‌ இருக்கவேண்டும்‌ என்று கோரி ஒரு தீர்மானம்‌ கொண்டு 
வரப்பட்டது. இதை சர்க்கார்‌ நிராகரித்தது மட்டுமல்லாமல்‌, 
இராணுவ அதிகாரிகள்‌ பூராவும்‌ இந்தியர்களாக இருக்கும்‌ காலம்‌ 
எப்போது வரும்‌ என்று கூற இயலாது என்றும்‌ இறுமாப்புடன்‌ 
பதிலளித்தது. 


மாறாக யுத்தம்‌ முடிந்த மறு ஆண்டு 1946 ஆரம்பத்தில்‌ பழைய 
இந்திய அரசியல்‌ சட்டத்தின்‌ அடிப்படையில்‌ மாகாண சட்டசபை 
களுக்கும்‌, மத்திய சட்டசபைக்கும்‌ தேர்தல்கள்‌ நடந்தன. 


; இந்தத்‌ தேர்தலில்‌, இதற்கு முன்‌ என்றுமில்லாத வகையில்‌ 
பொதுத்‌ தொகுதிகளில்‌ காங்ரெஸ்‌ அபரிமிதமான வாக்குகளைப்‌ 
பெற்றது. எதிர்த்து நின்ற வேட்பாளர்கள்‌ அநேகமாக ஜாமீன்‌ 
தொகையைப்‌ பறிகொடுத்தனர்‌. ' முஸ்லீம்கள்‌ மட்டும்‌ வாக்‌ 
களிக்கும்‌ தனித்‌ தொகுதிகளில்‌, 1937-ல்‌ ச்‌ சதவீதம்‌ வாக்குகளே 
பெற்ற முஸ்லீம்‌ லீக்‌, அனேகமாக வடமேற்கு எல்லைப்‌ புற 
மாகாணம்‌ நீங்கலாக எல்லாத்‌ தொகுதிகளிலும்‌ மிகப்‌ பெருவாரி 


195 


யான வாக்குகளைப்‌ பெற்று வெற்றியடைந்‌ தது பஞ்சாப்‌ 
மாநிலத்தில்‌ 1937-ல்‌ மந்திரிசபை அமைத்த சர்‌. க்கந்தர்‌ கயாத்‌ 
கானின்‌ (Sir Sikandar Hayat Khan) யூனியன்‌ கட்சி படு 
தோல்வி அடைந்தது. சென்னை மாநிலத்தில்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சியைப்‌ 
பற்றி கேட்கவே வேண்டியதில்லை. 


மாகாணங்களில்‌ காங்கிரஸ்‌ மந்திரி சபைகளும்‌, லீக்‌ மந்திரி 
சபைகளும்‌ அமைந்தன. மத்தியில்‌ பழைய வைஸ்ராயால்‌ நியமனம்‌ 
செய்யப்பட்ட நிர்வாக கவுன்சில்‌ தான்‌. 


இப்படி இருந்தபோது, அடுத்த ஓராண்டிற்குள்‌ 1947-ஆகஸ்ட்‌ 
8-ம்‌ தேதி பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ இந்தியாவை, இந்தியா 
பாகிஸ்தான்‌ என்று இரண்டாகப்‌ பிரித்து, இந்தியாவில்‌ காங்கிரஸ்‌ 
தலைவர்களிடமும்‌, பாகிஸ்தானில்‌ லீக்‌ தலைவர்களிடமும்‌, பரிபூரண 
அதிகாரத்தை ஒப்படைத்து விட்டு, சமஸ்தான மன்னர்களைத்‌ 
திண்டாடவிட்டு போய்விட்டதேன்‌ 2 


காங்கரஸ்‌ தலைவர்கள்‌, பிரிட்டிஷ்‌ சர்க்காருக்கு மனமாற்றம்‌ 
ஏற்பட்டது என்பர்‌. -மேலும்‌ அவர்கள்‌ *துவக்கவில்லை' என்று 
பறைசாற்றிய ஆகஸ்ட்‌ போராட்டத்தினால்‌ சுதந்திரம்‌ கிடைத்தது 
என்பர்‌. காந்திஜியின்‌ அகிம்சா வாதக்‌ கொள்கையின்‌ ஆத்மீக 
பலத்தால்‌ பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியவா திகளுக்கு மனமாற்றம்‌ 
ஏற்பட்டது என்பர்‌. 


ஆனால்‌ 1922-ம்‌ ஆண்டு அகிம்சாமுறையில்‌ ஆரம்பிக்கவிருந்த 
வெகுஜன சட்ட மறுப்பு போராட்டத்தை, (இமாலயம்‌ போன்ற 
மாபெரும்‌ தவறைச்‌ செய்து விட்டேன்‌” என்று காந்திஜி அறிவித்து 
வாபஸ்‌ பெற்றுக்‌ கொண்டது மீண்டும்‌ குறிப்பிடத்தக்கது. 


1930-ம்‌ ஆண்டு சட்டமறுப்பு இயக்கம்‌ அடக்கப்பட்டதும்‌ 
தெரியும்‌. 1932-ல்‌ ஆரம்பித்த சட்டமறுப்பு இயக்கத்தை ஹரிஜனங்‌ 
களுக்காக தனித்‌ தொகுதி கூடாது என்று கூறி சிறையில்‌ உண்ணா 
விரதமிருந்து விடுதலையான பிற்கு, இண்டாமை ஒழிப்புக்காகவும்‌, 
கோவில்களை ஹரிஜனங்களுக்குத்‌ திறப்பதற்காகவும்‌, ஹரிஜன 
சேவா சங்கத்தைத்‌ துவக்கி பாடுபட்டதையும்‌ அந்த சட்ட 
மறுப்புப்‌ போராட்டம்‌ வாபஸ்‌ வாங்கப்‌ பெற்றதையும்‌ பார்த்‌ 
தோம்‌. 


1934-ம்‌ ஆண்டு நல ப் நடந்த அகில இந்திய காங்கிரஸ்‌ 
கமிட்டிக்‌ கூட்டத்திற்குப்‌ பிறகு, காங்கிரஸ்‌ தலைவர்கள்‌ சமாதான 
பூர்வமான முறை என்பதை ஒரு நடைமுறை சாத்தியமான 
கொள்கை என்ற அளவில்தான்‌ ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. அஹிம்சை 
என்பது ஒரு தத்துவார்த்தம்‌ என்பதை ஏற்றுக்‌ கொள்ளவில்லை, 


496 


என்று கூறி காந்திஜி சில காலம்‌ ட்ப து விலகி நின்றதும்‌ 
தெரித்ததே. 


1939-ல்‌ வெடித்த 2-வதுஉலகயுத்தம்‌ ஏகாதிபத்தியத்‌ தன்மை 
வாய்ந்ததாக இருந்தபோது, காந்திஜி 1940-ல்‌ தனிநபர்‌ சத்தியா 
ரெகத்தை ஆரம்பித்தார்‌. ஆனால்‌ அந்த யுத்தத்தை . எதிர்த்தல்ல; 
இந்த ஏகாதிபத்திய யுத்தத்தில்‌ இந்திய மக்களைக்‌ : கேளாமலே 
பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ பலவந்தமாக இந்தியாவை. சிக்க வைத்த 
தற்காக அடையாள பூர்வமான ஆட்சேபணையைத்‌ தெரிவிப்ப 
தற்காகவும்‌ அல்ல./மாறாக ஆக்கரெமிப்பை ஆயுதம்தாங்க எதிர்ப்பது 
தவறு; அகிம்சா முறையில்‌ எதிர்க்க வேண்டும்‌ - என்ற தனது 
தத்துவார்த்தத்தை, அஹிம்சா வாதத்தை உலகமெங்கும்‌ பரப்பு 
வதற்காகவே அந்தத்‌ தனி நபர்‌ சத்தியாரெகத்தைத்‌ துவக்கிய 
தாக அவர்‌ கூறினார்‌. ஓராண்டிற்குள்‌ அது முடிந்துவிட்டது. 


1941-ஜூன்‌ மாதத்தில்‌ ஹிட்லர்‌ சோவியத்‌ யூனியனைத்‌ 
தாக்கிய பிறகு, காங்கிரஸ்‌ காரியக்கமிட்டி யுத்தத்தின்‌ தன்மை 
மாறிவிட்டது என்பதை ஏற்றுக்‌ கொண்டு, நாட்டை ஜப்பானியப்‌ 
படைகளிடமிருந்து பாதுகாக்கவும்‌, நேசநாடுகளின்‌ வெற்றிக்குப்‌ 
பாடுபடுவதும்‌ அவசியம்‌ என்றும்‌ தீர்மானித்து, அதைச்‌ செவ்வனே 
நிறைவேற்றுவதற்காக சகல அதிகாரங்களையும்‌ கொண்ட தேசிய 
சர்க்கார்‌ வேண்டும்‌ என்ற கோரிக்கையை வைத்தபோது, காந்திஜி 
ஆயுதம்‌ தாங்கிய எதிர்ப்பு தனது அகிம்சாகொள்கைக்கு மாறானது 
என்று கூறி, காங்கிரசை விட்டு வெளியேறியதையும்‌ கண்டோம்‌. 


1942-ஆகஸ்டு 8-ம்‌ தேதி அலை இந்திய காங்கிரஸ்‌ கமிட்டிக்‌ 
கூட்டத்தில்‌, காந்திஜிக்கு அஹிம்சா முறையில்‌ வெகு ஜனப்‌ 
போராட்டத்தைத்‌ துவக்கி வழிநடத்திச்‌ செல்ல அதிகாரம்‌ 
அளிக்கப்பட்டிருந்தது. .அதனை அவர்‌ ஏற்றுக்கொள்ளவும்‌ செய்‌ 
தார்‌. ஆனால்‌ அந்தத்தீர்மானம்‌ நிறைவேற்றப்பட்ட லெ மணி 
நேரத்திலேயே அவரும்‌ ஏனைய காங்கரஸ்‌ தலைவர்களும்‌ கைது 
செய்யப்பட்டனர்‌. 


அதற்குப்‌ பிறகு இயற்கையாகவே, நியாயமான ஆத்திரம்‌ 
அடைந்த மக்களின்‌ எழுச்சி அகிம்சா முறையிலா இருந்தது? 
காந்தஜியும்‌, ஏனைய காங்கரஸ்‌ தலைவர்களும்‌ அப்பொழுது மக்கள்‌ 
புரிந்த பலாத்கார செயல்களுக்கு தாங்கள்‌ பொறுப்பல்ல என்று 
பறைசா ற்றினார்களே? 


அப்படி இருக்க எந்த அடகிம்சாப்‌ போராட்டத்தின்‌ ஆத்மீக 
ப்லம்‌ பிரிட்டிஷ்‌ ஏகாஇபத்தியவாஇகளிடையே மனமாற்றத்தை 
உண்டாக்கியது எப்படி? 


197 


40 கோடி மக்களைக்‌ கொண்ட இந்தியா, பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்‌ 
யத்தின்‌ மகுடத்தின்‌ அணிகலன்‌ என்று கருதப்பட்ட தல்லவா? 
அப்படிப்பட்ட இந்தியாவுக்கு, பிரிட்டனின்‌ செழுமைக்கு இந்தியா 
வில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சி இன்றியமையாதது என்று பிரிட்டிஷ்‌ 
பிரதமார்களால்‌ 200 ஆண்டுகளாக பறைசாற்றப்பட்ட இந்தியா 
வுக்கு, 1987-ல்‌ சுதந்திரம்‌ வழங்கித்‌ துறவறம்‌ பூண்டு கொள்ளும்‌ 
அளவுக்கு பிரிட்டிஷ்‌ ஏகா திபத்‌தியவா திகளுக்கு மனமாற்றம்‌ ஏற்‌ 
பட்டுவிட்டது என்கிறார்களே! அப்படியானால்‌ 60 லட்சம்‌ மக்களைக்‌ 
கொண்ட மலேசிய நாட்டு மக்கள்‌ (இப்பொழுது சிங்கப்பூர்‌, 
மலேசியாவில்‌ இருப்பது) யுத்தம்‌ முடிந்தவுடன்‌ சுதந்திரத்திற்‌ 
கரிகப்‌ போராடியபோது, 6 ஆண்டுகள்‌ வரை அதை அடக்கி ஓடுக்க 
இராணுவத்தை அனுப்பி பரேதப்‌ பிரயத்தனம்‌ செய்ததேன்‌? 
அந்த மனமாற்றம்‌ எங்கே போய்விட்டது ? 


மலேசிய மக்களின்‌ சுதந்திரப்‌ போராட்டத்தை ஒடுக்குவதற்‌ 
காக நேப்பாளத்திலிருந்து கூர்க்காக்கள்‌ கூலிப்பட்டாளங்களாக 
படை திரட்டப்பட்டனர்‌. அந்தப்‌ படைக்கு ஆள்‌ சேர்க்கும்‌ இடம்‌ 
(Recruiting Centre) சகந்திர இந்‌ தியாவிலுள்ள டார்திலிங்‌. 
அங்கிருந்து சேர்க்கப்பட்டவர்கள்‌_இந்தியா மூலமாக கல்கத்தா 
வுக்கு அழைத்துச்‌ செல்லப்பட்டு சுல்கத்தா துறைமுகத்திலிருந்து 
சிங்கப்பூருக்கு அனுப்பப்பட்டனர்‌. 1952 'தேர்தலுக்குப்‌ பிறகு 
நாடாளுமன்‌ றத்தில்‌ கம்யூனிஸ்ட்‌ உறுப்பினர்கள்‌ இதை பன்முறை 
வன்மையாகக்‌ கண்டித்த பின்னரே, இந்திய சர்க்கார்‌ இவ்வாறு 
இந்தியாவில்‌ கூர்க்காப்‌ படைகள்‌ திரட்டப்படுவதைத்‌ தடை 
செய்தது. இதனை இந்த சந்தர்ப்பத்தில்‌ குறிப்பிடாமல்‌ இருக்க 
முடியாது. 


எனவே, பிரிட்டிஷ்‌ ஏகா திபத்தியவா திகளுக்கு திடீரென்று 
மனமாற்றம்‌ ஏற்பட்டுவிட்டது என்று கூறுவது எல்லாம்‌ வெறும்‌ 
கட்டுக்கதை. 


1946-வரை சண்டித்தனம்‌ செய்து, விடாப்பிடியாக இந்தியா 
வின்‌ மீது அரசியல்‌ ஆதிக்கத்தை நீடித்து நிலைநாட்ட உறுதி 
கொண்டிருந்த பிரிட்டிஷ்‌ ஆட்சியாளர்கள்‌, ஓராண்டிற்குள்‌ தம்‌ 
திலையை மாற்றிக்‌ கொண்டதற்குக்‌ காரணம்‌ இந்த சமயத்தில்‌ - 
இரண்டாவது உலக யுத்தம்‌ முடிந்தவுடன்‌ - சர்வதேச நிலைமை 
யிலும்‌, இந்தியாவிலும்‌ ஏற்பட்ட மாற்றங்களே ஆகும்‌. 


6 ஆண்டுகள்‌ யுத்தத்திற்குப்‌ பிறகு உலக” ஏகாதிபத்திய 
வல்லரசுகள்‌ குறிப்பாக பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியம்‌ மிகவும்‌ பலவீன 
மடைந்திருந்தது. பிரிட்டனுக்கு ஏற்பட்ட சேதம்‌ கொஞ்சதஞ்ச 
மல்ல.. பல தொழிற்சாலைகள்‌ ஹிட்லரின்‌ விமானத்‌ தாக்குதலில்‌ 


198 


தாசமடைந்திருந்தன. யுத்தத்தில்‌. மாண்டவர்கள்‌ எத்தனை 
எத்தனையோ பேர்‌! கைகால்‌ முடமாகிவிட்டவர்கள்‌ அதைவிட 
அதிகம்‌. யுத்தத்திற்காக சேர்க்கப்பட்ட படைகள்‌, திரும்பிவந்த 
வுடன்‌, மிகுந்த சோர்வை அடைந்திருந்தன. நிரந்தரப்‌ படை 
களைத்‌ தவிர யுத்தத்திற்காக . சேர்க்கப்பட்ட படைகள்‌ கலைக்கப்‌ 
பட்டு, அவரவர்‌ தங்கள்‌ தொழில்களுக்குச்‌ சென்றுவிட்டனர்‌. 


முதலாவது உலக யுத்தத்திற்குப்‌ பிறகு ரஷ்யாவில்‌ புரட்சி 
ஏற்பட்டு உலகில்‌ முதல்‌ முதலில்‌ ஒரு சோஷலிஸ்ட்‌ நாடு பிறந்தது. 
இரண்டாவது யுத்தத்திற்குப்‌ பிறகு கிழக்கு ஐரோப்பாவி 
லிருந்து, போலந்து, பல்கேரியா, ருமேனியா, ஹங்கேரி, இழக்கு 
ஜெர்மனி, செக்கோஸ்லோவாகியா ஆகிய நாடுகளிலும்‌ சோச 
லிஸக்‌ குடியரசுகள்‌ அமைக்கப்பட்டு, ஏகாதிபத்தியச்‌ சுரண்டல்‌ 
மண்டலத்திலிருந்து இந்த பரந்த பிரதேசம்‌ விடுதலையடைந்த து. 
அதே போன்று ஆசியா கண்டத்தின்‌ 8ழ்‌ கோடியிலிருந்து 
கொரிய நாட்டின்‌ வட பகுதியில்‌ சோசலிஸ்ட்‌ குடியரசு நிலை 
நாட்டப்பட்டது. 

சீனாவில்‌ சயாங்கேஷேக்குக்கு எதிராக கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ 
தலைமையில்‌ செஞ்சேனை நாளுக்கு நாள்‌ பலமடைந்து வடக்கே 
ஏனாமிலிருந்து முன்னேறிக்கொண்டிருந் தது. 


ஆரிய நாடுகள்‌ பூராவிலும்‌ ஏகாதிபத்திய ஆட்சியை வீழ்த்த 
மக்கள்‌ போராடிக்கொண்டிருந்தனர்‌. வியட்நாமில்‌ ஜப்பானிய 
படைகளைவிரட்டியடித்‌ து. ஹோசிமின்குடியாட்சியைப்‌ பிரகடனம்‌ 
செய்தார்‌. 


மலேசியாவில்‌, கம்யூனிஸ்ட்‌ கொரில்லாப்‌ படைகள்‌, மீண்டும்‌ 
பிரிட்டிஷ்‌ ஆட்சி ஏற்படுவதைத்‌ தடுப்பதற்காக பிரிட்டிஷ்‌ படை 
களுக்கு எதிராக யுத்தம்‌ நடத்திக்கொண்டிருந்தன. 

பர்மாவில்‌, ஆங்க்‌-சென்லின்‌ தலைமையில்‌, கம்யூனிஸ்டுகளும்‌, 
தேசியவா திகளும்‌ ஐக்கிய முன்னணி அமைத்து, பர்மாவை மீண்‌ 
டும்‌ கைப்பற்றுவதற்காக அங்குவந்த பிரிட்டிஷ்படைகளை எதிர்த்து 
ஆ௫/தம்‌ தாங்கி போராடிக்‌ கொண்டிருந்தனர்‌. 

இந்தோனேசியாவில்‌, டச்சு (ஹாலந்து) ஆட்சியை மீண்டும்‌ 
ஸ்தாபிக்க அனுப்பப்பட்ட டச்சு படைகளை எதிர்த்து மக்கள்‌ ஆயு 
தம்‌ தாங்கிப்‌ போராடிக்கொண்டிருந்தனர்‌. 


இந்தச்‌ சூழ்நிலையில்‌ இந்தியாவிலிருந்த நிலை என்ன? 


. யுத்தம்‌ நடந்துகொண்டிருந்தபோது சுபாஷ்சந்திரபோ சின்‌ 
தலைமையில்‌, மலேசியாவிலும்‌, பர்மாவிலும்‌ அமைக்கப்பட்ட இந்‌ 


199 


திய தேசிய இராணுவத்தினர்‌ (ஐ. என்‌. ஏ.) கைது செய்யப்பட்டு 
அவர்கள்‌ மீது ராஜதுரோகக்‌ குற்றம்‌ சாட்டப்பட்டு, இராணுவக்‌ 
கோர்ட்டுகளில்‌ டில்லியில்‌ செங்கோட்டையில்‌ வழக்கு தொடங்கப்‌ 
பட்டன. 


காங்கிரஸ்‌ கட்ச , அதில்‌ எதிர்வழக்காட பண்டித ஜவகர்லால்‌ 
நேருவின்‌ தலைமையில்‌ வக்ஜல்கள்‌ குழுவை நியமித்து, அவர்கள்‌ 
கோர்ட்டுகளில்‌ ஆஜராகிக்‌ கொண்டிருந்தனர்‌. 


ஆனால்‌ மக்களுக்கு இந்தக்‌ கோர்ட்டு நடவடிக்கைகளிலும்‌, 
எதிர்‌ வழக்காடுவதிலும்‌ நம்பிக்கையில்லை. நாடெங்கிலும்‌ 
மாணவர்கள்‌ பல்லாயிரக்கணக்கில்‌, தெருவிலே வந்து ஆர்ப்பாட்டம்‌ 
நடத்தி, போலீசாருடன்‌ மோதிக்‌ கொண்டிருந்தனர்‌. இந்த 
மாபெரும்‌ எழுச்சியை அவர்களது கூற்றுப்படி “*தூண்டி”” விட்டு, 
தலைமை தாங்கியது கம்யூனிஸ்ட்‌ கட்சியும்‌ அகல இந்திய மாணவர்‌ 
கள்‌ சம்மேளனமுமாகும்‌. 


அதே சமயத்தில்‌ நாடெங்கிலும்‌ தொழிலாளர்களின்‌ 
பிரமாண்டமான போராட்டங்கள்‌ வெடித்தன. வங்காளத்தில்‌ 
விவசாயிகள்‌ (குத்தகைதாரர்கள்‌) *தேபாகா” என்ற போராட்‌ 
டத்தை நடத்தினர்‌. அதாவது விளைந்ததில்‌ மூன்றில்‌ ஒரு பங்கு 
தான்‌ நிலச்‌ சொந்தக்காரர்களுக்கு கொடுக்கப்படும்‌ என்ற 
போராட்டம்‌. 


காஷ்மீரத்திலிருந்து திருவிதாங்கூர்‌ வரையிலுள்ள சுதேசி 
சமஸ்‌ தானங்களில்‌ மன்னராட்சிக்கு முடிவு கட்ட மக்கள்‌ போராடிக்‌ 
கொண்டிருந்தனர்‌ ்‌ 


காஷ்மீரில்‌ அந்தப்‌ போராட்டத்திற்குத்‌ தலைமை தாங்கிய 
ஷேக்‌ அப்துல்லாவையும்‌ இதர தலைவர்களையும்‌ சந்திக்க பண்டித 
ஜவகர்லால்‌ நேரு சென்றபோது, காஷ்மீர்‌ மன்னன்‌ அவரைக்‌ 
கைது செய்தான்‌. உடனே அதை எதிர்த்து நாடெங்கிலும்‌ 
மாணவர்களும்‌, தொழிலாளார்களும்‌ வேலை நிறுத்தங்கள்‌ செய்து 
தெருக்களில்‌ வந்து ஆர்ப்பாட்டங்கள்‌ நடத்திக்கொண்டிருந்தனர்‌. 


இந்த மக்களின்‌ எழுச்சிக்கும்‌, கொந்தளிப்புக்கும்‌, :' போராட்‌ 
டங்களுக்கும்‌, காங்கிரசுக்கும்‌, லீக்‌ தலைவர்களுக்கும்‌ எந்தவிதமான 
சம்பந்தமும்‌ இல்லை என்பதைக்‌ குறிப்பிட வேண்டும்‌. இவைகளை 
ஊக்குவித்தது, ஆதரித்தது கம்யூனிஸ்ட்‌ கட்சியும்‌, மாணவர்‌ 
சங்கங்கள்‌, தொழிற்‌ சங்கங்கள்‌, விவசாய சங்கங்கள்‌ போன்ற 
ஸ்தாபனங்களும்‌ தான்‌. 


௮00 


மக்களுடைய எழுச்சி இவ்வாறு நாடெங்கிலும்‌ உருவாகிவந்த 
போது, இராணுவ தளங்களில்‌, இந்திய சிப்பாய்களும்‌, வேலை 
நிறுத்தங்களிலும்‌, கிளர்ச்சிகளிலும்‌ இறங்கினார்‌. தரைப்படை 
யினர்‌ மட்டுமல்ல, விமானப்‌ படையில்‌ பணிபுரியும்‌ சிப்பாய்களும்‌, 
தொழிலாளிகளும்‌ வேலை நிறுத்‌ தங்களில்‌ இறங்கினர்‌. 


பல நகரங்களில்‌ போலீஸ்காரர்களும்‌ இப்படிப்பட்ட போராட்‌ 
டங்களில்‌ இறங்கினார்‌. 


இந்தச்‌ சமயத்தில்‌, இந்தோனேசிய மக்களின்‌ போராட்‌ 
டத்தை அடக்கி ஒடுக்குவதற்காக டச்சுப்‌ படைகளுக்கு உதவியாக 
இந்திய கப்பற்படையை அனுப்ப பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ முடிவு செய்‌ 
தது. அங்கு விரைந்து செல்லுமாறு கப்ப பாற்பவடைகினருக்ு உத்தர 
வும்‌ பிறப்பிக்கப்பட்டது. 


உடனே, நாடெங்கிலும்‌ “இந்தோனேஷியாவின்‌ மீது 
கை வைக்காதே” என்று கோஷம்‌ எதிரொலித்தது. மாணவர்‌ 
களும்‌, பொது மக்களும்‌ ஆர்ப்பாட்டம்‌ செய்தனர்‌. இந்த ஆர்ப்‌ 
பாட்டங்களில்‌ ஈடுபட்ட மக்கள்‌, காங்கிரஸ்‌, முஸ்லீம்‌ லீக்‌, கம்யூ 
னிஸ்ட்‌ கொடிகளைக்‌ கையிலேந்திச்‌ சென்ற காட்சி கண்கொள்ளாக்‌ 
காட்சி. பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்கு எதிராக இம்மூன்று கட்சிகளும்‌ ஒன்று 
சேர்ந்து போராட வேண்டும்‌ என்று மக்களுக்கிருந்த ஆர்வத்துக்கு 
இது எடுத்துக்காட்டாக விளங்கியது. ஆனால்‌ இந்தப்‌ புரட்சிகர 
மான எழுச்சிக்கு காங்கிரஸ்‌ -- லீக்‌ தலைவர்கள்‌ தலைமை தாங்க 
மறுத்தனர்‌. 

இந்த போராட்டங்களுக்கு மகுடம்‌ வைத்தாற்போல்‌ 1946 
பிப்ரவரி 19-ம்தேதி பம்பாயிலிருந்த “தல்வார்‌” என்ற கப்பற்படை 
பயிற்சி கப்பலில்‌ வேலைநிறுத்தம்‌ துவங்கியது. மறுநாள்‌ காலைக்குள்‌ 
அது பம்பாய்‌ நகரத்திலும்‌, நகர்‌ சுற்றுப்புறங்களிலும்‌ இருந்த 
கப்பற்படை தளங்களுக்கும்‌, கப்பற்படை துறைமுகத்தில்‌ இருந்த 
எல்லா கப்பல்களுக்கும்‌ பரவிவிட்டது. கப்பல்களிலிருந்த “யூனியன்‌ 
ஜாக்‌ (பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ கொடி) கொடிகள்‌ கீழே இறக்கப்‌ 
பட்டன. காங்கிரஸ்‌ கொடிகளும்‌, லீக்‌ கொடிகளும்‌, ” கம்யூனிஸ்ட்‌ 
கட்சியின்‌ செங்கொடிகளும்‌ உயர்த்தப்பட்டன. 


பம்பாய்‌ நகர்‌ பூராவிலும்‌ இராப்பகலாக மக்கள்‌ காங்கிரஸ்‌, 
லீக்‌, கம்யூனிஸ்ட்‌ இம்மூன்று கொடிகளையும்‌ கையிலேந்தி 
ஆர்ப்பாட்டங்கள்‌ செய்து கொண்டிருந்தனர்‌. 

“ஜெய்‌ ஹிந்த்‌'*, '*இன்குலாப்‌ ஜிந்தாபாத்‌!” **இந்துக்களும்‌, 


முஸ்லீம்களும்‌ ஒன்று படுக'' , “*பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியம்‌ ஒழிக”, 
“இந்திய தேசிய இராணுவ வீரர்களை விடுதலை செய்‌”, 


201 


அரசியல்‌ கைதிகளை விடுதலை செய்‌'', “இந்தோனேசியா மீது கை 
வைக்காதே*' இவைகளே அந்த ஆர்ப்பாட்டங்களில்‌ வான தர 
எழுந்த கோஷங்கள்‌, 


பம்பாய்‌ நகரத்‌ தொழிலாளிகளும்‌, ஏனைய மக்களும்‌, இந்தப்‌ 
போராட்டத்தில்‌ ஈடுபட்டிருந்த கப்பற்படை வீரர்களுக்கு 
ஏராளமான உணவையும்‌, தண்ணீரையும்‌ வழங்கிக்‌ கொண்டிருந்‌ 
தனர்‌. படகோட்டிகள்‌ அந்த உணவை அவர்களுக்குப்‌ படகுகளில்‌ 
எடுத்துச்‌ சென்று கொடுத்துக்கொண்டிருந்தனர்‌. 


கராச்சியிலிருந்த “ஹிந்துஸ்தான்‌' என்ற கடற்படைக்‌ கப்பல்‌. 
பம்பாய்க்கு விரைந்தோடியது. போராடிக்‌ கொண்டிருந்த கப்பல்‌ 
படையினர்‌ மீது துப்பாக்கிப்‌ பிரயோகம்செய்து, அவர்களைப்‌ பணிய 
வைக்க பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ அதிகாரிகள்‌ உத்தரவு இட்டனர்‌. 
அந்த யுத்தக்‌ கப்பலிலிருந்த இந்தியக்‌ கப்பற்படைவீரர்கள்‌, 
தங்கள்‌ சகோதரர்கள்‌ மீது துப்பாக்கிகளைத்‌ திருப்ப மறுத்து 
விட்டனர்‌. 


பிறகு முழுமையும்‌ பிரிட்டிஷ்‌ கப்பற்படையினரைக்‌ கொண்ட 
யுத்தக்‌ கப்பல்கள்‌ அனுப்பப்பட்டன. அவைகளை எதிர்த்து, 
இந்தியக்‌ கப்பற்படையினர்‌ கப்பல்களில்‌ உள்ள துப்பாக்கிகளைக்‌ 
கொண்டு போராடினர்‌. கராச்சியிலிருந்து அனுப்பப்பட்ட 
ஹிந்துஸ்தான்‌ கப்பலில்‌ இருந்து இந்தியப்‌ படையினரும்‌ இந்தப்‌ 
போரில்‌ பிரிட்டிஷ்‌ கப்பற்படையினரோடு யுத்தம்‌ செய்தனர்‌. 
காசில்ராக்‌ (Castle Rocks)குக்கு வெளியே 7 மணிநேரம்‌ போர்‌ 
நடந்தது. வேலைநிறுத்தம்‌ கராச்சி, சென்னை முதலிய ஏனைய 
கப்பற்படை தளங்களுக்கும்‌ பரவி விட்டது. 


வேலைநிறுத்தத்தில்‌ ஈடுபட்ட படைவீரர்கள்‌ ஒரு போராட்டக்‌ 
கமிட்டியை நிறுவினர்‌. அந்தக்‌ கமிட்டியின்‌ தலைவர்கள்‌, காங்‌ 
இரஸ்‌--லீக்‌ தலைவர்களை அணுகி, அவர்களுடைய உதவியையும்‌, 
ஆதரவையும்‌ கோரினர்‌. ஆனால்‌ அந்தத்‌ தலைவர்கள்‌ மறுத்து 
விட்டனர்‌. 


கப்பற்படைத்‌ தளபதி அட்மிரல்‌ காட்ப்ரே (Admiral 
Godfrey) 


இந்திய கப்பற்படையினருக்கு ரேடியோவின்மூலம்‌ தாக்‌8து 
அனுப்பினார்‌. “£24 மணி நேரத்தில்‌ சரணாகதியடைய வேண்டும்‌. 
இல்லையேல்‌, பிரிட்டிஷ்‌ கப்பற்படை பலம்‌ பூராவும்‌ உபயோகப்‌ 
படுத்தப்படும்‌. அதன்விளைவாக இந்தியக்‌ கப்பற்படை பூராவும்‌ 
நஷ்டமானாலும்‌ கவலையில்லை”? என்று எச்சரித்தான்‌. அதோடு 


404 


₹“கப்பற்படையில்‌ கட்டுப்பாடு, அதாவது மேல இிகாரிகளுக்‌( 
ஒழ்பணிந்து நடப்பதுதான்‌ பிரதானம்‌'* என்றும்‌ கூறினான்‌. 


இந்திய கப்பற்படையினர்‌ இந்த எச்சரிக்கையைப்‌ பொருபு 
படுத்தவில்லை. மாறாக, அதற்கு பதிலாக பம்பாயிலுள்ள பொத்‌ 
மக்களையும்‌, தொழிலாளிகளையும்‌, ஹர்த்தாலும்‌ வேலைநிறுக்‌ தமுட்‌ 
தடத்தி தங்களது போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும்‌ 
என்று போராட்டக்‌ கமிட்டி வேண்டுகோள்‌ விடுத்தது. 


காங்கிரஸ்‌ கமிட்டியின்‌ சார்பாக, சர்தார்‌ வல்லபாய்பட்டேல்‌, 
இத்த வேண்டுகோளை மக்களும்‌, தொழிலாளிகளும்‌ நிராகரிக்க 
வேண்டும்‌ என்று தாக்£து அனுப்பினார்‌. அவர்‌ விடுத்த அறிக்கை 
யில்‌, “*கப்பற்படையினார்‌ ஆயுதம்‌ தாங்கிய போராட்டத்தில்‌ 
இறங்கக்‌ கூடாது. கப்பற்படையில்‌ ஒழுங்கும்‌, கட்டுப்பாடும்தான்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ மேலானது என்று. அட்மிரல்‌ காட்ப்ரே கூறி 
யதை நான்‌ ஆதரிக்கிறேன்‌” என்று கூறினார்‌. 


ஆனால்‌ பம்பாய்‌ நகர மக்களும்‌, தொழிலாளர்களும்‌ வல்லப 
பாயின்‌ இந்த தாக்கதை நிராகரித்து, பொது வேலை நிறுத்தம்‌ 
செய்து, ஹர்த்தால்‌ நடத்தி, வீதிகளிலே ஆர்ப்பாட்டங்கள்‌ 
செய்தனர்‌. பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌, அவர்களை அடக்குவதற்காக, 
ஆங்கிலேய சோல்ஜர்களைக்‌ கொண்ட படையை மக்கள்‌ மீது ஏவி 
விட்டது. அப்படைகள்‌ கண்முடித்தனமாக, நிராயுதபாணி 
களாக இருந்த மக்கள்‌ மீது துப்பாக்கிச்‌ சூடு செய்தனர்‌. மக்கள்‌ 
வீராவேசத்துடன்‌ துப்பாக்கிச்‌ சூடுகளுக்கு நடுவே, தெருக்களில்‌ 
ஆர்ப்பாட்டம்‌ செய்தனர்‌. மூன்று நாட்களில்‌ 250 போர்கள்‌ 
துப்பாக்கிச்‌ சூட்டில்‌ இறந்தனர்‌ என்று சர்க்கார்‌ அறிக்கை 
கூறிற்று. உண்மை என்னவோ? காயமுற்றவர்கள்‌ கைகால்‌ 
இழந்தவர்களின்‌ எண்ணிக்கை யாருக்கும்‌ தெரியாது. கம்யூனிஸ்ட்‌ 
கட்சி வேலை திறுத்தத்தையும்‌ ஹர்த்தாலையும்‌ ஆதரித்தது. 
இவ்வளவு கொடுமைக்குப்‌ பிறகு காந்திஜி விடுத்த அறிக்கையில்‌, 
பிரிட்டிஷ்‌ ஆட்சியாளர்களின்‌ கண்மூடித்தனமான துப்பாக்கிச 
சூட்டைப்‌ பற்றி ஒரு ஆட்சேபணை கூட தெரிவிக்கவில்லை. மாறாக 
அந்த' அறிக்கை இந்தப்‌ போராட்டத்தை வன்மையாகக்‌ கண்டித்‌ 
தது. **மேலிருந்து 8ழ்வரையில்‌ (அதாவது இந்துக்களும்‌, முஸ்லீம்‌ 
களும்‌ தலைவர்கள்‌ முதல்‌ பாமர மக்கள்‌ வரை) ஒன்று சேர்ந்திருந்‌ 
தால்‌ அதை என்னால்‌ புரிந்துகொண்டிருக்கமுடியும்‌” என்று கூறினார்‌. 
தலைவர்களிடையே ஒற்றுமை ஏற்படாமல்‌, மக்கள்‌ ஒன்று சேர்ந்து 
ருந்தது என்ன பாவச்‌ செயலோ அவருக்குத்தான்‌ தெரியும்‌. 


மேலும்‌ அவர்‌ கூறினார்‌ “இப்பொழுது நடக்கும்‌ போராட்‌ 
டத்தை நடத்த அப்படி மேலிருந்து கீழ்வரை ஒற்றுமை ஏற்பட்டி 


203 


ருப்பது அது இந்தியாவை மிகவும்‌ ழ்த்தரமான கூட்டத்திடம்‌ 
(Rabble) ஒப்படைப்பதாகும்‌. இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை பார்ப்‌ 
பதற்கு பதிலாக நான்‌ அந்த தியில்‌ சாவதையே : விரும்புவேன்‌? £ 
என்றெல்லாம்‌ கூறி அந்த மக்கள்‌ எழுச்சியை கடும்‌ சொற்களால்‌ 
சபித்தார்‌. 


அப்பொழுது காங்கரஸ்‌ தலைவராக இருந்த மெளலானா அபுல்‌ 
கலாம்‌ஆசாத்‌, “*அந்நியஆட்சியாளர்கள்‌ இடைக்காலசர்க்காராகப்‌ 
பணியாற்றுகின்றனர்‌ இந்த தற்காலிக அதிகாரிகளை எதிர்த்து 
வேலை நிறுத்தங்கள்‌, ஹா்த்தால்கள்‌ நடத்தி தடையுத் தரவுகளை 
மீறுவது போன்ற நடவடிக்கைகளுக்கு இடமே இல்லை”” என்று 
கூறினார்‌. 


இவ்வாறு அந்நிய ஆட்சியாளர்களை தாற்காலிக ஆட்டி 
யாளர்கள்‌ என்று ஆசாத்‌ கூறக்‌ காரணம்‌ என்ன? 


விடாக்கண்டர்களாக இருந்து, அதிகாரத்தை மாற்றவே 
முடியாது என்று பிடிவாதம்‌ செய்து கொண்டிருந்த பிரிட்டிஷ்‌ * 
ஏகாதிபத்தியவாதிகளுக்கு, இந்தியாவில்‌ ஏற்பட்ட இந்த புரட்சி 
கரமான எழுச்சியைக்‌ கண்டு இலி பிடித்தது. அவர்களுடைய 
ஆட்சிக்கு த்‌ தூண்களாக இருந்து வந்த போலீஸ்‌, இராணுவம்‌, 
விமானப்படை, கப்பற்படை ஆகியவையே ஆட்டம்‌ கண்டு 
விட்டன. 


பிரிட்டிஷ்‌ ஆட்சி நிலவிய காலம்‌ பூராவும்‌, இராணுவத்திலும்‌, 
போலீசிலும்‌ இருந்த சிப்பாய்களும்‌, போலீஸ்காரர்களும்‌ இந்தியர்‌ 
களே. அதிகாரிகள்‌ மட்டுமே பிரிட்டிஷார்கள்‌. இந்தியப்‌ படை 
யினரும்‌, போலீஸ்காரர்களும்‌, அதிகாரிகளுக்குக்‌ கட்டுப்பட்டு, 
அவர்களுக்கு விசுவாசமாக இருந்து வந்தனர்‌. 


இப்பொழுது அவர்களே கட்டுக்கு அடங்கவில்லை. போர்க்‌ 
கோலம்‌ பூண்டுவிட்டனர்‌. அப்படிப்பட்ட நிலையில்‌, இவர்களையும்‌, 
40 கோடி மக்களைக்‌ கொண்ட பரந்த இந்திய நாட்டு மக்களின்‌ 
வீறுகொண்ட எழுச்சியையும்‌ அடக்கி ஒடுக்க 5 கோடி மக்களைக்‌ 
கொண்ட பிரிட்டனிலிருந்து துருப்புக்களை அனுப்பக்கூடிய நிலையில்‌ 


பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ இல்லை. யுத்தம்‌ முடிந்த பிறகு அதன்‌ நிலை 
ஏற்கனவே விவரிக்கப்பட்டுள்ளது. 


இந்தநிலையில்‌ கப்பற்படையினரின்‌ பிரம்மாண்டமான போராட்‌ 
டத்தில்‌ இறங்கிய இரவே பிரிட்டிஷ்‌ மந்திரிசபை கூடி நிலைமையை 
விவாதித்தது. மறுநாள்‌ பிரிட்டிஷ்‌ பிரதமர்‌ ஆட்லி (Atle) 
சர்க்காரின்‌ முடிவை அறிவித்தார்‌. பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ இத்தியா 


204 


மந்திரி (Secretary of State) யாக இருந்த லார்ட்‌ பெதிக்‌ லாரன்ஸ்‌ 
(Lord pethick Lawrence) வியாபார மந்திரி சர்‌ ஸ்டாப்போர்ட்‌ 
கிரிப்ஸ்‌, (511 Stafford Gripps) கப்பற்படை மந்திரியான 
அலெக்சாண்டர்‌ (Alexander) ஆகிய மூன்று காபினெட்‌ மந்திரி 
களைக்கொண்ட உயர்மட்ட தூதுகோஷ்டி இந்தியத்‌ தலைவர்களோடு 
பேச்சுவார்த்தை நடத்த அனுப்புவதாகச்‌ செய்த முடிவே அது. 
இந்தியாவில்‌ அரசியல்‌ அதிகாரத்தை மாற்றுவதற்கான வழிவகை 
களையும்‌, அரசியல்‌ சட்டத்தை நிர்ணயிக்கும்‌ ஸ்தாபன அமைப்பைப்‌ 
பற்றியும்‌ விவாதிப்பதே, இந்த தூது கோஷ்டியின்‌ நோக்கம்‌ 
என்றும்‌ அறிவிக்கப்பட்டது. . 
இந்த அறிக்கைதான்‌, மெளலானாஆசாத்‌ “அந்நிய ஆட்சி 
யாளர்கள்‌ தற்காலிகமாகவே ஆட்சியிலிருக்கன்றனர்‌?? என்று 
அறிக்கைவிடுவதற்கு ஆதாரம்‌. 
இந்த அறிவிப்பிற்குப்‌ பிறகு இர்ண்டே வாரங்களில்‌ 1946 
மார்ச்‌ முதல்‌ வாரத்தில்‌ அந்த தாது கோஷ்டி இந்தியாவுக்குக்‌ 
கிளம்பும்போது, பிரிட்டிஷ்‌ காமன்ஸ்‌ சபையில்‌, இந்த முடிவை 
சர்ச்சில்‌ முதலானோர்‌ வன்மையாகக்‌ கண்டித்தனர்‌. அந்த விவா 
தத்திற்குப்‌ பதிலளித்த பிரதமர்‌ ஆட்லி கூறியதைக்‌ கேளுங்கள்‌: 
“இந்தியாவில்‌ இன்றுள்ள நிலைமைக்கு பழைய காலத்திய 
திட்டங்கள்‌ பயனற்றவை. அவைகளைப்பற்றிப்‌ பேசுவதில்‌ 
அர்த்தமில்லை. 1946-ல்‌ இருக்கும்‌ சூடின்‌ அளவு (Tempera- 
ture) 1920-லோ, 1930-லோ இநந்தது போன்றதல்ல 
(அதாவது ஒத்துழையாமை இயக்கமும்‌, சட்டமறுப்பு 
இயக்கமும்‌, நடந்த காலத்தில்‌ இருந்த சூடு அல்ல. 1942-ல்‌ 
இருந்த உஷ்ணநிலையும்‌ இல்லை. (குவிட்‌ இந்தியா இயக்கம்‌ 
நடந்த போது இருந்த நிலையும்‌ இல்லை) (அழுத்தம்‌ 
என்னுடையது) பொது மக்களின்‌ அபிப்பிராயத்தின்‌ 
வேகத்தையும்‌, இயக்கத்தையும்‌ ஒருமகாயுத்த த்தைப் போன்று 
துரிதப்படுத்துவது வேறொன்றும்‌ கிடையாது. இரண்டு உலக 
யுத்தங்களுக்கும்‌ இடைக்காலத்தின்‌ ஆரம்ப காலத்தில்‌ இந்தப்‌ 
பிரச்சனைகளில்‌ ஏதாவது சம்பந்தமுடைய அனைவருக்கும்‌, 
1914-18 உலக யுத்தம்‌ இந்திய மக்களின்‌ கருத்துக்களின்‌ 
மீதும்‌, அபிலாசைகளின்‌ மீதும்‌ என்ன விளைவுகளை உண்டாக்‌ 
கியது என்பதை அறிவார்கள்‌. சமாதான காலத்தில்‌ மெல்ல 
மெல்ல எழும்‌ அலைகள்‌, யுத்த காலத்தில்‌ மிகவும்‌ அதிகமாக 
துரிதப்படுத்தப்படுகின்றன. அதுவும்‌ குறிப்பாக யுத்தம்‌ 
முடிந்தவுடன்‌ மேலும்‌ வேகமாக மோதுகின்றன. அந்த அலை 
ஓரளவு வரை யுத்தம்‌ நடக்கும்போது கட்டுப்படுத்‌ தப்பட்டுள்‌ 
ளது., யுத்தம்‌ முடிந்தவுடனே கட்டுக்களைத்‌ தகர்த்து ஒங்கி 
அடிக்கிறது. இன்று இந்தியாவில்‌ - ஏன்‌ ஆசியா கண்டம்‌ 


205 


பூராவிலுமே-தேசிய அலைகள்‌ வெகுவேகமாக மோதிக்கொண் 
டிருக்கன்றன. இதில்‌ எனக்கு சந்தேகம்‌ என்பது கிடையாது. 
* 


அதன்‌ எதிர்கால நிலை எப்படி இருக்கும்‌; உலகத்தில்‌ அதன்‌ 
நிலை வ்கி இருக்கும்‌ என்பவைகளை இந்தியாதான்‌ நிர்ணயிக்க 
வேண்டும்‌... 


“இந்தியா பிரிட்டிஷ்‌: கா மன்னெல்த்‌ தில்‌ இருக்க சம்மதிக்கும்‌ 
என்று நான்‌ நம்புகிறேன்‌...” : 


“அதற்குப்‌ பதிலாக அது அத்தன்‌ நாடாக இருக்க விரும்‌ 
பினால்‌, அந்த மாற்றத்திற்கான இடைக்காலத்தை கூடுமான 
அளவு சமாதானப்‌ பூர்வமாகவும்‌, சுலபமாகவும்‌ இருப்பதற்கு 
அதற்கு உதவி செய்வது நமது கடமையாகும்‌. அவ்வாறு சுதந்திர 
மாக இருப்பதற்கு அதற்கு உரிமை உண்டு'”. 

அந்த விவாதத்தில்‌ கலந்துகொண்ட சர்‌. ஸ்டாப்‌ போர்ட்‌ 
இரிப்ஸ்‌ இதை மேலும்‌ தெளிவாகப்‌ பச்சையாகக்‌ கூறினார்‌. 
“இந்தியாவில்‌ இருக்கும்‌ இந்திய இராணுவம்‌ பிரிட்டிஷ்‌ அதிகாரி 
களின்‌ கட்டுக்கு அடங்காத நிலையில்‌ உள்ளது. இந்த நிலையில்‌ 
பிரிட்டிஷ்‌ ஆட்சியை இந்தியாவில்‌ நீண்டகாலம்‌ நிலைநாட்ட 
வேண்டுமெனில்‌ பிரிட்டிஷ்‌ துருப்புக்களை போதிய அளவு இந்தியா 
வில்‌ நீண்ட காலத்திற்கு வைத்திருக்க வேண்டும்‌. அதற்கு 
வேண்டிய துருப்புக்கள்‌ நம்மிடம்‌ கிடையாது'* என்று கிரிப்ஸ்‌ 
வெட்ட வெளிச்சமாகக்‌ கூறினார்‌. 


இந்த உண்மைகள்‌ காங்கிரஸ்காரர்களால்‌ மறைக்கப்பட்டன. 
காங்கிரஸ்‌ தலைவர்களால்‌ ஆரம்பிக்கபடாமல்‌, ஒருவழிகாட்டுத லும்‌ 
இல்லாமல்‌ இருந்தபோது; அந்தத்‌ தலைவர்கள்‌, மக்கள்‌ தாங்க 
ளாகவே ஆத்திரமுற்று ஆரம்பித்த நடவடிக்கைகளினால்‌ தான்‌, 
19£2-ஆகஸ்ட்‌ போராட்டத்தில்‌ தான்‌ பிரிட்டிஷ்காரர்களுக்கு மன 
மாற்றம்‌ ஏற்பட்டதாகக்‌ கூறி பிரிட்டிஷாரைப்‌ பாராட்டவும்‌ செய்‌ 
தனர்‌. இது வரலாற்றுப்‌ புரட்டின்றி வேறென்ன? இரண்டாவது 
யுத்தத்திற்குப்‌' பிறகு மக்களின்‌ எழுச்சியையும்‌, . வீராவேசம்‌ 
கொண்ட போராட்டங்களையும்‌, அவைகளில்‌ உயிர்‌ , [நீத்‌ தை தயும்‌ a 
எண்ணுதற்கரிய தியாகங்களையும்‌ இழிவு படுத்துவதல்லவா? 


காபினெட்‌ தூது கோஷ்டி, இந்தியாவிற்கு வந்து சலமா தங்கள்‌ 
தங்கியிருந்து, காங்கிரஸ்‌ தலைவர்களோடும்‌, லீக்‌ தலைவர்‌ 
களோடும்‌, நீண்டகாலப்‌ பேச்சுவார்த்தைகள்‌ நடத்தியது. காங்‌ 
கரஸ்‌ தலைவர்களிடமும்‌ லீக்‌ தலைவர்களிடமும்‌ நிலவிய ஓற்றுமை 
யின்மையைப்‌ பயன்படுத்திக்கொண்டு அதுவே ஒரு தீர்ப்பு வழங்கி 
யது. அதனடிப்படையில்‌ காங்கிரஸ்‌, லீக்‌ மற்றும்‌ சில தலைவர்களைக்‌ 
கொண்டு ஒரு இடைக்கால சர்ச்கார்‌ அமைக்கப்பட்டது. லார்ட்‌ 


206 


வேவலுக்கு பதிலாக லார்ட்‌ மெஎண்ட்பாட்டன்‌ வைஸ்ராயாக 
தியமிக்கப்பட்டார்‌. காக்‌இரஸ்‌, லீக்‌ வேற்றுமைகள்‌ முற்றியதன்‌ 
விளைவாக நாடெங்கிலும்‌ இந்து-— முஸ்லீம்‌ கலவரங்கள்‌ தோன்‌ றின 
பிறகு, 1947 ஆகஸ்ட்‌ 15-ம்‌ தேதி இந்தியா, பாகிஸ்தான்‌ என்று 
இரண்டு நாடுகளாக இந்தியா பிரிக்கப்பட்டு, இரண்டுக்கும்‌ 
அரசியல்‌ நிர்ணயசபைகள்‌ ஏற்படுத்தப்பட்டன. ஆகஸ்ட்‌ 15-ம்‌ 
தேதி இந்தியாவில்‌ காங்கரஸ்‌ தலைவர்களிடமும்‌, பாஸ்தானில்‌ 
வீக்‌ தலைவர்களிடமும்‌ அரசியல்‌ அதிகாரம்‌ மாற்றப்பட்டது. 
இரண்டும்‌ சுதத்திர நாடுகளாயின. வரலாற்றிலே என்றும்‌ 
காணாத கொலைத்‌ தாண்டவத்தின்‌ நடுவே இது நடந்தது. இந்துக்‌ 
கள்‌ முஸ்லீம்களையும்‌, முஸ்லீம்கள்‌ இந்துக்களையும்‌, ஆண்‌, 
பெண்‌, பச்ரிளங்குழந்தைகள்‌ என்றுபாராமல்‌, மனிதத்‌ தன்மையை 
இழத்து, ஈவிரக்கமின்றி கொன்று குவித்தனர்‌. நினைத்துப்‌ பார்க்க 
வும்‌ முடியாத பயங்கரமும்‌, மிருகத்தனமும்‌, தலைவிரித்தாடிய 
பெரும்‌ கொலைக்களத்தின்‌ நடுவே இந்தியாவும்‌, பாகிஸ்தானும்‌ 
சுதந்திர நாடுகளாயின. . 

இந்த கொலைக்கு காரணமான விவரங்களை இங்கு விவரிக்க 
வேண்டிய அவசியமில்லை. 

சுருங்கக்‌ கூறினால்‌, இனி இந்தியாவை ஆளமுடியாது என்று 
நன்கு தெரிந்துகொண்ட பிரிட்டிஷ்‌ ஆட்சியாளர்‌, மக்கள்‌ எழுச்சி 
யைக்கண்டு நடுநடுவ்கிக்கொண்டிருந்தனர்‌. காங்கிரஸ்‌ லீக்‌ தலைவர்‌ 
களும்‌ மக்கள்‌ எழுச்சியைக்‌ கண்டு அப்படியே நடுங்கள்‌. இதைப்‌ 
பயன்படுத்திக்கொண்டு பிரிட்டிஷ்‌ ஆட்சியாளர்கள்‌, காங்கிரஸ்‌, 
லீக்‌ தலைவர்களிடம்‌ அரசியல்‌ அதிகாரத்தை ஒப்படைத்தால்‌, 
பிரிட்டிஷ்‌ முதலானிகள்‌ இந்தியாவில்‌ முதலீடு செய்திருக்கும்‌ 
தொழிழ்சாலைகளையும்‌, மற்றும்‌ பொருளாதார நலன்களையும்‌ பாது 
காத்துக்கொள்ள முடியும்‌ என்று நம்பினர்‌. பொருளாதாரச்‌ 
சுரண்டலைப்‌ பலவகைகளிலும்‌ நீடிக்கலாம்‌ என்றும்‌ நம்பினர்‌. 

மெளண்ட்பேட்டன்‌ ஒப்பந்தத்தின்‌ மூலமாக நடந்ததும்‌ 
அதுவே. பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்ய விஸ்தரிப்புக்காக இந்தியாவின்‌ 
தலையில்‌ சுமத்தப்பட்டிருந்த கடன்களை சுதந்திர இந்தியா ரத்து 
செய்துவிடும்‌ என்று சுதந்திரப்‌ போராட்ட காலத்தில்‌ காங்கிரஸ்‌ 


கோஷித்திருந்தது. இதற்கு மாறாக அந்தக்‌ கடன்கள்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டன. இப்படியே இன்னும்‌ பல சுமைகளை காங்கிரஸ்‌ 


தலைவர்கள்‌ ஏற்றுக்கொண்டனர்‌. 


இந்த வரலாற்று விவரங்களை இங்கு தந்ததின்‌ நோக்கம்‌, 
3944-ல்‌ சேலம்‌ மாநாட்டில்‌ தோற்றுவிக்கப்பட்ட இராவிடர்‌ 
கழகத்தைப்‌ பற்றியும்‌, அதற்குப்‌ பின்‌ வந்த திராவிட முன்னேற்ற 
கழக இயக்கத்தையும்‌ சரிவரப்புரிந்து கொள்வதற்கு இந்தப்‌ 
பின்னணி இன்றியமையாதது என்பதனால்தான்‌. 


வரலாற்று விபரங்களும்‌ 
திராவிட இயக்கக்‌ கற்பனைகளும்‌ 


1944-ம்‌ ஆண்டு நடந்த ஜஸ்டிஸ்‌ கட்டி மகாநாட்டில்‌, அந்த 
கட்சிக்கு ஒரு முடிவு கட்டி *இராவிடா்‌ கழகம்‌” என்ற பெயரில்‌ 
தோன்றிய விபரம்‌ இதற்கு முன்பே விளக்கப்பட்டுள்ள து. 


இரு. அண்ணாதுரை ஐஸ்டிஸ்‌ கட்டிக்கு மக்கள்‌ முன்‌ ஏற்பட்டி 
ருத்த கெட்ட பெயரை உணர்த்திருந்தார்‌. அந்தக்‌ கட்டி பிரிட்டிஷ்‌ 
சர்க்காரின்‌ அடிவருடிகளைக்‌ கொண்ட கட்சி என்பதையும்‌ 
உணர்ந்தார்‌. 


ஆனால்‌ இரண்டாவது உலக புத்த காலத்தில்‌, பிரிட்டிஷ்‌ 
ஆட்சியை ஒழித்திட வேண்டும்‌ என்ற உணர்ச்சி மக்களிடையே 
பொங்கி எழுந்த சமயத்தில்‌, அவருடைய ஏகாதிபத்திய எதிர்ப்பு 
உணர்ச்சி, பிரிட்டிஷ்‌ ஆட்சியிலிருந்து நாடு விடுதலை அடைய 
வேண்டும்‌ என்ற ஆர்வத்திற்கு மேலே போகவில்லை; பட்டங்களைத்‌ 
துறக்கவேண்டும்‌ என்பதோடு நின்றுவிட்டது. ல 


பிற்காலத்தில்‌, *“அன்று (1937) நமக்கு இந்த அரண்மனைவாச 
களின்‌ - ஆகாப்‌ போர்வழிகளின்‌ - தொடர்பு இருந்தது. தொடர்பு 
தான்‌, தோழமை அல்ல. அந்தத்‌ தொடர்பு நம்மை வேறு கட்‌. 
யினர்‌ அலட்சியமாகக்‌ கருதுவதற்கே உதவிற்று. சீமான்கள்‌ 
மோகனப்புன்னகையை லெ சமயம்‌ நம்‌ பக்கம்‌ வீசுவார்‌. கொள்கை 
யைப்‌ பற்றிய இட்டம்‌ என்றால்‌ எள்ளும்‌ கொள்ளும்‌ அவர்கள்‌ 
முகத்தில்‌ வெடிக்கும்‌, காங்கிரசை எதிர்க்க ஒரு படை திரட்டி 
தயாராகவே வைத்திருப்பதாக துரைமார்களிடம்‌ கூறி, சுயலாபம்‌ 
தேடிக்கொள்வதொன்றே, அரண்மனையில்‌ அரசியல்‌ நடத்திய 
அந்த அபூர்வ மனிதர்களின்‌ அந்தரங்க நோக்கம்‌?” என்று 
இரு. அண்ணாதுரை எழுதியது முன்பே தரப்பட்டுள்ளது. 


இது 1948-க்குப்‌ பிறகு எழுதப்பட்டது. இந்த ஞானோதயம்‌ 
ஏற்பட இரு. அண்ணாதுரைக்கு பத்‌ தாண்டுகளுக்கு மேல்‌ ஆயின. 


ஆனால்‌ இதுவும்‌, வெறும்‌ மழுப்பலேயன்றி முழு உண்மையல்ல. 
இந்தி எதிர்ப்பு இயக்கத்துக்குப்‌ பிறகு சுயமரியாதை இயக்கத்தில்‌ 
இருந்தவர்களுக்கு ஐஸ்டிஸ்‌ கட்சியோடு ஏற்பட்ட உறவை ஒரு 
“தொடர்புதான்‌' தோழமை அல்ல, என்று கூறுவது எத்த வகை 


208 


யிலும்‌ பொருந்தாது. அடுத்த ஆண்டு 1938-ல்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சியின்‌ 
தலைவரானார்‌, பெரியார்‌. அவரோடு, சுயமரியாதை இயக்கத்தினை 
ரும்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சியில்‌ சேர்ந்து விட்டனர்‌. திரு. அண்ணாதுரையும்‌ 
சேர்ந்திருப்பார்‌. இல்லையெனில்‌ 1944-ல்‌ சேலத்தில்‌ நடந்த மாநாட்‌ 
டில்‌ அவர்‌ கலந்து கொண்டு எப்படி தீர்மானம்‌ கொண்டுவந்திருக்க 
முடியும்‌? கட்சியின்‌ உறுப்பினரல்லாத ஒருவரை எந்தக்‌ கட்சியும்‌ 
தன்‌ மாநாட்டின்‌ நடவடிக்கையில்‌ பங்கெடுக்க அனுமதிக்காது. 
அதுவும்‌ ஒரு. தீர்மானத்தை எத அன்‌ முன்‌ வைக்க அனுமதிச்‌ 
காது. 


இப்படி இருக்கும்போது, கட்சியின்‌:  உறுப்பினர்களிடைமே 
நிலவிய உறவை “தொடர்புதான்‌, தோழமையல்ல' என்று எப்படிக்‌ 
கூற முடியும்‌ ? 


இரண்டாவது உலக யுத்தம்‌ ஏற்பட்ட பிறகு, திருவாரூரில்‌ 
நடந்த ஜஸ்டிஸ்‌ கட்சியின்‌ மாநாட்டில்‌, பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ 
இந்தியா மந்திரியின்‌ நேரடி மேற்பார்வையில்‌ சென்னை மாகாணம்‌ 
இருக்க வேண்டும்‌ என்ற தீர்மானம்‌ நிறைவேறியபோதும்‌, இரு. 
அண்ணாதுரை அதற்கு உடந்தையாக இருந்தார்‌. அதை எதிர்த்த 
தாகவோ அல்லது அதற்கு ஆட்சேபணை தெரிவித்ததாகவோ 
வரலாற்று ஆதாரம்‌ ஒன்றும்‌ இல்லை. 


அவரோ இந்த அரண்மனை வாசிகளின்‌ “தொடர்பை? பற்றீ 
எழுதும்போது, “*'கொள்கையைப்‌ பற்றிய திட்டம்‌ என்றால்‌ 
எள்ளும்‌ கொள்ளும்‌ அவர்கள்‌ முகத்தில்‌ வெடிக்கும்‌'' என்று 
கூறுகிறார்‌. 1935-ல்‌ பெரியார்‌, *ஈரோட்டுப்பாதை” எனப்படும்‌ 
திட்டத்தைக்‌ கைவிட்ட பிறகு, அவர்‌. எந்தத்‌ திட்டத்தையும்‌ முன்‌ 
வைக்கவில்லை. ஐஸ்டிஸ்‌ கட்சியில்‌ இரு. அண்ணாதுரை உறுப்பின 
ராக இருந்ததால்தானே, அந்த அரண்மனைவாசிகளிடம்‌ 
கொள்கைத்‌ திட்டத்தைப்‌ பற்றி பேச வாய்ப்புக்‌ கிடைத்திருக்க 
முடியும்‌? அப்படி அவர்‌ என்ன கொள்கை திட்டத்தை வைக்க, 
அவர்கள்‌ முகத்தில்‌ எள்ளும்‌, கொள்ளும்‌ வெடித்தது? 'இது 
வரையில்‌ இப்படி ஒரு சம்பவம்‌ நடந்ததாக வெளியான தில்லை. 


அவர்களோடு தொடர்பு தானே, தோழமையல்லவே! அப்படி 
யாயின்‌ திரு. அண்ணாதுரை தனியாக தன்னுடைய திட்டத்தை 
முன்‌ வைத்து இயக்கத்தை நடத்தியிருக்க முடியுமல்லவா? அப்படி 
ஒன்றும்‌ அவர்‌ அந்தக்‌ காலத்தில்‌ நடத்தவில்லை, 


மாறாக 1946-ல்‌ பெரியார்‌, பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ இந்தியாவின்‌ 
மற்ற பகுதிகளிலிருந்து போய்விட்டாலும்‌, சென்னை ராஜதானி 
யிலிருந்து போகக்கூடாது என்று மகஜர்‌ ஒன்றை சென்னை கவர்ன 


209 


ரிடம்‌ கொடுத்த போதும்‌ இரு. அண்ணாதுரை அவரைவிட்டுப்‌ பிரிய 
வில்லை. அந்த மகஜருக்கு ஆட்சேபணையும்‌ தெரிவிக்கவில்லை. 


1945-46-ம்‌ ஆண்டுகளில்‌, யுத்தம்‌ முடிந்த பிறகு, இதற்கு 
முன்பு விவரிக்கப்பட்ட, தமிழ்நாட்டிலும்‌, இந்தியாவெங்கிலும்‌ 
நடந்த மக்களின்‌ பேரெழுச்சியில்‌ அவருக்கும்‌ திராவிடர்‌ கழகத்‌ 
துக்கும்‌ ஒரு பங்கும்‌ இருக்கவில்லை. 

உண்மை என்னவெனில்‌, கல்லூரிப்‌ படிப்பை முடித்துக்‌ 
கொண்டு பெரியாரின்‌ சுயமரியாதை இயக்கத்தில்‌. திரு. அண்ணா 
துரை தீவிரமாக ஈடுபட்ட பிறகு, பெரியார்‌ நடத்திய ஜாதி-மத 
ஒழிப்பு, மூடநம்பிக்கை ஒழிப்பு முத ற்கொண்டு,1935 வரை நடத்திய 
பொதுஉடைமைப்‌ பிரச்சாரத்திலும்‌ அவர்‌ பங்கு கொண்டார்‌, 
பெரியார்‌ 1935-ல்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியைக்‌ தடை செய்துவிட்ட 
வுடன்‌ பொதுஉடைமைப்‌ பிரச்சாரத்தை நிறுத்தியபோது 


அவருடன்‌ திரு. அண்ணாதுரையும்‌ இருந்தார்‌. 


7936-ல்‌ தான்‌ நான்‌ அவரை முதன்‌ முதலாகச்‌ சந்தித்தேன்‌. 
சென்னையில்‌ ஜார்ஜ்‌ டவுன்‌ லிட்டரரி அசோசியேஷன்‌ (Literary 
Association)eஎன்‌ ற வாலிபர்களைக்‌ கொண்ட ஒரு அமைப்பின்பேரில்‌ 
“நாட்டு சுதந்திரம்முதலா?'? “ஜாதிப்‌ பாகுபாடுகள்‌ போன்ற 
சமூகத்‌ தீமைகள்‌ ஒழிப்பு முதலா?”” என்ற தலைப்பில்‌ ஒரு விவாதத்‌ 
இற்கு எங்களிருவரையும்‌ அழைத்திருந்தனர்‌. விவாதம்‌ ஆங்கிலத்‌ 
தில்‌ நடந்தது. முதலில்‌ பேசிய திரு. அண்ணாதுரை, “ஜாதிக்‌ 
கொடுமை போன்ற சமூகத்‌ இமைகளை ஒழிப்பது தான்‌ பிரதானம்‌. 
அது உள்ளவரையில்‌ நாட்டின்‌ விடுதலையைப்‌ பற்றிப்‌ பேசுவதில்‌ 
பயனில்லை. மற்றும்‌ இன்றுள்ள சமூகச்‌ சூழ்நிலையில்‌ சுதந்திரம்‌ 
இடைத்தால்‌ பார்ப்பனர்களின்‌ ஆட்சியாகத்தான்‌ இருக்கும்‌. 
அவர்களுடைய ஆதிக்கம்தான்‌ நீடிக்கும்‌”' என்று அழுத்தமாகப்‌ 
பேசினார்‌. 


இந்திய நாட்டில்‌ ஏற்பட்டுள்ள சமுதாயப்‌ பாகுபாடுகளும்‌, 
அதனடிப்படையில்‌ நடக்கும்‌ கொடுமைகளும்‌, சுமார்‌ 2,000ஆண்டு 
களாக இருந்து வருகின்றன. இந்த அமைப்பு உழைக்கும்‌ வர்க்கங்‌ 
களைச்‌ சுரண்டுவத ற்கு உதவி செய்யும்‌ ஆயுதமாக விளங்குகிறது. 
இதனை ஒழிப்பது என்பது வெறும்‌ பிரச்சாரத்தின்‌ மூலம்‌ மட்டும்‌ 
முடியாது. பிரச்சாரம்‌ மிகவும்‌ அவசியம்‌. ஆனால்‌ இந்தியாவில்‌ சகல 
ம்க்களையும்‌ சுரண்டி, இந்திய நாட்டை வளர. விடாமல்‌ தடுத்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ ஏகாதிபத்திய ஆட்சியைத்‌ தகர்‌ ப்பதற்கு 
மிகப்‌ பெருவாரியான மக்களைத்‌ திரட்டுவது முற்றிலும்‌ ச: த்‌ தியம்‌. 
இந்த விடுதலைப்‌ போராட்டத்தில்‌ வெற்றி பெற்ற பிறகு அரசியல்‌ 
அதிகாரம்‌ எந்த வர்க்கங்கள்‌ கையில்‌ வருகன்றனவோ, அதைப்‌ 

14 


௮10 


பொறுத்திருக்கிறது ஜாதிக்‌ கொடுமைகள்‌ போன்ற இமைகளை 
ஒழிப்பது. அதற்காக இந்த தீமைகளை எதிர்த்து : பிரச்சாரமும்‌, 
விடுதலைப்‌ போராட்டம்‌ நடக்கையிலேயே, தீவிரமாக மே ற்‌ 
கொள்ளப்பட வேண்டும்‌ என்று நான்‌ அவருக்கு எதிராக 
வாதாடினேன்‌. | 


அந்த சந்திப்பிற்குப்‌ பிறகு எனக்கும்‌ திரு. அண்ணாதுரைக்கும்‌ 
1952-வரையில்‌ தொடர்பு கிடையாது. ஆனால்‌ இந்தியா அரசியல்‌ 
சுதந்திரம்‌ பெறும்‌ வரையில்‌ இந்த உணர்வுதான்‌ அவருக்கு இருந்‌ 
தது. இதை மறுக்க அவருடைய நடவடிக்கைகளில்‌, பேச்சுக்களில்‌, 
எழுத்துக்களில்‌ எந்தச்‌ சான்றும்‌ இல்லை. 


1944-ல்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சியின்‌ சேலம்‌ மாநாட்டில்‌ பிரிட்டிஷ்‌ 
ஆட்சியின்‌ ஆதரவாளர்கள்‌ என்ற .அவப்பெயர்‌ போகவேண்டும்‌ 
என்ற எண்ணம்‌ அவரிடமிருந்து வெளியாயிற்று என்பது உண்மை. 
அது, மக்களிடமிருந்து ஜஸ்டிஸ்‌ கட்சியினர்‌ தனிமைப்படுத்தப்‌ : 
பட்டதனால்‌ உண்டான, கசப்பான அனுபவத்தினால்‌ ஏற்பட்ட 
உணர்வேயன்றி ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்வு அப்பொழுதும்‌ 
அவரிடம்‌ பலமாக இருந்ததாகத்‌ தெரியவில்லை. 


1946-ல்‌ லார்ட்‌ பெதிக்‌ லரான்ஸ்‌ தலைமையில்‌ இந்தியாவுக்கு 
வந்த காபினட்‌ தூது கோஷ்டி அரசியல்‌ அதிகாரத்தை 
இந்தியாவுக்கு மாற்றுவதற்காக தன்னுடைய தீர்ப்பை அளித்து 
விட்டுப்‌ போனபோது, பெரியார்‌ ஈ.வெ.ரா. அன்று சென்னை 
ராஜதானியின்‌ கவர்னராக இருந்த சர்‌. ஜான்ஹோப்பிடம்‌ 
குறைந்தபட்சம்‌ சென்னை ராஜதானியிலிருந்து பிரிட்டிஷ்‌ 
ஆட்சியை விட்டுவிட்டுப்‌ போகக்கூடாது என்ற மகஜரைக்‌ 
கொடுத்தது ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்பொழுது இரு. 
அண்ணாதுரை பெரியார்‌ தலைமையில்‌ திராவிடக்‌ கழகத்தில்‌ 
தானே இருந்தார்‌ ! அன்று அவர்‌ பெரியாரின்‌ இந்த மகஜரை 
எதிர்க்கவில்லையே ! இந்த உணர்வு ஏற்பட்டிருந்தால்‌, எதிர்த்‌ 
திருப்பாரல்லவா? 


“நம்முடைய வீர இளைஞர்கள்‌ மீது, இதுநாள்‌ வரையிலே 
சுமத்தப்பட்ட பழிச்சொல்‌, நாம்‌ ஆங்கிலேயர்களின்‌ அடிமைகள்‌ 
என்பது, அந்த ஆங்கிலேய ஆட்சி முடியும்போது, நாம்‌ துக்கம்‌ 
கொண்டாடுவது ' இந்தப்‌ பழிச்சொல்லை, நாமாகவே நம்மீது 
சுமத்தும்படி அவர்களை வற்புறுத்தி அழைப்பதாகும்‌'' என எடுத்‌ 
துக்‌ காட்டி, ்‌ 


“ தலைவரும்‌ கட்சியும்‌ என்‌ போக்கு தவறு என்று கருதி என்னை 
கட்சியை விட்டு நீக்கினாலும்‌, நான்‌ சமூக சீர்திருத்தம்‌ பொருளா 


211 


தார சமத்துவம்‌, திராவிடத்‌ தனி அரசு என்னும்‌ அடிப்படைக்‌ 
கொள்கைகளைக்‌ கட்சிக்கு வெளியே இருந்தாகலும்‌ செய்து 


வருவேன்‌”? என்று திரு. அண்ணாதுரை அறிக்கை விடுத்தது 
உண்மை. 


ஆனால்‌, இந்தஅறிக்கை எப்பொழுது விடப்பட்டது? மெளண்ட்‌ 
பாட்டன்‌ திட்டத்தை பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ ஏற்றுக்கொண்டு 1947 
ஆகஸ்ட்‌ மாதம்‌ 15-ம்தததி அரசியல்‌ அதிகாரத்தை இந்தியாவில்‌ 
காங்கரஸ்‌ தலைவர்களிடமும்‌, பாகிஸ்தானில்‌ முஸ்லீம்‌ லீக்‌ தலைவர்‌ 
களிடமும்‌ மாற்றிவிடுவதுஎன்‌ ற உறுதியான அறிக்கையை காமன்ஸ்‌ 
சபையில்‌ பிரிட்டிஷ்‌ பிரதமர்‌ ஆட்லி அறிவித்து, அதனைபிரிட்டனில்‌ 
நாடாளுமன்றமும்‌ ஏற்றுக்‌ கொண்ட பிறகு, முடிந்துபோன 
விஷயத்தை பற்றி, பிரிட்டிஷ்‌ ஆட்சியைத்‌ திரும்பக்‌ கொண்டு வர 
யாராலும்‌ முடியாத ஒரு விஷயத்தைப்‌ பற்றி, பகிரங்கமாக துக்கம்‌ 
கொண்டாடுவதில்‌ என்ன பயன்‌? மக்கள்பூராவும்‌, சுதந்திரம்‌ 
இடைத்து விட்டது; 200 ஆண்டுகளாகத்‌ தங்களைச்‌ சுரண்டிக்கொண் 
டிருந்த பிரிட்டிஷ்‌ ஆட்சி முடிந்துவிட்டது என்று மகிழ்ச்சிவெள்ள த்‌ 
தில்‌ மூழ்கி அதை வெற்றிவிழாவாக கொண்டாடும்போது, திராவி 
டர்‌ கழகத்தினர்‌ மட்டும்‌ அழுது கொண்டிருப்பதைப்‌ பார்த்தால்‌, 
அம்மக்களிடமிருந்து மேலும்‌ தனிமைப்படுவார்கள்‌ என்ற உணர்வு 
தான்‌ இந்த அறிக்கைக்கு காரணம்‌ என்று கொள்ளலாம்‌ 
அல்லவா ! இல்லை எனில்‌ பெரியாரின்‌ அறிக்கைக்கு மறுப்புவிட்ட 
திரு, அண்ணாதுரை அந்த வெற்றி விழாவில்‌, திராவிடர்‌ கழகத்‌ 
தினரும்‌ கலந்து கொள்ள வேண்டும்‌ என்று அறிக்கை விட்டிருப்‌ 
பாரல்லவா ! 


அதைப்போன்று ஜஸ்டிஸ்‌ கட்சியின்‌ பிரமுகர்களைப்‌ பற்றி, 
அரண்மனைவாசிகள்‌, காங்கிரசை எதிர்க்க படை திரட்டி வைத்‌ 
இருப்பதாக துரைமார்களிடத்தில்‌ சொல்லி, சுயலாபத்தை தேடும்‌ 
அரண்மனை அரசியல்வாதிகள்‌, “அதிசய மனிதர்கள்‌ என்றெல்லாம்‌ 
அவர்‌ அழகாக வர்ணித்ததும்‌ 1948-ல்‌ தான்‌; நாடு சுதந்திரம்‌ 
பெற்ற பிறகுதான்‌. 


இருப்பினும்‌ 1944-ம்‌ ஆண்டு முதற்கொண்டே இந்த உணர்வு 
அவர்‌ உள்ளத்தில்‌ வேரூன்றத்‌ துவங்கி விட்டது என்பதும்‌ 
உண்மை. 


இவ்வாறு விழிப்பு அடைந்து கொண்டிருந்த இரு. அண்ணாதுரை 
தன்னுடைய' இயக்கம்‌ ஒரு மக்கள்‌ இயக்கமாக மாறவேண்டு 
மானால்‌, 1936-ல்‌ லிட்டரரி அசோஷியேஷனில்‌ வாதாடியதற்கு 
மாறாக வெறும்‌ சமூகச்‌ சீர்திருத்தப்‌ பிரச்சாரம்‌ செய்தால்‌ மட்டும்‌ 
போதாது, மக்களுடைய பிரச்சினைகளையும்‌ எடுத்துக்‌ கொள்ள 


்‌..7 5] 


வேண்டும்‌ என்ற உணர்வு பெற்றார்‌. 1946-ம்‌ ஆண்டு தேர்தலுக்குப்‌ 
பிறகு ஏற்பட்ட காங்கிரஸ்‌ மந்திரிசபையில்‌ வருவாய்த்துறை 
மந்திரியாக இருந்த காளா வெங்கட்டராவ்‌, கொண்டு வந்த 
ஜமீன்‌ இனாம்‌ ஒழிப்பு மசோதா (Estates Abolishion Billjவுக்கு 
எதிர்ப்பு ளெம்பியபோது, அண்ணாதுரை அதை ஆதரித்து சென்னை 
யில்‌: நடந்த மாநாட்டில்‌ காளா வெங்கட்டராவ்‌, தோழர்கள்‌ 
சீனிவாசராவ்‌, ஜீவா ஆகியோர்களோடு கலந்து கொண்டார்‌. 
இம்மசோதாவை ஆதரித்து, அவர்‌ ஐமீன்‌ இனாம்‌ ஒழிப்பு என்ற ஒரு 
நல்ல நூலையும்‌ எழுதினார்‌. ஆயினும்‌, இந்த நூலிலும்‌ அன்றைக்கு 
பிராமண எதிர்ப்பு ஒரளவு மேலோங்கி இருந்ததையும்‌ காணலாம்‌. 


திராவிடர்‌ இயக்கத்தின்‌ தத்துவவாதி, திரு. அண்ணாதுரையே 
ஆவார்‌. அந்தத்‌ தத்துவத்தை விளக்கிய அந்த இயக்கத்தின்‌ 
அடிப்படை தத்துவார்த்த நூல்‌ ; அவர்‌ எழுதிய “ஆரிய மாவை” 
என்ற நூல்‌. இது 1943-ல்‌ பிரசுரமாகி 1977 வரை பதினான்கு 
பதிப்புகள்‌ அச்சிடப்‌ பட்டது. இந்தத்‌ தத்துவார்த்தத்தை 
ஆராய்வது, திராவிட இயக்கத்தைப்பற்றித்‌ தெரிந்து கொள்வ 
தற்கு இன்றியமையாதது. 


முதலில்‌, இந்த அடிப்படைத்‌ தத்துவார்த்த்‌ நூலில்‌ “இராவிட 
நாடு' என்று எதைக்‌ குறிப்பிடுகிறார்‌ என்பதைப்‌ பார்க்கவேண்டும்‌. 


“சரித சம்பவங்களில்‌ முக்கெமானவைகளை நோக்கினாலும்‌, 
இந்தியா எனும்‌ பூபாகத்தின்‌ இடையிடையே ஏற்பட்ட வல்லரசு 
களின்‌ எல்லைகளை நோக்கினாலும்‌, எந்த ராஜ்யமும்‌, விந்திய 
மலைக்கு மேற்புற அளவோடுதான்‌ இருக்கக்‌ காண்பர்‌. 


“நர்மதை ஆறு நமக்கும்‌, , ஆரியத்துக்கும்‌ இடையே மிக்க 
ரம்மியமாக ஓடிக்‌ கொண்டிருந்தது என்பதைச்‌ சரிதம்‌ படிப்போர்‌ 
அனைவரும்‌ நன்கு அறிவர்‌”? என்று நர்மதை நதிக்கு வடபுறத்தி 
லிருக்கும்‌ பகுதியை ஆரிய நாடு என்றும்‌, தென்புறத்திலிருக்கும்‌ 
பகுதியை * திராவிட நாடு." என்றும்‌ திட்டவட்டமாகக்‌ கூறி 
யுள்ளார்‌. 


இந்தியாவின்‌ பூகோளப்படத்தை யார்‌ பார்த்தாலும்‌, விந்திய 
மலைத்‌ தொடர்‌, உத்தரப்பிரதேசத்தில்‌ அலகாபாத்துக்குக்‌ 
கிழக்கே, காசிக்கு மேற்கே, இரண்டு நகரங்களுக்கும்‌ இடையே 
உள்ள மீர்ஜாபூர்‌ (Miரzகapபா) மாவட்டத்திற்குத்‌ தெற்கேயுள்ள 
பண்டேல்கண்டு (Buாdalkhan) என்ற மத்திய பிரதேசத்தைச்‌ 
சேர்ந்த பகுதியிலுள்ள ரேவா மாவட்டத்தில்‌ துவங்குகிறது 
என்பதைக்‌ காண்பர்‌. மீர்ஜாபூர்‌ ரயில்வே ஸ்டேஷனை அடுத்து 
வித்தியாசல்‌ ரோட்‌ என்ற காரணப்பெயர்‌ கொண்டே ஒரு 


212 


ரயில்வே ஸ்டேஷனும்‌ இருப்பதைக்‌ காணலாம்‌. அங்கிருந்து 
80 மைலுக்குத்‌ தென்கிழக்கே விந்திய மலைத்‌ தொடரில்‌ உற்பத்தி 
யாகும்‌ ரைஹன்ட்‌ என்ற நதியில்‌ “ரைஹண்ட்‌ அணைக்கட்டு” என்ற 
அணை கட்டப்பட்டு, அதில்‌ ஒரு பிரம்மாண்டமான நீர்‌ மின்‌ நிலைய 
மும்‌ (Hydro Power Station) கட்டப்பட்டு, அதில்‌ உற்பத்தி 
யாகும்‌, மின்சாரம்‌ பிர்லாவுக்கு சொந்தமான, அதே இடத்தில்‌ 
கட்டப்பட்டுள்ள *ஹிண்டால்கோ” (Hindalco) என்ற அலுமினிய 
தொழிற்சாலைக்கு வழங்கப்படுகிறது; மிகவும்‌ குறைந்த விலைக்கு. 
இதைப்‌ பற்றிக்‌ கேள்விகள்‌ பலமுறை நாடாளுமன்‌ றத்தில்‌ 
இளப்பப்பட்டன. இவ்வாறு மத்திய பிரதேசத்தின்‌ நடுவில்‌ 
அதன்‌ வடகோடி, உத்தரப்பிரதேச எல்லையில்‌ துவங்கும்‌ விந்திய 
மலைத்‌ தொடர்‌, தென்‌ மேற்கு நோக்கிச்‌ சென்று ஐஜபல்பூருக்குத்‌ 
தென்கிழக்கே 30 மைல்‌ தூரத்தில்‌ மேற்கு திசையில்‌ திரும்பி குஜ 
ராத்‌ மாநிலத்தில்‌ முடிகிறது. 


நர்மதை ஆற்றைப்‌ பொறுத்தவரையில்‌ திரு. அண்ணாதுரை 
வர்ணித்திருப்பது போன்று மிக்க “ரம்மியமாக தான்‌ ஓடிக்கொண் 
டிருக்கிறது. ஜபல்பூருக்குக்‌ தென்‌ கிழக்கே சுமார்‌ 10 மைலில்‌ 
மார்பிள்‌ ராக்ஸ்‌ (Marble Rocks) என்றோர்‌ இடம்‌ இருக்கிறது. 
அங்கே ஒரு ஆழமான ஏரி, அந்த ஏரியை நிரப்பிவிட்டு 
நார்மதா-நதி மேற்கே தன்‌ வழியே போகிறது. அந்த ஆற்றிலோ 
நிர்மலமான நீர்‌; சூரியனின்‌ ரெகணங்களும்‌, சந்திரனின்‌ கிரகணங் 
களும்‌ அந்த ஏரியில்‌ பாயும்போது தண்ணீரைக்‌ கடந்து கழே அவ்‌ 
வளவு ஆழத்திலுள்ள பளிங்கு கற்களின்‌ மீது படும்போது, "சூரிய 
இரகணங்கள்‌ பலவண்ணங்களாகதென்படுகின்றன. அ துகண்கொள்‌: 
ளாக்காட்‌சி-குறிப்பாக பூரண சந்திரனின்‌ நிலா வெளிச்ச த்தில்‌, 
அவ்வளவு “ரம்மியமான” ஆறுதான்‌ ! மேலும்‌ ஆண்டு பூராவும்‌ 
பாயும்‌ ஜீவநதி! ஆனால்‌ அது ஆரம்பமானது விந்திய மலைத்‌ 
தொடரில்‌ ஜபல்பூர்‌ நகருக்கு சுமார்‌ 50 மைல்‌ தென்‌ இழெக்கில்‌- 
அதாவது விந்திய . மலைத்‌ தொடரின்‌ நடுவிலே, அது வட 
இழக்கிலிருந்து தெற்கு நோக்கி வந்து மேற்கு திசையில்‌ திரும்பும்‌ 
இடத்தில்‌ ஜபல்பூர்‌ நகர்‌ இருக்கிறது. அங்கிருந்து நர்மதா நதி, 
சில மைல்கள்‌ வடபுறமாகப்‌ பாய்ந்து, மேற்கு திசையில்‌ திரும்பி 
நேராக மத்தியப்பிரதேசத்தில்‌ ஹொஷங்காபாக்‌, கண்ட்வா 
ஆகிய மாவட்டங்கள்‌ வழியே சென்று, மத்தியப்பிரதேசத்தைத்‌ 
தாண்டி குஜராத்‌ மாநிலத்தில்‌ புகுந்து நேராக புரோச்‌ (Broach) 
நகரத்தின்‌ வழியே அரபிக்‌ கடலில்‌ சங்கமமாகிறது. இந்த ப்ரோச்‌ 
நகரம்‌ ஒரு காலத்தில்‌ அதாவது இரண்டாவது குப்த சாம்ராஜ்யம்‌ 
வீழ்ச்சியடைந்து, வல்லபி அரசு இங்கு ஏற்பட்டபோது, அரபு, 
கிரேக்க, இத்தாலிய நாடுகளுடன்‌ நடந்த வியாபாரத்திற்கான 
பிரதான துறைமுகமாக இருந்தது. இதனை இரு. அண்ணாதுரையே 


8 


2I# 


வேறோர்‌ நூலில்‌ கூறியிருக்கிறார்‌. அந்தக்‌ காலத்தில்‌, காவிரி 
கடலில்‌ புகுந்த பூம்புகார்‌, தமிழ்நாட்டிற்கு எப்படி பிரதானத்‌ 
துறைமுகமாக இருந்ததோ, அதேபோன்றுதான்‌, இந்தியாவின்‌ 
மற்ற பிரதேசங்களிலும்‌_—ஏன்‌ எல்லா நாடுகளிலும்கூட இப்படிப்‌ 
பட்ட நகரங்களுண்டு. 


இந்த ப்ரோச்‌ நகரத்திற்குத்‌ தெற்கே, ப்ரோச்‌ மாவட்டத்தின்‌ 
ஒரு பகுதியும்‌, குஜராத்‌ மாநிலத்தைச்‌ சேர்ந்த சூரத்‌ மாவட்டமும்‌ 
முன்பு குஜராத்திலிருந்து, பிறகு போர்ச்சு£சியர்களுக்குச்‌ 
சொந்தமாகிவிட்டதால்‌, இன்று கோவா பிரதேசத்திலும்‌ உள்ள 
தாமன்‌ (Danan) பகுதியம்‌ உள்ளன. 


“ஆரியம்‌ உச்சநிலையடைந்திருந்த காலம்‌ அது. “பொற்காலம்‌” 
என்று புகழ்‌ பெற்ற நேரம்‌. ப்ரோச்‌, காம்போ துறைமுகங்களில்‌ 
வியாபாரம்‌ செழித்திருந்த சமயம்‌ அது”? (அழுத்தம்‌ என்னுடையது) 
என்று அ௮ண்ணாதுரையே இந்த நூலில்‌ விக்கிரமாதித்தன்‌ 
காலத்தைப்‌ பற்றி கூறும்போது, ப்ரோச்‌ “ஆரியத்தை”? சேர்ந்தது 
என்று ஒப்புக்‌ கொள்கிருர்‌. 


அதற்குத்‌ தெற்கே மகாராஷ்டிரா மாநிலத்தில்‌, தாஹ்னு, 
கொலாபா ஆகிய பம்பாய்க்கு வடக்கேயுள்ள மாவட்டங்கள்‌ 
உள்ளன. 


நர்மதை நதிக்குத்‌ தெற்கேயுள்ள சாத்பூடா மலைத்‌ தொடர்‌ 
கீள்‌ (Satpuda Rocks) இருக்கின்றன. இதற்குத்‌ தெற்கே தாப்தி 
(Tapti) ஆறு உற்பத்தியாகி மேற்கு நோக்கி மத்தியபிரதேசத்தைத்‌ 
தாண்டி, குஜராத்‌ மாநிலத்தில்‌ புகுந்து, : சூரத்‌ நகருக்கு அருகா 
மையில்‌ அரபிக்கடலில்‌ கலக்கிறது. எனவே, நர்மதை ஆற்றின்‌ 
மேல்‌ பகுதிக்கு தெற்கே இருப்பது மத்தியப்பிரதேசத்திலுள்ள 
ஹொஷங்காபாத்‌, கண்ட்வா, பைதூல்‌ (Betul) மாவட்டங்கள்‌ 
ஆகும்‌. அதற்குத்‌ தெற்கே மகாராஷ்டிரா மாநிலத்தின்‌ நாகபுரி 
மாவட்டத்திலிருந்து விதர்ப்பா எனும்‌ பகுதி துவங்குகிறது. 


ஆக இந்தி பேசும்‌ இந்திய பிரதேசத்தில்‌ நர்மதை ஆற்றிற்குத்‌ 
தெற்கே வாழும்‌ மக்கள்‌, குஜராத்தி மொழியைப்‌ பேசும்‌ 
ப்ரோச்‌, சூரத்‌, டாமன்‌ பகுதி மக்கள்‌, மராத்தி மொழி பேசும்‌ 
மகாராஷ்டிரா மாநிலம்‌ பூராவும்‌ உள்ள மக்கள்‌ ஆகிய அனைவரும்‌ 
இரு. அண்ணாதுரை கருத்திலே “திராவிடர்கள்‌ தானா? 
_... அதோடு நின்றுவிடவில்லை ** அன்புடன்கூடிய ஆட்சியை நீடத்‌ 
திய அசோகர்‌ காலத்தில்‌ மட்டுமே திராவிட எல்லைப்பிரதேசத்தில்‌ 
ஒரு பகுதியை வடநாட்டு வல்லரசு தன்னுள்‌ கொண்டிருந்தது. 


215 


கடுமையான கலிங்கப்‌ போருக்குப்‌ பிறகு, இந்தப்பகுதி அசோகர்‌ 
ஆட்சிக்குட்பட்டது. ஆனால்‌ அந்தப்போரில்‌ கலிங்கர்‌ காட்டிய வீரம்‌ 
இனிச்‌ சண்டையே வேண்டாம்‌ என்று கூறுமாறும்‌, அன்புடன்‌ ஆள 
வேண்டும்‌ என்ற போக்கையும்‌ அவர்‌ கொள்ளும்படி செய்வித்தது. 
திராவிடர்‌ காட்டிய வீரம்‌, அசோகருக்கு அறத்தின்‌ மீது 
அளவிலாப்‌ பற்று பிறக்கும்படி ' செய்தது” * 


என்று இதே “அரிய மாயை” நூலில்‌ திரு. அண்ணாதுரை 
கூறியுள்ளார்‌. 


எனவே, அவர்‌ கருத்தில்‌ கலிங்கமும்‌ (தற்போது ஒரிசா) 
திராவிட நாட்டைச்‌ சேர்ந்ததே. அவர்கள்‌ பேசும்‌ ஓரியா 
மொழியும்‌ திராவிட மொழிகளில்‌ ஒன்றே. 


வங்காளி மொழி பேசும்‌ தோழர்‌ ஜோதிபாசு, சமர்முகர்ஜி 
போன்ற ' தலைவர்கள்‌ ஒரிசா மாநிலத்தில்‌ எங்கு சென்றாலும்‌ 
பொதுக்கூட்டங்களிலும்‌, மாநாடுகளிலும்‌ வங்காளி மொழி 
யிலேயே பேசுகின்றனர்‌. கட்டாக்‌, புவனேஸ்வர்‌, ரெளர்கேலா, 
பார்ஹம்பூர்‌ போன்ற நகரங்களில்‌ மட்டுமல்ல கிராமங்களில்‌ 
நடக்கும்‌ விவசாய, விவசாயத்‌ தொழிலாளர்கள்‌ மாநாடுகளிலும்‌ 
அவர்கள்‌ பேசுவது வங்காளி மொழியிலேயே. ஒரிசா மக்களுக்கு 
அதைப்‌ புரிந்து கொள்வதில்‌ எவ்வித சங்கடமும்‌ ஏற்படுவது 
கஇடையாது. 


அதேபோன்று கல்கத்தாவிலும்‌, சுற்றுப்புறமுள்ள எல்லா 
மாவட்டங்களிலும்‌ உள்ள தொழிற்சாலைகளில்‌ வேலை செய்யும்‌ 
ஓரிசா மக்கள்‌ ஒரியா மொழியில்‌ பேசுவதை வங்காளி மொழி 
பேசும்‌ தொழிலாளிகள்‌ புரிந்து கொள்கின்றனர்‌. பின்னவர்கள்‌ 
வங்காளி மொழியிலேயே பேசுவதையும்‌ ஒரிசாத்‌ தொழிலாளிகள்‌ 
புரிந்து கொள்கின்றனர்‌. 


வங்காளி மொழிக்கும்‌, ஒரியா மொழிக்கும்‌, அவ்வளவு 
நெருங்கிய தொடர்பு. சொற்களில்‌ மட்டும்‌ அல்ல; உச்சரிப்பில்‌ 
கூட ஒருமைப்பாடு உண்டு. உதாரணமாக விஸ்வநாத்தாஸ்‌ என்ற 
பெயரை ஒரிசா மக்களும்‌ வங்காளி மக்களும்‌ யத்‌ தாஸ்‌” 
என்றுதான்‌ உச்சரிப்பார்கள்‌. 


.. இப்படி இருக்கும்போ து ஒரிசா மட்டுமல்ல, வங்காளமும்‌ 
திராவிட நாடு என்று கூறினால்‌ ஆச்சரியப்படுவத்‌ ற்கில்லை. 


“திராவிட நாட்டைத்‌ தனி நாடாக்க வேண்டும்‌ என்பது 
ஜஸ்டிஸ்‌ கட்சி மகாநாடு சென்னையில்‌ கூடியபோது பெரியாரின்‌ 
பேருரையில்‌ உள்ளது. இது 1938-டிசம்பரில்‌ என்று திரு. அண்ணா 


216 


துரை இந்த நூலில்‌ குறிப்பிடுகிருர்‌. அது உண்மை. ஆனால்‌ அந்தப்‌ 
பேருரையில்‌ திராவிட நாடு என்பதற்கு இலக்கணம்‌ கொடுக்கப்‌ 
படவில்லை. அந்தக்‌ கோரிக்கை அந்த மாநாட்டில்‌ அங்கேரிக்கப்‌ 
பட்டு தீர்மானம்‌ எதுவும்‌ நிறைவேற்றப்படவில்லை. எனவே அன்று 
அது பெரியார்‌ கிளப்பிய ஒரு கம்‌ தவிர, அதிகாரபூர்வமான 
கோரிக்கையல்ல. 


1940-ம்‌ ஆண்டில்‌ திருவாரூரில்‌ கூடிய ஜஸ்டிஸ்‌ கட்சி மாநாட்‌ 
டில்‌ தான்‌ இந்த கோரிக்கை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்‌ 
ளப்பட்டது என்பது ஏற்கனவே சுட்டிக்‌ காட்டப்பட்டிருக்கிறது. 


“பாகிஸ்தான்‌ கோஷத்தை சர்‌. மகமத்‌ இக்பாலும்‌, இங்கி 
லாந்தில்‌ ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில்‌ படித்துக்‌ கொண்டு 
இருந்த சில இந்திய முஸ்லீம்‌ மாணவர்களும்‌ முறையே 1930-31-ல்‌ 
கிளப்பியபோதிலும்‌, 1940-ம்‌ ஆண்டில்தான்‌ லாகோர்‌ முஸ்லீம்‌ 
லீக்‌ மாநாட்டில்‌ அதிகாரபூர்வமாக அங்கேரிக்கப்பட்டதைப்‌ 
போன்ற வரலாறே திராவிட நாடு” கோஷத்தின்‌ வரலாறு ஆகும்‌. 


*இராவிடஸ்தான்‌ கிளர்ச்சி வெறும்‌ கனவு”” என்று ஒருவர்‌ 
கூறியதை மறுத்து, “கனவு காண்பது யார்‌ என்பதைக்‌ காலம்‌ 
காட்டட்டும்‌” என்று அண்ணாதுரை சுடச்சுட பதிலளித்தார்‌. 


“திராவிட நாடு' கோரிக்கைக்காகக்‌ கிளர்ச்சி செய்வது 
பலனளிக்காது என்று கம்யூனிஸ்டுகள்‌ கூடத்தான்‌ நீண்ட 
காலமாகக்‌ கூறி வந்தார்கள்‌. 


நிச்சயமாகக்‌ காலம்‌ காட்டிவிட்டது; திராவிட நாடு என்பது 
கனவு தான்‌ என்பதை திரு. அண்ணாதுரை உணர்ந்து அவரே 
7962-ல்‌ அதைக்‌ கைவிட்டுவிட்டார்‌. இன்று திராவிட இயக்கத்தி 
னர்‌ என்று கூறிக்கொள்ளும்‌ தி. மு. க. வினர்‌, ௮. தி. மு.க.வினர்‌ 
ஆகிய இரு பிரிவினரும்‌ நாங்கள்‌ பிரிவினையைக்‌ கோரவில்லை” * 
என்று மீண்டும்‌ மீண்டும்‌ சத்தியம்‌ செய்கின்றனர்‌. மற்றொரு 
பிரிவினராயெ திராவிடர்‌ கழகத்தினரோ, - அந்தப்‌ , பேச்சையே 
இப்பொழுது தொடுவதில்லை. 


காரணம்‌, அவர்கள்‌ யார்‌ யாரெல்லாம்‌ திராவிட நாட்டவர்‌, 
திராவிட இனத்தவர்‌ என்று விளக்கம்‌ கொடுத்தார்களோ, அந்த 
மக்களிடத்தில்‌ அந்தக்‌ கோரிக்கைக்கு ஆ தரவு இல்லை. 
1940-ம்‌ ஆண்டில்‌ நடந்த ஜஸ்டிஸ்‌ கட்சி மாநாட்டில்‌ 
அன்றிருந்த சென்னை ராஜதானி அளவிலுள்ள நிலப்பரப்பு 
மட்டும்‌ திராவிட நாடு என்று அதிகாரப்‌ பூர்வமாக இலக்கணம்‌ 
கொடுக்கப்பட்டது. 


217 


1943-லோ அதே பெரியாரோடு இருந்த இரு. அண்ணாதுரை 
தர்மதை நதிக்குத்‌ தெற்கேயுள்ள இத்தி மொழி * பேசுபவர்களும்‌, 
ஒரியா மொழி, மாராத்தி மொழி பேசுபவர்களும்‌, குஜராத்தி 
மொழி பேசுபவர்கள்‌ வாழும்‌ பிரதேசங்களும்‌, தமிழ்நாடும்‌, 
கேரளமும்‌, ஆந்திரப்‌ பிரதேசமும்‌, கானாடகமும்‌ சேர்ந்த பிரதேச 
மும்‌ திராவிடநாடு என்று விளக்கம்‌ கொடுத்‌ இருக்றொர்‌. 


அனால்‌, மொழிவழி மாநிலங்கள்‌ பிரிக்கப்பட்ட பிறகு, 
1954-க்கும்‌ பிறகு தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம்‌, கர்னாடகம்‌ 
கேரளம்‌ ஆகயெவை அடங்கிய பகுதி மட்டுமே திராவிடநாடு என்று 
விளக்கம்‌ கூறியிருக்கிறார்‌. 


இப்படி திரும்பத்‌ திரும்ப குழப்பிக்‌ கொண்டிருப்பானேன்‌ 2 


_ **சரிதமும்‌, இலக்கியமும்‌, சான்றோர்‌ சொல்லும்‌ இராவிட 
நாடாக இருந்ததை மெய்ப்பிக்ன்றன. வேதகாலம்‌ முதற்‌ 
கொண்டு வேற்று நாட்டு மன்னர்களின்‌ படையெடுப்பு காலம்வரை 
திராவிடம்‌ தனி நாடாகவே இருந்தது” என்று இரு. அண்ணாதுரை 
இந்த நாலில்‌ கூறுகருர்‌. 

ஆனால்‌ இந்த நூலில்‌, 

“இன்று ஆரியர்கள்‌ கடவுள்களாக வணங்கும்‌ இராமன்‌, 
இருஷ்ணன்‌ என்று வழங்குபவர்கள்‌, ஆரிய அதிக்கத்தை 
நிலைநிறுத்த வேலைசெய்த வீரர்கள்‌. இராமன்‌ இராவிடர்களை வென்று 
தென்நாட்டிலும்‌, இலங்கையிலும்‌ ஆரியர்கள்‌ ஆக்கத்தை 
ஏற்படுத்தியவன்‌ ”” என்றும்‌ கூறுறொர்‌. 


அதாவது இராமன்‌ ஒரு கடவுளல்ல, திராவிடர்களை வென்ற 
வீரன்‌ என்கிறார்‌. அவன்‌ தென்னகத்தை மட்டுமல்ல: இலங்கையை 
யும்‌ வென்றான்‌. இங்கெல்லாம்‌ ஆரியர்கள்‌ ஆதிக்கத்தை ஏற்‌ 
படுத்தியவன்‌ என்கிறார்‌. 


இது விந்தையாக இல்லையா ? வேற்று நாட்டவர்கள்‌ படை 
வெடுப்புகளினால்‌ திராவிட நாடு பாதிக்கப்படவே இல்லை என்று 
கூறிவிட்டு, பிறகு ஒரு புராணக்கதையை ஆதாரமாகக்‌ கொண்டு 
அந்தக்‌ கதையின்‌ நாயகனாயெ “ராமன்‌ ஒரு வீரன்‌” ; - அவன்‌ 
இராவிடத்தையும்‌, இலங்கையையும்‌ வென்று ஆரியர்‌ ஆதிக்கத்தை 
g ற்படுத்‌ தினான்‌ என்று கூறுவதை என்னவென்று கூறுவது ? அதை 
விளக்க ஒரு சொல்‌ கிடைக்கவில்லையே ! 


பிறகு, 


218 


“ஆரிய ராஜ்யங்களாகக்‌ காந்தாரம்‌, காம்போஜம்‌, விதேஹம்‌ 
முதலியன இருந்தபோதும்‌ திராவிடம்‌ தனி நாடாகவே 
இருந்தது. 


“ராதக்ருகத்தைத்‌ தலைநகராகக்‌ கொண்டு “மகோன்னத? 
மாக மகதராஜ்யம்‌ நடத்தப்பட்ட போதும்‌, திராவிடம்‌ தனி 
தான்‌......ஆரிய சர்வகலா சாலைகள்‌ ஆரியக்‌ கதிர்களைப்‌ பரப்பிய 
போதும்‌, ஆரிய ஒளியும்‌ கதிரும்‌, விந்தயத்தைத்‌ துளைத்துக்‌ 
கொண்டு இதிராவிடத்திற்குள்ளே வர முடியவில்லை. திராவிடம்‌ 
தலைநிமிர்ந்தே நின்றது. 


“சாணக்கிய தந்திரம்‌ இந்து சாம்ராஜ்யத்தை கட்டியாண்ட 
சந்திரகுப்தன்‌ காலத்திலும்‌ திராவிடம்‌ தனியாகவே இருந்தது 


“குஷான்‌ வகுப்பினர்‌ ஏற்படுத்திய ராஜ்யம்‌ விரிந்து படர்ந்து 
இருந்தது. ஆனால்‌ விந்தியத்தோடேயே நின்றது. திராவிடம்‌ தனி 
நாடே! 


“வீணை வாசிப்பதால்‌ விற்பன்னர்களைப்‌ பரவசப்படுத்தவும்‌, 
வாள்‌ எடுத்து வீசுவதால்‌ வீரர்களை பயங்கொள்ளச்‌ செய்யவும்‌ 
ஒருங்கே ஆற்றல்‌ பெற்றவரும்‌, இந்திய நெப்போலியன்‌ என்ற 
பட்டத்தை சரித்திராசிரியர்களிடமிருந்து பெற்றவருமாகிய 
சந்திரகுப்தன்‌, தன்வீரம்‌ முழுவதையும்‌ நர்மதை ஆற்றுக்கு மேலே 
தான்‌ காட்ட முடிந்தது. திராவிடம்‌ புகவில்லை.”” 


₹*மாளவம்‌, கூர்ஜரம்‌ செளராஷ்டிரம்‌” ஆகிய ராஜ்யங்களை 
வீழ்த்தியவனும்‌ காளிதாசன்‌, அமரசிம்மர்‌, தன்வந்திரி ஆகிய 
ஆரிய கலைவல்லவர்களுடன்‌ அளவளாவி ஆண்டவனுமான விக்கிர 
மாதித்தன்‌ என்ற காரணப்‌ பெயரும்‌ இரண்டாம்‌ சந்திரகுப்தன்‌ , 
என்ற இயற்கைப்‌ பெயரும்‌ பெற்ற மன்னனையும்‌ விந்தியம்‌ மடக்க 
விட்டது. அவன்‌ திராவிட நாடு புகவில்லை.” * 


“பாணர்‌ எழுதிய ஹர்ஷ சரிதத்தைப்‌ படிப்போர்‌, ஹர்ஷர்‌ 
வீரத்தை , உணர்வர்‌. கனோஜ்‌ .நகரத்தைத்‌ தலைநகராகக்‌ 
்‌ கொண்டு ஆண்ட ஹர்ஷர்‌, ஆறு ஆண்டுகள்‌ வாளை உறையிலிடாது 
போர்புரிந்த வீரர்‌. எத்தனையோ வெற்றி கண்டவர்‌. அவர்‌ 
தோற்றுத்‌ தமது வாளை உறையிலிட்டு ஓடியது, திராவிட தாட்டு 
எல்லையில்தான்‌ ; நர்மதைக்குத்‌ தெற்கேதான்‌ ; இரண்டாம்‌ 
புலிகேசி என்ற இரணகளச்‌ சூரன்‌, ஹ்ர்ஷரைத்‌ தோற்கடித்தான்‌. 


இங்ஙனம்‌ வடநாட்டில்‌ ஆரியர்‌ நிறுவிய எந்த வல்லரசும்‌ . 
விந்தியத்துக்குக்‌ ழே வந்ததில்லை. அந்த “வீராதி வீரர்கள்‌* 


219 


வாழ்ந்தபோதெல்லாம்‌ திராவிடம்‌ தனி நாடாகவே இருந்தது ; 
தனிச்‌ சிறப்புடனே விளங்கிற்று”. 


இவ்வாறு இந்த சாம்ராஜ்யத்தில்‌ தோன்றி மறைந்த 
வரலாற்றை “ஆரிய மாயை” என்ற நூலில்‌ அடுக்கிக்கொண்டே 
போகிறார்‌ திரு. அண்ணாதுரை. 


. இவைகளெல்லாம்‌ வரலாற்று உண்மைகள்‌ தானா ? 


காந்தாராம்‌, காம்போஜம்‌, விதேகம்‌ ஆகியவற்றை அவர்‌ 
குறிப்பிடும்போது இவைகளெல்லாம்‌ அன்று, அதாவது ௫. .மு: 
8-வது நூற்றாண்டுக்கு முன்‌ இந்தியாவில்‌ இருந்த பல்வேறு 
பூர்வகுடி நிலையிலிருந்து, மன்னர்கள்‌ ஆட்சி முறைக்கு மாறிய 
காலத்திலிருந்து, பல்வேறு ராஜ்யங்களில்‌ சிலவற்றையே குறிப்பிடு 
கிறார்‌. காம்போஜம்‌ என்பது தற்காலத்திய குஜராத்‌ பகுதியையும்‌, 
இந்து பிரதேசத்தையும்‌ (பா௫ஸ்தானில்‌ உள்ளது) கொண்ட 
பிரதேசம்‌; துவாரகையைத்‌ தலைநகராகக்‌ ' கொண்டிருந்தது, 
காந்தாரம்‌ என்பது தற்காலத்திய ஆப்கானிஸ்தானின்‌ கிழக்குப்‌ 
பகுதியையும்‌ (ஆப்கன்‌ மலைக்குக்‌ கிழக்கேயுள்ள பகுதி) சிந்து 
நதியைத்‌ தாண்டி சற்று கிழக்கே வரையிலுள்ள பகுதி, தட்சசீலம்‌ 
(Taxela) என்பது அதன்‌ தலைநகரம்‌. விதேகம்‌ என்பது ஒரு 
ராஜ்யமல்ல. அந்த ராஜ்யத்தின்‌ பெயர்‌ மிதிலா. தலைநகரமும்‌ 
அதே பெயரைக்‌ கொண்டது! அந்த மக்களின்‌ பெயர்‌ விதேகர்கள்‌. 
(அந்த நாட்டு மகளாக இராமாயணத்தில்‌ சதை வருணிக்கப்பட்ட 
தால்‌, அவளுக்கு “வைதேகி, “மைதிலி” என்ற பெயர்களும்‌ இருப்‌ 
பதை இராமாயண த்தில்‌ காணலாம்‌). 


இவைகளைத்‌ தவிர அவந்தி, அஸ்ஸாகா அல்லது அஸ்மகா 
அல்லது அஸ்வகா என்ற பெயர்களால்‌ அழைக்கப்பட்ட பிரதேசம்‌, 
ஸெளரஸேனா, மத்யஸ்யா, மேற்கு பாஞ்சாலம்‌, கிழக்குப்‌ பாஞ்‌ 
சாலம்‌ குருக்கள்‌ என்றோர்‌ வசித்த பிரதேசம்‌ (தற்கால டில்லியைச்‌ 
சுற்றியது) வம்சா, சேதி, பல்லா, வஸ்ஸினா, லிச்சவி, கோசலம்‌, 
காசி, மகதம்‌, அங்கம்‌, வங்கம்‌, முதலிய பல சிறுசிறு ராஜ்யங்கள்‌ 
இருந்த காலம்‌ அது. இவைகள்‌ எதுவும்‌ ஒரு வல்லரசாக இருக்க 
வில்லை. ஸெளரஸேனா (500785020௨) வம்சத்தைச்‌ சேர்ந்த பிம்பிசார 
னும்‌ (Bimbisara) அவன்‌ மகன்‌ அஜாதசத்ருவும்‌ வைசாலியைத்‌ 
தலைநகராகக்‌ கொண்ட லிச்சவி ராஜ்யத்தை கைப்பற்றி முதல்‌ 
முதலாக மகத ராஜ்யத்தை ஸ்தாபித்தனர்‌. அவர்கள்‌ காலத்தில்‌ 
மகதராஜ்யத்தில்‌ தலைநகர்‌ ராஜக்குகம்‌. ஒரு கோட்டை கட்டப்‌ 
பட்டு தலைநகரம்‌ வைசாலிக்கு மாற்றப்பட்டது. அவர்களுடைய 
சத்ததியினர்‌ ராஜ்யத்தை மேலும்‌ விரிவுபடுத்தினர்‌. அவர்களில்‌: 


220 


உதயணன்‌ என்பவன்‌ தலைநகரை கங்கை நதிக்கரையிலிருந்த 
பாடலிபுரத்துக்கு (தற்காலத்திய பாட்னா) மாற்றினான்‌. 


இந்த ஸெளரலேனா வம்சத்தின்‌ ஆட்சி முடிவு பெற்று நந்தா 
என்ற “சூத்திரர்‌” என்றழைக்கப்பட்ட ஜாதியைச்‌ சேர்ந்தவன்‌ 
ஆட்சியைக்‌ கைப்பற்றினான்‌. நந்த வம்சம்‌ இரண்டு தலை 
முறையே ஆட்சியில்‌ இருந்தது. மேற்கே அலெக்சாண்டரின்‌ 
கிரேக்கப்‌ படைகள்‌ இந்தியாவின்‌ மீது படையெடுத்து, வெகு 
தூரம்‌ முன்னேறிவிட்டன. அவைகளைச்‌ சமாளிக்க நந்த வம்சத்‌ 
தைச்‌ சேர்ந்த அரசன்‌ திணறிக்‌ கொண்டிருந்த சமயத்தில்‌ சந்திர 
குப்த மெளரியன்‌ ஆட்சியைக்‌ கைப்பற்றினான்‌. இது நடந்தது 
இ.மு. 324-ல்‌;அது முத ற்கொண்டுதான்‌ சரியான,திட்டவட்டமான 
விவரங்களுடன்‌ இந்திய வரலாறு தெரிகிறது. சந்திரகுப்தன்‌ முரா 
என்ற ஒருகிரேக்க மாதுக்குப்‌ பிறந்தவன்‌ என்றும்‌, அதனாலே தான்‌ 
அவன்‌ வம்சம்‌ மெளரியவம்சம்‌ என்று அழைக்கப்பட்ட தாகவும்வர 
லாறுகூறுகிறது. அவனுக்கு முத்திய காலத்திலேயே கிரேக்கர்கள்‌ 
இந்தியாவின்‌ மீது படையெடுத்து அவர்களில்‌ பலர்‌ இந்தியாவில்‌ 
ருடியேறியபோதே அவர்களுக்கும்‌, அப்போது வாழ்ந்த இந்தியக்‌ 
குடிமக்களுக்கும்‌ இடையே கலப்பு ஏற்பட்டுவிட்டது என்பது 
இதிலிருந்து தெளிவு. 


இத்த முதலாவது சந்திரகுப்தன்‌ காலத்தில்‌, அவனுடைய 
ராஜ்யம்‌ விந்திய மலைக்கு ' வடக்குப்‌ பிரதேசத்தோடுதான்‌ 
இருந்தது. விந்தியத்துக்கு வடக்கேயும்‌,கோசலராஜ்யம்‌ அப்போது 
தனியாகவே இருந்தது. 


ஆனால்‌, அவனுக்குப்‌ பின்‌, ஆட்சிக்கு வந்த சமுத்திரகுப்தன்‌ 
காலத்தில்‌ குப்த சாம்ராஜ்யம்‌ மேலும்‌ விரிவடைந்தது. தெற்கு 
நோக்க முதலில்‌ கோசலத்தைக்‌ கைப்பற்றினான்‌. அங்கிருந்து 
கிழக்கே திரும்பி, தெற்கு நோக்கி கெளராலா, பிஷ்டபுரா 
மஹேந்திரகிரி-கோட்டேர்‌, எரண்டபள்ளி காஞ்சி,வெங்கி, பலாகா, 
சுந்தாலபுரா ஆகிய சிறுசிறு ராஜ்யங்களைக்‌ கைப்பற்றினான்‌. 


அனால்‌ கோசலத்தைக்‌ கைப்பற்றி அதனைத்‌ தன்‌ நேரடி 
ஆட்சியில்‌ கொண்டுவந்த சமுத்திர குப்தன்‌, தெற்கே காஞ்சி 
வரையிலிருந்த சிற்றரசுகளைக்‌ கைப்பற்றிய பிறகு, அந்த சிற்றரசு 
களிடையே ஆட்சியை ஒப்படைத்துவிட்டான்‌. அந்த இற்றர 
சர்கள்‌ அவனுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு கப்பம்‌ 
கட்டி வந்தனர்‌. இந்த சிற்றரசுகளெல்லாம்‌ ஒரிசாவிலும்‌, ஆந்திர 
பிரதேசத்தின்‌ கடலோரப்‌ பகுதியில்‌ இருக்கும்‌ விசாகப்பட்டினம்‌, 
கோதாவரி, கிருஷ்ணா மாவட்டங்களிலும்‌, தமிழ்நாட்டில்‌ 
செங்கல்பட்டு மாவட்டத்திலும்‌ இருந்தன. 


4417 


ஆத்திரப்பிரதேசத்திலிருந்த இந்த சிற்றரசுகள்‌ சிறிது காலத்‌ 
இத்குப்பிறகு வகாடகர்கள்‌ என்ற வம்சத்தினரின்‌ ஒரே ஆட்சியின்‌ 
ஒழ்‌ வந்தன. அவர்கள்‌ மைசூர்‌ எல்லையளவில்‌, மேற்குதொடர்ச்சி 
மலையின்‌ கிழக்குப்‌ பகுதி பூராவையும்‌ தங்களது ஆட்சியில்கொண்டு 
வந்தனர்‌. அதாவது ஆந்திரப்பிரதேசம்‌ பூராவையும்‌, கர்னட 
கத்தின்‌ வட பகுதியும்‌ மகாரஷ்டிரத்தின்‌ பெரும்பகுஇயும்‌ இதில்‌ 
அடங்கியிருந்தன. 

சமுத்திரகுப்தனுக்குப்‌ பிறகு வத்த இரண்டாம்‌ சந்திரகுப்தன்‌ 
(விக்ரமாதித்தன்‌ என்ற காரணப்‌ பெயர்‌ கொண்டவன்‌) நாடு 
களைப்‌ பிடிக்கும்‌ பணியில்‌ அதிகமாக ஈடுபடவில்லை. தலைநகரை 
'உஜ்ஜயினிக்கு மாற்றினான்‌. ஆனால்‌ வகாட மன்னன்‌ ப்ருத்விசேன 
னின்‌. மகனும்‌ இளவரசனுமாயெ குந்தளசேனனுக்கு அவனது 
பட்டத்து ராணி குரநாகைக்குப்‌ பிறந்த ப்ராபாவதியைத்‌ 
இருமணம்‌ செய்வித்தான்‌. 


- இந்தத்‌ திருமணத்தின்‌ மூலம்‌ வகாடர்கள்‌ விக்கிரமாதித்த 
னின்‌ மேலாதிக்கத்தை ஏற்றுக்‌ கொண்டனர்‌. 


இவ்வாறு தெற்கே வகாடர்கள்‌ ஆட்சி நடத்திய பரந்த 
பிரதேசத்தை, தனது மேலாதிக்கத்துக்கு கொணர்ந்த பிறகு, 
மேற்கே மகாராஷ்டிரத்தினர்கள்‌ என்பவர்கள்‌ ஆட்சி நடத்தி 
வத்தனர்‌. அவர்கள்‌ ஆட்சிக்குட்பட்ட பிரதேசம்‌ தற்காலத்திய 
குஜராத்‌ மாநிலமும்‌, மகாராஷ்டிர மாநிலத்தில்‌ விந்திய மலைக்கு 
மேற்கே இருக்கும்‌ கொங்கணம்‌ என்றழைக்கப்படும்‌ மகாராஷ்டிர 
பிரதேசமும்‌ ஆகும்‌. அவர்கள்‌ மீது கவனம்‌ செலுத்தி, “அவர்களிட 
மிருந்து எந்த விதத்தொந்தரவும்‌ வராமல்‌ தனது சாம்ராஜ்யத்‌ 
தைப்‌ பாதுகாத்துக்‌ கொண்டான்‌. அவனது ஆட்டி காலத்தில்‌ 
யுத்தங்கள்‌ அதிகமாக ஏற்பட்டது கிடையாது. 


இரு. அண்ணாதுரை குறிப்பிடும்‌ “குஷான்‌”. வகுப்பினர்‌ சம்பத்‌ 
தப்பட்டவரையில்‌ அவர்கள்‌ “ஆரியார்களே” அல்லர்‌. ஆசியாக்‌ 
கண்டத்தில்‌, சீனாவுக்கு மேற்கே, இமாலயத்துக்கு வடக்கே இருந்த 
ஒரு ஆடுமாடுகள்‌ மேய்க்கும்‌ கூட்டம்‌, இவர்கள்‌ அங்கிருத்து 
இளம்பி, ஐரோப்பாவில்‌ ஜெர்மனி வரையிலும்‌ ரோமாபுரி 
வரையிலும்‌ திடீர்‌ திடீரென்று தோன்றி அங்கிருந்த, மக்கள்‌ மீது 
த்‌ கொடுமைகளைப்‌ புரிந்து கொள்ளையடித்துவந்தனர்‌. இவர்‌ 
தறஒணர்கள்‌ (Huns) என்று அழைப்பார்கள்‌. தமிழில்‌ 
ல என்று கூறுவர்‌. கிரேக்கார்களை* யவனர்கள்‌” என்று 
அழைப்பதைப்‌ போல. 


இத்த ஹூனர்கள்‌, ஆப்காவிஸ்‌ தானைப்‌ பிரித்து, அங்கிருந்து 
இத்தியாவுக்குள்‌ நுழைத்து, மால்வா வரையில்‌ முன்னேறினர்‌. 


222 


இந்தியாவில்‌ இரண்டே இரண்டு ஹூணர்‌ மன்னர்களின்‌ ஆட்‌ 
தான்‌ இருந்தது. அதுவும்‌ இந்தியாவின்‌ வடமேற்கு பகுதியில்‌ 
மட்டுமே. அவர்கள்‌ விந்தியமலைத்‌ தொடர்களுக்கு வெகு 
தூரத்துக்கு அப்பால்‌ நிறுத்தப்பட்டனர்‌. அவர்களுடைய ஆட்சியும்‌ 
முடிவுற்றது. இந்த ஹுணர்களை த்தான்‌ ரோமாபுரி மன்னன்‌ 
“குஷான்கள்‌' என்றழைத்தான்‌. அதுவே பிற்காலத்தில்‌ அவர்கள்‌ 
தோற்றுவித்த ஆசியா கண்டத்தில்‌ ஆக்ஸ்‌ நதி முதல்‌, 
தற்காலத்திய துருக்கிஸ்தான்‌, ஈராக்‌, ஈரான்‌, ஆப்கானிஸ்தான்‌, 
இந்தியாவின்‌ வடமேற்குப்‌ பிரதேசம்‌, (காஷ்மீர்‌ உள்ளிட்டு) வரை 
யில்‌ பரவியிருந்த ராஜ்யத்தை “குஷான்‌ ராஜ்யம்‌” என்றழைத்‌ 
தார்கள்‌. 


... அசோகரின்‌ சாம்ராஜ்யத்தைப்‌ பொறுத்த வரையில்‌ அது 
விந்தியத்துக்குத்‌ தெற்கே, மைசூர்‌ வரையில்‌ பரவியிருந்தது. 
இதற்குக்‌ கல்வெட்டுகளும்‌, அசோகர்‌ ஆங்காங்கே கட்டிய ஸ்தூபி 
களும்‌ (511085) சான்றுகளாக விளங்குகின்மன. அவைகளில்‌ 
அசோகன்‌ ஆண்ட பிரதேசங்களின்‌ அதிகாரிகளுக்கு, அவர்கள்‌ 
எப்படி நடந்து கொள்ள வேண்டும்‌ என்ற உத்தரவுகளைச்‌ செதுக்கி 
வைத்திருக்கிறான்‌. அவைகளை ஆங்கிலத்தில்‌ “அசோகன்‌ எடிக்ட்ஸ்‌* 
(Asokan 701016) என்று கூறுவார்கள்‌. அத்தகைய ஸ்தூபிகள்‌ 
வடநாட்டில்‌ மட்டுமல்ல மைசூரிலும்‌ உள்ளன. 


சேரசோழபாண்டிய நாடுகளுக்கும்‌, இலங்கைக்கும்‌ அவல்‌ 
தூதர்களை அனுப்பி, அவர்கள்‌ மூலம்‌ அந்த நாடுகளோடு நேச 
உறவுகளை ஏற்படுத்திக்கொண்டான்‌. 


எனவே முஸ்லீம்‌ ஆட்சி இந்தியாவில்‌ ஏற்படுவதற்கு முன்‌ வட 
நாட்டில்‌ இருந்த “ந்த வல்லரசும்‌ விந்தியத்திற்குக்‌ 8ழே 
வந்ததில்லை'* என்று திரு. அண்ணாதுரையின்‌ கூற்றிற்கு சரித்திர 
ஆதாரம்‌ ஒன்றும்‌ கிடையாது. 

அவருடைய இந்தக்‌ கூற்றுக்கு அவர்‌ எந்த சரித்திர ஆசிரியரின்‌ 
நூலிலிருந்தும்‌ மேற்கோள்‌ ஒன்றையும்‌ காட்டிடவில்லை. ஆனால்‌ 
பல சரித்திர ஆசிரியர்களின்‌ பெயர்களின்‌ பட்டியல்‌ ஒன்றைக்‌ 
கொடுத்‌ திருக்கறோர்‌. 


அவர்‌ கொடுத்திருக்கும்‌ பட்டியலிலுள்ள டாக்டர்‌ எஸ்‌. 
கிருஷ்ணசாமி அய்யங்கார்‌ எழுதிய, “புராதன இந்தியாவும்‌, தென்‌. 
னிந்திய வரலாறும்‌ பண்பாடும்‌” என்ற ஆராய்ச்சி நூலையும்‌ 
வின்சென்ட்‌ ஸ்மித்‌ எழுதிய பல நூல்களையும்‌ திராவிட இயக்கத்‌ 
தினர்கள்‌ படித்தால்‌ இது நன்கு விளங்கும்‌. 


22௮ 


சரிதத்தை மட்டுமல்லாது, இலக்கியத்தையும்‌ தனது கூற்‌ 
றுக்கு அவர்‌ ஆதாரமாக கூறியது ஏற்கனவே சுட்டிக்காட்டப்‌ 
பட்டது. 


தமிழ்‌ இலக்யெத்தை எடுத்துக்‌ கொண்டாலும்‌, சங்க இலக்கி 
யங்களாகக்‌ கருதப்படும்‌ மாமூலனாரின்‌ அகம்‌ 251-ம்‌, அகம்‌ 281-ம்‌ 
கடுங்கோனின்‌ குறுந்தொகை 75-ம்‌ மதுரைக்காஞ்சி 507--510-ம்‌ 
மெளரிய வம்சத்தினர்‌ தமிழ்நாட்டின்மீது படையெடுத்து வந்த 
தாகக்‌ கூறுகின்‌ றன. *யொதியன்‌' என்ற மலைவரையில்‌ ‘கோசர்‌ 
என்பவர்கள்‌ முன்னேறி ஒரு போரில்‌ ஈடுபட்டார்கள்‌. *மோகூர்‌” 
என்ற சிற்றரசன்‌ தலைவன்‌ (பழையன்‌) அவர்களுக்குப்‌ பணிய 
வில்லை. அதற்குப்‌ பிறகு மெளரியர்கள்‌ தெற்கே பெரும்படை 
கொண்டு படையெடுத்தனர்‌. அந்தப்‌ படையெடுப்பின்போது 
வடுகர்களை தங்களுடைய படைகளுக்கு முன்வரிசையில்‌ நிறுத்தி 
விருந்தனர்‌. 

"இதுவே இந்த இலக்கிய நூல்களின்‌ பகுதிகளின்‌ சாராம்சம்‌. 
அந்தப்‌ படையெடுப்பின்போது அவர்கள்‌ வந்த ரதங்கள்‌ அவை 
களின்‌ அலங்காரங்கள்‌, அவர்களிடமிருந்த யானை படைபலம்‌, 
அந்தப்‌ பகுதியிலிருந்த அலமரத்துக்‌ காடுகளை அந்த யானைக்‌ 
கூட்டம்‌ - அழித்தது; அந்த யுத்தத்திற்குப்‌ போன ஒரு தமிழ்‌ 
வீரனின்‌ மனைவி அவன்‌ மாலையில்‌ திரும்பி வராததால்‌ ஏங்கி 
யிருந்தது போன்‌ றவைகளெல்லாம்‌ இந்த பகுதிகளில்‌ வர்ணிக்கப்‌ 
பட்டிருக்கின்றன. 


_ இதோடு நிற்கவில்லை அண்ணாதுரை; **கஜனி, கோரி, 
குத்புதீன்‌, அலாவுகன்‌, துக்ளக்‌, அக்பர்‌, ஒளரங்கசீப்‌ ஆகியோர்‌ 
காலத்திலும்‌ எந்த வல்லரசும்‌ திராவிடத்தை அடக்கி அழிக்க 
_ முடியாது போயிற்று'” என்றும்‌ அண்ணாதுரை கூறுகிறார்‌. 


மகமதுகஜனியும்‌, மகமதுகோரியும்‌ சம்பந்தப்பட்டவரை 
அவர்கள்‌ , இந்தியாவில்‌ ஒரு அரசையும்‌ நிறுவவில்லை. இந்தியாவிற்‌ 
குள்ளே புகுந்தனர்‌. நகரங்களையும்‌, கோயில்களையும்‌ கொள்ளை 
யடித்தனர்‌. கொள்ளையடித்த செல்வங்களோடு திரும்பிவிட்டனர்‌. 
குத்புதீன்‌, அலாவுதன்கில்ஜி சம்பந்‌ தப்பட்ட வரையில்‌ 
வடஇந்தியாவில்‌ முதன்‌ முதலாக முஸ்லீம்‌ அரசுகளை ஸ்தாபித்‌ 
தனர்‌; அவைகள்‌ டில்லியைச்‌ சுற்றியுள்ள லெ பகுதிகளோடு நின்று 
விட்டன. 


துக்ளக்‌ வம்சத்தைச்‌ சேர்ந்தவர்களின்‌ ஆட்சி, வடஇந்தியா 
வோடு நிற்காமல்‌ தென்‌ இந்தியாவில்‌ தக்காணம்‌ என்று அழைக்‌ 
கப்படும்‌ பிரதேசம்‌ வரையில்‌ (சமீபகாலம்‌ வரையிலிருந்த நிஜாம்‌ 
சமஸ்தானம்‌) பரவியிருந்தது. இந்த வம்சத்தைச்‌ சேர்ந்த மகமது- 


224 


பின்‌-துக்ளக்‌ “ராஜ்யத்தின்‌ தலைநகரம்‌ ராஜ்யத்தின்‌ நடுவில்‌ 
இருக்கவேண்டும்‌” என்று கூறி ஹைதராபாத்‌ பிரதேசத்தி 
ஒன்ள தேவகிரியை தேர்ந்தெடுத்து அங்கே கதெளலதாபாத்‌ 
என்ற நகரைக்கட்டி, டில்லியிலிருந்தவர்களை அழைத்து அங்கே 
குடியேற்றினான்‌. பிறகு அந்தப்‌ புதியத்‌ தலைநகரில்‌ குடிநீர்‌ 
வசதி இல்லாததால்‌, அவ்வளவு மக்களையும்‌ திரும்ப 
டில்லிக்கே பலவத்தமாக அழைத்துச்‌ சென்றான்‌. இந்த நீண்ட 
பிரயாணத்தில்‌ (அந்தக்‌ காலத்தில்‌ போக்குவரத்து சாதனங்கள்‌ 
மிகக்‌ குறைவு) .பாஇப்‌ பேருக்கு மேல்‌ செத்துமடித்தனர்‌. இந்த 
வரலாறு உலகறிந்த விஷயம்‌. அதனால்‌ முன்பின்‌ யோசிக்காமல்‌ 
அரசியல்‌ முடிவுகளை எடுக்கும்‌ ஆட்சியை “துக்ளக்‌ ஆட்சி” என்று 
அழைப்பதே வழக்கமாகிவிட்டது. 


இந்த ராஜ்யங்களெல்லாம்‌ அழிந்தபிறகு மொகலாய சாம்‌ 
ராஜ்யம்‌ நிறுவப்பட்டது. முதன்‌ முதலில்‌ அதைத்‌ துவக்கியவர்‌ 
பாபர்‌ (Babur). அவருக்குப்‌ பிறகு ஆட்சிக்கு வந்தவர்‌ ஹுமாயூன்‌. 
அதுவரையில்‌ தலைநகரம்‌ லாகோரில்‌ இருந்தது. அவருக்குப்‌ பிறகு 
ஆட்சிக்கு வந்த அக்பர்‌ காலத்தில்‌ தலைநகரம்‌ டில்லிக்கு மாற்றப்‌ 
பட்டு, ராஜ்யம்‌ விஸ்தரிக்கப்பட்டு, விந்தியமலைக்குத்‌ தெற்கே, 
மைசூர்‌ வரையில்‌ பரவியிருந்தது. வங்காளம்‌, அவுத்‌ (அயோத்தி), 
ஹைதராபாத்‌ போன்ற பல பகுஇகளுக்கு பிர திநிதிகளை நியமித்து, 
அவர்களின்‌ மூலம்‌ அந்தப்‌ பரந்த சாம்ராஜ்யத்‌ தில்‌ ஆட்சியை 
நடத்தினார்‌. 


அவருக்குப்‌ பிறகு ஐஹாங்கீரும்‌, ஷாஜகானும்‌ ஆட்சிக்கு 
வந்தனர்‌. அதற்குப்‌ பிறகு ஒளரங்கசீப்‌ ஆட்சிக்குவந்தார்‌. அவரது 
ஆட்சி காலத்தில்‌ பஞ்சாபில்‌ குருகோவிந்சிங்கன்‌ தலைமையில்‌ 
சக்யெர்கள்‌ அவரது ஆட்சியை எதிர்த்து கொரில்லா யுத்தத்தை 
தொடர்ந்து நடத்தினார்‌. தென்மேற்கே, மகாராஷ்டிரத்தில்‌ 
சிவாஜி தோன்றியது முதல்‌ கொரில்லாப்‌ படைகளையும்‌, பிறகு 
பெரிய சேனையையும்‌ திரட்டி மொகலாய சாம்ராஜ்யத்தை 
எதிர்த்து மகாராஷ்டிர சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்‌. இவை 
கனின்‌ விளைவாக, சாம்ராஜ்யத்தின்‌ மேலும்‌ பல பகுதிகனில்‌ 
கலகங்கள்‌ ஏற்பட்டன. தக்காணத்தில்‌, சக்ரவர்த்தியின்‌ பிரதிநிதி 
யும்‌ (பிரதிநிதி என்ற சொல்லுக்கு உருது மொழியின்‌ மொழி 
பெயர்ப்புச்‌ சொல்‌, “நிஜாம்‌” என்பதாகும்‌ ) கலகக்‌ கொடியை 


உயர்த்தினான்‌. 


இந்தக்‌ கலகத்தை அடக்குவதற்காக ஒளரங்கசீப்‌ பெரும்படை 
யுடன்‌ தக்காணம்‌ வந்தான்‌. (தக்காணம்‌, விந்தியமலைக்கும்‌ நர்மதா 


225 


நதிக்கும்‌ தெற்கே 200 மைல்களுக்கும்‌ அதிகமான தூரத்து 
உள்ளது.) 


வரலாறு இப்படி இருக்க, எந்த முஸ்லீம்‌ வல்லரசும்‌, விந்திய 
மலைக்கு தெற்கே வந்ததில்லை” என்று கூறுவது எப்படி சரியாச 
இருக்கும்‌? இந்த கூற்றுக்கு/எந்த சரித, இலக்கிய, புராண நூல்‌ 
ஆதாரம்‌ உள்ளது? திரு. அண்ணாதுரையின்‌ செழுமையான 


கற்பனையைத்‌ தவிர வேறு எந்தவித ஆதாரமும்‌ இதற்குக்‌ 
இடையாது. 


| *தராவிட நாடு' என்ற கற்பனையை நிலை நாட்டுவதற்காக 


கயிறு திரிப்பதேயன்றி, இது வரலாறு அல்லது இலக்கியச்‌ சான்று 
ஆகிவிடுமா? 


பிராமணச்‌ சடங்குகளும்‌, 
பகுத்தறிவு வாதங்களும்‌ 


இந்து மதத்தினரால்‌ அனுஷ்டிக்கப்படும்‌ வைதீகச்‌ சடங்கு 
களையும்‌, மூட நம்பிக்கைகளையும்‌, பிறப்பினால்‌ மேல்‌ ஜாதி ழ்‌ 
ஜாதிஎன்ற பாகுபாடுகள்‌ ஏற்படுத்தப்பட்டு, அந்தப்‌ பாகுபாடுகள்‌ 
அமுலாக்கப்பட்டு வருவதையும்‌ திரு. அண்ணாதுரை அவருக்கே 
உரித்தான நல்ல பாணியில்‌ சாடியிருக்கிறார்‌. இது முற்றிலும்‌ சரி. 


ஆனால்‌ மூட நம்பிக்கைகள்‌ என்பதைப்‌ பொறுத்த வரையில்‌, 
அவை இந்து மதத்தில்‌ மட்டுமா இருக்கின்றன? கிறிஸ்தவ 
மதத்தில்‌ இல்லையா? உலகிலுள்ள எல்லா மதங்களுமே பிரபஞ்ச த்‌ 
தையும்‌ இந்த பூமி உள்ளிட்டு, அதில்‌ வாழும்‌ எல்லா ஜீவராசி 
களையும்‌ உற்பத்தி செய்த கடவுள்‌ என்றொருவன்‌ இருக்கிறான்‌ 
என்பதை ஏற்றுக்‌ கொண்டுள்ளன. இந்த அடிப்படைக்‌ கருத்துக்‌ 
குட்பட்டே பல்வேறு மதங்களின்‌ கோட்பாடுகள்‌ அமைந்துள்ளன. 
கிறிஸ்தவ மதத்தின்‌ வேத புத்தகமாகிய பைபிளில்‌ கடவுள்‌ உலகை 
சிருஷ்டித்தார்‌ என்றும்‌, முதலில்‌ ஆதாம்‌ என்ற ஆண்‌ மனிதனை 
சிருஷ்டித்தான்‌ என்றும்‌, ஈவ்‌ (Ee) அல்லது ஏவாள்‌ என்ற 
பெண்ணை பல அண்டுகளுக்குப்‌ பிறகு சிருஷ்டித்தான்‌ என்றும்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. | 


புனிதமேரி ஒரு திருமணமாகாத கன்னிகை என்றும்‌ அது 
மட்டுமா ஆண்வாடையே இல்லாத ஒரு பெண்‌ என்றும்‌--அவளுக்கு 
ஏசுநாதர்‌ பிறந்தார்‌ என்றும்‌ கிறிஸ்தவர்கள்‌ அனைவரும்‌ நம்பு 
கின்றனர்‌. 


ஏசுநாதரைப்பற்றி இன்னும்‌ என்னென்ன கதைகள்‌ இருக்‌ 
கின்றன ? 


பைபிளில்‌ கூறப்பட்ட ஈசனைப்‌ பற்றி எவ்வளவு ஆபாசமான 
கதைகள்‌ இருக்கின்றன ? டூடராணமி மூன்றாவது அத்தியாயத்‌ 
தில்‌, அந்தக்‌ கடவுள்‌ போடும்‌ உத்தரவு, “பிடித்துள்ள 
கைதிகளில்‌ (யுத்தத்தில்‌ பிடிபட்ட எதிரிகளின்‌ பெண்களைக்‌ குறிப்‌ 
பிடுகிறார்‌) ஒரு அழகிய மாதைக்‌ கண்டால்‌, அவள்‌ மீது உங்களுக்கு 
காமவெறி ஏறினால்‌, அவளை மனைவியாக்கிக்‌ கொள்‌, வீட்டிற்குக்‌ 
கொண்டுவா, அவளின்‌ கணவனாகிவிடு, இஷ்டப்பட்ட இடத்துக்கு 
செல்லவிடு** என்பகாகும்‌ / 


427 


இஸ்ரேலியர்கள்‌, காகுஸ்‌ (8108); மக்களின்மீது நடத்திய 
யுத்‌ தங்களில்‌, அவர்களுடைய கடவுள்‌ இஸ்ரேலியர்களுக்கு இட்ட 
உத்தரவு என்ன? நம்பர்ஸ்‌ (1108) 31-வது அத்தியாயத்தில்‌ 
அந்த உத்தரவு உள்ளது. அது பின்வருமாறு: 


“எனவே, சிறுவர்களில்‌ ஆண்களை எல்லாம்‌ மாய்த்திடுவீர்‌. 
ஆணோடு புணர்ந்திருந்த ஒவ்வொரு பெண்ணையும்‌ மாய்த்திடுவீர்‌. 
ஏனைய கன்னிப்‌ பெண்களைக்‌ கொல்லாமல்‌ உங்களுக்கே அவர்களை 
வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌.” 


. இஸ்ரேலியர்கள்‌ இந்த உத்தரவை சிரமேற்‌ தாங்கி நிறைவேற்‌ 
நினர்‌. அந்த யுத்தங்களில்‌ 32,000 கன்னிகைகளை பிடித்து வந்து, 
32 பேரை கடவுளின்‌ இன்பத்திற்காக அளித்தார்கள்‌. இது 
அந்தக்‌ கதை. 


எனவே, பைபிளிலுள்ள கடவுளும்‌; லீலைகளில்‌, இந்துக்கள்‌ 
கடவுளாக வணங்கும்‌ கிருஷ்ணனுக்கு சளைத்தவரல்ல ! 


பூமி உருண்டை வடிவமுள்ளது என்று மேலைநாடுகளில்‌ மு தன்‌ 
முதலில்‌ கண்டுபிடித்தவர்‌ கலிலியோ(081116௦)அதற்காக அவரைக்‌ 
டவுன்ல ற்றினார்கள்‌. 


மேனாடுகளில்‌ நாகரீகத்திலும்‌, விஞ்ஞானத்திலும்‌, கல்வியிலும்‌, 
வெகுதூரம்‌ முன்னேறியுள்ள கிறிஸ்தவர்கள்‌ இன்னும்‌ பைபிளை 
வேதப்‌ புத்தகமாகத்தான்‌ கருதுகின்‌ றனர்‌. கர்த்தரில்‌ நம்பிக்கை 
கொண்டுள்ளனர்‌. 


இதே போன்று ஒவ்வொரு மதத்திலும்‌ பல்வேறு மூடநம்பிக்‌ 
கைகளும்‌, கடவுளைப்‌ பற்றிய பல்வேறு கற்பனைக்‌ கதைகளும்‌ 
இருப்பதைக்‌ காணலாம்‌. இஸ்லாம்‌ அல்லாவின்‌ (கடவுள்‌ என்ற 
சொல்லின்‌ அரபிச்‌ சொல்‌) தூதர்கள்‌ எத்தனையோ பேர்‌ இருந்‌ 
தனர்‌; ஏசுகிறிஸ்துவும்‌ அப்படிப்பட்ட தூதர்களில்‌ ஒருவரே. 
முகமதுநபி (நாயகம்‌) அல்லாவின்‌ கடைசி தூதர்‌ என்று கூறுகிறது. 


“குழந்தைப்பருவம்‌, மனித சமுதாயத்துக்கு இருந்த போது 
தான்‌, இடிதேவன்‌, மின்னல்‌ மாதா, மழைமாகாளி, திக்கடவுள்‌, 
எனக்கடவுள்‌ கதைகள்‌ கட்டிவிடப்பட்டன. உலகிலே இதுபோலத்‌ 
தோன்றிய கதைகள்‌, அறிவுப்‌ பருவத்தை அவனியோர்‌ பெற்றதும்‌ 
மழறையலாயின” * 


என்று அண்ணாதுரை இந்‌ த நூலில்‌ குறிப்பிட்டுள்ளதுதான்‌ 
முற்றிலும்‌ உண்மை. இதற்கு அவர்‌ கூறும்‌ திராவிட நாடு 
உள்ளிட்டு, உலகில்‌ எந்தப்‌ பகுதியும்‌ விதிவிலக்கல்ல. 


228 


ஆனால்‌, அறிவுப்பருவம்‌, விஞ்ஞான வளர்ச்சி இயற்கையையும்‌, 
அதன்‌ நியதிகளையும்‌ பற்றிய கண்டுபிடிப்புகள்‌ துவங்க உடன்‌ 
தான்‌ ஆரம்பமாகிறது. அந்த விஞ்ஞான அறிவு மனித சமுதாயம்‌ 
பூராவுக்கும்‌ ஒரே சமயத்தில்‌ ஏற்படுவது கிடையாது. விஞ்ஞான 
கல்வி பரவுவதற்கு பல காலம்‌ பிடிக்கும்‌. இந்தியா போன்ற 
பின்தங்கயெ நாடுகளில்‌ எழுத்து வாடையே இல்லாதோர்‌ பெரும்‌ 
அளவு இருக்கும்‌ போது அந்த. அறிவு எப்படி சிக்கிரத்‌ த்‌ 
மக்களிடையே பரவும்‌. 


மேலும்‌, அறிவுப்‌ பருவத்தை மனித சமுதாயம்‌ எய்.திவிட்டது 
என்பது உண்மை. ஆனால்‌, அந்தப்‌ பருவம்‌ இன்னும்‌ ஆரம்பக்‌ 
கட்டத்திலேயே இருக்கிறது. விஞ்ஞான வளர்ச்சி மேலும்‌ மேலும்‌ 
ஏற்பட்டு, மனித இயற்கையின்‌ குணாம்சங்களையும்‌, வளர்ச்சிப்‌ 
போக்கு நியதிகளையும்‌ கண்டுபிடித்து, அவைகளின்‌ அடிப்படை 
யில்‌ இயற்கையை சமாளித்து அடக்கி ஆளக்கூடிய இறை ப்‌ 
பெறுவது என்பது, இந்த நம்பிக்கைகள்‌ பூரணமாக மறைவத ற்கு 
இன்றியமையா தது. / 


அது மட்டுமிருந்தால்‌ போதாது. விஞ்ஞான வளர்ச்சி ஏதிபட்ட 
போதிலும்‌, 'சொத்துரிமை அடிப்படையில்‌ உடைமை வர்க்கம்‌, 
உடைமை இல்லா வர்க்கம்‌ என்ற வர்க்கப்‌ பாகுபாடுகள்‌ உள்ள 
இன்றைய சமுதாய அமைப்பு மாறினால்தான்‌ விஞ்ஞான வளர்ச்சி 
யின்‌ பலனை மனித சமுதாயம்‌ பூராவும்‌ அனுபவிப்பது சாத்தியம்‌. 
அந்தச்‌ சமுதாய மாற்றம்‌ இல்லாத வரையில்‌, இன்றைய சமுதா 
யத்திலுள்ள பெருவாரியான மக்களுக்கு நிரந்தர வாழ்க்கைக்கு 
உத்தரவாதம்‌ கிடையாது. அந்த நிலையில்‌ கட்வுளை நம்புகருன்‌: 
வேலையில்லாமல்‌ தவிக்கும்‌ மனிதன்‌, அந்தக்‌ கடவுள்‌ தனது துயரங்‌ 
களைப்‌ போக்கவேண்டும்‌ என்று வேண்டுகிறான்‌. 


இந்த நிலை ஏற்படும்‌ வரையில்‌ கடவுள்‌ நம்பிக்கையும்‌ பரிபூரண 
மாக மறையாது; மூட நம்பிக்கைகளும்‌ போகா. ஏனெனில்‌ அந்த 
மூட நம்பிக்கைகளின்‌ அடித்தளமே கடவுள்‌ நம்பிக்கைதான்‌. 


அறிஞர்‌ என்று திராவிட இயக்கத்தினரால்‌ போற்றப்படும்‌ 
அண்ணாதுரையையே எடுத்துக்‌ கொள்வோம்‌. 


“நமக்கு நாலு, ஆறு, நாற்பத்தெட்டுக்‌ கண்படைத்த 
கடவுள்கள்‌ வேண்டாம்‌, நமக்கு ஒரே ஒரு ஆண்டவன்‌ போதும்‌” ? 
உருவமற்ற தேவன்‌ ஊன்‌ வேண்டாத சாமி, ஊரார்‌ காசைக்‌ 
கரியாக்கும்‌ உற்சவம்‌ கேட்காத சாலி, ஆடல்‌ பாடல்‌, 
அலங்காரவாதிகள்‌, அப்பம்‌ பாயாசம்‌ அக்கார வடசல்‌ கேட்காத 
சாமி; அங்கே, இங்கே என்று ஆளுக்கு ஆள்‌ இடத்தைப்‌ பிரித்து 


229 


வைக்காத சாமி, அர்ச்சனை, உண்டியல்‌ என்று கூறி அக்ர 
ஹார த்தைக்‌ கொழுக்க வைக்காத சாமி, இருந்தால்‌ போதும்‌. 


க 1 நம்மிடத்‌இலிருந்து “இயானத்தை” பெறட்டும்‌: அருளைத்‌ தரட்டும்‌” * 
(அழுத்தம்‌ என்னுடையது). 


என்‌ து இதே “ஆரிய மாயையில்‌” அண்ணாதுரை எழுதுகிறார்‌. 
இதை எழுதியது எப்பொழுது ? 1943-ம்‌ ஆண்டில்‌. 


அண்ணாதுரை சுயமரியாதை இயக்கத்தில்‌ சேர்ந்தது எந்த 
வருடம்‌ என்று நிச்சயமாக எனக்குத்‌ தெரியது. ஆனால்‌ “ஆரிய 
மாயையை அவர்‌ எழுதுவதற்கு சுமார்‌ 10 ஆண்டுகளுக்கு முன்பே 
அத்த இயக்கத்தில்‌ சேர்ந்துவிட்டார்‌ என்று நினைக்கிறேன்‌. 


சுயமாரியாதை இயக்கத்தை பெரியார்‌ துவக்கிய காலத்தில்‌ 
பார்ப்பனரும்‌, பார்ப்பனரல்லா தாரும்‌ சேர்ந்தார்ப்‌ போல 
உட்கார்ந்து சாப்பிடும்‌ சமபந்தி போஜனம்‌ என்பதில்‌ துவ்க்‌ 
இனூர்‌. அதிலிருந்து ஜாதி எதிர்ப்பு, மூட நம்பிக்கைகள்‌ ஒழிப்பு, 
சம்சயவா தம்‌ என்று படிப்படியாகச்‌ சென்று, 1930-வது ஆண்டுக்கு 
முன்னரே பெரியார்‌ கடவுன்‌ மறுப்பு என்ற நாத்திகத்தை பலமாக 
பிரச்சாரம்‌ செய்து வந்தார்‌. அவருடைய கடைசி மூச்சு வரை 
தாத்திகத்தைப்‌ பரப்புவதில்‌ ஈடுபட்டிருந்தார்‌ என்பதை ஏற்‌ 
கனவே குறிப்பிட்டிருந்தோம்‌. 


அந்த இயக்கத்தில்‌ 10 ஆண்டுகள்‌ வரை தீவிரமாக ஈடுபட்ட 
பெரியாரின்‌ சீடர்களில்‌, முதல்‌ வரிசையில்‌ இடம்பெற்ற அண்ணா 
துரையே “தமக்கு ஒரே ஒரு ஆண்டவன்‌ போதும்‌ . உருவமற்ற 
தேவன்‌; நம்மிடத்திலிருந்து தயானத்தைப்‌ பெறட்டும்‌, அருளைத்‌ 
தரட்டும்‌” ' என்று எழுதியதைப்‌ பார்க்கிறோம்‌. 


“ஆரிய” தத்துவ சாஸ்திரிகள்‌ பலரால்‌ எழுதப்பட்ட பல, 
உபதிஷத்துக்களிலும்‌ “*பரப்ரும்மம்‌”*, “*நிராகாரம்‌', என்று 
தான்‌ கூறப்பட்டுள்ளது. அதாவது கடவுகளுக்கு உருவம்‌ இடை 
யாது என்று பொருள்‌. “கேனோபனிஷத்‌' என்ற உபநிஷத த்தில்‌ 
ஒரு ரசமான கதை உள்ளது. நாஜகேதஸ்‌ என்ற ஒரு வாலிபன்‌ 
ஒரு தத்துவ சாஸ்திரியை குருவாகக்‌ கொண்டு, அவருடைய 
சீடனாக, தத்துவ சாஸ்திரத்தைக்‌ கற்கச்‌ சென்றான்‌. அந்த குரு 
பரப்பிருமத்தைப்‌ பற்றி அவனுக்குப்‌ போதித்தான்‌. சடன்‌ ஒரு 
பகுத்தறிவானி. எனவே அவன்‌ “நீங்கள்‌. இந்தக்‌ கடவுள்தான்‌ 
எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்தான்‌ என்று ஓயாமல்‌ கூறுகிறீர்களே, 
அந்தக்‌ கடவுள்‌ எப்படி இருப்பான்‌?'* என்று கேட்டான்‌. குரு 
**கடவுள்‌ வர்ணனைக்கு அப்பாற்பட்டவன்‌?” என்று கூறினான்‌. 


2230 


நாசிகேதஸோ விடவில்லை. கடவுள்‌ உருண்டை வடிவமாக 
இருக்குமா? என்று கேட்டான்‌. குரு, “நேதி, அதாவது இது அல்ல 
என்று பதிலளித்தான்‌. 


நாசிகேதஸ்‌ கடவுள்‌ தட்டைவடிவமானவனா, முக்கோணவடிவ 
மானவனா, நெட்டையானவனா, குட்டையானவனா, சிவப்பு நிறமா, 
கருப்பு நிறமா, பச்சை நிறமா, நீல நிறமா, மஞ்சள்‌. நிறமா, 
வெள்ளை நிறமா என்றெல்லாம்‌ கேள்விகளை அடுக்கிக்‌ கொண்டே 


போனான்‌. 


குருவோ ஒவ்வொரு கேள்விக்கும்‌--*நேஇ”--இது அல்ல என்ற 
பதிலையே கொடுத்துக்‌ கொண்டே போனான்‌. கேள்விகள்‌ கேட்டு, 
ஒவ்வொரு கேள்விக்கும்‌ இதே--*நே.இ--*இதுவல்ல” என்‌ ற பதிலைக்‌ 
கேட்டு அலுத்துப்‌ போய்விட்டான்‌. 


கடையாக அவன்‌ இந்த .குருவிடம்‌ கற்றுக்‌ கொள்வதற்கு 
ஒன்றுமில்லை என்று அந்த குருவை விட்டு விலகி வீட்டிற்கு திரும்பி 
விட்டான்‌. இதுவே அந்தக்‌ கதை. 


இந்த “ஆரிய” தத்துவ சாஸ்திரிகள்‌ கூறும்‌ “நிராகார”க்‌ 
கடவுளுக்கும்‌, திராவிட இயக்கத்தின்‌ சார்பில்‌ அறிஞர்‌ 
அண்ணாதுரை கூறும்‌ *“உருவமற்ற தேவனுக்கும்‌” கருத்தில்‌ என்ன 
மாறுபாடு அல்லது முரண்பாடு? 


இதிலிருந்த மற்றொன்றும்‌ தெளிவு. திராவிட முன்னேற்றக்‌ 
கழகத்தைத்‌ தோற்றுவித்த மூலவரான அண்ணாதுரைக்கு, 
ஈ.வெ.ரா. பெரியாரின்‌ கடவுளை மறுக்கும்‌ நாத்திக கொள்கையில்‌ 
பெரியாரின்‌-அடிப்படைக்‌ கொள்கையில்‌-அவர்‌ பெரியாருடன்‌ 
இருந்த காலத்திலேயே உடன்பாடு இருந்ததில்லை. பிற்காலத்தில்‌ 
திராவிட முன்னேற்றக்‌ கழகத்தினர்‌, “ஒன்றே குலம்‌ ஒருவனே 
தேவன்‌” என்று கூறியதில்‌ ஆச்சரியப்படுவத ற்கோ, வியப்‌ 
பதற்கோ ஒன்றுமில்லை. 


மேலும்‌ அண்ணாதுரை “ஆரியமாயை!யில்‌, 


“நாலு தலை சாமிகள்‌, மூன்று கண்‌ சாமிகள்‌, மூன்று தலை 
சாமிகள்‌, ஆயிரம்‌ கண்‌ சாமிகள்‌, ஆறு தலை சாமிகள்‌, 
ஆனைமுக சாமி, ஆளிவாய்‌ சாமி, பருந்தேறும்‌ சாமி, காளை ஏறும்‌ 
கடவுள்‌, காக்கை மீது*பறக்கும்‌ சாமி, ரிஷி பத்தினிகளிடம்‌ ரசமனு 
பவிக்க நடுநிசியில்‌.போகும்‌ தெய்வம்‌ என்ற புராண அட்டவணை 
களில்‌ உள்ளனவே... . 1”? 


231 


“இவைகளை நமது தெய்வங்கள்‌ என்று ஒப்புக்கொண்டு 
Q தாழவேண்டுமே, இந்தச்‌ சேதியைக்‌ கேட்டால்‌, உலகின்‌ நாகரீக 
மக்கள்‌ நம்மை நீக்ரோக்களை விடக்‌ கேவலமானவர்கள்‌ என்று 
கேலி செய்வார்களே, இந்தக்‌ கண்ராவிக்கு என்ன செய்வது?” * 
என்று மனம்‌ வெதும்புகிறார்‌. அது முற்றிலும்‌ நியாயமான து. 


ஆனால்‌, மகளிடம்‌ லீலைகளில்‌ ஈடுபடும்‌ கடவுள்‌ பைபிளிலும்‌ 
உண்டு என்பதை ஏற்கனவே சுட்டிக்‌ காட்டியிருக்கிறேன்‌. 


அது மட்டுமல்ல, அவர்‌ “ஆரியநாடு£ என்று கூறும்‌ வட 
இந்தியாவில்‌ இத்தனை கடவுள்களும்‌, அவர்களுக்கு வழிபடும்‌ 
வழக்கமும்‌, . அவர்களுக்கான கோவில்களும்‌ இல்லை. ஆறுதலைக்‌ 
கடவுள்‌ எனப்படும்‌ முருகன்‌ சுத்த திராவிடர்கள்‌ வாழும்‌ தமிழ்‌ 
நாட்டிற்கே பிரத்தியேகமான கடவுள்‌. அந்தக்‌ கடவுளுக்கு 
ஆறுமுகம்‌, சண்முகம்‌, மயில்‌ வாகனன்‌, (மயில்‌ அவனுடைய 
வாகனமான தினால்‌) கார்த்திகேயன்‌ (கார்த்திகை நட்சத்திரத்தில்‌ 
அவன்‌ பிறந்ததினால்‌) சுப்ரமணியம்‌, கந்தன்‌ என்ற பெயர்களும்‌ 
உண்டு. 


மகாராஷ்டிர த்தில்‌ கார்த்திகேய (முருக)க்‌ கோயில்‌ உண்டு. 
ஆனால்‌ அங்கு பெண்கள்‌ நுழையக்கூடாது. முருகன்‌ பெண்களைக்‌ 
கற்பழித்து விடுவானாம்‌! இது அங்குள்ள ஐதீகம்‌. 


தமிழ்நாட்டிலுள்ள பல ஆண்களுக்கு நீண்ட காலமாக இந்தப்‌ 
பெயர்கள்‌ சூட்டப்பட்டு வருகின்‌ றன. 


ஆனால்‌ வடக்கே முருகன்‌ வழிபாடு கிடையாது. கோவில்‌ 
ஒன்றும்‌ கிடையாது. இந்த பெயர்கள்‌ வட இந்தியாவில்‌ 
யாருக்கும்‌ கிடையாது. 


அதேபோன்று ஆனைமுகக்‌ கடவுளாகிய விநாயகர்‌, கணபதி, 
பிள்ளையார்‌ என்ற கடவுளும்‌ அங்கே இல்லை. கோவிலும்‌ இல்லை. 
மகாராஷ்டிரத்தில்‌ மட்டும்‌ தான்‌ விநாயகர்‌ விழாவாயெ 
பிள்ளையார்‌ சதுர்த்தியை திலகர்‌ தேசியத்‌ திருவிழாவாக ஆக்கி 
விட்டார்‌ (மகாராஷ்டிரம்‌ விந்தியமலைக்குத்‌ தெற்கே உள்ள 
பிரதேசம்‌), 


நாலுமுகக்‌ கடவுள்‌, கருடவாகனம்‌, என்ற ௨ ற்சவம்‌ காஞ்சி 
புரத்தில்‌ கொண்டாடப்படுவதைப்‌ போன்று வட இந்தியாவில்‌ 
கிடையாது. 


சொல்லப்‌ போனால்‌, வடஇந்தியாவில்‌ தமிழ்நாட்டில்‌ இருப்‌ 
பதைப்‌ போன்ற பிரம்மாண்டமான கோவில்‌ ஒன்றும்‌ கடையா து. 


232. 


காசியிலுள்ள விசுவநாதர்‌ கோவிலும்‌ மிகச்‌ சிறியது. அங்கேயுள்ள 
சிவன்‌, ஒரு கல்லால்‌ செய்த லிங்கம்‌. எல்லா சிவன்‌ கோவில்களிலும்‌ 
அப்படியே. இதைத்‌ தவிர விக்ரகங்கள்‌ ஒன்றும்‌ கிடையாது. 
பார்வதிக்கு, மீனாட்டு -காமாட்‌ச என்ற பல பெயர்களில்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ இருப்பது போன்ற கோவில்கள்‌ அங்கு இல்லை. 


அந்த சிவனை தொழுவதற்கு எந்த குருக்களும்‌ அங்கே 
கிடையாது. சிவன்‌ கோவிலுக்குப்‌ போவோரெல்லாம்‌ அந்த 
லிங்கத்தின்‌ மீது பூவையும்‌, வில்வ இலையையும்‌ தூவி, தண்ணீரை 
ஊற்றிவிட்டு வருகிறோர்கள்‌. ' 


விஷ்ணுவின்‌ கோவில்களும்‌ . சின்னஞ்‌ சிறியவையே. 
சிலவற்றில்‌ சிறிய கிருஷ்ணன்‌ சிலை இருக்கும்‌; சிலவற்றில்‌ 
இராமனுடைய சிலை இருக்கும்‌. (இதனை .டாகுர்‌ ஜிகா மந்திர்‌) 
அதாவது டாகுரின்‌ கோவில்‌ என்றழைப்பார்கள்‌, டாகுர்‌ என்று 
க்ஷத்திரியர்களைக்‌ குறிப்பார்கள்‌ (இராமன்‌ க்ஷத்திரிய ஜாதியில்‌ 
பிறந்தவன்‌ என்ற ஐூகத்தனால்‌ இராமன்‌ கோவிலை டாகுர்‌ 
கோவில்‌ என்றழைக்கின்‌ றனர்‌). 


இந்தக்‌ கோயில்களிலுள்ள கடவுள்களுக்கு அர்ச்சனை, 
அபிசேகம்‌, செய்விக்கும்‌ பழக்கமோ, சூடம்‌, சாம்பிராணி 
கொளுத்தும்‌ பழக்கமோ கிடையாது. தீப்பந்தங்களைக்‌ கொளுத்தி 
கோயில்களில்‌ வைப்பார்கள்‌ -- அதை யாரும்‌ செய்யலாம்‌. 


இந்தச்‌ சாமிகளுக்கு வெண்‌ பொங்கல்‌, சர்க்கரைப்‌ பொங்கல்‌, 
அக்காரவடசல்‌, தத்தியோன்னம்‌ என்ற தயிர்‌ சோறு, முறுக்கு 
வடை முதலிய பண்டங்களை படைசாற்றும்‌ பழக்கம்‌ கிடையாது, 
சர்க்கரையைக்‌ காய்ச்சி றுரிறு உருண்டை வடிவத்தில்‌ 
செய்யப்படும்‌ “பநாசா! என்பதனை யாரும்‌ இந்த rafts 
நைவேத்தியமாக அளித்துவிட்டு வருவார்கள்‌. - 


பிரம்மாண்டமான கோயில்களைக்‌ கட்டியது * இராவிட: 
மன்னர்களாகிய சேர, சோழ, பாண்டிய மன்னர்களல்லவா ! 
அவர்கள்‌ ஏன்‌ இவைகளைக்‌ கட்டினார்கள்‌? தமிழ்நாட்டிலும்‌, 
கேரள்த்திலும்‌, ஆந்திராவிலும்‌ இப்படிப்பட்ட பழ்க்கவழக்கங்கள்‌ 
ஏன்‌ ஏற்பட்டன என்பதைப்‌ பற்றி அண்ணாதுரையோ, திராவிட 
இயக்கத்தினரோ சிந்தித்துப்பார்த்திருந்தால்‌ நன்றாயிருந்‌ இருக்கும்‌. 


“கல்தோன்றி மண்தோற்றாக்‌ காலத்தே முன்தோன்றி மூத்த 
குடியில்‌ வந்தவர்களல்லவேோ நம்‌ தமிழர்கள்‌?” என்று இரு. 
அண்ணாதுரை கூறுகிறார்‌. கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. 
இவ்வாறு பேசி தமிழரின்‌ இனவெறியைக்‌ கிளப்பிவிடலாம்‌. ஆனால்‌ 


233 


பகுத்தறிவுக்கும்‌ இதற்கும்‌ அல்லது மனித சமுதாய வளர்ச்சி 
விஞ்ஞானத்துக்கும்‌ இதற்கும்‌ ஏதாவது பொருத்தம்‌ உண்டா? 


கல்லும்‌ இடையாது; மண்ணும்‌ டையாது. அப்படியாயின்‌, 
அத்தக்‌ காலத்திலே இருந்த தமிழன்‌ எங்கு வாழ்ந்தான்‌ ? கல்லும்‌ ' 
மண்ணுமில்லை என்றால்‌ புல்‌, பூண்டுகள்‌ செடி, கொடிகள்‌ இல்லை. 
அத்த நிலையில்‌ இருந்த தமிழன்‌ 'எதை உண்டான்‌ ? அல்லது உணவு 
வேண்டாத ஒரு பிறவியாக இருந்தானா? 


அப்படிப்பட்ட “பசியா வரம்‌”. பெற்றிருந்த தமிழனுக்கு 
எந்தக்‌ காலத்தில்‌, எப்பொழுது பசி ஏற்பட்டது? அப்படியே 
பசியில்லாத அபூர்வ மனிதர்களாக இருந்துவிட்டால்‌ தமிழர்கள்‌ 
ஒரு தொல்லையும்‌ இல்லாமல்‌ இன்றைக்கும்‌ வாழலாம்‌ அல்லவா? 


சுருங்கக்‌ கூறினால்‌, திராவிட இயக்கத்தின்‌ அடிப்படை 
தத்துவார்த்த நூலாகக்‌ கருதப்படும்‌ இந்த **ஆரிய மாயையில்‌, 
தர்மதை ஆற்றுக்குத்‌ தென்புறம்‌ உள்ள பகுதிகள்‌ என்று இரு. 
அண்ணாதுரை கூறியபோ திலும்‌, தமிழ்‌ இலக்கியங்களைப்‌ பற்றியே 
குறிப்பிடுகருர்‌. சேர, சோழ, பாண்டிய மன்னர்களின்‌ புகழைத்‌ 
தான்‌ பெருமிதத்தோடு வருணிக்கிறார்‌. 


ஹர்ஷவர்த்தனன்‌ விந்திய மலைக்குத்‌ தெற்கே தனது 
சாம்ராஜ்யத்தை விஸ்தரிக்கும்‌ நோக்கத்தோடு படையெடுத்த 
போது, ஆந்திரப்பிரதேசத்தில்‌ ஆட்சிபுரிந்த இரண்டாம்‌ புலிகேசி 
என்ற மன்னனால்‌ தோற்கடிக்கப்பட்ட ஒரே நிகழ்ச்சிதான்‌ இரு. 
அண்ணாதுரையின்‌ இந்த நூலில்‌ இடம்‌ பெறுகிறது. இதைத்‌ தவிர, 
சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னர்களைத்‌ தவிர--அதாவது 
தமிழ்நாட்டிலும்‌, கேரள நாட்டிலும்‌ பல்வேறு பகுதிகளில்‌ ஆட்சி 
புரிந்த மன்னர்களைத்‌ தவிர, அவர்‌ கூறும்‌ “திராவிட நாட்டின்‌ 
ஏனைய பிரதேசத்தில்‌ இருந்தவர்களைப்‌ பற்றிய சம்பவங்கள்‌ 
இந்தப்‌ பகுதிகளின்‌ வரலாற்று ஆட்சி புரிந்த மன்னர்களைப்‌ 
பற்றியோ, ' அம்மக்களின்‌ கலை ' இலக்கியங்களைப்‌ பற்றியோ 
இரு. அண்ணாதுரையின்‌. கண்களுக்குப்‌ படவில்லை. 


தமிழ்நாடே ஒரே அரசியல்‌ அமைப்பின்‌ 8ழ்‌. இல்லாமல்‌, 
சோழநாடு, பல்லவநாடு, பாண்டியநாடு என்று பல பகுதிகளாக 
பிரிந்து பல நூற்றாண்டுகள்‌ இருந்த காலத்திலேயே ஆந்திரப்பிர 
தேசத்தில்‌ சதவாகனர்களின்‌ வம்சாவளி ஆட்டி 8. மு. 2-வது 
நூற்றாண்டு முதல்‌: கி.பி. இரண்டாம்‌ நூற்றாண்டுவரை இருந்து 
வத்தது. அவர்கள்‌ தங்களை இக்ஷாவாக 'வம்சத்தினர்‌, : அதாவது 
புராணங்களில்‌ கூறப்படும்‌ இராமன்‌ பிறந்த வம்சத்தினர்‌ என்று 
கூறிக்‌ கொண்டிருந்தனர்‌. 


234 


அவர்கள்‌ ஆந்திரப்பிரதேசம்‌ மட்டுமல்லாமல்‌, மேற்கே மகா 
ராஷ்டிரம்‌, கர்னாடகம்‌ உள்ளடக்கி, விந்தியமலைக்குத்‌ தெற்கே, ; 
அரபிக்‌ கடலிலிருந்து வங்காள விரிகுடா வரையில்‌ தமிழ்நாடு, 
கேரள நாட்டிற்கு வடக்கே உள்ள்‌ பரந்த பிரதேசத்தில்‌ ஆட்டி 
புரிந்தனர்‌. 

அவர்கள்‌ ஸ்ம தான்‌ நாகார்ஜுனன்‌ என்ற புத்தபிகஷு 
தென்னாட்டில்‌ புத்த மதத்தைப்‌ பரப்புவதற்கு.வந்தான்‌. நாகார்‌ 
ஜுன சாகரில்‌ கண்டெடுக்கப்பட்டுள்ள புதை பொருள்கள்‌ அன்று 
ஓங்கியிருந்த கலைக்கு உதாரணமாக விளங்குகிறது. 


* 


அந்தக்‌ காலத்தில்‌, உலகப்‌ புகழ்‌ பெற்றுள்ள அஜந்தா குகை 
களில்‌ புத்த சிற்பங்கள்‌ வரையப்பட்டன. அந்த அஜந்தா இந்த 
மன்னர்களின்‌ ஆட்சிப்‌ பிரதேசத்தில்‌ தான்‌ இருந்தது. அதே 
போன்று உலகப்‌ புகழ்பெற்றுள்ள எல்லோராவிலுள்ள குகைக்‌ 
கோயில்களில்‌ உள்ள புத்தமதத்தைச்‌ சார்ந்த விகாரங்கள்‌ இவர்‌ 
கள்‌ ஆட்சி காலத்தில்தான்‌ கட்டப்பட்டன. 


அந்தக்‌ காலத்தில்தான்‌, மகாராஷ்டிரப்‌ பிரதேச த்தில்‌ வாழும்‌ 
மக்கள்‌ பேரி வந்த பைசாசி மொழியையும்‌ ஆந்திரப்பிரதேச த்தில்‌ 
மக்கள்‌ பேசிவந்த மொழியையும்‌ கலந்து தெலுங்கு மொழிஉண்டா 
யிற்று. அந்த சாம்ராஜ்யத்தில்‌ அஷ்டகஜங்கள்‌ என்ற பெயர்‌ 
பெற்ற புக்கண்ணா, திக்கண்ணா முதலான எட்டு ஆஸ்தான 
வித்துவான்‌௧ள்‌ தெலுங்கு மொழியில்‌ பல காவியங்களை இயற்ற 
யுள்ளனர்‌. 


சோழ மன்னர்கள்‌ காலத்தில்‌, தமிழ்நாடு பூராவையும்‌ ஒரே 
கொடியின்8ழ்‌ ஆட்‌ நடத்திய குலோத்துங்க சோழன்‌ முதல்‌ 
இரண்டாம்‌ இராஜ இராஜ சோழன்‌ வரையில்‌ இருந்த சோழ 
சாம்ராஜ்யம்‌ கோலோச்சிய காலத்தில்‌, கர்னடகத்தில்‌, ஹோயல 
ஸேம வம்சத்தின்‌ ஆட்சி நடந்தது. அந்தக்‌ காலத்தில்‌ உலகப்‌ 
புகழ்பெற்ற சரவணபேலஹோளா வில்‌ ஜைன மதப்‌ பிரச்சாரக 
ராகிய கோமதிஸ்வரின்‌ சிலை ஒரு குன்றின்‌ உச்சியில்‌ நிறுவப்‌ 
பட்டது. ஹனேபிட்‌, பேனார்‌ போன்ற அதிசயிக்கத்‌ தக்க 
சிற்பிகள்‌ நிறைந்த கோயில்கள்‌ நிர்மாணிக்கப்பட்டன. சிற்பக்‌ கலை 
எந்த அளவிற்கு ' ஓங்கியிருந்தது என்பதற்கு இவை இன்னும்‌ 
சின்னங்களாக விளங்குகின்‌ றன. 


பண்டைக்‌ காலம்‌ பற்றிய 
தவரறுன அணுகுமுறை 


“ இராவிட நாட்‌'டின்‌ பண்டையப்‌ புகழைப்‌ பற்றி வர்ணிக்கும்‌ 
இரு. அண்ணாதுரையோ ஏனையோரோ இவைகளைப்பற்றி எப்பொழு 
தும்‌ குறிப்பிடுவது கடையாது. 


குஞ்சை கோயிலை, மதுரை மீனாட்சி கோயிலை, தில்லை நடராஜ 
னின்‌ கோயிலைப்‌ பற்றித்தான்‌ ; அவைகளிலுள்ள அற்புதமான 
சிற்ப வேலைப்பாடுகளைப்‌ பற்றித்தான்‌ அவர்கள்‌ புகழ்பாடுவார்கள்‌. 
என்‌ 2 தமிழ்நாட்டின்‌ திராவிட முன்னேற்றக்‌ கழகம்‌ ஆட்சிக்கு 
வந்த பின்‌ தஞ்சை கோயிலையே அரசன்‌ தஸ்தாவேஜுகளில்‌ 
கடிதங்களில்‌ தமிழ்‌ நாட்டரசன்‌ சன்னமாக ஏற்றுக்‌ கொண்ட்து. 
திரு. மூ. கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலத்தில்‌ ராஜராஜ 
சோழ மன்னரின்‌ சிலையை கோயிலுக்குள்ளே நிறுவ வேண்டும்‌ 
என்று முயற்சி செய்தார்‌. மத்திய சர்க்காரின்‌ பழைமையான 
அற்புதக்‌ கட்டிடங்களை பராமரிக்கும்‌ இலாகா (Archealogical 
Department) இதற்கு அனுமதி அளிக்க மறுத்தவுடன்‌ இதை 
பெரும்‌ பிரச்சனையாகவே அக்கினார்‌. 


எனவே, “திராவிடநாடு”, * திராவிடர்‌ என்று அவர்கள்‌ கூறும்‌ 
போது உண்மையில்‌ தமிழ்‌ நாட்டையும்‌, தமிழர்களையும்‌ தான்‌ 
கருத்தில்‌ கொண்டுள்ளனர்‌ என்பது தெளிவு. 


₹*இராவிட நாடு திராவிடருக்கானால்‌, பாடுபடாத பேர்வழி 
கஞுக்குப்‌ பருப்பும்‌ பாயாசமும்‌, பாடுபடும்‌ மக்களுக்கு கம்பும்‌ 
கூழும்‌ கிடைக்கும்‌ நிலையா இருக்கும்‌? உழைத்து வாழ்‌” *ஊரானை 
ஏய்க்காதே' என்பதன்றோ நீதியாக இருக்கும்‌? அந்தக்‌ காலம்‌ 
வந்தால்‌ ஆரியன்‌ வாழ்வு கெடுமே என்ற அச்சத்தினாலே; 
திராவிட நாட்டுப்‌ பிரிவினையை அரியர்‌ எதிர்க்கின்றனர்‌. 
ஊரை ஏய்த்து உண்டு கொழுக்கலாம்‌ என்று எண்ணுகின்றனர்‌.” * 


“தி. மு. முதலாவது நூற்றாண்டு முதல்‌ கி. பி. மூன்றாவது 
அல்லது நான்காவது நூற்றாண்டு வரையில்‌, புகழ்‌ பெற்ற தமிழ்ச்‌ 
சங்கம்‌ இருந்தது. அரிய பெரிய கவிஞர்களும்‌, வித்துவான்களும்‌ 
இச்சங்கத்தில்‌ அங்கத்தினர்களாயிருந்தார்கள்‌. அவர்கள்‌ எழுதி 
வைத்த நூல்களின்‌ மூலமாக அச்சங்கத்தில்‌ (அச்சங்ககாலத்தில்‌) 
தமிழ்நாட்டில்‌ பரவி இருந்த மதங்களின்‌ வரலாறு நன்றாகப்‌ புலப்‌ 


௮26 


படுகின்றது. அக்காலத்தில்‌ பெளத்த, சமண மதங்கள்‌ பரவி இருந்‌ 
தன?” என்று இந்த நூலில்‌ திரு. அண்ணாதுரை குறிப்பிடுகருர்‌. 


தமிழ்நாட்டில்‌ மட்டும்தான்‌ பெளத்த, சமண மதங்கள்‌ பரவி 


இருந்‌ தனவா? அநேகமாக இந்தியா பூராவிலும்‌ ஒரு காலத்தில்‌ 
பெளத்த, சமண மதங்கள்‌ அல்லு இருக்கவில்லையா? 


இந்த பெளத்த, சமண மதங்கள்‌ தமிழ்நாட்டில்‌ உதய 
மான்வையா? பெளத்த மதத்தை ஸ்தாபித்த சித்தார்த்தர்‌ என்று 
கெளதம புத்தர்‌ வடநாட்டில்‌ பீகார்‌ மாநிலத்தின்‌ வடபாகத்தில்‌ 
ஆட்? புரிந்த லிச்சவி அரச குமாரன்‌ அன்றோ? அதே போன்று 
சமண மதம்‌ என்ற ஜைன மதத்தை ஸ்தாபித்த மகாவீரர்‌ . தமிழ்‌ 
நாட்டில்‌ பிறந்தவரா 2 அவரும்‌ வட நாட்டில்‌, அதே பீகார்‌ 
மாநிலத்தில்‌ தானே பிறந்தார்‌? 


எனவே தமிழ்நாட்டினருக்கென்று ஏதோ தனி மதங்கள்‌ 
இருந்ததாகவும்‌ அதனால்‌ தமிழ்நாட்டிற்கு ஒரு. தனிப்‌ புகழ்‌ ஏ.ற்பட்‌ 
டுள்ள தாகவும்‌ வர்ணிப்பது வெறும்‌ கற்பனையே. 


இந்த சமண, பெளத்த மதங்களை தமிழ்தாட்டிலிருந்து மட்டு 
மல்ல, இந்இயாபூராவிலிருந்தும்‌ விரட்டியடித்ததற்கு தத்துவார்த்‌ 
தம்‌ வழங்கிய ஆதிசங்கரர்‌ தோன்றியது கேரளத்திலுள்ள 
காலடியில்‌. 


தமிழிலுள்ள சுங்க இலக்கியங்கள்‌ கூறும்‌ தமிழ்ச்சமுதாயம்‌ 


எப்படி இருந்தது? *“பாடுபடாத பேர்வழிகளுக்கு பருப்பும்‌ 
பாயாசமும்‌, பாடுபடும்‌ மக்களுக்கு கூழும்‌ கிடைக்கும்‌ நிலை என்பது 


இல்லாத ஒரு சமுதாயமா அது?'* “உழைத்து வாழ்‌' *ஊரானை 
ஏய்க்காதே” என்ற நீதியா அந்தச்‌ சமுதாயத்தில்‌ இருந்தது ? 


அப்படி இருந்ததாகக்‌ கூறுவதற்கு வரலாற்றுச்‌ சான்று 
இல்லாவிட்டாலும்‌ ஏதாவது இலக்கியச்‌ சான்றாவது உண்டா 2 
இல்லையே. 

மாறாக, சங்க இலக்கியங்களிலே மிகவும்‌ தொன்மையானது 
எனக்‌ கருதப்படும்‌ தொல்காப்பியத்தில்‌, அகப்பொருள்‌ 33-வது 
சூத்திரத்தில்‌, 

“அடியோர்‌ பாங்கினும்‌ வினைவலர்‌ பாங்கினும்‌ 
கடிது இலப்புறத்தென்‌ மனோர்‌ புலவர்‌” 

என்று கூறப்பட்டுள்ளது. 


237 


அதாவது பிறர்க்கு குற்றேவல்‌ செய்வோரையும்‌. பிறர்‌ ஏவிய 
தொழிலைச்‌ செய்வோரையும்‌ தலைமைப்‌ பாத்திரங்களாகக்‌ 
கொண்டு இலக்கிய வரிசையில்‌ சேர்த்து இலக்கியம்‌ படைக்கக்‌ 
கூடாது என்று தொல்காப்பியம்‌ கூறுகிறது. இதிலிருந்து 
அன்றைய சமுதாயத்தில்‌ ஆண்டான்‌-அடிமை என்ற பாகுபாடு 
இருந்தது. வேலை செய்யாத உடைமையாளர்‌ கூட்டம்‌ ஒன்றும்‌ 
இருந்தது. அவர்கள்‌ ஏவிய வேலைகளை செய்து, ஜீவனம்‌ நடத்திய 
மக்களும்‌ இருந்தனர்‌ என்பது தெளிவாகவில்லையா? 
அதுமட்டுமா? இந்த உழைப்பாளி மக்களில்‌ ஒருவனைத்‌ 
தலைமைப்‌ பாத்திரமாகக்‌ கொண்டு இலக்கியம்‌ படைப்பதையே 
தடுக்கிறது தொல்காப்பியம்‌. 
மேலும்‌, 
“ஏவல்‌ மரபின்‌ ஏனோரும்‌ உரியர்‌ 
ஆலை நிலைமை யவரும்‌ அன்ன;* 


என்று அடுத்த 24-வது சூத்திரம்‌ கூறுகிறது. இதற்கு உரை: 
யாசிரியர்‌ நச்சினார்க்கனியர்‌, பிறரை ஆட்டிப்‌ படைத்து வேலை 
வாங்கிக்‌ கொள்ளும்‌ உரிமை பெற்றவர்கள்‌ அந்தணர்‌, அரசன்‌, 
வணிகர்‌, குறுநில மன்னர்கள்‌ அரசால்‌ சிறப்புப்‌ பெற்றோர்‌, 
வேளாளர்‌ (நில உடைமையாளர்கள்‌) என்று விளக்கம்‌ தத்திருக்‌ 
இறார்‌. 

சொல்‌ அதிகாரத்தில்‌ 48-வது சூத்திரம்‌: 

““ஈயென்‌ கிளவி இழிந்தோர்‌ கூற்றே” * 

என்று கூறுகிறது. அதாவது “ஈ” என்ற சொல்‌ இழிந்தோனிடம்‌ 
உயர்ந்தோன்‌ பிச்சை கேட்கும்‌ சொல்லாகும்‌. 


“இழிந்தோன்‌* என்பவன்‌ பஞ்சமன்‌, அடியோன்‌ (அடிமை) 
வினைவலர்‌, ஏவல்‌ மரபார்‌ என்று தொல்காப்பிய விளக்க உரையில்‌ 
கூறப்பட்டுள்ளது... 


செய்யுளதிகாரத்தில்‌ 182-வது சூத்திரம்‌: 
“பாணன்‌, கூத்தன்‌, விறலி, பரத்தை, யாணம்‌ 
சான்ற அறிவார்‌ கண்டோர்‌ i 
பேணுதகு சிறப்பின்‌ பார்ப்பான்‌ முதலா 
முன்னுறக்‌ ளெந்த கிளவியொடு தொகை இத்‌ 
தொன்னெறி மரபின்‌ கற்பிற்குரியர்‌'* 


என்று கூறுகிறது. 


அதாவது பாணன்‌ (பாட்டு பாடுபவர்‌) கூத்தன்‌ (கூத்தாடி) 
விறலி (கூத்தாடும்‌ பெண்‌) பரத்தை (தன்‌ உடலை பிறருக்கு விற்று 


238 


ஜீவனம்‌ செய்பவள்‌) வருங்காலத்தை அறியும்‌ அறிவு பெற்ற 
பெரியோரையும்‌ பாராட்டத்தக்க பார்ப்பானையும்‌ தலைவன்‌ 
தலைவிக்கு உதவி செய்பவர்களாகக்‌ கொள்வர்‌ என்று கூறுகிறது. 


எனவே, **தொன்னெறி மரபின்‌ கற்பிற்குரியர்‌' என்று 
கற்பரசிகளைக்‌ குறிப்பிடும்‌ தொல்காப்பியர்‌, 'பரத்தையையும்‌ 
விறலியையும்‌ கூடவே குறிப்பிடுறோர்‌. எனவே நிலக்கிழார்கள்‌ 
இருத்‌ தனர்‌. அவர்கள்‌ வேலை செய்யாமல்‌ இருந்தது மட்டுமல்ல; 
அவர்களுக்கு க ற்புடைய மனைவிகளும்‌ உண்டு. பரத்தையர்களும்‌ 
(வைப்பாட்டிகளும்‌) உண்டு என்று கூறுகிறார்‌. 


சங்க இலக்கியம்‌ எனப்படும்‌ “எட்டுத்‌ தொகை”? பத்துப்‌ 
பாட்டு முதலிய இலக்கிய படைப்புகளில்‌ எல்லாம்‌ தமிழ்நாட்டில்‌ 
இருந்த எண்ணற்ற குறுநில மன்னர்கள்‌, மூவேந்தர்கள்‌ என்று 
சொல்லப்படும்‌ சேர, சோழ, பாண்டிய பெருநில மன்னர்கள்‌ ஆகி 
யோர்‌ மீது பாடிய பாடல்களைத்‌ தவிர வேறு என்ன இருக்கின்‌ றது? 
இந்த குறுநில மன்னர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ புரிந்த. சண்டைகள்‌, 
அவைகளில்‌ வெற்றி பெற்றவரின்‌ வீரத்தைப்‌. புகழ்தல்‌, பெருநில 
மன்னார்களாகிய மூவேந்தர்கள்‌ குறுநில மன்னர்களைத்‌ தோற்‌ 
கடித்த வீரம்‌ - இவைகளைத்‌ தானே இந்த இலக்கியங்களைப்‌ 
படைத்த புலவர்கள்‌ பாடியுள்ளனர்‌ ! 


தொல்காப்பியர்‌ கூறிய நெறிக்குட்பட்டே, அதாவது 
உழைக்கும்‌ மக்களில்‌ யாரையும்‌ தலைமைப்‌ பாத்திரமாகக்‌ கொண்டு 
இலக்கியம்‌ படைக்கக்கூடாது என்ற நெறியை நன்கு கடைப்‌ 
பிடித்துள்ளனர்‌ இந்தப்‌ புலவர்கள்‌. 


சோழன்‌ குளமு ற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவனைப்‌ புகழ்ந்து 
ஆலத்தூர்‌ கிழார்‌ பாடுவதைக்‌ கேளுங்கள்‌: 


“கையது கடன்‌ நிறையாழே; மெய்யது 
புரவலர்‌ இன்மையின்‌ பசியே; அரையது 

வேற்றிழை நுழைந்தவேர்‌ நனை சிதாஅர்‌ 
ஓம்பி உடுத்த உயவற்‌ பாண! 


ஒள்ளேரி புரையும்‌ உருகெழு பசும்பூண்‌ 
கிள்ளி வளவற்‌ படர்குவை ஆயின்‌ 

நெடுங்கடை நிற்றலும்‌ இலையே ;' கடும்பகல்‌ 
தேர்வீசு இருக்கை ஆர--நோக்கி 

நீ அவற்‌ கண்ட பின்றைப்‌, பூவிகை 
ஆடுவண்டு இமிராத்‌ தாமரை 

சூடாய்‌ ஆதல்‌ அதனினும்‌ இலையே” * 


239 


அதாவது யாழ்‌ கையிலே, பசி வயிற்றிலே, பொருத்தப்பட்ட பழங்‌ 
கந்தை இடுப்பிலே, உடைய பாணனே, உன்‌ பசி எங்கே திரும்‌ 
தெரியுமா? பகைவரிடம்‌ சினந்து, பளபளக்கும்‌ வேல்தாங்கிச்செல்ப 
வனாகிய மன்னன்‌ கிள்ளியிடம்‌ செல்வாயாக. அவனைக்‌ காண 
எந்தச்‌ சமயத்திலும்‌ முடியும்‌. பகல்‌ வேளையில்‌ வரும்‌ பரிசிலருக்கு த்‌ 
தோர்‌ வழங்கும்‌ நற்பண்பினையுடைய அவனை நீ பார்த்த பிறகு, நீ 
பொன்னால்‌ செய்யப்பட்ட தாமரை சூடிமமும்‌ பெரும்‌ பேற்றினைப்‌ 
பெறுவாய்‌; ஆகவே இப்போதே நீ அவனிடம்‌ செல்வாயாக: * 
என்று பாடுகிறார்‌. 


“தமிழ்க்‌ கலைகள்‌, மக்கள்‌ சுதந்திரத்தோடு இருந்து வந்ததாக 
வும்‌, மக்கள்‌ எத்தகைய துன்பத்தையும்‌ கண்டறியார்கள்‌ என்றும்‌ 
கூறுகின்றன” ' என்று திரு. அண்ணாதுரை கூறுவதற்கும்‌, பண்டைய 
சங்க நூல்கள்‌ ,கூறும்‌ நிலைமைக்கும்‌ எவ்வித பொருத்தமுமில்லை. 
மாறாக, புலவர்களுக்கே இந்த கத என்றால்‌, மன்னர்கள்‌ புகழைப்‌ 
பாடித்தான்‌ அவர்கள்‌ வாழ முடியும்‌ என்ற நிலை என்றால்‌, ஏனைய 
பாமர மக்களைப்‌ பற்றி கூறவேண்டுமா? 


உலகம்‌ பூராவும்‌ ஒரு காலத்தில்‌ மனிதன்‌ உற்பத்தி சக்திகளை 
யும்‌ அவைகளைக்‌ கொண்டு பொருள்களை உற்பத்தி செய்யும்‌ முறை 
களையும்‌ அதற்கு வேண்டிய உற்பத்தி சாதனங்களையும்‌ வளர்க்கா 
மல்‌ காடுகளில்‌ வேட்டையாடுவது, ஆடு மாடுகளை மேய்ப்பது 
போன்றவைகளின்‌ மூலமாகவே ஜீவனம்‌ செய்யவேண்டிய நிலை 
இருந்தபோது, சின்னஞ்சிறு கூட்டங்களாக வாழ்ந்து வந்தான்‌. 
உற்பத்தி சாதனங்களை அவன்‌ மேலும்மேலும்‌ வளர்த்த பிறகு ஒரு 
மனிதனின்‌ உழைப்பால்‌ கிடைக்கும்‌ பொருள்‌ அவனுடைய தேவை 
களைப்‌ பூர்த்தி செய்வதோடு, உபரியாகவும்‌ இருந்த காலம்வந்தது. 
அந்தச்‌ சமயத்தில்‌ சொத்துரிமை என்பது உண்டாயிற்று. அதைப்‌ 
பாதுகாத்திடவே உடைமை வர்க்கம்‌ அரசுகளை ஏற்படுத்தியது. 
ஆரம்பத்தில்‌ குறுநில மன்னர்கள்‌ தோன்றினர்‌. பிறகு, அவர்கள்‌ 
மற்ற குறுநில மன்னர்களோடு போர்‌ புரிந்து அவர்கள்‌ அடக்கி 
அவர்களின்‌ 8ழ்‌ வாழும்‌ மக்களைக்‌ கொள்ளை அடித்து, பெருநில 
மன்னர்களாக விளங்கினர்‌. 


நிலப்பிரபுத்துவ சமூக அமைப்பு மாறி, முதலாளித்‌ துவம்‌ 
தோன்றி வளரும்‌ வரை உலகில்‌ இந்நிலை இருந்தது. ஐரோப்பா 
கண்டத்தில்‌ முதலாளித்துவ வளர்ச்சி ஏற்பட்டு, தேசிய இனங்‌ 
களின்‌ அடிப்படையில்‌ அரசுகள்‌ ஸ்திரமாக ஸ்தாபிக்கப்பட்டு 
பிறகு அவை ஏகாதிபத்திய வல்லரசுகளாக வளர்ந்ததும்‌, உலகம்‌ 
பூராவிலுமுள்ள நாடுகளை தங்கள்‌ ஆதிக்கத்தின்‌ ஈழ்கொண்டு 
வந்ததும்‌, கடந்த மூன்று நூற்றாண்டுகளின்‌ வரலாருகும்‌. 


280 


இதன்‌ விளைவாக இந்த நூற்றாண்டில்‌, ஏகாதிபத்திய எதிர்ப்பு 
விடுதலை போராட்டங்கள்‌ துவங்கி, ஏகாதிபத்தியங்களுக்குள்ளே 
இயற்கையாக உள்ள பேரட்டியின்‌ விளைவாக முதல்‌ உலக புத்தம்‌ 
17914.-18-ல்‌ நடந்ததும்‌, அதன்‌ இறுதியில்‌ உலகில்‌ ரஷ்யாவில்‌ 
முதல்‌ சோசலிஸ்ட்‌ அமைப்பு ஏற்பட்டதும்‌, இந்த யுத்தத்தின்‌ 
முடிவில்‌ ஏகாதிபத்திய எதிர்ப்பு விடுதலைப்‌ போராட்டங்கள்‌ 
மேலும்‌ பலமாக அலைமோ தியதும்‌, 1939-ல்‌ மீண்டும்‌ ஏகாதிபத்திய 
போட்டியில்‌ இரண்டாவது உலக யுத்தம்‌ மூண்டதும்‌, ஹிட்லர்‌ 
சோவியத்‌ யூனியனைத்‌ தாக்கிய பிறகு அந்த யுத்தத்தின்‌ தன்மை 
மாறியதும்‌, விடுதலைப்‌ போராட்டங்கள்‌ வெற்றிபெற்றதும்‌. சமீப 
காலத்திய வரலாறு. நமது விடுதலைப்‌ போராட்டங்கள்‌ வெற்றி 
பெற்று, அநேகமாக காலனி ஆதிக்க முறை அழிந்து போய்‌ உலகம்‌ 
பூராவும்‌ சோசலிஸ்ட்‌ சமூக அமைப்புகள்‌ ஏற்படுவத ற்கான 
போராட்டங்கள்‌ நடக்கும்‌ காலத்தில்‌, ஒரு நவீன அகிக்கத்தை 
ஏற்படுத்த ஏகாதிபத்தியங்கள்‌ முயற்சி செய்துகொண்டிருக்கையில்‌ 
அதை எதிர்த்துப்‌ போராட்டங்கள்‌ ஓங்கி வளரும்‌ காலத்தில்‌ 
ஏகாதிபத்திய முதலாளித்துவ அமைப்பே இறுதியாக ஒழிக்கப்‌ 
பட்டு உலகம்‌ பூராவும்‌ சோசலிச சமுதாயம்‌ நிறுவப்படும்‌ இடைக்‌ 
கால சகாப்தத்தில்‌ நாம்‌ வாழ்கிறோம்‌. 


இந்த உலக வரலாற்றிலிருந்து இந்தியா தனியாகப்‌ பிரித்து 
நிற்கவில்லை. திராவிட இயக்கத்தினர்‌ கூறும்‌ *திராவிட . நாடு” 
என்ற தமிழ்நாடும்‌ இதற்கு விதிவிலக்கல்ல. 


வடக்கே, மகத சாம்ராஜ்யம்‌, குப்தசாம்ராஜ்யம்‌, ஹர்ஷ 
வர்த்தன சாம்ராஜ்யம்‌ போன்ற குறுநில மன்னர்கள்‌ ஏனைய 
குறுநில மன்னர்களை அடக்கி ஒடுக்கி பெருநில மன்னர்களாக 
ஆகயெதும்‌, பிறகு அவை அழிந்துபோய்‌, மீண்டும்‌ பற்பல சிற்றரசு 
கள்‌ ஏற்பட்டதும்‌, துருக்கியர்கள்‌ முதல்‌ மொகலாயர்கள்‌ வரை 
படையெடுத்து தங்கள்‌ சாம்ராஜ்யங்களை நிலைநாட்டியதும்‌, .அவை 
களும்‌ அழிந்து போய்‌ இந்தியா முழுவதும்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்கு 
உட்பட்டதும்‌ கடந்த 2500 ஆண்டுகளின்‌ வரலாறாகும்‌. 


இதே வரலாற்று போக்குதானே தமிழ்நாட்டிலும்‌ நிகழ்ந்தது? 


சங்க கால இலக்கியங்கள்‌ எனக்‌ கூறப்படும்‌ நற்றிணை, 
அகநானூறு, ஐங்குறுநூறு, புறநானூறு முதலிய நூல்களை நன்கு 
பயின்றால்‌, உடைமை வர்க்கங்கள்‌, அடிமை வர்க்கங்கள்‌ என்ற 
வேறுபாடு திட்டவட்டமாக உருவானதற்கு முன்‌, எண்ணற்ற ஆதி 
காலப்‌ பொதுஉடைமை குழுக்கள்‌ இருந்த காலம்‌ ஒன்று தமிழ்‌ 
நாட்டில்‌ இருந்தது தெளிவாகத்‌ தெரியவரும்‌. பின்பு ஒரு 


கக] 


புறத்தில்‌ நிலஉடைமைச்‌ சமுதாயம்‌ ஏற்பட்டு, அதன்‌ மன்னர்‌ 
களாக சேர, சேசோழ, பாண்டியர்களாகிய. மூவேந்தர்கள்‌ 
இருந்ததும்‌, மறுபுறத்தில்‌ ஆதிக்குடியரசுகளின்‌ மிச்ச சொச்சங்‌ 
களாக குறுநிலத்‌ தலைவர்கள்‌ வாழ்ந்த காலம்‌ ஒன்றிருந்ததும்‌ 
தெளிவாகக்‌ தெரிய வருகிறது. 


பாரி, ஆய்‌அண்டிரன்‌, எழினி, நள்ளி, மலையன்‌, பேகன்‌, ஓரி 
எனப்‌ பெயர்‌ பெற்ற கடை ஏழு வள்ளல்கள்‌ என அழைக்கப்படும்‌ 
ஏழு வள்ளல்கள்‌ இருந்த ஆதிகாலப்‌ பொதுவுடைமைச்‌ சமூகங்கள்‌ 
பூரணமாக அழியாமலிருந்த அமைப்புகளின்‌ குறுநிலத்‌ தலைவர்கள்‌ 
என்பதில்‌ சந்தேகமில்லை. 


பரம்பு நாட்டுத்‌ தலைவனான பாரி உண்மையிலேயே மக்களின்‌ 
நேசத்துக்கும்‌, பாசத்துக்கும்‌, அன்புக்கும்‌ பாத்திரமான தலைவன்‌ 
என்பதும்‌ தெரியவருகிறது. கபிலரின்‌ பாடலிலே “நாற்பத்‌ 
தொன்பது வழிமுறை வேளிரினுள்‌ வேளே” என்று அவன்‌ 
வருணிக்கப்படுறொன்‌. நாற்பத்தொன்பது தலைமுறை என்றால்‌ பல 
நூற்றாண்டுகள்‌ நிலைத்து நின்ற ஆதிகாலக்‌ குடியரசுத்‌ தன்மை 
வாய்ந்த ஒரு சமுதாயத்தின்‌ தலைவன்‌ பாரி என்பது தெளிவு. 


இவை தொடர்ந்து நிலைத்து இருப்பதை, நிலஉடைமையை 
அஸ்திவாரமாகக்‌ கொண்ட சமுதாய அமைப்புகளின்‌ மன்னர்‌ 
களாகிய சேர,ட சோழ, பாண்டிய மன்னர்களால்‌ சகித்துக்‌ 
கொண்டிருக்க முடியவில்லை. இவைகளை ஒழித்தே அந்த அரசுகள்‌ 
பேரரசுகளாக வளர்ந்தன. பிற்காலத்தில்‌ கொங்குநாடு என 
வழங்கப்பட்ட பிரதேசத்திலிருந்த குறுநில மன்னர்களையும்‌, 
சிறுநிலத்‌ தலைவர்களையும்‌, ஏனையப்‌ பகுதிகளிலுள்ள ஆதி குடிகளின்‌ 
தலைவர்களையும்‌, குறுநில மன்னர்களையும்‌, சேரர்களும்‌, சோழர்‌ 
களும்‌, பாண்டியர்களும்‌ அழிக்கன்ற வரலாற்றை இந்தப்‌ 
பழங்கால இலக்கியங்களில்‌ தெளிவாகக்‌ காணலாம்‌. வள்ளல்‌ 
எனப்‌ புகழ்பெற்ற பாரியின்‌ நிலையும்‌ இதுதான்‌. பாண்டிய 
மன்னனிடம்‌ கபிலர்‌ “நீ பாரி நாட்டை கொள்ளவேண்டுமாயின்‌ 
ஒரு புலவன்போல்‌ சென்று பரிசாக அதைப்‌ பெற்றுக்‌ கொள்‌. 
அவனை அடக்கியொடுக்கிப்‌ பெறமுடியாது” என்று அறிவுரை 
வழங்குகிறார்‌. இதற்குப்‌ பிறகு பாரியின்‌ பரம்பு நாடு “அடக்கி 
ஒடுக்கப்படுகறது; பாண்டிய மன்னனின்‌ குடையின்‌£ழம்‌ வருகிறது. 


பாரியைச்‌ சேர்ந்த மக்களின்‌ மீது ஏவிவிடப்பட்ட கொடுமைகள்‌, 

அந்த வள்ளல்‌ குடும்பத்தினரையும்‌ விட்டுவைக்கவில்லை. பாரியின்‌ 

.இருமகளிரும்‌ திக்கற்று, ஆதரவற்று நின்றனர்‌. அம்மகளிர்‌ மீது 

அனுதாபம்‌ கொண்டு கபிலர்‌, அம்மகளிரை அழைத்துக்‌ கொண்டு 

தமிழ்நாட்டில்‌ அன்றிருந்த ஒவ்வொரு மன்னனிடமும்‌ சென்று 
16 


242 


அவர்களை மணந்து கொள்ளும்படி வேண்டுகிறார்‌. எந்தக்‌ குறுநில 
மன்னனும்‌, பெரு நில மன்னனும்‌ அதற்கு இசையவில்லை. அவர்‌ 
களை மணந்து கொண்டால்‌ பாண்டியனின்‌ கோபத்திற்கு ஆளாச 
வேண்டும்‌ என்ற அளவிற்கு அவர்களுக்கும்‌ பயம்‌. தன்‌ முயற்ச்‌ 
அனைத்திலும்‌ தோல்வி கண்ட கபிலர்‌ வடக்கு நோக்கி உட்கார்ந்து 
உண்ணாநோன்பிருந்து இறக்கார்‌ என்று கூறுகிறது ''ண்டைய 
தமிழ்‌ இலக்கியம்‌. 


கபிலர்‌ இவ்வாறு இறந்த பிறகு தமிழ்‌ மூதாட்டி எனப்‌ புகழ்‌ 
பெற்ற-பெருநில மன்னர்களுக்கு அறிவுரைகள்‌ பல வழங்கியதாகசி 
கூறப்படும்‌ ஒளவை மூதாட்டி, பாரியின்‌ மகளிருக்கு மணம்‌ முடி 
விக்க முயற்சித்ததாகவும்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ கூறுகின்‌ றன. 
ஆனால்‌ அம்முயற்சியில்‌ ஒளவை பிராட்டியும்‌ வெற்றி கண்டதாக 
எங்கும்‌ காணோம்‌. 

இம்மாபெரும்‌ வள்ளலாகிய பாரிக்கும்‌, அவன்‌ மக்களுக்கும்‌, 
நாட்டுக்கும்‌ இந்த கதி என்றால்‌ ஏனையோர்களைப்‌ பற்றிக்‌ கூற 
வேண்டுமா ? இவ்வாறு சேர, சோழ பாண்டிய பேரரசுகள்‌ 
பண்டையக்‌ குடியரசுகளின்‌ மிச்ச சொச்சங்களைப்‌ பெற்றிருந்த 
குறுநில மன்னர்களையும்‌, அவர்களது நாடுகள்‌ எனப்படும்‌ சிறு சிறு 
பிரதேசங்களையும்‌ அழித்து ஒழிப்பதையும்‌ அவர்களது செல்வங்களை 
கொள்ளையடிப்பதையும்‌ தான்‌ இந்தப்‌ பண்டையத்‌ தமிழ்‌ இலக்கி : 
யங்கள்‌ முக்கியமாக வருணிக்கின்‌ றன;அந்தப்‌ பேரரசுகளின்மன்னர்‌ 
களின்‌ வீரப்பிரதாபங்களுக்குப்‌ புகழ்‌ மாலைகள்‌ சூட்டுகின்றன. 


இதில்‌ ஈவிரக்கம்‌, மனிதாபிமானம்‌, தயை தாட்சண்யம்‌, 
அறம்‌, அன்பு, பண்பு, தமிழரின்‌ பண்பாடுகள்‌ என இப்பொழுது 
போற்றப்படும்‌ குணாம்சம்‌ எதற்கும்‌, சிறிதேனும்‌ இடமில்லை. 
இந்தப்‌ பேரரசுகளின்‌ வளர்ச்சிக்குத்‌ தேவையான போர்களில்‌- 
தேர்சக்கர த்தில்‌-இவைகளெல்லாம்‌ தவிடுபொடியாயின. 


சங்க இலக்கியம்‌ பூராவிலும்‌, இவ்வாறு பழங்குடி அரசு 
களையும்‌, குறுநில மன்னர்களையும்‌ மூவேந்தர்கள்‌ அடக்கி ஒடுக்கி 
பெருநில மன்னர்களாக டது புகழைப்‌ பற்றியே பெரும்பாலும்‌ 
உள்ளன. 


ரும்‌ தசமயத்தில்‌, அந்தக்காலத்திய பட்டண அமைப்புகளையும்‌, 
சமுதாய அமைப்பையும்‌ ஓரளவுக்கு வருணிக்கின்றன. மன்னனின்‌ 
புகழைப்‌ பாடுவுதென்றால்‌, இந்த அமைப்பைப்‌ பூரணமாக 
மறைப்பது எப்படி சாத்தியம்‌? 


நிலஉடைமைச்‌ சமுதாயம்‌ அது.அதில்‌ ஆதிக்கம்‌ செலுத்தியவர்‌ 
கள்‌ நிலக்கிழார்கள்‌, அவர்களுக்குத்‌ தலைவன்‌ மன்னன்‌. அதாவதுநில 


243 


உடைமை வர்க்க த்தின்‌ நலன்களைப்‌ பேணிப்‌ பாதுகாக்கும்‌ அரசன்‌. 
உழைப்போர்‌ அவர்களுக்குக்‌ 8ழ்‌ பணிபுரிந்தனர்‌; அடிமைகளும்‌ 
இருந்தனர்‌. 


அந்தச்‌ சமுதாயத்தில்‌ பெண்கள்‌, ஆண்களின்‌ உடைமைப்‌ 
பொருளாகவே கருதப்பட்டனர்‌. தன்‌ மனைவி கற்பு நிலையிலேயே 
, இருக்கறொளா என்பதைக்‌ கண்காணிப்பார்கள்‌. கற்பரசிகளைப்‌ 
போற்றுவார்கள்‌. ஆனால்‌ அதே சமயத்தில்‌ வசதிபடைத்தவர்கள்‌ 
பல பெண்களிடம்‌ இன்பம்‌ தேடுவார்கள்‌. இதற்காகவே தன்‌ உடலை 
விற்பனை செய்யும்‌ பீத்தையர்‌, கூத்தியர்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ 
வாழும்‌ தனிப்பகுதி அல்லது வீதி, நகரங்களில்‌ இருந்ததையும்‌ 
இந்த சங்க இலக்கியங்கள்‌ படம்பிடித்துக்‌ காட்டுகின்‌ றன. 

இவ்வாறு மன்னர்களின்‌ புகழ்பாடும்‌ சங்க கால இலக்கியத்‌ 
துக்குப்‌ பிறகு வந்தவை காப்பியங்கள்‌. அவைகளில்‌ தலைசிறந்தது 
சிலப்பதிகாரம்‌. ** நெஞ்சையள்ளும்‌ சிலப்பதிகாரம்‌ என்றோர்‌ 
மணியாரம்‌ *' என்று பாரதியார்‌ இந்தக்‌ காவியத்தை அழகாக 
வார்ணித்ததையே திரு. அண்ணாதுரையும்‌ தன்‌ ஆரிய மாயையில்‌ 
“நெஞ்சையள்ளும்‌ சேதிகள்‌? அடக்கியதாக சிலப்பதிகாரத்தை 
வார்ணிக்கிறார்‌. மூவேந்தர்களில்‌ ஒருவனாகிய பாண்டிய மன்னனை 
விமர்சித்த முதல்‌ இலக்கிய படைப்பு சிலப்பதிகாரம்‌. மன்னனை 
அல்லாது ஒரு வணிகனையும்‌, அவன்‌ மனைவியையும்‌ பாத்திரங்‌ 
களாகக்‌ கொண்ட முத ற்படைப்பு. 


ஒரளவுக்கு வாணிபம்‌ வளர்ந்தது. அந்த வணிகர்கள்‌ பல 
வகையான வாணிபத்தின்‌ மூலமாக உள்நாட்டு வாணிபம்‌, வெளி 
நாட்டு வாணிபத்தின்‌ மூலமாக--நிறைந்த பொருள்‌ ஈட்டிய 
போதிலும்‌ அவர்களுக்கு, பெரு நிலக்கிழார்களுக்கும்‌ அவர்களின்‌ 
தலைவனாகிய மன்னனுக்கும்‌ சமமான சமூக அந்தஸ்து ஏற்படாத 
திலை அந்தக்‌ காலம்‌. தங்களுக்கு சம அந்தஸ்தைத்‌ தேடிக்கொண் 
டிருந்த காலம்‌ அது. மேலை நாடுகளில்‌ வாணிப முதலாளித்துவம்‌ 
ஓங்கி வளர்ந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலும்‌ சரி, இந்தியாவின்‌ 
எந்தப்‌ பகுதியிலும்‌ வளராமல்‌ இருந்த காலம்‌ அது. அந்த அளவு 
்‌ வாணிப முதலாளித்துவ வளர்ச்சி.பிற்காலத்திலும்‌ ஏற்படவில்லை. 
அதற்கு காரணங்களை இங்கு விவரிக்க வேண்டிய அவசியமில்லை. 


அந்தக்‌ காலத்திய சமுதாய நிலையை சிலப்பதிகாரம்‌ படம்‌ 
பிடித்துக்‌ காட்டுகிறது: 
இராஜவீதியும்‌, அதனையடுத்துக்‌ கொடி கட்டிய மே தார்கள்‌ 


நின்ற தேர்வீதியும்‌, அயல்‌ நாட்டு வாணிபத்தில்‌ வளர்ந்த 
செல்வந்தர்கள்‌ வசிக்கும்‌ மாட மாளிகைகள்‌ அமைந்த வீதியும்‌, 


444 


யவனர்கள்‌ (கிரேக்கர்கள்‌) வசிக்கும்‌ பார்ப்போரை பிரமிக்க 
வைக்கும்‌ மாட மாளிகைகள்‌ அமைத்த வீதியையும்‌, எண்வகைத்‌ 
தானியங்களை விற்போரும்‌, பிட்டு வாணிபம்‌ செய்வோரும்‌, 
அப்பம்‌ சுடுவோரும்‌. கள்விற்போரும்‌, மீன்‌ விற்போரும்‌, பர தரும்‌, 
வெண்மையான உப்பு விற்கும்‌ உமணர்களும்‌, வெள்ளிலை 
விற்போரும்‌, ஐவகை வாசனைப்‌ பொருட்களை விற்போரும்‌ பல்வகை 
இறைச்சி விற்போரும்‌, எண்ணை வாணிகரும்‌ நெருங்கி மலிந்து 
இருந்த கடைத்‌ தெருக்களையும்‌, பட்டினப்பாலையில்‌ அழகாக 
இளங்கோவடிகள்‌ வர்ணித்துள்ளார்‌. அதுமட்டுமா? 


சிறிய சிறிய கைத்தொழில்‌ செய்வோருடன்‌ பிறரிடம்‌ வேலை 
செய்யும்‌ ஏவலரும்‌,வாழும்‌ இடங்கள்‌ குற்றமில்லா தவாறு அமைந்து 
இருந்தனவாம்‌. அதாவது மேலே கூறப்பட்ட பெரும்‌ செல்வந்தர்‌ 
களும்‌, ஏவல்‌ வேலை செய்யும்‌ கூலிகளுக்கு ஒரு குற்றமில்லா தமுறை 
யில்‌ அதாவது செல்வந்தர்களின்‌ சொத்துக்கள்‌, களவு, கொள்ளை 
போகாமல்‌ தனித்தனியே அவரவர்‌ அந்தஸ்துக்கு ஏற்ப வாழ்வதற்‌ 
குண்டான பகுதிகள்‌ அமைக்கப்பட்டு இருந்தன எனவும்‌ கூறப்படு 
கிறது. 


இதுமட்டுமில்லை. வாணிபம்‌ வளர்ந்து செல்வந்தர்கள்‌ அதிக 
மாகிவிட்டால்‌, அதோடு கூட பரத்தையர்கள்‌ வேண்டாமா? 


எனவே காமக்கிழத்தியரும்‌, கணிகைப்‌ பெண்கள்‌, ஆடல்‌ 
புரியும்‌ கூத்தியர்‌, ஏவல்‌ தொழில்புரிபவா்‌, வீட்டு வேலை செய்து 
வாழும்‌ பெண்கள்‌ வசிக்கும்‌ பகுதி தனியானவை எனக்‌ கூறுகிறது 
சிலப்பதிகாரம்‌. இவைகளை மருவூர்பாக்கத்தையும்‌ பட்டினப்பாக்‌ 
கத்தையும்‌ விவரிக்கும்‌ பகுதிகள்‌ தெளிவாக விளக்குகின்றன. 


வணிகர்குலம்‌ மன்னர்களினாலும்‌, குறுநில மன்னர்களாலும்‌ 
சுங்கவரி போன்ற பல இடைஞ்சல்களுக்கு உள்ளானது. மன்னனைப்‌ 
பாத்திரமாகக்‌ கொள்ளாமல்‌ வணிக குலத்தில்‌ பிறந்த கோவலனை 
யும்‌, அவன்‌ மனைவி கண்ணகியையும்‌ கதாநாயகர்களாகக்கொண்டு 
எழுதப்பட்ட காப்பியம்‌ சிலப்பதிகாரம்‌. கண்ணகியின்‌ கற்பை 
பெருமைப்படுத்தும்காவியம்‌ அது. அவளது கணவன்கோவலனை நீதி 
நெறி முறை இல்லாமல்‌ அநியாயமாக மரணதண்டனை வழங்கிக்‌ 
கொலை செய்த பாண்டிய மன்னனை நீதி கோரிப்‌ போராடி அவன்‌ 
புரிந்த குற்றத்தை நிரூபித்து அவனை உயிர்‌ நீக்க வைத்தாள்‌ 
கண்ணகி. அவன்‌ பட்டத்தரசிக்கும்‌ அதே கதிதான்‌ ஏற்பட்டது. 
இந்தக்‌ காப்பியத்தில்‌ கண்ணகியின்‌ கற்பின்‌ மகமை போற்றப்‌ 
படுகிறது. 


இப்படி கற்பைப்‌ பற்றிப்‌ போற்றும்‌ இதே சிலப்பீதிகாரத்தில்‌ 
புகார்‌ காண்டத்தில்‌ அரங்கேற்றக்காதையும்‌ உள்ளது. 


245 


(கோவலன்‌ கண்ணகியை மணந்து அவளோடு சில காலம்‌ 
இன்புற்றிருக்கையில்‌, ஒரு நாள்‌ அதே பூம்புகாரில்‌ நடன 
அரங்கேற்றம்‌ ஒன்று நடைபெறுகிறது. முறையாக ஆடல்‌ 
ஆசானிடம்‌ நாட்டியக்‌ கலையைப்‌ பயின்று தேர்ச்‌ பெற்ற மாதவி 
என்ற நடன மங்கையின்‌ அரங்கேற்றம்‌ அது. அதில்‌ இசை, தாளம்‌, 
மற்ற ஏனைய வாத்தியங்கள்‌ சரியாகப்‌ பிழையின்றி ஒன்றோடு ஒன்று 
ஒத்து ஒலிக்க, அதோடு ஒத்து எவ்விதப்‌ பிழையுமின்றி மா தவி 
நடனமாடுகிறாள்‌. சோழ அரசன்‌ முன்னிலையில்‌ அந்த அரங்கேற்றம்‌ 
நடக்கிறது. பதினாறு வகை நடனங்களை ஆடி, கூடியிருந்த மக்களை 
மகிழ்ச்சி வெள்ள த்தில்‌ மூழ்கடுக்கிறாள்‌. 


சோழ அரசன்‌ அளவு கடந்த மகிழ்ச்சியுற்று, மாதவிக்கு 
* தலைக்கோலி” என்ற பட்டப்‌ பெயரையும்‌ வழங்குகிறான்‌. அதோடு, 
இந்த நடன மாதுக்கு 1008 கழஞ்சு பொ ற்காசுகள்‌ யார்‌ 
குருகிரானோ அவன்‌ இவளை அடையலாம்‌ என்று அந்த i 
அறிவித்து ஒரு மாலையையும்‌ அவளுக்கு த்‌ தருகிறான்‌. 


- அந்து மாலையை மாதவியின்‌ தாய்‌ ஒரு கனியின்‌ கையில்‌ 
கொடுத்து, வாலிபர்கள்‌ திரியும்‌ தெருவில்‌ விலை கூறச்‌ செய்கிறாள்‌. 


மாதவியின்‌ நாட்டியத்தைக்‌ கண்டு பூரித்துப்‌ போனவர்களில்‌ 
கோவலனும்‌ ஒருவன்‌. அந்தக்‌ கூனி மாலையுடன்‌ மாதவிக்கு விலை 
கூறிக்கொண்டு சென்றபோது வாலிபர்கள்‌ திரியும்‌ தெருவில்‌ 
கோவலனும்‌ வந்தான்‌. அந்தத்‌ தெருவில்தான்‌ விலை கூறப்படும்‌ 
என்று தெரிந்து அங்கு வந்திருந்தான்‌ போலும்‌. 1,008 கழஞ்சு 
பொன்னைக்கொடுத்து, அவன்‌ அந்த மாலையை வாங்கி மாதவியை 
அடைகிறான்‌. அவன்‌ அவளுடனேயே பல காலம்‌ தங்கி விடுகிறான்‌. 


அப்பொழுது அரசன்‌ ஆணைப்படி ஆண்டுதோறும்‌ நடக்கும்‌ 
இந்திர விழா கொண்டாடப்படுகிறது. அந்த விழாவின்‌ சீரையும்‌ 
சிறப்பையும்‌ காப்பிய ஆசிரியர்‌ அழகாக வர்ணிக்கிறார்‌. 


இந்த விழாவின்போது ஒருநாள்‌ மாதவியின்‌ பதினாறு வகை 
நடனமும்‌ நடக்கிறது. ஆட்டம்‌ முடிந்தபின்‌ மாதவி கோவலனுடன்‌ 
சார்ந்து மகிழ்ச்சி வெள்ள த்தில்‌ மூழ்குகிறான்‌. 

இந்த இந்திர விழா நடக்கையிலே ஒருநாள்‌ கோவலனும்‌, 
மாதவியும்‌ பலவகைப்‌ பொருள்கள்‌ விற்கும்‌ கடைத்தெரு வழியே 
சென்று கடற்கரைக்குச்‌ செல்கின்றனர்‌. அங்குள்ள காட்சி என்ன? 


சோலைகள்‌ சூழ்ந்த ஓரிடத்திலே வ்‌ வணிக 


குலத்தைச்‌ சேர்ந்த வாலிபர்களும்‌, மக்கிழ த்தியருடனும்‌, 
ஆடல்‌ பாடல்‌ மகளிரோடும்‌, தொகுதி தொகுதியாக இருக்கைகள்‌ 


9 


246 


அமைத்துக்கொண்டு திரைச்சீலைகளை மறைப்பாகச்‌ சுற்றி வளைத்‌ 
துக்‌ கட்டிக்கொண்டு, காமக்‌ கேளிக்கைகளில்‌ ஈடுபட்டிருக்கும்‌ 
காட்சி வர்ணிக்கப்பட்டுள்ள து. 


அப்படிப்பட்ட திரை போடப்பட்ட ஒரு இருக்கையில்‌ 
மாதவியும்‌, கோவலனும்‌ தங்குகின்றனர்‌. அவர்களுக்கு உதவியாக 
வந்த வசந்தமாலை என்ற பணிப்பெண்‌ கொண்டு வந்திருந்த 
யாழ்‌ ஒன்றினை மாதவி” வாங்கி இசை மீட்டிட இருவரும்‌ 
இன்பக்கடலில்‌ மூழ்கிக்‌ கடக்கின்றனர்‌. யாரையோ நினைவில்‌ 
கொண்டு லெ பாடல்களை மாதவி பாடுவதாக கோவலனுக்குத்‌ 
தோன்றுகிறது. அதனால்‌ சினங்கொண்டு கோவலன்‌ அங்கிருந்து 
எழுந்து போய்விடுகிறான்‌. மாதவி ஒரு நாட்டியக்காரி. இதுவரையில்‌ 
தன்மீது காதல்‌ கொண்டிருந்ததாக நடந்து கொண்டதெல்லாம்‌ 
நாட்டியக்காரிக்கே உரித்தான நடிப்பே தவிர உண்மையான 
காதலல்ல என்று கோவலன்‌ தேர்ந்து தெளிந்து கொள்கிறானாம்‌! 
அதற்குள்‌ அவனிடமிருந்த செல்வத்தையெல்லாம்‌ மாதவியிடம்‌ 
பறிகொடுத்து விட்டானாம்‌. அந்த நிலையில்தான்‌, தான்மணந்த 
மனைவி கண்ணகியிடம்‌ திரும்பி வருகிறானாம்‌. ' 


இது இந்தக்‌ காப்பியக்‌ கதையின்‌ முதல்‌ பகுதி. இப்படிக்‌ 
காமக்கிழத்தியாகிய மாதவியிடம்‌ தம்‌ செல்வத்தையெல்லாம்‌ 
பறிகொடுத்து, தான்‌ கட்டிய மனைவியை அடியோடு மறந்து 
இருந்த கோவலனின்‌ மனைவி கண்ணகியின்‌ கற்பு நிலை போற்றப்‌ 
படுகிறதே ஒழிய, அந்தக்‌ கோவலனைச்‌ சாடவில்லை இந்தக்‌ 
காப்பியம்‌, காவிரிப்பூம்பட்டினத்திலே, கடற்கரையில்‌ மரச்‌ 
சோலைகளுக்கு நடுவில்‌ திரைகளை சுற்றிவளைத்து இருக்கைகளை 
அமைத்துக்கொண்டு காமக்கிழத்தியரோடும்‌ ஆடல்‌ பாடல்‌ 
பெண்களோடும்‌ உல்லாசமாக இன்பம்‌ பருகும்‌ அந்த அரச 
குமாரர்களை, வணிக குலத்தைச்‌ சேர்ந்த இளம்‌ காளையர்களை 
சிலப்பதிகாரம்‌ சாடவில்லை; அவர்களுடைய பணச்‌ செருக்கை 
சாடவில்லை; வயிற்றுப்‌ பிழைப்புக்காகத்‌ தன்‌ உடலை விற்றுப்‌ 
பிழைக்க வேண்டிய நிலையிலிருக்கும்‌ விலைமாதர்கள்‌ மீது 
அனுதாபம்‌ காட்டவில்லை. அந்தக்‌ காலத்து இலக்கியங்களில்‌ 
அதை எதிர்பார்க்கவும்‌ முடியாது. மாறாக அந்த லீலைகள்‌ ரசமாக 
வார்ணிக்கப்படுகின்‌ றன. 

“கற்பு நிலை என்றால்‌ இருபாலருக்கும்‌ சமமன்றோ?”” 

“நாம்‌ யாருக்கும்‌ மேல்‌ அல்ல. யாரும்‌ நமக்கு மேலோர்‌ 
அல்ல, நாம்‌ ஆள (பிறரை) வேண்டாம்‌. நம்மை ஆளவும்‌ 
ஐயன்மார்‌ வேண்டாம்‌. நம்மிடையே தரகர்‌ கூடாது, தர்ப்பை 
ஆகாது, சேரியும்‌ கூடாது, அக்கிரகாரமும்‌ ஆகாது'” என்று 
ஆரிய மாயையில்‌ திரு. அண்ணாதுரை எழுதுகிறார்‌. ஆனால்‌ இப்படிப்‌ 


247 


பட்ட சமுதாயமா இளங்கோவடிகள்‌ வருணிக்கும்‌ அன்றைய 
தமிழ்ச்‌ சமுதாயம்‌ ? 

பயோ பசி எனக்‌ கதறும்‌ மக்கள்‌, பாடுபடாது இருக்கும்‌ 
மக்கள்‌ திக்கு நோக்கி திரும்பினால்‌ என்ன ஆகும்‌? அந்த நாள்‌ 
வருவது நன்றோ'' என்று ஆரியமாயையில்‌ வினவுகிறார்‌ அண்ணா 
துரை. அந்த நாள்‌ வருவது நல்லது மட்டுமல்ல, அதற்காக பாடு 
படவும்‌ வேண்டும்‌. பாடுபடும்‌ மக்களை அந்த திக்கு நோக்கி திரும்‌ 
பும்‌ வண்ணம்‌ ஊக்குவிக்கவும்‌ வேண்டும்‌. 

ஆனால்‌ பழங்காலத்‌ தமிழ்‌இலக்கியங்கள்‌, (பசியோ பசி” என்று 
ஏங்கும்‌ மக்கள்‌ இல்லாத, பாடுபடாது இருக்கும்‌ திருக்கூட்டம்‌ 
இல்லாத ஒரு சமுதாயத்தையா வர்ணிக்கின்றது? இல்லையே! 
புலவனும்‌ பசியினால்‌ வாடினான்‌. இடுப்பில்‌ கந்தையைக்‌ கட்டி வாழ்ந்‌ 
தான்‌. அவன்‌ மன்னர்களை புகழ்ந்து பாடினால்‌ தான்‌ பசிப்‌ பிணியை 
போக்கிக்‌ கொள்ள முடியும்‌ ' என்றல்லவோ கூறுகின்றன? 
அன்றிருந்த இந்த அவல நிலையை மாற்றிட பாடுபடும்‌ அடித்தளத்‌ 
திலுள்ள மக்களை பாடுபடாத செருக்குடன்‌ வாழும்‌ கூட்டத்திற்‌ 
கெதிராக, அவர்கள்‌ **திக்குநோக்கி திருப்பிவிடும்‌'? இலக்கியப்‌ 
படைப்பு ஒன்றும்‌ இந்தப்‌ பண்டைக்காலத்‌ தமிழ்‌ இலக்கியத்தில்‌ 
காணோமே! மாறாக, பிறருக்குக்‌ குற்றேவல்‌ செய்வோரை 
பிறர்‌ எளிய தொழிலைச்‌ செய்வோரையும்‌ கதாபா த்திரங்களாகக்‌ 
கொண்டு இலக்கியம்‌ படைக்கவே கூடாது என்றல்லவோ தொல்‌ 
காப்பியம்‌ புலவர்களுக்கு உத்தரவிடுகிறது? அந்த இலக்கியங்கள்‌ 
எல்லாம்‌ ஒரு காலத்தில்‌ தேவைகளைப்‌ பூர்த்தி செய்தவை. அந்தக்‌ 
காலம்‌ இன்று இல்லை. 

“சிலப்பதிகாரத்தில்‌ விவரிக்கப்படும்‌ பொறி, கல்லெறியும்‌ 
கவண்‌, கோட்டை, எதிரியை மாட்டி வலிக்கும்‌ தரண்டில்‌ போன்ற 
கருவி, அம்புக்கூடம்‌, எதிரியின்‌ மீது தீ வீசும்‌ பொறி, சிற்றம்புகள்‌ 
போன்ற எந்திரம்‌ இன்னும்‌ இதுபோன்று பலவகைப்பட்ட போர்க்‌ 
கருவிகள்‌ பழங்காலத்‌ . தமிழரிடம்‌ இருந்ததாகக்‌ கூறி, அவர்கள்‌ 
ஆரியரைப்‌ போல்‌ “அரி அரிமாயை' மேகவாயு வாஸ்திரம்‌, சிந்து 
முதலிய ஜாலங்களைக்‌ கட்டுக்‌ கதைகளைப்‌ புனைந்துகொண்டு 
வாழவில்லை. வீரத்தோடு வாழ்ந்தனர்‌. தனித்து நின்று தனிச்‌ 
சிறப்பும்‌ பெற்றனர்‌” என்று திரு. அண்ணாதுரை போற்றுகிறார்‌. 


இங்கு ஆரியர்‌ என்று அவர்‌ கூறும்போது வடநாட்டாரைக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. ஆம்‌, இராமாயணத்தின்‌ வாயுவாஸ்திரம்‌ 
இந்திராஸ்திரம்‌, பிரும்மாஸ்திரம்‌ பேன்ற பல கற்பனை 
ஆயுதங்களைக்‌ கொண்டு இராமன்‌ இராவணனை எதிர்த்துப்‌ 
போரிட்டதாக கதைகள்‌ வருகின்றன. இவைகளெல்லாம்‌ கட்டுக்‌ 
கதைகள்‌ தானேயன்றி, உண்மையாக நடந்த நிகழ்ச்சிகளல்ல, 


248 


இந்தக்‌ கட்டுக்‌ கதைகள்‌ வால்மீகி எழுதிய ஆதி காவியத்தில்‌ 
இல்லாதவை. பிற்காலத்திய சேர்க்கைகள்‌ என்பது முப்பத்தைந்து 
ஆண்டுகளுக்கு முன்பு டி. பரமசிவ அய்யர்‌ எழுதிய இராமாயணத்‌ 
தில்‌ கூறப்பட்டுள்ள “லங்கா எங்கே?'' என்ற நூலிலும்‌ அதற்குப்‌ 
பிறகு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய இளைய சகோதரர்‌ 
டி. அமிர்தலிங்க அய்யர்‌ எழு இய “இராமாயண விமர்சனம்‌”? 
என்ற நூலிலும்‌, சமீப காலத்தில்‌ புதைபொருள்‌ ஆய்வில்‌ ஈடுபட்‌ 
டுள்ள ஆராய்ச்சியாளர்‌ சங்காலியா எழுதிய நூலிலும்‌ தளிவாக 
விவரிக்கப்பட்டுள்ளன. 


இந்த இராமாயணப்‌ புரட்டுகளை ஆராய்வதற்கு பதிலாக 
அவைகளை ஆதாரமாகக்‌ கொண்டு எதையாவது எழுதுவது எப்படி 


பகுத்தறிவுக்கு உகந்ததாகும்‌? 


வடக்கே சந்திரகுப்த மெளரியர்‌, பிம்பிசாரர்‌, அசோகர்‌, 
சழுத்திரகுப்தன்‌ இரண்டாம்‌ சந்திரகுப்தனாகிய விக்கிரமாதித்தன்‌, 
ஹர்ஷவர்த்தன சாம்ராஜ்யங்களை ஸ்தாபித்தவார்களெல்லாம்‌ 
வாயுவாஸ்திரத்தையும்‌, பிரும்மாஸ்திரத்தையும்‌ கொண்டு 
போரிட்டனர்‌ என்று யாரும்‌ கூறியதில்லை. அவர்களும்‌, 
தமிழ்நாட்டுப்‌ பேரர்சர்கள்‌ போலவே அவர்கள்‌ காலத்தில்‌ 
சிருஷ்டிக்கப்பட்ட போர்க்‌ கருவிகளைக்‌ கொண்டுதான்‌ போராடி 
னார்கள்‌. அந்தப்‌ போர்களில்‌ எந்தவித மந்திர சக்தியைக்‌ கொண் 
டும்‌ வெற்றி தோல்வியைக்‌ கண்டதாக யாரும்‌ அறியார்‌. 


“இந்திய வரலாற்றின்‌ ஏட்டைப்‌ புரட்டினால்‌ வரலாற்றுக்‌ 
காலத்தில்‌ வாழாத வட நாட்டரசன்‌ இராமன்‌, இடை நாட்டு 
வானரங்களைத்‌ துணை கொண்டு, அணைகட்டி கணை தொடுத்து, 
இணையற்ற தென்னாட்டுப்‌ பேரரசன்‌ இராவணனை அழித்த 
செய்தி, இதிகாசப்‌ பெயரால்‌ இடம்‌ பெறுகிறது. பாண்ட 
வரிடையே நடந்த போரும்‌, நூற்றுவர்‌--ஐவரிடையே இருந்த 
நியாயமும்‌ கூறப்படுகிறது. ஆனால்‌ “பாரதப்‌ போரில்‌ பெருஞ்‌ 
சோ றளித்த சேரனைப்‌ பற்றி குறிப்பு காணப்படுவதில்லை!” என்று 
ஆரிய மாயையில்‌ திரு. அண்ணாதுரை அங்கலாய்த்துக்‌ கொள்கிறார்‌: 


மேலும்‌, 


“இன்று ஆரியர்கள்‌ கடவுள்களாக வணங்கும்‌ இராமன்‌, 
கிருஷ்ணன்‌ என்பவர்கள்‌ ஆரிய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேலை 
செய்த வீரர்கள்‌. தென்னாட்டிலும்‌, இலங்கையிலும்‌ ஆரியர்கள்‌ 
ஆதிக்கத்தை ஏற்படுத்தியவார்கள்‌?? என்று தன்‌ நூலில்‌ 
கூறுகிறார்‌. இது விந்தையிலும்‌ விந்தை, இதே நூலில்‌ வட 
நாட்டில்‌ வரலாற்றுக்‌ காலத்தில்‌ தோன்றிய சாம்ராஜ்யங்‌ 


289 


களின்‌ எத்த மன்னனும்‌ விந்திய மலைக்குத்‌ தெற்கே வர 
முடியவில்லை என்று அவரே முன்னே இதே நூலில்‌ குறிப்‌ 
பிட்டதைக்‌ கண்டோம்‌. எந்த ஆரிய மன்னரின்‌ படைகளுக்கு 
முன்னும்‌ தமிழ்நாட்டுப்‌ பேரரசுகள்‌ தலைவணங்கியதில்லை என்றும்‌ 
இதே நூலில்‌ அவர்‌ பெருமையாகக்‌ கூறியதும்‌ சுட்டிக்காட்டப்‌ 
பட்டது. 


அப்படி அறுதியிட்டுக்‌ கூறிவிட்டு, வரலாற்றுக்கு முந்திய 
காலத்தில்‌ வாழ்ந்த ஆரிய அரசன்‌ தென்னாடு மட்டுமல்ல. 
இலங்கையும்‌ கூட சேர்த்து ஆட்சி நடத்திய திராவிடப்‌ பேரரசன்‌ 
இராவணனை கணைகளை ஏவி வீழ்த்தினான்‌ என்றும்‌ இந்த பிரதேசங்‌ 
கள்‌ பூராவிலும்‌ ஆரியர்‌ ஆதிக்கத்தை நிலை நாட்டிய வீரன்‌என்றும்‌ 
இதே நூலில்‌ கூறுகிறார்‌. இந்த முரண்பாட்டை, விந்தை என்று 
கூறாமல்‌ வேறு என்னவென்பது? 


இராமாயணம்‌ என்பது வால்மீகி என்று கூறப்பட்ட ஒரு கவி 
எழுதிய காவியம்‌. இந்தியாவுக்குள்ளே, வடமேற்கு எல்லைப்புறத்தி 
லுள்ள கைபர்‌ கணவாய்‌ போன்ற கணவாய்கள்‌ மூலமாக 
வரலாற்றுக்கு முந்திய காலத்தில்‌, அதாவது மனிதன்‌ 
காட்டுமிராண்டி பருவத்தில்‌ இருந்த காலத்தில்‌, அதாவது, சிறுசிறு 
கூட்டமாக காடுகளில்‌ வேட்டையாடிக்‌ கிடைக்கும்‌ உணவைச்‌ 
சமைத்து தங்களுக்குள்ளே. பகிர்ந்து கொண்டு வாழ்ந்தகாலத்தில்‌ 
ஆடு, மாடுகளை மேய்த்து பொதுவான வாழ்க்கை நடத்தி வந்த 
காலம்‌ முதற்கொண்டு, இப்படிப்பட்ட கூட்டங்கள்‌ தொடர்ந்து 
வந்து கொண்டே இருந்தன. இந்த வழியேதான்‌ யவனர்‌ 
எனப்படும்‌ கிரேக்கர்களும்‌ தார்த்தாரியர்களும்‌, செங்கிஸ்கான்‌ , 
தைமூர்‌, ஹாணர்கள்‌ எனப்படும்‌ குஷான்களும்‌, மகம்மத்கோரி, 
அலாவுதீன்‌ கில்ஜி போன்ற ஆப்கானியர்களும்‌, துர்க்மேனிஸ்‌ தானி 
லிருந்து பாபர்‌ (Babமா) தலைமையில்‌ மொகலாயர்களும்‌ 
பிற்காலத்தில்‌ இந்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சி ஏற்படும்வரை 
தொடர்ச்சியாக படையெடுத்து வந்தனர்‌. 


அதே போன்று வடநழைக்குப்பிரதேசத்தில்‌ மங்கோலியக்‌ 
கூட்டங்கள்‌-நாகரிகத்தில்‌ வளர்ச்சியடையாத கூட்டங்கள்‌ 
குடியேறின. அஸ்ஸாம்‌ மாநிலத்தில்‌ 19-வது: நூற்றாண்டின்‌ 
முற்பகுதி வரை அஹோம்‌ எனப்படும்‌-தற்காலத்தில்‌ தாய்லாந்து : 
எனப்படும்‌“சயாம்‌ நாட்டிலிருந்து வந்த ஒரு அரச குடும்பம்‌-ஆட்சி 
நடத்தியது. 


இப்படி ஆரம்ப காலத்தில்‌ ஆடுமாடுகளை மேய்க்கும்‌ 
கூட்டம்‌ இந்தியாவுக்குள்‌ நுழைந்து, சிக்க ௩௫யின்‌ கரையோரங்‌ 


௮50 


களுக்கு வந்தபோது, அங்கு விவசாயத்‌ தொழில்‌ ஏற்பட்டிருப்பதை 
யும்‌, தங்களைக்‌ காட்டிலும்‌ நாகரீகத்தில்‌ .வளர்ச்சியடைந்த 
கூட்டத்தினரையும்‌ கண்டார்கள்‌. இதுதான்‌ மொஹஞ்சதாரோ, 
ஹரப்பா இடிபாடுகள்‌ காட்டிடும்‌ நாகரீகம்‌. வேளாண்மை 
வளர்ச்சியால்‌ சிறுசிறு நகர்‌ அமைப்புகளும்‌ ஏற்பட்டிருந்தன. 


வெளியிலிருந்து வந்த கூட்டங்கள்‌ நாகரீகத்தில்‌ வளர்ச்சி 
அடைந்த கூட்டங்களை அமைதியான வாழ்க்கை நடத்தியிருந்த 
கூட்டத்தினரைப்‌ போரில்‌ வென்றன. வேளாண்மையின்மூலம்‌ 
ஒருவன்‌ உழைப்பினால்‌ கடைக்கும்‌ உற்பத்தி, அவனுடைய 
வாழ்க்கைத்‌ தேவைக்கும்‌ அதிகமான உபரியும்‌ கிடைப்பதைப்‌ 
பார்த்தனர்‌. எனவே “வல்லான்‌ வகுத்தது சட்டம்‌” என்ற 
நெறிக்கேற்ப, அவர்களிடமிருந்த விளைச்சல்‌ பூமிகளை கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக தங்களுடையதாக்கிக்‌ கொண்டு, போரில்‌ தோற்ற 
வர்களை அந்த நிலங்களில்‌ பயிரிடும்‌ உழைப்பாளிகளாக வேலை 
செய்ய நிர்ப்பந்தித்தனர்‌. 


இதற்கு முந்தியிருந்த குடிமக்களின்‌ சமூக அமைப்பைப்‌ 
பற்றிய விபரம்‌ இன்னும்‌ நமக்கு சரியாகத்‌ தெரியவில்லை. அந்த 
அமைப்பைச்‌ சரிவர கணிக்கக்‌ கூடிய கட்டத்தை இன்னும்‌ புதை 
பொருள்களின்‌ ஆராய்ச்சி எய்தவில்லை . 


விவசாயம்‌ வளர்ந்து, கூடவே பல கைத்தொழில்களும்‌ 
வளரும்‌ காலகட்டத்தில்‌, ஓரிடத்தில்‌ உற்பத்தியாகும்‌ பொருள்களை 
மற்றோரிடத்திலுள்ள கூட்டத்தினரிடம்‌ கொடுத்து அவர்களிடம்‌ 
உற்பத்தியாகும்‌ பொருள்களைக்‌ கொண்டதன்‌ மூலம்‌ பண்டமாற்று 
வியாபாரம்‌ ஏற்பட்டது. 


மனித சமூகத்தில்‌ உற்பத்தித்‌ திறனையும்‌, உற்பத்திக்‌ கருவி 
களையும்‌, சாதனங்களையும்‌ ஆதாரமாகக்கொண்டு இப்படிப்பட்ட 
சமுதாய வளர்ச்சி ஏற்பட்டு வரும்‌ நிலையில்‌, சமுதாயத்தில்‌ 
உடைமையாளீர்களைப்‌ பாதுகாக்க அரசனும்‌ படைபலமும்‌ தேவைப்‌ 
படுகிறது. இந்த அடிப்படையில்‌ சமுதாயம்‌ உடையவர்கள்‌, 
இல்லாதவர்கள்‌ என வர்க்கங்களாகப்‌ பிரிந்து வர்க்க சமுதாயங்‌ 
கள்‌ தோன்றுகின்றன. போரில்‌ தோல்வி கண்ட படைகளை 
அடிமைகளாகவும்‌ ஆக்கினார்கள்‌. 


இவ்வாறு வடஇந்தியா பூராவிலும்‌, நீதிகளோரத்திலிருந்த 
குடிமக்களை வென்று சிறுசிறு மன்னராட்சிகள்‌ தோன்றின. 
போரில்‌ வென்ற கூட்டத்தினரும்‌, தோற்ற கூட்டத்தினரும்‌, 
இரண்டறக்‌ கலந்து விட்டனர்‌. இதுதான்‌ உலகம்‌ பூராவிலும்‌, 
இந்தியாவிலும்‌ நிகழ்ந்த சமூக வளர்ச்சி வரலாறு. 


௮௦1 


ஆனால்‌ மற்ற நாடுகளில்‌ நிகழாத ஒரு நிகழ்ச்சி இந்தியாவில்‌ 
நிகழ்ந்தது. 


அதுதான்‌ வாணாரிரம தர்மம்‌ எனும்‌ பாகுபாடு. மேற்கூறிய 
குடியாட்சியையும்‌, உடைமை வர்க்கங்களின்‌ ஆதிக்கத்தையும்‌, 
அவர்களுடைய சொத்துக்களையும்‌, சொத்துரிமை ஏதுமில்லாத 
உழைப்பாளி மக்களிடமிருந்து, அடிமைகள்‌ ஆகியோரிடமிருந்து 
பாதுகாத்துக்கொள்ள இந்தியாவில்‌ ஒரு மதம்‌ உருவாயிற்று. அந்த 
மதத்தைப்‌ பரப்பியவர்கள்‌ அதன்‌ தத்துவங்களைத்‌ தயாரித்து 
விளக்யெவர்கள்‌ பிராமணர்கள்‌என்றும்‌, அரசனும்‌, அரசகுடும்பத்‌ 
தினரும்‌, அவன்‌ படைவீரர்களும்‌ க்ஷத்திரியர்கள்‌ என்றும்‌,வணிகத்‌ 
துறையில்‌ ஈடுபட்டிருந்தவர்கள்‌ வைசியர்கள்‌ என்றும்‌, உழைக்கும்‌ 
மக்கள்‌ சூத்திரர்கள்‌ என்றும்‌, அடிமை நிலையில்‌ வைக்கப்பட்ட 
வர்கள்‌ பஞ்சமர்கள்‌ அல்லது தற்காலத்தில்‌ ஹரிஜனங்கள்‌ 
என்றும்‌ அழைக்கப்படும்‌ தீண்டப்படா தவர்கள்‌ என்றும்‌ கூறும்‌ 
ஒரு ஜாதிய அமைப்பை மன்னர்களும்‌, அவர்களுக்கு உதவிசெய்யும்‌ 
கூட்டமும்‌ உருவாக்கினார்‌. ஜாதிய அமைப்பை தங்கள்‌ 
செளகரியத்துக்காக ஏற்படுத்திக்‌ கொண்டார்கள்‌. அவர்களுக்கு 
சாதாரண மக்களுக்குத்‌ தெரியாதவை எல்லாம்‌ தெரியுமென்றும்‌ 
கூறி, அதற்காக, பல புரட்டுகளையும்‌ கட்டுக்‌ கதைகளையும்சிருஷ்டி த்‌ 
தனர்‌. இந்த வாரணாசிரம தர்மத்தை மேலும்‌ பலமாக நிலைநாட்ட 
பராசரர்‌, விஷ்ணு, மனு போன்றவர்களால்‌ ஸ்மிருதிகள்‌ என்ற 
சட்டநூல்கள்‌ மன்னர்களின்‌ ஒப்புதலுடன்‌ இயற்றப்பட்டன; 
அந்தச்‌ சட்டங்களை அமுலாக்குவது மன்னரின்‌ கடமை. 


இவ்வாறு உதயமான ஜாதிப்பிரிவினையில்‌, அது ௨ தயமான 
காலத்தில்‌ பிராமணர்கள்‌ எனப்படுவோரில்‌ வெளியிலிருந்து வந்த 
கூட்டத்தைச்‌ சேர்ந்தவர்களும்‌ இருக்கலாம்‌. ஏற்கனவே இங்கு 
குடியிருந்த மக்களிலிருந்து தோன்றியவர்களும்‌ இருக்கலாம்‌. 
அதே போன்று க்ஷத்திரிய ஜாதியைப்‌ படைத்த காலத்தில்‌, 
மன்னனையும்‌ அவனுடைய குடும்பத்‌தினரையும்‌ தவிர ஏனையோர்‌ 
அதாவது மன்னனுக்காகப்‌ போர்புரிதலை தொழிலாகக்‌ கொண் 
டிருப்போர்‌ க்ஷத்திரியர்கள்‌ எனப்பட்டனர்‌. வணிகர்கள்‌ வைசியர்‌ 
என்றும்‌ பாடுபடும்‌ குடியானவர்கள்‌ சூத்திரர்கள்‌ என்றும்‌ அடிமை 
கள்‌ பஞ்சமர்‌ என்றும்‌ பிரிக்கப்பட்டனர்‌. 


அந்தக்‌ காலத்தில்‌ மக்கள்‌ பேசிய மொழி சமஸ்கிருதம்‌ அல்ல. 
பிராக்ருதம்‌, பைசாசி, மாகதி, அவதி, பொஜ்புரி என்று 
பல்வேறு பகுதிகளிலிருந்த மக்கள்‌ பல்வேறு மொழிகளைப்‌ பேசி 
வந்தனர்‌. அந்த மொழிகள்‌ வெளியிலிருந்து வந்த கூட்டத்தினர்‌ 
பேசிய மொழிகளும்‌ அதற்கு முந்தியே ஆங்காங்கிருந்த மொழி 
களும்‌ கலந்து பின்னர்‌ வழக்கிற்கு வந்த மொழிகள்‌ உருவாகின. 


252 ட்‌ 


உழைக்கும்‌ மக்களை மயக்கத்தில்‌ ஆழ்த்துவதற்காக, 
பிராமணர்கள்‌ சமஸ்கிருதம்‌ என்ற ஒரு தனியான செயற்கை 
மொழியை உண்டாக்கினர்‌. எங்கிருந்தோ அவர்கள்‌. அந்த 
செயற்கை மொழியை உண்டாக்கவில்லை. வழக்கிலிருந்த மொழீ 
களிலிருந்த சொற்களைக்‌ கொண்டே சிருஷ்டித்தனர்‌. அதற்கு 
உலகத்திலுள்ள மொழிகளிலேயே மிகவும்‌ கஷ்டமான இலக்கணம்‌ 
ஒன்றையும்‌ உண்டாக்கினார்கன்‌. “சமஸ்கிருதம்‌” என்ற சொல்லே 
ஒரு கூட்டுச்‌ சொல்‌.“ஸம்யக்‌ க்ருதம்‌” அதாவது நன்கு அமைக்கப்‌ 
பட்டது என்ற பொருள்‌ கொண்ட இரண்டு சொற்களின்‌ 
கூட்டுச்‌ சொல்‌. சமஸ்கிருத நூல்களில்‌ இப்படிப்பட்ட கூட்டுச்‌ 
சொற்கள்‌ பல உண்டு. அவைகளை உச்சரிப்பதே மிகக்கஷ்டம்‌. 


பிராமணர்கள்‌ எழுதிய மத சம்பந்தமான நூல்களையும்‌ 
ஸ்மிருதிகள்‌ எனும்‌ சட்ட நூல்களையும்‌. சமஸ்கிருதத்‌ திலேயே 
படைத்தனர்‌. பிற்காலத்தில்‌ மன்னர்களின்‌ ஆதரவினால்‌, 
காளிதாசன்‌, போஜன்‌ போன்றவர்கள்‌ எழுதிய ரகு வம்சம்‌, மேக 
சந்தேசம்‌ முதலிய காவியங்களும்‌, சாகுந்தலம்‌ போன்ற 
நாடகங்களும்‌, போஜ சம்பு போன்ற உரைநடையும்‌, கவிதையும்‌ 
கலந்த நூல்களும்‌ இந்த செயற்கை மொழியாகிய சமஸ்கிருதத்‌ 
திலேயே படைக்கப்பட்டன. இன்னும்‌ பல கவிதைகளும்‌ 
“மீருச்சகடிகா' (காவிய நாடகம்‌)காதம்பரி போன்ற அருமையான 
காவியங்களும்‌ மக்களின்‌ வழக்கிலில்லாத இந்த செயற்கை மொழி 
யிலேயே இருஷ்டிக்கப்பட்டன. இவர்களை பின்பற்றி, கணித 
சாஸ்திரிகளும்‌, ஆயுர்வேத விற்பன்னரான தன்வந்த்ரியும்‌,-வான 
சாஸ்திர விற்பன்னர்கள்‌ ஐரோப்பாகண்டத்தில்‌ கலிலியோ பூமி 
உருண்டை வடிவமானது என்பதை கண்டுபிடி த்து அதை அறிவித்து, 
அந்த அறிவிப்பை மாற்றிக்‌ கொள்ளாததனால்‌ அவர்‌ கொல்லப்‌ 
பட்டதற்குப்‌ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே-பூமி உருண்டையான 
ஒரு கோளம்‌, அது சூரியனைச்‌ சுற்றி வருகிறது என்பதைக்‌ 
கண்டுபிடித்த ஆரியப்பட்டனும்‌, அவனுக்கு பின்‌ சந்திரன்‌, 
செவ்வாய்‌, புதன்‌, வியாழன்‌, வெள்ளி, சனி போன்ற கிரகங்களும்‌ 
சூரியனைச்‌ சுற்றுகின்றன என்பதையும்‌ எண்ணற்ற நட்சத்திரங்‌ 
களையும்‌ கண்டுபிடித்த பாஸ்கரனும்‌, தங்கள்‌ நூல்களை இந்த 
செயற்கை மொழியாகிய சமஸ்கிருதத்திலேயே படைத்தார்கள்‌. 


முதலாவது தோன்றிய வேதம்‌ எனப்படும்‌ ரிக்வேதத்தைப்‌ 
படித்தால்‌, அதன்‌ முதல்பகுதி சுத்தமான சமஸ்கிருத மொழியில்‌ 
இல்லை. சொத்துரிமை ஏற்படுவதற்கு முந்திய ஆதிகால பொது 
உடைமை சமுதாயத்தில்‌ வாழ்ந்தவர்கள்‌ பேசிய கொச்சை மொழி 
யிலுள்ள சுலோகங்களை அங்கு காணலாம்‌. அவ்ர்கள்‌ உற்சாகத்‌ 
தில்‌ பாடிய பாட்டுக்களைக்‌ காணலாம்‌. 


௮ 


““ஸஹருவவது ; ஸஹாரானவ்‌ புனக்து, 
ஸஹவீர்‌ யககா வாவஹை ; 


தேஜஐஸ்வினாமஸ்து மாவித்விஷாஹறை ;”்‌ 


என்று மகிழ்ச்சியில்‌ அவர்கள்‌ பாடிய பாட்டுக்களைக்‌ காணலாம்‌. 
அதாவது **நாம்‌ கூடி உழைப்போம்‌ ; கூடி உழைத்து கிடைத்‌ 
ததைக்‌ கூடி உண்போம்‌ ; கூடியே வீரச்‌ செயல்களைச்‌ செய்வோம்‌. 
நமக்கு நிம்மதி உண்டாகும்‌'” என்று பாடுகிறோர்கள்‌. 


உலகைப்‌ பற்றியும்‌, இயற்கையைப்‌ பற்றியும்‌ ' ஒன்றுமறியா த 
அந்த மக்கள்‌ இயற்கையில்‌ தமக்கு நன்மையையும்‌, தீமையையும்‌ 
விளைவிக்கக்‌ கூடியதைக்‌ கடவுள்களாக எண்ணுகிறார்கள்‌. மழை 
பெய்தால்‌ மேய்ச்சல்‌ நிலங்களில்‌ நன்கு புற்கள்‌ உண்டாகும்‌. அது 
அவனுடைய ஜீவன த்துக்கு இன்றியமையாதது. ஆகையால்‌ மழை 
பெய்விப்பது ஒரு தெய்வம்‌. அதற்கு இந்திரன்‌ என்று பெயர்‌. 


சூரியனைக்‌ கண்டு பிரமித்துப்‌ போய்‌, சூரிய தேவனை வணங்கு 
கிறார்கள்‌. வானத்தில்‌ கார்மேகங்கள்‌ சூழ்ந்திருக்கும்‌ போது 
மின்னல்‌ மின்னுவது மழை வருவதற்கு அறிகுறி. அதனால்‌ மின்னல்‌ 
தேவனைப்‌ (வித்யுத்‌) புகழ்கிறார்கள்‌. இடிஇடிக்கிறது. இடிவிழுந்து 
சேதமேதும்‌ ஏற்படக்கூடாது என்று பயப்படுகிறார்கள்‌. அதற்காக 
* இடிதேவனை' ” வணங்குகிறார்கள்‌. 


நெருப்பைக்‌ கண்டுபிடித்த பிறகு மனிதனுடைய வாழ்க்கை 
முறையே மாறுகிறது. பச்சைக்‌ கறிகளை சமைத்து ௬சியாக உண்ண 
முடிகிறது. இரும்பைக்‌ காய்ச்சி பற்பல ஆயுதங்கள்‌ செய்ய 
முடிகிறது. வில்லையும்‌ அம்பையும்‌ இதற்கு முந்தியிருந்ததைவிட 
பலமுள்ளவையாகச்‌ செய்ய முடிகிறது. நாகரீக வாழ்க்கையில்‌ 
முன்னேறுவதற்கு இதுதான்‌. முதற்கட்டம்‌. நெருப்பின்‌ இந்த 
சக்தியை கண்டு பிடிக்கிறான்‌. அதேசமயத்தில்‌ தீ பற்றிக்‌ கொண் 
டால்‌ ஏற்படும்‌ பயங்கரச்சேதத்தைக்‌ கண்டு பீதியும்‌ அடைகிறான்‌. 
எனவே அக்கினித்‌ தேவனை முதல்‌ தேவனாக வணங்குகிறான்‌. 


இயற்கையின்‌ ரம்மியத்‌ை த அனுபவிக்கும்‌ பல பாட்டுகள்‌ 
ரிக்வேத த்தின்‌ முத ற்பகுதியில்‌ வருகின்றன. 


பிறகு இந்த அகிலத்தை -- சூரியன்‌, சந்திரன்‌, பூமி 
அதிலுள்ளவைகள்‌ அனைத்தும்‌ உள்ளிட்டு நட்சத்திரங்கள்‌, 
அக்கினி, முதலிய பிரபஞ்சம்‌ பூராவையும்‌ -- உண்டாக்கிய ஒரு 
படைப்புக்‌ கடவுள்‌ இருக்கிறான்‌ என்ற முடிவுக்குச்‌ சிலார்‌ 
வருகின்‌ றனர்‌. அவர்களுடைய கற்பனையை அற்புதமாகக்‌ காட்டும்‌ 
பாட்டுக்களும்‌ இந்த பகுதியில்‌ உண்டு. 


254 


“நதக்ர ஸார்யோபாதி 
நசந்‌ தர தாரகம்‌! 

நேமாவித்புதோ பாந்தி 
குதோய மக்னி ! 

தமேவ பாந்தி தஸ்வ பாஸா 
ஸர்வமிதம்‌ விபாந்து” * 


என்ற சுலோகத்தை--பாட்டை--பாருங்கள்‌. 


“அங்கே சூரியன்‌ பிரகாரிப்பதில்லை. சந்திரனும்‌, காரை 
களும்‌ (நட்சத்திரங்களும்‌) ஒளி வீசுவதில்லை.' * 


“இந்த மின்னல்களும்‌ ஒளி வீசுவதில்லை. அப்படி இருக்கும்‌ 
போது இந்த அக்கினி (நெருப்பு) எப்படி ஒளி வீச முடியும்‌? * 


“அதுதான்‌ (அந்த பரப்பிரும்மம்தான்‌) ஒளி வீசுகிறது. 
அதன்‌ பிரகாசத்தில்‌ இவைகளெல்லாம்‌ ஒளி வீசுகின்‌ நன” * என்பது 
இந்தப்‌ பாட்டின்‌ பொருள்‌. இந்தக்‌ கவியின்‌ கவிதைத்‌ திறனை 
கற்பனாசக்தியை மெச்சாமலிருக்க முடியாது. இந்தக்‌ கவி கூறும்‌ 
பரப்பிரும்மம்‌ என்பது ஒன்று உண்டென்று அந்தக்‌ காலத்திலும்‌, 
இன்று வரையும்‌, உலகத்திலுள்ள எல்லா மதத்தினராலும்‌, 
கடவுள்‌, ஆதிபராசக்தி, ஈசன்‌, அல்லா, ஜிஹோவா என்று பல 
பெயர்களில்‌ நம்பப்படுகிறது. ஏன்‌, திராவிட இயக்கத்தினராலும்‌ 
கூட. ஆனால்‌ அன்று முதல்‌ இன்று வரையில்‌ தோன்றியுள்ள 
நாத்திகர்கள்‌, பெளதிகவாதிகள்‌ மட்டும்‌ இதை நம்புவதில்லை. 
அந்த நாத்திக வாதத்தை ஒழித்திட பலமான முயற்சிகள்‌ செய்‌ 
யப்பட்டன; சொல்லற்கரிய கொடுமைகள்‌ இழைக்கப்பட்டன 
என்பது வரலாற்று உண்மை. இன்றைக்கும்‌ இயக்கவியல்‌ 
பெளதிக வாதத்தத்துவமாகிய மார்க்சிஸத்தை எதிர்ப்பதற்கு, 
மார்க்சிஸ்ட்டுகள்‌ நாத்திகர்கள்‌ என்ற குரலை எழுப்பி, வர்க்கப்‌ 
போராட்டங்களில்‌ ஒற்றுமையைச்‌ சீர்குலைக்க ஆளும்‌ வர்க்கத்தினர்‌ 
இந்தக்‌ கடவுளை மிகப்பெரிய ஆயுதமாக உபயோகிக்க முயற்சிப்‌ 
பதைக்‌ காண்கிறோம்‌. 


இது ஒருபுறமிருக்க, மேற்கூறிய பாட்டுக்களை இயற்றிய 
புலவர்களின்‌ கற்பனா சக்தியை வியக்காமல்‌ இருக்க முடியாது. 


முதல்‌ வேதமாகக்‌ கருதப்படும்‌ இதே ரிக்‌ வேதத்தில்‌ பிற்‌ 
பகுதியோ உடைமை வர்க்கம்‌, உடைமை ஒன்றும்‌ இல்லாத உழைப்‌ 
பாளி வர்க்கம்‌ என்ற வர்க்க சமுதாயம்‌ ஏற்பட்ட காலம்‌. மன்ன 
ராட்சி ஏற்பட்ட காலம்‌. அந்த ஆதிக்கத்தை நிலைநாட்ட ஜாதி 
களும்‌, வாரணா௫ர தர்மமும்‌ உண்டாக்கப்பட்ட காலம்‌. 


285 


இந்தப்‌ பகுதியில்தான்‌ உபநிஷத்துக்களும்‌ பிராமணீயங்களும்‌ 
வருகின்றன. இவை சுத்தமான அந்த செயற்கை மொழியாகிய 
சமஸ்கிருதத்தில்‌ உள்ளன. 


இந்த பிற்பகுதியில்தான்‌ * புருஷ்ஸுக்தம்‌ * என்பது இடம்‌ 
பெறுகிறது.அந்த ஆதி புருசனைபற்றி இயற்றப்பட்ட சூத்திரங்களைக்‌ 
கொண்டது இது. பிராமணன்‌ இந்த ஆதி புருஷன்‌ முகம்‌ ஆனான்‌, 
க்ஷத்திரியன்‌ அவனுடைய புஜங்களிலிருந்து (தோள்களிலிருந்து) 
தோன்றினான்‌. வைசியன்‌ அவன்‌ வயிற்றிலிருந்து தோன்றினான்‌. 
சூத்திரன்‌ அவனுடைய பாதங்களிலிருந்து தோன்றினான்‌--என்ற 
ஜாதி அமைப்பு முதல்‌ முதலில்‌ ரிக்வேதத்தில்‌ இடம்பெறுவது 
இந்த இடத்தில்தான்‌. 


இந்த உபநிஷத்துக்களில்‌ பலவகை தத்துவார்த்தங்கள்‌ 
உள்ளன. ஆனால்‌ எல்லாம்‌ ஒரு பரமாத்மா, அல்லது பரப்பிரும்மம்‌ 
அல்லது கடவுள்‌ என்று ஒன்று உண்டென்ற அடிப்படையில்‌ தான்‌ 
இந்த தத்துவார்த்தங்கள்‌ தோன்றின. 


ஆளும்‌ வர்க்கங்களின்‌ மேலாதிக்க த்தை நிலை நாட்டுவதற்குப்‌ 
பயன்படுவதற்காக உண்டாக்கப்பட்ட இந்த வலுவான கருவியைத்‌ 
தான்‌-வாணாசிரம தர்மத்தை அடிப்படையாகக்கொண்ட இந்த 
கருவியைத்‌ தான்‌-பிராமணீயம்‌ என்று அழைத்தனர்‌. பிற்காலத்‌ 
தில்‌ வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்த பிற மதத்தினர்‌ 
களால்‌ இதற்கு இந்து மதம்‌ என்று பெயர்‌ வழங்கப்பட்டது. 


ரிக்வேதத்திற்குப்‌ பிறகு தோன்றிய யஜுர்வேதத்தைப்‌ 
படித்தால்‌ மனச்‌ சோர்வுதான்‌ ஏற்படும்‌. அதில்‌ கூறப்பட்‌ 
டுள்ளவை எல்லாம்‌ சடங்குகள்‌. ஒவ்வொரு சடங்கையும்‌ எப்படிச்‌ 
செய்யவேண்டுமென்று விவரிக்கப்பட்டுள்ளது. திருமணச்‌ சடங்கில்‌ 
என்னென்ன செய்யவேண்டும்‌, அக்னிக்கு முன்‌ உட்காருதல்‌, 
அதை. வலம்‌ வருதல்‌, அம்மியை மிதித்தல்‌, , மேல்‌ துணியை 
இடுப்பில்‌ கட்டிக்‌ கொள்ளுதல்‌, மணமகள்‌ தனது வலதுகையைக்‌ 
கொண்டு. மணமகனின்‌ வலது கரத்தைப்‌ பிடித்துக்கொள்ளுதல்‌ 
(பாவம்‌ எவ்வளவு கஷ்டமாயிருந்தாலும்‌ - இயற்கையாக 
ஒருவனுடைய வலக்கையால்‌ மற்றவருடைய இடக்கையைப்‌ 
பிடித்துக்கொள்வது சுலபமாயிருப்பினும்‌ -- அது கூடாது) அது 
போன்ற சடங்குகளை, மரணச்‌ சடங்குகளை, யாகங்களின்‌ 
சடங்குகளை மற்றுமுள்ள சடங்குகளை விவரிப்பதே யஜுர்‌ வேதம்‌. 
இப்படி விவரிப்பதைத்தான்‌ *மந்திரங்கள்‌' என்பார்கள்‌. தெரியாத 
ஒரு மொழியில்‌ -- சமஸ்கிருத த்தில்‌ _ சடங்குகளை விவரிப்பது 
மந்திரங்கள்‌ ஆடிவிடுகின்‌ றன. 


206 


வர்க்க அடிப்படையில்‌ சமுதாயம்‌ ஏற்படும்போது, உடைமை 
யேதும்‌ இல்லாது உழைக்கும்‌ மக்களிடையே எதிர்ப்பு தோன்றத்‌ 
தானே செய்யும்‌. அவன்‌ முன்‌ காலத்தில்‌ கடைப்பிடித்த பழக்க 
வழக்கங்களை அழித்து விடுவது சுலபமல்ல. ஆகவே இந்த ஜாதிய 
அமைப்பை ஏற்றுக்‌ கொண்ட பிராமணர்கள்‌, அண்டசரா சரங்களை 
உண்டாக்கியவன்‌ ஒரே ஒரு பரப்பிரும்மம்‌ என்று போதித்த 
போதிலும்‌; பாமர மக்களின்‌ எதிர்ப்பை மழுங்கடிப்பத ற்காக 
அவர்கள்‌ அதற்கு முன்பு வணங்கிய தெய்வங்களுக்கும்‌ மதிப்புக்‌ 
கொடுக்கின்றனர்‌. வர்க்க சமுதாயம்‌ ஏற்படுவதற்கு முந்திய 
காலத்தில்‌ மக்கள்‌ தம்‌ பிரதானக்‌ கடவுளாக வணங்கியது அக்கினி 
தேவன்‌ என்பதைப்‌ பார்த்தோம்‌. 


இதனால்‌, இந்தச்‌ சடங்குகளில்‌ அந்த அக்கினி தேவனுக்கே 
முதலிடம்‌ கொடுக்கப்படுகிறது. 


ஆரியர்கள்‌ என்று பெயர்‌ கொண்டு எந்தக்‌ கூட்டத்தினரும்‌ 
வேறு நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள்‌ நுழைந்தார்கள்‌ என்று 
சொல்வதற்கு வரலாற்று ஆதாரம்‌ கிடையாது. அதனால்தான்‌ 
அந்த ஆரியர்கள்‌ என்பவர்கள்‌ யார்‌ 2 எங்கிருந்து வந்தார்கள்‌ 2 
என்பதைப்‌ பற்றி நடத்திய ஆராய்ச்சிகளில்‌ ஒரு முடிவுக்கும்‌ வர 
இயலவில்லை. 


வர்ணாசிரம தர்மத்தை அடிப்படையாகக்‌ கொண்ட 
பிராமணீய மதத்தை உண்டாக்கியவர்கள்‌ பிறப்பினால்‌ மேல்‌ 
ஜாதி, கீழ்‌ ஜாதி என்ற பாகுபாட்டை ஏற்படுத்தியபோது, 
அதை நிலைநாட்டுவதற்காக பிராமண, க்ஷத்திரிய, வைசிய 
ஜாதியினரை ஆரியா” என்று சொல்லிக்‌ கொண்டார்கள்‌. 
*ஆரியார்‌' என்பது ஒரு சமஸ்கிருதச்‌ சொல்‌. அதன்‌ பொருள்‌ 
“மேலோன்‌” என்பதாகும்‌. மக்கள்‌ பேசி வந்த பிராக்ருதம்‌ பைசாச 
பாலி முதலிய மொழிகளில்‌ “ஆரியர்‌” என்ற சொல்‌ கிடையாது. 
காளிதாசன்‌ எழுதிய சாகுந்தலத்தில்‌ யஜமானனுடைய குடும்பத்‌ 
இனரிடம்‌, பணியாள்‌ சமஸ்கிருதத்தில்‌ பேசுவதுல்லை. மக்கள்‌ 
மொழியிலேயே உரையாடுவதைக்‌ காணலாம்‌. யஜமானனுடைய 
மகனை அவன்‌ :“ஐயாவுத்தா” என்று அழைப்பதைக்‌ காணலாம்‌. 
அதாவது “ஆரிய புத்ரர்‌' என்ற சமஸ்கிருதச்‌ சொல்லன்‌ பிராக்‌ 
ருதச்‌ சொல்‌. தமிழ்நாட்டிலும்‌ ஐயா” என்று அழைக்கும்‌ பழக்க 
முள்ளதைக்‌ காணலாம்‌, (தன்னைக்‌ காட்டிலும்‌ மேலோன்‌ என்பது 
அதன்‌ பொருள்‌). i 

அவர்களுடைய பூர்வகாலப்‌ பழக்க வழக்கங்கள்‌ போய்விட 
வில்லை. பண்டைக்காலத்தில்‌ கூட்டாக வாழ்க்கை நடத்தியபோது 
காடுகளில்‌ வேட்டையாடிக்‌ கிடைத்த மிருகங்களையும்‌, ஆடு மாடு 


௮௦7 


களையும்‌ பொதுவாக நெருப்பில்‌ சுட்டு, அதைப்‌ பங்கு போட்டு 
சாப்பிடும்‌ வழக்கம்‌ இருந்தது. 


அதையே “யாகம்‌” என்ற முறையில்‌ நீடித்தார்கள்‌. புதிய 
சமுதாய அமைப்பில்‌ மேல்‌ ஜாதி எனப்படும்‌ பிராமணர்கள்‌ யாகம்‌ 
செய்பவர்களாகவும்‌, அவர்களை யாகம்‌ செய்விப்பவர்கள்‌ மன்னர்‌ 
களாகவும்‌ பழக்கத்தை ஏற்படுத்திக்‌ கொண்டனர்‌. இந்தப்‌ பூர்வ 
காலப்‌ பழக்கத்திற்கு ஒரு மதத்தன்மையும்‌ அளித்து, அந்த யாகத்‌ 
தியில்‌ வெந்து போன மிருகத்தின்‌ இறைச்சியை, மன்னர்களும்‌ 
அவர்கள்‌ குடும்பத்தினரும்‌, பிராமணர்களோடு பங்கிட்டுக்‌ 
கொண்டு நன்கு அனுபவித்தனர்‌. அவர்களுக்கு இது பெரும்‌ 
விருந்தாக அமைந்தது. 


இந்த யாகங்களுக்கு ராஜசூய யாகம்‌, அஸ்வ மேத யாகம்‌ 
என்ற பல வகைப்‌ பெயர்கள்‌ சூட்டப்பட்டு, மன்னர்கள்‌ அவர்‌ 
களுக்கு நல்ல விருந்துகளை அவ்வப்பொழுது அளிக்க வைப்பதற்காக 
செய்யப்பட்ட ஏற்பாடு. அவைகளுக்கு ஒரு தர்மப்‌ பூச்சு பூசியது 
இயற்கை தானே! 


அந்தக்‌ காலத்திலிருந்த பிராமணர்கள்‌ இறைச்சியை நன்கு 
ருசிப்பார்கள்‌. பல யாகங்களுக்கு பசுவும்‌ கன்றும்‌ தீயில்‌ வாட்டப்‌ 
படுவதும்‌, அவ்வாறு வாட்டப்பட்ட இறைச்சி புசிக்கப்படுவதும்‌ 
இன்றியமையாதது என்பதற்கு யஜுர்‌ வேதத்திலிருந்து பல 
சுலோகங்களை நான்‌, தர முடியும்‌, 1979-ல்‌ வினோபாபாவே 
பசுவதை தடை செய்ய வேண்டும்‌ என்ற கோரிக்கையை வைத்து 
உண்ணாவிர தமிருந்த காலத்தில்‌, நான்‌ சென்னையில்‌ லைப்ரரி 
ஹாலில்‌ அந்தக்‌ கோரிக்கையை எதிர்த்துப்‌ பேசியபோது 
அத்தகைய சுலோகங்கள்‌ பலவற்றைப்‌ படித்து கூட்டத்தினருக்கு 
விளக்கியிருக்கிறேன்‌. 


விவசாயம்‌ வளர்ந்துவிட்ட பிறகு, மன்னர்கள்‌ அடிக்கடி 
யாகங்கள்‌ செய்தபோது, பாடுபடும்‌ உழவர்களிடமிருந்து ஆடு 
மாடுகளை பலவந்தமாகக்‌ கொண்டுவந்து கொடுக்கும்படி நிர்பந்தித்‌ 
தனர்‌. அதேபோன்று வணிகத்துறையில்‌ ஈடுபட்டிருந்த 
வைசியர்கள்‌ இந்தப்‌ படாடோபமான யாகங்களுக்குப்‌ பணமும்‌ 
ஏனையப்‌ பொருள்களும்‌ கொடுக்கும்படி நிர்ப்பந்திக்கப்பட்டனர்‌. 


பிராமணீய மதம்‌ இவ்வாறு ஓங்கியிருந்த காலத்தில்தான்‌, 
மகாவீரரும்‌, சித்தார்த்தன்‌ என்ற கெளதம புத்தரும்‌, ஜைன 
மதத்தையும்‌, புத்தமதத்தையும்‌ ஸ்தாபித்தனர்‌. பிராமணீய 
மதத்தின்‌ யாகங்களை எதிர்த்து, ‘அகிம்சை’ அதாவது 
கொல்லாமையை பிரச்சாரம்‌ செய்தனர்‌. பிராமணீய மதத்தை 
17 


258 


உண்டாக்கி அது கோலோச்சிட வைத்த பிராமணர்களை 
போலல்லாமல்‌, அவர்கள்‌ தங்களுடைய கோட்பாடுகளை மக்கள்‌ 
பேசி வந்த பாலி மொழியிலும்‌, அர்த்த மகதி மொழியிலும்‌ பரச 
சாரம்‌ செய்தனர்‌. தங்களுடைய நூல்களை, உதாரண 
பெளத்த மதத்தின்‌ ஜாதகக்‌ கதைகளை பாலி மொ தியிலும்‌, அர்த்த 
மகதி மொழியிலும்‌ எழுதினர்‌. ்‌ 


மகாவீரரின்‌ சீடர்களா இய தா்த்தங்கர்களும்‌ புத்த 
ருடைய சீடர்களாகிய பிக்ஷக்களும்‌, பிக்ஷ£ணிகளும்‌, நாடெங்‌ 
கிலும்‌ தங்களுடைய மதத்தைப்‌ பரப்புவதற்கு முயற்டித்தபோது, 
அந்தந்தப்‌ பிரதேசத்தில்‌ மக்கள்‌ பேசிவந்த மொழிகளைக்‌ கற்று 
அந்த மொழிகளிலேயே மக்களிடம்‌ தங்களுடைய மதக்‌ கோட்பாடு 
களைப்‌ பரப்பினர்‌. அவர்கள்‌ அந்தந்த பிரதேசத்தில்‌ வாழ்ந்த 
சாதாரண மக்களின்‌ வாழ்க்கையில்‌ இரண்டறக்‌ கலந்‌ து வாழ்ந்‌ 
தனர்‌. 


இவர்களின்‌ கோட்பாடுகள்‌, மன்னனின்‌ கொடுமைகளிலிருந்து 
தப்புவதற்கு உழைக்கும்‌ மக்களுக்கும்‌, வைசியர்களுக்கும்‌ 
பேருதவியாக இருந்தன. அதுமட்டுமல்ல, விவசாய வளர்ச்சிக்கு 
இன்றியமையாத சமூகத்‌ தேவையான ஆடு மாடுகள்‌ வீணாக நாச 
மாக்கப்படாமல்‌, பாதுகாக்கப்படுவதற்கும்‌ உதவியாக இருந்தன. 


இந்த சமூக சூழ்நிலையும்‌, சமூகத்‌ தேவையுந்தான்‌ பெளத்த 
மதமும்‌, சமண மதமும்‌ மிகவும்‌ குறுகிய காலத்தில்‌ இந்தியா 
பூராவும்‌ பரவுவதற்கு உதவியாக இருந்தது. அதனால்தான்‌ மேல்‌ 
ஜாதிக்காரர்களில்‌ ஒரு பகுதியாகக்‌ கருதப்பட்ட வைசியர்களும்‌ 
(வணிகர்களும்‌) ஜைனமதத்தைத்‌ தழுவுவதிலும்‌ அந்த மதம்‌ 
பரவுவதற்கு பொருள்‌ உதவி செய்வதிலும்‌ முன்னணியில்‌ 
நின்றனர்‌. 

வடஇந்தியாவில்‌ தோன்றிய இந்த புத்த, சமண மதங்கள்‌ 
தமிழ்நாடு உள்ளிட்டு தென்னாட்டிலும்‌ பரவியிருந்தது என்பதை 
திரு. அண்ணாதுரையே “ஆரிய மாயையில்‌” ஏற்றுக்கொள்கிருர்‌. 
அதைக்‌ தமிழ்நாட்டின்‌ தனிப்‌ பெருமையாகவும்‌ கூறுகிறார்‌. 


அப்படி தமிழ்நாட்டுக்கே உரித்தான தனிப்‌ பெருமை தந்தது 
என்பதற்கு இதில்‌ எதுவுமில்லை. இந்தியா பூராவும்தான்‌ அந்தக்‌ 
காலத்தில்‌ புத்தமதமும்‌, ஜைன (சமண) மதமும்‌ பரவியிருந்தன. 


வடநாட்டில்‌ உண்டான இந்த புத்த சமண மதங்கள்‌ தென்‌ 
னாட்டிலும்‌, தமிழ்நாட்டிலும்‌ வந்து பரவியது என்றால்‌ அதற்கு 
முந்தி தமிழனின்‌ தனிச்சிறப்பைக்‌ காட்டுவதற்கு என்ன மதம்‌, 
கலாச்சாரம்‌, நாகரீகப்‌ பழக்க வழக்கங்கள்‌ இருந்தன? அப்படி 


259 க 


ஏதாவது ஒன்று இருந்ததாக இரு. அண்ணாதுரை “ஆரிய மாயை” 
யில்‌ குறிப்பிடவில்லை. திராவிட இயக்கத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
யாரும்‌ அல்லது மற்ற எவரும்‌ இதைப்‌ பற்றி இதுவரையில்‌ 
ஒன்றும்‌ குறிப்பிடவில்லை. 


மாருக, 


“பழந்தமிழ்‌ பனுவலாம்‌ புறநானூறில்‌ ஆரியமும்‌ நுழைந்‌ 
துள்ளது என்பதை எவரும்‌ மறுக்கமுடியாது. ஆரியப்படை 
கடந்த நெடுஞ்செழியன்‌ வெற்றிச்‌ சிறப்பு காணப்படும்‌ ஒருபுறம்‌; 
பல்யாகசாலை முதுகுடுமிப்‌ பெருவழுதியைப்‌ பற்றிய பாடல்கள்‌ 
மற்றோர்புறம்‌. இன்னும்‌ பற்பல காட்சிகள்‌ உண்டு. அவைகளில்‌ 
பூஞ்சாற்றூர்க்‌ கெளசிகன்‌ என்னும்‌ பார்ப்பான்‌ வேள்வியைச்‌ சிறப்‌ 
பிக்கும்‌ காட்சியுமுண்டு. இவையன்றி வடநாடு வென்ற செங்குட்டு 
வனும்‌, மாடல்மறையோன்‌ என்ற பார்ப்பான்‌ சொல்லினை ஏற்று 
வேள்வி செய்துள்ளான்‌ என்று சிலப்பதிகாரத்தில்‌ (காதை 28) நடு 
கற்காதையில்‌ விளக்கமாகக்‌ கூறப்பட்டுள்ளது. வேள்வி ஆரியர்‌ 
களுக்குரியதென்பதும்‌ , அவர்கள்‌ வாழ்வுக்குத்‌ துணை என்பதும்‌ 
உணருங்கால்‌, ஆரியரை ஆரிய நாட்டில்‌ வென்று, திராவிடத்தில்‌ 
ஆரியத்துக்கு அடிமையாய்‌ வாழ்ந்தான்‌ சேரன்‌ என்பது மறுக்க 
முடியுமா ?'* என்று இரு. அண்ணாதுரை இந்த நூலில்‌ எழுதியுள்‌ 
ளார்‌ (இங்கு அவர்‌ ஆரியம்‌ என்று குறிப்பிடுவது பிராமணீய 
மதத்தையேயாகும்‌.) 


மேலும்‌ அவர்‌, 


“திராவிட நாட்டின்‌. தமிழ்ப்‌ பகுதியில்‌ காஞ்சிபுரத்தைத்‌ 
தலைநகராகக்‌ கொண்டு கி.பி. (க. பி. 200 முதல்‌ 700 வரை) 
ஏழாம்‌ நூற்றாண்டு வரை ஆண்ட பல்லவர்களைப்‌ பற்றி பலரும்‌ 
படித்திருக்க முடியும்‌, வடமொழியும்‌, நாலு வேதமும்‌ ஒழுங்காக. 
வளர்ந்திடுவதற்குத்‌ துணை புரிந்தார்கள்‌ என்பதன்றி, வட 
நாட்டிலிருந்து கூட்டம்‌ கூட்டமாக பார்ப்பனர்களை அழைத்து, 
தமிழகத்தில்‌ பலவிடங்களில்‌ குடியேற்றி பிரமதானம்‌, தேவ 
தானம்‌ முதலிய பெயரால்‌ பல கிராமங்களை (வரியின்றி) வழங்கி 
தமிழ்நாட்டில்‌ பல பகுதியும்‌ சதுர்வேதி மங்கலங்களாகக்‌ காட்சி 
யளிக்கின்‌ றன”? என்றும்‌ கூறுகிறார்‌. 


“இங்கு (தமிழ்நாட்டில்‌) நான்காவது நூற்றாண்டில்‌ நுழைந்த 
கூட்டம்‌, ஆந்திர நாட்டில்‌ 2-ம்‌ நூற்றாண்டில்‌ நுழைந்துள்ளது. 
ஆந்திர நாட்டை ஆண்ட இட்சுவாகு, சாதவாகர்‌ என்ற இரண்டு 
பரம்பரையினரும்‌ தங்களை உயர்ந்த ஜாதியாக்கிக்‌ கொள்ள 
ஆரியத்திடை அடைக்கலம்‌ புகுந்தனர்‌. இட்சுவாகு வழியினரான 


௮00 


மகாசாந்த மூலர்‌ 8. பி. 200-218 வரை ஆண்டபோது 
பார்ப்பனர்களை வட நாட்டிலிருந்து அழைத்து, தானங்கள்‌ 
புரிந்து, யாகங்கள்‌ பல நடத்தி, திராவிடத்தை ஆரியக்கள மாக 
மாற்றினார்கள்‌ என்று பி. வி. கிருஷ்ணராவ்‌, எம்‌. ஏ., பி. சீல்‌., 
என்பவர்‌ எழுதிய ஆந்திர தேசத்தின்‌ ஆரம்பகால வம்சா 
(Early Dynasties of Andhra) என்ற நூலிலிருந்து மேற்கே. ள்‌ 


காட்டியுள்ளார்‌. 47 


“இ, பி. 150-ல்‌ பிராகிருத மொழி போய்‌ சமஸ்கிருதம்‌ 
அரசாங்க பாஷையாகிவிட்டது. வடநாட்டில்‌ இக்காலம்‌, பல்ல: 
வர்கள்‌ தேசத்தை ஆண்ட சமயம்‌, காஞ்சியை ஆண்ட ஆரிய 
மயமாக்கப்பட்ட பல்லவர்களே ௫. பி. 200-க்கு முன்‌ தமிழ்நாட்டில்‌ 
பிராகிருத பாஷையை உத்தியோக பாஷையாக்கினார்கள்‌. வட 
இந்தியாவில்‌ இருந்த அரசியல்‌ முறையைத்‌ தமிழ்நாட்டில்‌ புகுத்தி 
னூர்கள்‌. தமிழ்‌ அரசர்கள்‌ இராஐ சூய யாகம்‌ முதலியன செய்ய 
ஆரம்பித்தனர்‌. இராமாயணமும்‌ பாரதமும்‌ அவர்களுக்குச்‌ 
சொல்லப்பட்டது. மனு தர்ம சாஸ்திரம்‌ வட இந்தியாவின்‌ 
எழ்பகுதியில்‌ தான்‌ எழுதப்பட்டது. 


“இ. மு, 320 - முதல்‌ கி.மு. 230 - வரை............... பின்னர்‌ 
கொஞ்சம்‌ கொஞ்சமாகத்‌ தமிழ்‌ மன்னர்கள்‌ அரண்மனைகளில்‌ 
பிராமணர்கள்‌ செல்வாக்கடைய ஆரம்பித்தார்கள்‌. பிராமணர்‌ 
களுக்கு யாக முறைகளில்‌ ஆசை பிறந்ததுடன்‌, அவர்கள்‌ உண்டாக்‌ 
கிய சந்திர, சூரிய வம்சத்தில்‌ தங்களையும்‌ சம்பந்தப்படு த்திக்‌ 
கொள்ளும்‌ வேட்கையும்‌ பிறந்தது. தமிழ்‌ பாஷை கற்றுக்‌ 
கொண்டு தமிழ்‌ பாஷைக்கு ஐந்திரசிஷ்டத்தில்‌ சமஸ்கிருத 
இலக்கண த்தை உண்டாக்கினார்கள்‌. 


என்று பி. டி. சீனிவாச அய்யங்கார்‌ அவர்களால்‌ எழுதப்‌ 
பட்டு 1988-ல்‌ பிரசுரிக்கப்பட்டுள்ள “இந்திய சரித்திரம்‌' முதற்‌ 
பாகத்தில்‌ கூறப்பட்டுள்ளதை மேற்கோள்‌ காட்டியும்‌ உள்ளார்‌ 
இரு. அண்ணாதுரை. 


இந்த நூலின்‌ ஆரம்பத்தில்‌, “மற்ற மக்களுக்குத்‌ தெரியாதது 
தங்களுக்குத்‌ தெரியும்‌ என்றும்‌, மற்றவர்களால்‌ சாதிக்க 
முடியாததைத்‌ தாங்கள்‌ சாதிக்க முடியுமென்றும்‌ கூறுபவனை 
ஆராய்ச்சியுடையோர்‌, அவன்‌ ஒரு புரட்டன்‌ என்று ஏசி 
ஒதுக்குவர்‌; ஆராயும்‌ திறனற்றாரோ, ““அப்படியா'' என்று ஆச்சரி 
யத்தால்‌ வாய்‌ பிளக்க நின்று கேட்பர்‌; கை கூப்புவர்‌. இந்த 
முறையிலே, ஆரியம்‌ தமிழரிலே தன்னுணர்வு, அறிவு நுணுக்கம்‌ 
அற்றவர்களைப்‌ பலி கொண்டது. வீராவேசம்‌ கொண்ட வேங்கை 
யானாலும்‌, சதுப்பு நிலத்திலே-- படுகுழியிலே -- வீழ்ந்துவிட்டால்‌ 


261 


சாகத்‌ தானே வேண்டும்‌! நீள்வையம்‌ எதிர்த்தாலும்‌, எமக்கு 
நிகரில்லை என்று கூறிப்போரிடும்‌ நந்தமிழனும்‌ ஆரிய மதக்குழியிலே 
வீழ்ந்தான்‌. அன்பு, ஆற்றல்‌, ஆண்மை, மானம்‌ என்னும்‌ பண்பு 
களை இழக்க வேண்டி நேரிட்டது” ” 


இதன்‌ பொருள்‌ என்ன? திராவிடர்கள்‌ -- குறிப்பாக 
தமிழர்கள்‌ ஆராயும்‌ இறனற்றோராக--அறிவில்லாதோராக இருந்‌ 
தனர்‌ என்றுதானே பொருள்‌? திரு.அண்ணாதுரை கூறும்‌ பழந்தமிழர்‌ 
களின்‌ பண்பாடு, கலை, நாகரீக வளர்ச்சி என்பவைகளுக்கு ஏதாவது 
இந்தக்‌ கூற்றில்‌ இடமுண்டா ? 


பழங்கால தமிழர்களை இழிவுபடுத்துவதற்கு இதைக்‌ 
காட்டிலும்‌ கடுமையான கூற்று வேறு எதுவும்‌ இருக்க முடியாது. 


மனித சமுதாய வளர்ச்சி வரலாற்றை அறிந்த மார்க்சிஸ்டு 
கள்‌ இப்படி எதையும்‌ கூறத்‌ தயாராக இல்லை. 


இதே நூலில்‌ அவார்‌ பின்னால்‌ ஆர்ய வழிபாடுகளின்‌ சடங்கு 
களில்‌, அதாவது பிராமணீயத்தின்பால்‌ மனதைப்‌ பறிகொடுத்து, 
அதை வளர்த்தது தமிழ்நாட்டிலும்‌, தென்னாட்டின்‌ ஏனைய பகுதி 
களிலும்‌ இருந்த மன்னர்கள்‌ என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்‌. 

அப்படிப்பட்ட மன்னர்களின்‌ புகழ்களைப்‌ பாடும்‌ இலக்கியங்‌ 
களைத்‌ தானே ஈடும்‌ இணையுமில்லாத இலக்கியம்‌ என்று திராவிட 
இயக்கத்தினர்‌ வருணிக்கின்‌ றனர்‌ ? அந்த மன்னர்களின்‌ புகழைத்‌ 
தானே அவர்கள்‌ இப்பொழுதும்‌ திரும்பவும்‌ பாடிக்‌ கொண்டு 
“திராவிட பாரம்பரியத்தைப்‌ பற்றி பெருமையடைகின்‌ றனர்‌ ? 


*“நீள்வையம்‌ எதிர்த்தாலும்‌ எமக்கு நிகரில்லை என்று போரிடும்‌ 
மறத்‌ தமிழ்மன்னர்கள்‌'” ஏன்‌ இந்த “ஆரியக்‌ குழியிலே” வீழ்ந்தார்‌ 
கள்‌ 2 இந்தக்‌ கேள்விக்கு திரு. அண்ணாதுரை பதிலளிக்கவில்லை. 
இதை ஆராயவுமில்லை. ஆராய்ந்து பார்த்தால்‌, காரணம்‌ கண்டு 
பிடித்திருக்க முடியும்‌. 

ஏற்கனவே நாம்‌ குறிப்பிட்டது போன்று புராதனக்‌ குடிமக்கள்‌ 
வாழ்க்கையிலிருந்து, விவசாயம்‌ வளர்ந்து ஓங்கிய -சமயம்‌ 
சொத்துரிமை ஏற்பட்டது. அதிலிருந்து வர்க்க சமுதாயமும்‌, தோன்‌ 
றியது. உழைக்கும்‌ மக்களை அடக்கி ஆள்வதற்கு மன்னன்‌ என்ற 
தலைவனும்‌, குடிகளை அடக்குவதற்கு படைகளும்‌ தேவைப்பட்டன. 


வட இந்தியாவில்‌ நடந்தது போலவே அதே வளர்ச்சிதான்‌ 
தமிழ்நாட்டிலும்‌, தென்‌ இந்தியாவின்‌ இதர பிரதேசங்களிலும்‌ 
நடந்துள்ளது. உலகம்‌ பூராவிலும்‌ மனித சமுதாய வளர்ச்சிப்‌ 
போக்கில்‌ இந்தக்‌ கட்டத்தை எய்தத்தான்‌ வேண்டியிருந்தது. 


ஆதிக்க வர்க்கங்களின்‌ அரண்‌ : 
பிராமண மதம்‌ 


ஏற்கனவே நாம்‌ குறிப்பிட்டது போன்று, ஆதிக்க வர்க்கத்‌ 
இன்‌ இந்த மேலாதிக்கத்தை பலமாக நிலைநாட்டுவதற்கு உதவி 
யாக இந்தியாவில்‌ பிறவியினால்‌ மேல்ஜாதி, கீழ்ஜாதி என்று பறை 
சாற்றுகின்ற பிராமணீய மதம்‌ ஆதிக்க வர்க்கங்களின்‌ கையில்‌ 
பலம்‌ மிக்கதோர்‌ ஆயுதமாக விளங்கியது. 


இந்த பிராமணீய மதம்‌ இவ்வாறு ஆதிக்க வர்க்கத்தின்‌ 
கையில்‌ பலமான ஆயுதமாக இருப்பதைக்‌ கண்டுதான்‌, தமிழ்‌ 
நாட்டிலும்‌ தென்‌ இந்தியாவின்‌ ஏனைய பகுதிகளிலும்‌, மன்னர்கள்‌ 
மட்டுமின்றி, உடைமை வர்க்கத்தினரும்‌ இந்த பிராமணீய மதம்‌ 
பலமாக வேரூன்றுவதற்கும்‌ பரவுவதற்கும்‌ பேருதவி செய்து 
வந்தனர்‌. 


பிற்காலத்தில்‌ பெளத்தமும்‌, சமணமும்‌, தமிழ்‌ நாட்டி 
லிருந்தும்‌, தென்னிந்தியாவிலிருந்தும்‌, வட இந்தியாவிலிருந்தும்‌ 
விரட்டப்பட்ட காலத்தில்‌, ஏதோ ஆதிசங்கரரின்‌ புத்தி கூர்மை 
யினாலும்‌, வாதப்பிரதிவாதத்தில்‌ அவர்‌ நிகரற்றவராயிருந்த 
தாலும்‌ ஏனைய பெளத்த, சமண மதத்தின்‌ தத்துவார்த்தவாதி, 
களை குமரி முதல்‌ இமயம்‌ வரை தோற்கடித்ததாகவும்‌ கூறப்படுவ 
தெல்லாம்‌ பிற்காலத்தில்‌, பிராமணீய மதாச்சாரியர்களால்‌ 
கற்பிக்கப்பட்ட கதைகள்‌. மன்னர்களின்‌, நில உடைமையாளார்‌ 
களின்‌ உதவி இல்லாமல்‌ இந்த மதங்கள்‌ இந்தியாவிலிருந்து 
விரட்டப்படவில்லை.  8000-க்கு மேற்பட்ட சமணர்களை ஒரு 
பாண்டிய மன்னன்‌ கழுவிலேற்றிய வரலாற்றைப்‌ பற்றி தமிழ்‌ 
இலக்கியங்கள்‌ பெருமையாகப்‌ பாடுகின்றன. 


தமிழ்நாட்டில்‌ ஒவ்வொரு கோவிலிலும்‌, எந்தெந்தக்‌ தமிழ்‌ 
மன்னன்‌ எத்தனை சமண முனிவர்களைக்‌ கழுவிலேற்றினான்‌ 
என்பதை சிற்பங்களாக்கியுள்ளார்கள்‌. ஏசுவை சிலுவையில்‌ 
அறைந்ததற்கும்‌, பிற்காலத்தில்‌ ஸ்பெயின்‌ நாட்டில்‌ கத்தோலிக்க 
மதத்தை எதிர்த்தவர்களை சித்திரவதை செய்து உயிரை மாய்த்த 
கொடுமைக்கும்‌ (Spanigh Inquisition) மேற்‌ கூறிய தமிழ்‌ 
மன்னர்கள்‌ பிராமணீய மதத்தை ஏற்க மறுத்த சமணமுனிவர்‌ 
களைக்‌ கழுவிலேற்றியத ற்கும்‌ என்ன வித்தியாசம்‌ ? 


263 


.. வர்ணாரம தர்மத்தை அடிப்படையாகக்‌ கொண்ட இந்து. 
மதம்‌-இந்த பிராமணீய மதம்‌-இந்தியாவில்‌ விவசாயத்துக்கும்‌, 
வியாபாரத்துக்கும்‌ வச தியாயிருந்த பிரதேகங்களில்தான்‌ 
பரவியது. 


இந்தக்‌ கொடுமைகளை ஏற்றுக்கொள்ளாமல்‌ பூர்வ சமுதாய 
அமைப்பிலேயே வாழ விரும்பிய மக்கள்‌ விவசாயத்திற்கு லாயக்‌ 
கில்லாத மலைப்பிரதேசங்களில்‌ குடியேறினர்‌. அம்மக்களை இந்த 
பிராமணீய ஜாதிப்‌ பாகுபாடு பாதிக்கவில்லை. 


மேற்கு வங்கத்துக்கும்‌, பீகார்‌ மாநிலத்துக்கும்‌ எல்லையோரப்‌ 
பகுதிகளான ஸந்தால்‌ பர்க்கானாக்கள்‌ என்ற மாவட்டத்திலுள்ள 
சந்தாலும்‌, அதற்குத்‌ தெற்கே பீகாரிலுள்ள ராஞ்சி, ஜாம்ஷெட்‌. 
பூர்‌, கிரிடழூஹ்‌ (ராப) மாவட்டங்கள்‌ உள்ளிட்ட சோட்டா 
நாக்பூர்‌ மலைப்பிரதேசங்களிலுள்ள ஹோ”, “முண்டா” போன்ற 
பிரிவினர்கள்‌. அதைத்‌ தொடர்ந்தாற்போல்‌ தெற்கே ஒரிசா 
மாநிலத்தில்‌ தேன்கனால்‌ மற்றைய மாவட்டங்களிலுள்ள மலைப்‌ 
பிரதேசத்திலுள்ள இந்தப்‌ பெயர்களையும்‌ இன்னும்‌ பல பெயர்‌ 
களையும்‌ கொண்ட ஆதிவாசிகள்‌, மத்திய பிரதேசத்தில்‌ பஸ்தர்‌ 
மாவட்டம்‌ முதற்கொண்டு விந்திய மலைகளிலும்‌ உள்ள கோண்ட்‌ 
வானா என்ற பிரதேசத்திலுள்ள “கோண்ட்‌'கள்‌ எனப்படும்‌ 
ஆதிவாசிகள்‌, ஆந்திர பிரதேசத்தில்‌ விசாகப்பட்டினம்‌, 
கோதாவரி, தெலுங்கானா முதலிய பகுதிகளிலுள்ள மலைப்‌ 
பகுதிகளில்‌ வசிக்கும்‌ கோண்ட்கள்‌, பஞ்ஜாராக்கள்‌ (Banjaras) 
. குஜராத்தில்‌ மலைப்‌ பிரதேசங்களில்‌ வசிக்கும்‌ பல பெயர்களைக்‌ 
கொண்ட ஆதிவாசிகள்‌, மகாராஷ்டிர மாநிலத்தில்‌ குஜராத்‌ 
மாநிலத்தின்‌ எல்லையை ஓட்டிய தாஹ்னு (Dah) பிரதேசத்‌ 
திலுள்ள மலைப்‌ பகுதியிலுள்ள்‌ *வார்லி” (9/01116) என்ற 
ஆதிவாசிகள்‌, அகியோரனைவரும்‌ இவ்வாறு பிராமணீய மதத்தை 
ஏற்றுக்‌ கொள்ளாமல்‌ மலைப்பிரதேசங்களில்‌ குடியேறிய பூர்வ 
குடிகளாவர்‌. அதேபோன்று தமிழ்நாட்டில்‌ நீலகிரியில்‌ தோடர்கள்‌ 
(இவர்களுடைய ஜனத்தொகை இப்பொழுது மிகவும்‌ குறைந்து 
விட்டது) சேலம்‌, தர்மபுரி, மாவட்டங்களிலுள்ள சேர்வராயன்‌, 
ஏலகிரி மலைகளிலேயும்‌ இப்படிப்பட்ட பூர்வகுடிகள்‌ வாழத்தான்‌ 
செய்கின்றனர்‌. 


வட மாநிலங்களிலும்‌, ஆந்திரப்பிரதேசத்திலும்‌ இருப்பது 
போன்று பெரும்‌ அளவுக்குத்‌ தமிழ்‌ நாட்டில்‌ பூர்வகுடிகள்‌ இல்லை. 
அதேபோன்று கேரளத்திலும்‌ மலைப்பகுதிகள்‌ ஆங்காங்கே 
எண்ணிக்கையில்‌ குறைவாயிருந்தாலும்‌ இப்படிப்பட்ட பூர்வ 
குடிகள்‌ வாழ்கின்றனர்‌. அதேபோன்று வட கிழக்கு எல்லைப்‌ 
புறத்திலுள்ள அஸ்ஸாம்‌, திரிபுரா, நாகாலாந்து, மிஜோரம்‌, 


அடக்‌ 


மணிப்பூர்‌, அருணாசலப்பிரதேசம்‌ அகிய மாநிலங்களில்‌ பூர்வ, 
குடிகள்‌ வாழ்கின்றனர்‌. இந்தப்‌ பகுதியிலுள்ள பூர்வ குடிகள்‌. 
இந்தியாவில்‌ ஏனைய பருதிகளிலிருந்து வேறுபட்டவர்கள்‌! 
மங்கோலியர்களுடன்‌ உறவு கொண்ட கலப்புத்‌ தோற்றம்‌ 
இவர்களிடம்‌ இருப்பதைக்‌ காணலாம்‌. நாகாலாந்து, மீஜோரம்‌, 
அருணாசலப்பிரதேசம்‌ ஆகிய மாநிலங்களில்‌ இந்த பூர்வ குடிகள்‌ 
தான்மிகப்‌ பெரும்பான்மையான மக்கள்‌. இவர்கள்‌ வாழும்‌ 
பிரதேசம்‌ பூராவும்‌ மலைப்‌ பகுதிகள்‌. 


இந்தப்‌ பூர்வகுடி மக்களிடத்தில்‌ பிராமணீய வழிபாட்டு 
முறைகளும்‌ கிடையாது. பிறப்பினால்‌ உயர்ந்தவன்‌, தாழ்ந்தவன்‌ 
என்ற அடிப்படையில்‌, உள்ள வா்ணாசிரம தர்ம முறையிலுள்ள 
ஜாதிப்‌ பாகுபாடுகள்‌ கிடையாது. இந்துக்கள்‌ வணங்கும்‌ 
கடவுள்களையும்‌ அவர்கள்‌ வணங்குவதில்லை. 


வெகு காலத்திற்குப்‌ பின்‌ இம்மக்கள்‌ அவர்கள்‌ வாழும்‌ மலைப்‌ 
பகுதிகளிலே காடுகளை வெட்டி, மலைப்பகுதிகளை அங்காங்கே 
ஓரளவு சமப்படுத்தி விவசாயத்திலும்‌ ஈடுபட்டனர்‌. நிரந்தரமாக 
ஒரே இடத்தில்‌ அந்த விவசாயம்‌ நடக்கவில்லை. ஒரு -சிறிய மலைப்‌ 
பகுதி 2, 3 ஆண்டுகளுக்குப்‌. பயிரிடப்படாமல்‌, அடுத்த ஆண்டு 
வேறொரு சிறிய மலைப்பிரதேசத்தை ஓரளவு சமப்படுத்திவிவசாயம்‌ 
செய்வார்கள்‌. இத்தகைய விவசாயம்‌ *கோல்‌” விவசாயம்‌ 
போன்று ஆங்காங்கே பல பெயர்களால்‌ அழைக்கப்படுகின்றது. 
(ஆங்கிலத்தில்‌ இதை shifting cultivation என்று கூறுவர்‌) இந்த 
நிலை ஏற்பட்டபோது, மலைகளில்‌ உற்பத்தி செய்யும்‌ பொருள்கள்‌ 
சிலவற்றை, கீழே இறங்கி வந்து வியாபாரிகளிடம்‌ விற்க ஆரம்பித்‌, 
தனர்‌. அதனால்‌ இம்மக்களுக்கும்‌, சமவெளிகளில்‌ வாழும்‌ மக்க 
ளுக்கும்‌ தொடர்பு ஓரளவுக்கு ஏற்பட்டது. ஆனால்‌ வியாபாரத்தைப்‌ 
பற்றியோ இந்த மலைப்பகுதிகளில்‌ விளையும்‌ பொருள்களின்‌ 
மதிப்பைப்‌ பற்றியே ஒன்றுமறியாத இந்தமக்கள்‌ வியாபாரி 
களால்‌ ஏமாற்றப்பட்டனர்‌; இப்பொழுதும்‌ ஏமாற்றப்படுகின்‌ 
றனர்‌. 


பிரிட்டிஷ்‌ ஆட்சி ஏற்பட்ட பிறகு, இந்த மலைப்பகுதிகளில்‌ 
தேயிலைத்‌ தோட்டங்கள்‌, காப்பித்‌ தோட்டங்கள்‌, ரப்பர்‌ தோட்‌ 
டங்கள்‌, ஏலத்‌ தோட்டங்கள்‌ முதலியன உருவாக்கப்பட்டன. 


. சோட்டா நாக்பூரிலும்‌, ஒரிசாவிலும்‌ மத்திய பிரதேசத்திலும்‌ 
உள்ள இந்த பூர்வகுடிகள்‌ வாழ்ந்து வந்த பிரதேசங்களில்‌ 
நிலக்கரிச்‌ சுரங்கங்கள்‌, இரும்பு முதலிய தாதுச்சுரங்கங்கள்‌ வெட்‌ 
டப்பட்டன. சோட்டா நாக்பூரில்‌ உள்ள ஜாம்ஷெட்பூரில்‌ (இப்‌ 
பொழுது டாட்டா நகர்‌ என்றழைக்கப்படுகிறது) முதன்‌ முதலாக 


265 


இந்த நூற்றாண்டின்‌ ஆரம்பத்தில்‌ ஜெம்ஷேட்ஜி டாட்டாவினால்‌ 
உருக்காலை டிஸ்கோ (71500) நிறுவப்பட்டது. இந்தியா 
சுதந்திரம்‌ பெற்ற பிறகு, ரூர்க்கோலே (Rபerkela) பொகாரோ 
(Bokaro) போன்ற இடங்களில்‌ உள்ள உருக்காலைகளும்‌ இந்தப்‌ 
பூர்வகுடிகள்‌ வாழும்‌ பிரதேசங்களில்தான்‌ நிறுவப்பட்டன. 
மத்தியப்‌ பிரதேசத்தில்‌ நிறுவப்பட்டுள்ள பிலாய்‌ உருக்காலைக்கு 
சொந்தமாக உள்ள நிலக்கரிச்‌ சுரங்கங்களும்‌, இரும்புச்‌ 
சுரங்கங்களும்‌ உள்ள ராஜாரா (Rஃajharாa) என்ற இடமும்‌ இந்த 
பூர்வகுடிகள்‌ வாழும்‌ பிரதேசத்திலேயே உள்ளன. 


இவர்கள்‌ வாழும்‌ காடுகளிலுள்ள மரங்களை வெட்டி 
விற்பதற்குக்‌ காண்ட்ராக்டர்கள்‌ ஏராளம்‌. அதனால்‌ காடுகளில்‌ 
இவர்கள்‌ நூற்றாண்டு காலமாய்‌ வெட்டிவந்த மரங்களையும்‌ 
வெட்டக்கூடாது என்ற தடைகள்‌ வேறு. 


இவைகளின்‌ வீளைவாக இந்தப்‌ பூர்வகுடி மக்கள்‌ பழைய 
வாழ்க்கை வசதிகளையும்‌ நிலங்களையும்‌ இழந்து,புதியவாழ்க்கைக்கும்‌ 
வகையில்லாமல்‌ படும்‌ கஷ்டம்‌ சொல்ல முடியாது. அதனால்‌ பல 
இயக்கங்களும்‌ கிளர்ச்சிகளும்‌ சமீபத்தில்‌ தோன்றியுள்ளன. 


பிராமணீய மதம்‌ முதலில்‌ அதாவது புத்தமும்‌, சமணமும்‌ 
பரவுவதற்கு முன்‌ விவசாயத்துக்கு உகந்த பிரதேசங்களில்‌ பரவிய 
காலத்திலேயே இந்தப்‌ பூர்வகுடிகளின்‌ கூட்டங்கள்‌ மலைப்‌ 
பிரதேசங்களுக்குச்‌ சென்றதைக்‌ குறிப்பிட்டோம்‌. பிற்காலத்தில்‌ 
புத்தமும்‌, சமணமும்‌ பரவியபோது அவை இந்தப்‌ பூர்வகுடிகளை த்‌ 
தொடவில்லை. மீண்டும்‌ பிராமணீய மதம்‌ நிலை நாட்டப்பட்ட 
போதும்‌, இம்மக்களை அது தொடவில்லை. 


பிராமணீய மதம்‌, புத்த, சமண மாதங்களை இந்‌ நாட்டில்‌ 
இருந்து விரட்டி மீண்டும்‌ அது கோலோச்சியபோது மன்னர்‌ 
களின்‌ -- நில உடைமையாளர்களின்‌ கொடுங்கோன்மையையும்‌ 


அதிகாரத்தையும்‌ மட்டும்‌ கொண்டு வெற்றிபெறவில்லை. 


புத்த, சமண மதங்களின்‌ சில அடிப்படைக்‌ கோட்பாடுகளை 
பிராமணீய மதம்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டிவந்தது. “கொல்லாமை” 
புலால்‌ உண்ணாமை ஆகியவற்றை பிராமணீய மதம்‌ ஏற்றுக்‌ 
கொண்டது. பிராமணர்களும்‌ மற்றும்‌ சில உயர்‌ ஜாதியினரும்‌ 
புலால்‌ உண்பதை நிராகரித்தது, சங்கரருக்கும்‌ பிந்திய காலத்‌ 
தில்தான்‌. 


குறிப்பாக, மாட்டு இறைச்சியை உண்போரை அது தனது 
கொள்கை வட்டத்திற்குள்‌ சேர்ப்பதில்லை. இதனால்தான்‌ இன்று 
லால்‌ உண்ணும்‌ மேல்‌ ஜாதி இந்துக்களும்‌ மாட்டு இறைச்சியைப்‌ 


௮66 


புசிப்பதில்லை. இது அந்த சமுதாயத்தின்‌ பிரதானத்‌ தொழிலாக 
இருந்த விவசாயத்துக்கு மாடுகள்‌ அத்தியாவசியமாக இருந்த 
சூழ்நிலையில்‌ ஏற்பட்ட ஒரு நியதி என்பது குறிப்பிடத்தக்கது. 


எந்தப்‌ புராதன பிராமணர்கள்‌ பசுவையும்‌, கன்றையும்‌ 
யாகங்களில்‌ கொன்று தியில்‌ பொசுக்கி அவைகளின்‌ இறைச்சியின்‌ 
ருசியை அனுபவித்தார்களோ, அதே பிராமணர்கள்‌ புத்த, சமண 
மதங்களை எதிர்த்த சமயம்‌ பசுவைப்‌ புனிதமாக்கி * கோமாதா?” 
என்றழைத்தனர்‌. பசுவைக்கொல்வது பஞ்சமாபா தகங்களில்‌. ஒன்று 
என்று கூறினர்‌. 


இந்தியா பூராவிலும்‌ -- தென்னிந்தியாவும்‌, தமிழ்நாடும்‌ 
உள்ளிட்டு -- மனித சமுதாயத்தின்‌ வளர்ச்சிப்‌ போக்கு வரலாறு 
இவ்வாறிருக்கையில்‌, திராவிடர்களுக்கு -- குறிப்பாக தமிழர்‌ 
களுக்கு -- வேறு ஒரு அலாதியான, தனியான, சமூகத்துறையில்‌ 
ஏற்றத்‌ தாழ்வற்ற நாகரீகமும்‌, கலையும்‌, பண்பாடும்‌, சேர, சோழ, 
பாண்டிய, பல்லவ சாம்ராஜ்யங்கள்‌ இருந்தவரையில்‌ . இருந்த 
தாகக்‌ கூறுவதெல்லாம்‌ வெறும்‌ கற்பனையே. இந்தக்‌ கூற்றுக்குத்‌ 
குமிழ்‌ இலக்கியங்களிலேயோ அல்லது வரலாற்றிலேயே அல்லது 
வேறு எந்த வகையிலோ எந்த ஆதாரமும்‌ கிடையாது. 


(இந்தியாவில்‌ உள்ள பல திறப்பட்ட ஜாதிகள்‌ கலந்து விட்டன 
வென்றாலும்‌, ஒரு சிலரைத்‌ தாங்கள்தான்‌ சுத்தமான ஆரிய 
வம்சத்தினரென்றும்‌, சமஸ்கிருதம்தான்‌ உயர்ந்தமொழி என்றும்‌ 
மற்ற மொழிக்கும்‌, கலைக்கும்‌, நாகரீகத்துக்கும்‌ தாங்கள்தான்‌ 
பசதுகாப்போர்‌ என்றும்‌ சொல்லும்படி செய்கிறது” (அழுத்தம்‌ 
என்னுடையது) என்று அண்ணாதுரை தன்‌ **ஆரிய மாயை””யில்‌ 
கூறியிருக்கிறார்‌. 

“இந்தியாவில்‌ உள்ள பலதிறப்பட்ட ஜாதிகள்‌ கலந்துவிட்டன '* 
என்று (இங்கு அவர்‌ குறிப்பிட்டுள்ளதைக்‌ கோடிட்டுக்‌ காட்டியிருக்‌ 
கிறேன்‌. தமிழ்நாட்டையோ அல்லது தென்னாட்டின்‌ எந்தப்‌ 
பகுதியையோ அவர்‌ விதிவிலக்காகக்‌ கூறவில்லை. எனவே இந்‌ த 
நாடு பூராவும்‌ உள்ள மக்களிடையே இரண்டறக்‌ கலப்பு எவ 
வளவோ நூற்றாண்டுகளுக்கு முன்‌ ஏற்பட்டுவிட்டது என்பதை 
அண்ணாதுரையே ஒப்புக்‌ கொள்கிறார்‌. 


அப்படி இருக்கும்போது, இது * இராவிடர்களின்‌ நாடு” 9 இது 
“ஆரியர்களின்‌ நாடு” என்று பிரிப்பது எப்படி சாத்தியம்‌ ? 


மற்றப்படி இந்த வாக்கியத்தில்‌ ““ஜாதியிலுள்ள உயர்‌. 
தாழ்வு ஒரு சிலரைத்‌ தாங்கள்‌ தான்‌ சுத்தமான ஆரிய வம்சத்து: 
ரென்றும்‌...... சொல்லும்படி செய்து வருகின்றது” என்‌ 


267 


திரு. அண்ணாதுரை கூறுவது முற்றிலும்‌ உண்மை. ஆனால்‌ இந்த 
நிலையை உருவாக்கியது மன்னர்களும்‌, நில உடைமைக்காரர்களான 
ஆதிக்க வர்க்கத்தினரும்‌ தான்‌ என்பதனை இரு. அண்ணாதுரையோ, 
ஏனைய திராவிட இயக்கத்தினரோ பார்க்க மறுக்கின்‌ றனர்‌. 


இவ்வாறு தங்களை உயர்ந்த ஜாதி என்று கூறிக்‌ கொள்பவர்‌ 
கள்‌ பிராமணர்கள்‌ மட்டுமல்ல, ஏனைய உயர்‌ ஜாதிக்காரர்களும்‌ 
இதையேதான்‌ செய்கின்றனர்‌. ராஜாக்கள்‌ தங்களை சுத்தமான 
க்ஷத்திரியர்கள்‌ என்று கூறிக்‌ கொள்கின்றனர்‌. படையாச்சிகள்‌ 
தாங்களும்‌ இந்த ஜாதி ஏணியில்‌ மேல்படியில்‌ உள்ளவர்கள்‌ என்‌ 
பதைக்‌ காட்டிக்‌ கொள்வதற்காகத்‌ தங்களை *“வன்னியகுல க்ஷ்த்திரி 
யர்கள்‌'' என்று கூறிக்கொள்கின்‌ றனர்‌. இன்னும்‌ சிலர்‌ தங்களை 
சூரியகுல க்ஷ்த்‌ திரியர்கள்‌'' எனக்‌ கூறிக்‌ கொள்கின்றனர்‌. செட்டி 
யார்கள்‌-அவர்களில்‌ எவ்வளவு பிரிவு இநந்தாலும்‌-தங்களை வைசி 
யர்கள்‌ என்று கூறிக்‌ கொள்கின்றனர்‌. 


எல்லோரும்‌ அரிஜனங்களை--நிலத்தில்‌ நெற்றி வேர்வையைக்‌ 
கொட்டி வெயிலென்றும்‌; மழையென்றும்‌ பாராமல்‌ நிலத்தை 
உழுது சாகுபடி செய்து அறுப்பறுத்து நெல்லையும்‌ மற்ற 
தானியங்களையும்‌ மனித சமுதாயத்தின்‌ வாழ்வுக்கு இன்றியமை 
யாத இன்னும்‌ பல பொருள்களையும்‌ கொடுக்கும்‌ அரிஜனங்களைத்‌ 
தீண்டப்படா தவர்கள்‌, சமூகத்தில்‌ மிகவும்‌ கேடுகெட்டவர்கள்‌ 
என்ற நிலையில்‌ வைத்துள்ளனர்‌. 


இந்த கொடுமையான நிலை தமிழ்நாட்டில்‌ மட்டுமா உள்ளது? 
வட இந்தியாவிலும்‌, குறிப்பாக உத்தரபிரதேசம்‌, பீகார்‌ ஆகிய 
மாநிலங்களில்‌ மிகவும்‌ கோரமாக நிலவுகிறது 


பிராமணீய மதத்தின்‌ பிறப்பினால்‌ உயர்ந்தவன்‌, தர்ழ்ந்தவன்‌, 
இழியோன்‌ எனப்படும்‌ இந்த வார்ணாசிரமம்‌ என்ற ஜாதிமுறை 
உலகில்‌ சிறப்புற்று உயர்ந்திருக்கவேண்டிய இந்திய நாட்டை 
வளரவொட்டாமல்‌ தடுத்த சாபக்‌ கேடாக அமைந்துவிட்டது. 


சோழ மன்னர்களும்‌, பல்லவ மன்னர்களும்‌, பாண்டிய 
மன்னர்களும்‌, குளங்களையும்‌, ஏரிகளையும்‌, வெட்டி, மழைநீரை 
யும்‌ ஆற்று நீரையும்‌ தேக்கிப்‌ பாசன வசதிகள்‌ எத்தனையோ 
நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில்‌ செய்தனர்‌. காவிரி 
யாற்றிலிருந்து கொள்ளிடத்தை வெட்டி, அந்தக்‌ கொள்ளிடத்‌ 
தில்‌ பாயும்‌ உபரித்‌ தண்ணீரை சிதம்பரத்துக்கு “அருகில்‌ வீராணம்‌ 
ஏரியில்‌ தேக்கி நீர்ப்பாசனத்துக்கான ராஜன்‌ கால்வாய்‌ போன்ற 
கால்வாய்களில்‌ பாய்ச்சி, வாய்க்கால்கள்‌ மூலமாக நிலத்துக்குப்‌ 
பாயும்படி செய்த நிகழ்ச்சி சோழ மன்னர்கள்‌ ஆண்ட காலத்திலே 


2089 


நிகழ்ந்தது. கல்லணையிலிருந்து காவிரியை வெண்ணாறு, வெட்டாறு 
குடமுருட்டி, வீரசோழன்‌, அரசலாறு போன்ற பல பகுதிகளாகப்‌ 
பிரித்து, வாய்க்கால்களின்‌ மூலம்‌ தஞ்சை மாவட்டத்தை நீர்ப்‌ 
பாசன வசதியுள்ளதாகச்‌ செய்த நிகழ்ச்சியும்‌ அதே காலத்தில்‌ 
நிகழ்ந்தது. , 


இதெல்லாம்‌ சாதாரண நிகழ்ச்சியல்ல. நீர்ப்பாசன பொறி 
யியல்‌ (Irrigation Engineering)எந்த அளவுக்கு அந்த காலத்திலே 
வளர்ந்திருந்தது என்பதற்கு இவை எடுத்துக்காட்டுகள்‌. தரையின்‌ 
உயரத்தை அளந்து, இந்த ஆறுகளின்‌ தண்ணீரின்‌ இயற்கைப்‌ 
பாய்ச்சல்‌ எப்படி இருக்கும்‌' என்பதை சர்வே செய்யாமல்‌ இதெல்‌ 
லாம்‌ நடந்திருக்க முடியாது. அந்தப்‌ பொறியியல்‌ விற்பன்னர்கள்‌ 
யார்‌ என்பதே இன்று தெரியாது. அவர்கள்‌ போற்றப்படவில்லை. 
அவர்களுடைய விஞ்ஞான அறிவு புகழப்படவில்லை. 


தஞ்சை, மதுரை, சிதம்பரம்‌ போன்ற எண்ணற்ற கோவில்‌ 
களைக்‌ கட்டினார்களென்றால்‌, அன்று சிற்பக்‌ கலையும்‌, கட்டிடம்‌ 
கட்டும்‌ பொறியியலும்‌ (Structural Engineering) எவ்வளவு 
ஒங்கி வளர்ந்திருந்தது என்பது தெளிவு. 


ஆனால்‌ அந்த பொறியியல்‌ விற்பன்னர்கள்‌ யார்‌ என்பதே 
தெரியாது, அவர்கள்‌ போ ற்றப்படுவ தில்லை. 


சென்ற நூற்றாண்டிலே, ஆந்திரப்‌ பிரதேசத்தில்‌ கோதாவரி 
மாவட்டத்தில்‌, கோதாவரி நதியை ஏழு பிரிவுகளாக பிரித்து, அந்த 
மாவட்டம்‌ பூராவையும்‌ விவசாயத்தில்‌ செழுமையாக்கிய பொறி 
யியலாளர்‌ சர்‌. ஆர்தர்‌ காட்டன்‌ (Sir. Arther Cotten) என்ற 
பெயருள்ள ஓர்‌ ஆங்கிலேயர்‌. அவருடைய சிலை கோதாவரி அணைக்‌ 
கட்டில்‌ வைக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும்‌ அந்த மாவட்டத்து 
விவசாயப்‌ பெருங்குடி மக்கள்‌ அங்கு கூடி, அந்த சிலைக்கு மாலைகள்‌ 
அணிவித்து விழா எடுக்கின்றனர்‌. 


தமிழ்‌ மன்னர்கள்‌ இப்படி ஒன்றும்‌ பண்பாட்டினை ஏற்படுத்த 
வில்லை. 


தங்களுக்கு புகழ்பாடும்‌ கவிஞர்களுக்கு ஆதரவளித்தனர்‌. 
பொறியியல்‌, கணிதம்‌ போன்று அன்று வளர்ந்திருந்த கலை 
விஞ்ஞானப்‌ பள்ளிகளையோ, கல்லூரிகளையோ அந்த மன்னர்கள்‌ 
நிறுவவில்லை. மாறாக ஜாதி முறையைக்‌ கற்பிக்கும்‌, அதற்கு ஏற்ற 
மதச்‌ சடங்குகளைக்‌ கற்பிக்கும்‌ பாடசாலைகளை இதே மன்னர்கள்‌ 
நிறுவினார்கள்‌. இதைப்‌ பயிற்றுவிக்கும்‌ சமஸ்கிருதப்‌ பண்டிதர்‌ 
களுக்கு பிரும்மதேயம்‌, தேவதானம்‌ போன்று சர்வமானிம௰ 


269 


அதாவது எந்தவித வரியும்‌ கொடுக்காமல்‌ அனுபவிக்கும்‌ உரிமை 
உள்ள நிலங்களை தானமாக வழங்கினர்‌. 


அவர்கள்‌ கட்டி வைத்த கோயில்களில்‌ உள்ள சித்திரங்கள்‌ 
யாவை? இராமாயணம்‌, மகாபாரதம்‌ மற்றுமுள்ள புர.ரணங்களில்‌ 
உள்ள பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட கதைகளை சித்தரிக்கும்‌ 
சத்திரங்கள்‌ தானே! இவை எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டன ? 
பிராமணிய மதத்தை மக்களிடையே பலமாக வேரூன்ற 
வைப்பதற்குத்‌ தானே ? 


இந்த மன்னர்கள்‌ தாம்‌, அவர்களுடைய வீரப்பிரதாப ங்கள்‌ 
தாம்‌ இன்று “திராவிட நாட்டின்‌ தனிச்‌ சிறப்பாக” திரு. அண்ணா 
துரையாலும்‌, திராவிட இயக்கத்தினராலும்‌ போற்றற்குரியவை 
களாக .அவர்களுக்குப்‌ புகழ்‌ மாலைகள்‌ சூட்டப்படுகின்‌ றன. 


இந்த ஜாதிப்‌ பாகுபாட்டின்‌ விளைவாக கல்வி என்பது ஒரு 
குறுகிய அளவில்‌ நின்றுவிட்டது. கலை, கணிதம்‌, பொறியியல்‌, 
வானசாஸ்திரம்‌, மருத்துவம்‌ முதலிய விஞ்ஞான கல்வி குடும்பச்‌ 
சொத்தாக இருந்தனவே தவிர, மக்களிடையே பரவலாக பரப்பு 
வதற்கு வாய்ப்பில்லாமல்‌ போய்விட்டது. அதனால்‌ இந்த 
விஞ்ஞானம்‌ வளராதது மட்டுமல்ல, சிதைந்தும்‌ விட்டது. தென்‌ 
னிந்தியாவில்‌ மட்டுமல்ல, இந்தியா பூராவிலும்‌ இதேநிலைதான்‌. 


இதன்‌ விளைவாக இந்தியாவின்‌ வரலாறு, எல்லாப்‌ பகுதிகளி 
லும்‌, பேரரசுகள்‌ தோன்றுவதும்‌, அவைகள்‌ மறைந்து சின்னஞ்சிறு 
மன்னர்களின்‌ ஆட்சிகள்‌ ஏற்படுவதுமான வரலாறாகவே ஆகி 
விட்டது. 


இறுதியில்‌, மொகலாய சாம்ராஜ்யம்‌ சிதைந்து அதை 
எதிர்த்து சீக்கியர்களின்‌ ராஜ்யம்‌, மகாராஷ்டிர சாம்ராஜ்யம்‌ 
போன்ற பல ராஜ்யங்களும்‌, மொகலாய சக்ரவர்த்தியின்‌ 
பிரதிநிதிகளாக இருந்த நவாபுகளும்‌, நிஜாமும்‌ கலகக்கொடி 
உயர்த்தி அதுவும்‌ சின்னாபின்னமாயிற்று. 


தமிழ்நாட்டிலும்‌ அதேநிலைதான்‌. ஒரு காலத்தில்‌ பாண்டிய, 
சேர, சோழ மன்னர்கள்‌ எனப்படும்‌ மூவேந்தர்களிடம்‌ இருந்த 
தமிழ்நாடு, இம்மன்னர்களுக்கு இருந்த நாடு பிடிக்கும்‌ வேட்கை 
யின்‌ காரணத்தினால்‌, ஒரு காலத்தில்‌ தமிழ்நாடு பூராவையும்‌ 
பாண்டிய மன்னர்களும்‌, மற்றொரு காலத்தில்‌ சோழ மன்னர்களும்‌ 
ஆட்சி நடத்தி, அவர்களுடைய அரசுகளும்‌ மறைந்து சின்னஞ்சிறு 
சிற்றரசர்களின்‌ கைக்குப்‌ போயிற்று. 


270 


“்‌ வட நாட்டில்‌ இந்தக்‌ காலம்‌ பல்லவர்கள்‌ மாளவ தேசத்தை 
ஆண்ட சமயம்‌, காஞ்சியை ஆரியமாக்கப்பட்ட பல்லவர்கள்‌ 
இ. பி. 200-க்கு முன்‌ தமிழ்நாட்டில்‌ பிராகிருத மொழியை 
உத்தியோக பாஷையாக்கினார்கள்‌. வட இந்தியாவில்‌ இருந்த 
அரசியல்‌ முறையைத்‌ தமிழ்நாட்டில்‌ புகுத்தினார்கள்‌'” என்று 
திரு. அண்ணாதுரை பி. டி. சீனிவாச அய்யங்கார்‌ எழுதிய இந்திய 
சரித்திரத்திலிருந்து மேற்கோள்களையும்காட்டியிரக்கிறார்‌.சீனிவா ச 
அய்யங்கார்‌ கருத்துக்கு அவர்‌ எந்தவித மறுப்பும்‌ தெரிவிக்கவில்லை. 
அப்படியானால்‌, காஞ்சிபுரத்தைக்‌ தலைநகராகக்‌ கொண்டு தமிழ்‌ 
நாட்டில்‌ ஆட்சி புரிந்த பல்லவர்கள்‌ வட இந்தியாவில்‌ மால்வா 
என்று இப்பொழுது அழைக்கப்படும்‌ பிரதேசமாகிய மாளவத்தை 
ஆண்ட வர்க்கங்களின்‌ ஒரு பகுதியினர்‌ என்று திரு. அண்ணாதுரை 
கூறுகிறாரா? அப்படியாயின்‌ தமிழ்நாட்டை எந்த வெளிநாட்டாரும்‌ 
ஆண்டதாக வரலாறு இல்லை என்று அவர்‌ கூறுவது இந்தக்‌ 
கூற்றுக்கு முரண்பட்டதல்லவா 2 


இந்த பல்லவ சாம்ராஜ்யமும்‌, வைனமேகன்‌ என்ற 
ராஷ்டிரகூட மன்னன்‌ காஞ்சியின்‌ மீது. படையெடுத்து அதைக்‌ 
கைப்பற்றி சிறிது காலம்‌ ஆண்ட பிறகு, பல்லவ சாம்ராஜ்யமும்‌ 
சின்னாபின்னமாகி, சிறு சிறு அரசுகளாகிவிட்டன. அவைகள்‌ பிறகு 
ஒன்றுபடுத்தப்பட்டு, சோழ சாம்ராஜ்யம்‌ என்ற பெயரில்‌ சில 
நூற்றாண்டுகளுக்குத்‌ தமிழகத்தில்‌ இருந்தது. 


14-வது நூற்றாண்டில்‌, ஆந்திரப்‌ பிரCதேசத்திலிருந்த 
வடநாட்டுச்‌ சோழர்கள்‌ என்ப்படுவோர்‌ (நெல்லூர்‌ வட்டத்தில்‌ 
ஆட்சிபுரிந்தவர்கள்‌) மற்ற ஆந்திரப்‌ பகுதியில்‌ ஆட்சி புரிந்த காக 
யர்கள்‌, கர்டைகத்தில்‌ ஆட்சிபுரிந்த ஹோயசாலர்கள்‌ அகியேோரின்‌ 
படையெடுப்புக்குள்ளாயிற்று சோழ சாம்ராஜ்யம்‌. ஹோயசாலா 
மன்னன்‌ ஸ்ரீரங்கத்துன்‌ அருகிலுள்ள கண்ணனூரரில்‌ புகுந்துவிட்‌ 
டான்‌. அந்தச்‌ சங்கடமான சமயத்தில்‌, தெற்கே பாண்டிய நாட்‌ 
டில்‌ சுந்தரபாண்டியன்‌ என்ற மன்னன்‌ தலைதூக்கி மீண்டும்‌ 
பாண்டிய அரசை ஸ்தாபித்தான்‌. சோழ சாம்ராஜ்யத்தின்‌ 
ஏனைய பகுதிகளோ சின்னாபின்னமாக, மீண்டும்‌ தமிழ்நாடு பூராவும்‌ 
பற்பல சிற்றரசர்களில்‌ ஆட்சிக்கு உள்ளாயிற்று. 


இப்படி இருந்த காலத்தில்‌ தான்‌, பிற்காலத்தில்‌ மொகலாய 
சக்ரவர்த்தி ஒளரங்கசீப்பின்‌ மறைவுக்குப்‌ பிறகு அவன்‌ சாம்ராஜ்‌ 
யம்‌ சின்னபின்னமான போது, சிவாஜியினால்‌ அமைக்கப்பட்ட 
மகாராஷ்டிர சாம்ராஜ்யம்‌ அவர்‌ மகன்‌ சம்பாஜி காலத்தில்‌ 
தமிழ்நாட்டில்‌ தஞ்சாவூர்‌ வரையில்‌ பரவியது, தஞ்சை மாவட்டம்‌ 
பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ 8ழ்‌ வரும்‌ வரையில்‌ மகாராஷ்ட்ர மன்னர்‌ 
களின்‌ ஆட்சியில்‌ தான்‌ இருந்து வந்தது. 


371 


மகாராஷ்டிர சாம்ராஜ்யம்‌ வீழ்ச்‌ யடைந்த காலத்தில்‌ கர்னா 
டகத்தில்‌ வடபகுதியில்‌ பாமினி ராஜ்யம்‌ என்றும்‌, தென்பகுதி 
யாகிய மைசூரில்‌ கிருஷ்ண வம்சத்தினரின்‌ ஆட்சியும்‌ ஏற்பட்டன. 


பாமினி ராஜ்யத்தின்‌ தென்கோடி அதிபர்கள்‌ சுயேட்சை அர 


சாக அறிவித்துத்‌ தமிழ்நாட்டில்‌ தென்னாற்காடு, வடஆற்காடு 
மாவட்டங்களில்‌ ஆட்ட புரிந்தனர்‌. 


கிருஷ்ண வம்சத்தினரின்‌ கையிலிருந்து ஆட்சியை ஹைதர்‌ 
அலி என்ற சிப்பாய்‌ கைப்பறினான்‌. அவன்‌ மகன்‌ திப்பு சுல்தான்‌ 
தமிழ்நாட்டில்‌, கொங்குநாடு எனப்பட்ட கோவை, சேலம்‌ 
மாவட்டங்களையும்‌, இருச்சியையும்‌, திண்டுக்கல்லையும்‌ கைப்பற்றி 
ஆட்சி புரிந்தான்‌: 


ஆனால்‌ அவன்‌ மறைவுக்குப்‌ பிறகு பற்பல சிற்றரசுகள்‌ தோன்‌ 
நின. தெதன்பாண்டிய நாட்டில்‌, ஆந்திராவிலிருந்து வந்த 
நாயக்கன்மார்கள்‌ ஆட்சி நிறுவப்பட்டது. இந்த மன்னர்களுள்‌ 
ராணி மங்கம்மாவின்‌ ஆடசி புகழ்பெற்ற ஆட்சியாக இருந்தது. 


ஆனால்‌ அதுவும்‌ மறைந்து தமிழ்நாடெங்கும்‌ பற்பல சிற்றரசு 
கள்‌ இருந்தன. இராமனாதபுரம்‌ மாவட்டத்தில்‌, இராமனாதபுரம்‌ 
சிவகங்கை, புதுக்கோட்டை போன்ற சிற்றரசுகள்‌ இருந்தன. 


தமிழ்நாட்டில்‌ மட்டுமல்ல; இந்தியா பூராவிலும்‌ இந்த நிலை 
தானிருந்தது. இந்த சிற்றரசுகளுக்குள்ளே பகைமயைம்‌ கூட 
இருந்துவந்தது. இந்த நிலையை பயன்படுத்திக்‌ கொண்டல்லவா 
இந்தியாவிலுள்ள பொருள்களை வாங்கி ஐரோப்பிய சந்தைகளில்‌ 
விற்றுப்‌ பணம்‌ சம்பாதிப்பதற்காக இந்தியாவுக்கு வந்த போர்ச்சுக்‌ 
சய டச்சு, பிரெஞ்சு, பிரிட்டிஷ்‌ கம்பெனிகள்‌ இதில்‌ புகுந்து 
விளையாடி, அதில்‌ பிரிட்டிஷ்‌ கிழக்கிந்திய கம்பெனியின்‌ கை ஓங்கி, 
இத்தியா பூராவிலும்‌ ஒரு பகுதியில்‌ அதன்‌ நேரடி ஆட்சியும்‌ 
மற்றொரு பகுதியில்‌ அவர்களுடைய கைப்‌ பொம்மைகளாக இருந்த 
சமஸ்தான மன்னர்கள்‌ மூலம்‌ மறைமுக ஆட்சியும்‌ நிலைநாட்டப்‌ 
பட்டது. இந்த வரலாற்றுப்‌ போக்கிலிருந்து -;இத்தியாவின்‌ சமூக 
வளர்ச்சியினால்‌ ஏற்பட்ட வரலாற்றிலிருந்து - எந்த வீர மறத்‌ 
தமிழனும்‌ தப்ப முடியவில்லையே! இந்தியா பூராவும்‌ நடந்தேறிய 
இந்த வரலாற்றைத்‌ தவிர, தமிழனுக்கோ, “திராவிட இனத்தா 
ருக்கோ? வேறு என்ன தனி வரலாறு இருக்கமுடியும்‌ 2 


தரு. அண்ணா துரை எழுதிய இந்த  ஆரியமாயையில்‌ 
இன்னும்‌ பல முரண்பாடுகளைக்‌ காணமுடியும்‌, . “புராண 
இதிகாசங்களிலே நடைபெற்றதாகக்‌ கூறப்படும்‌ போர்கள்‌ 


27௮ 


வெறும்‌ புளுகு'' என்று இந்நூலில்‌ ஆரம்பத்தில்‌ கூறுகருர்‌ ; 
இது முற்றிலும்‌ உண்மை. 


ஆனால்‌ இதே நூலின்‌ பின்‌ பகுதியில்‌ “இன்று ஆரியர்கள்‌ 
கடவுள்களாக வணங்கும்‌ இராமன்‌, கிருஷ்ணன்‌ என்பவர்கள்‌ 
ஆரிய ஆதிக்கத்தை நிலை நிறுத்த வேலை செய்த வீரர்கள்‌. இராமன்‌ 
இராவணனை வென்று தென்னாட்டிலும்‌, இலங்கையிலும்‌ ஆரியர்‌ 
ஆதிக்கத்தை ஏற்படுத்தியவன்‌'* என்று கூறுகிறார்‌, 


மற்றுமோரிடத்தில்‌, “வடநாட்டரசன்‌ இராமன்‌, இடைநாட்டு 
வானரர்‌ துணே கொண்டு இணையற்ற தென்னாட்டுப்‌ பேரரசன்‌ 
இராவணனை அழித்த செய்தி, இதிகாசப்‌ பெயரால்‌ இயம்பப்‌ 
படுகிறது”? என்றும்‌ கூறுகிறார்‌. 


இராவணன்‌ என்ற ஒரு பேரரசன்‌ ஸ்ரீலங்காவை தலைநகராக 
கொண்டு, தென்னாடு பூராவையும்‌ ஆண்டான்‌. இராமன்‌ குரங்கு 
களின்‌ படையொன்றை திரட்டி, ராமேஸ்வரத்திலிருந்து 
லங்காவுக்கு கடலில்‌ அணில்களைக்‌ கொண்டு ஒரு சேது, அதாவது 
பாலம்‌ கட்டினான்‌. அதற்கு முன்‌ சதையை அந்த இராவணன்‌ 
தூக்கிவந்தான்‌. விந்திய மலைக்கு வடக்கேயுள்ள திரிகூட 
மலையடிவாரத்தில்‌ இராமன்‌ பர்ணசாலையை அமைத்த 
வாழ்ந்தபோது அவளைக்‌ கைபடாமல்‌ அப்படியே அவள்‌ தங்க 
இருந்த பர்ணசாலையையே தூக்கி புஷ்பக விமானத்தில்‌ வைத்த 
ஆகாவத்தில்‌ பறந்து இலங்கையை அடைந்தான்‌. பிறகு அனுமான்‌ 
என்ற குரங்கு கடலைத்‌ தாண்டியது. சதையைக்‌ கண்டுபிடிக்க 
இராமனின்‌ படைகள்‌ போர்க்களத்தில்‌ செத்து மடிந்து கடந்த 
போது சல மணி நேரங்களில்‌ இமயமலைகளில்‌ இருக்கும்‌ சஞ்ஜீவீ 
பர்வதத்தை அந்த அனுமான்‌ என்ற குரங்கு - இலங்கைக்கு 
தூக்கிக்‌ கொண்டு வந்தது. மீண்டும்‌ அந்த செத்துப்போன 
இராமனின்‌ படைகள்‌ உயிர்பெற்று போரிட்டன. போரில்‌ இராமன்‌ 
10 தலைகளைக்‌ கொண்ட இலங்கேஷ்வரனான இராவணனைக்‌ 
கொன்றான்‌. சீதையை மீட்டான்‌. அவள்‌ கற்பை சந்தேகித்தான்‌. 
அவள்‌ திக்குளித்தாள்‌. கற்பின்‌ சக்தியினால்‌ தியில்‌ அவள்‌ வெந்து 
சாகவில்லை. ஆகாயத்திலிருந்து தேவர்கள்‌ அவள்‌ மீது மலர்‌ மார்‌ 
பொழிந்தனர்‌. இவ்வாறெல்லாம்‌ கூறப்படுவது வெறும்‌ 
கற்பனையே. புராணங்களிலும்‌, இதிகாசங்களிலும்‌ நடந்ததாகச்‌ 
கூறப்படும்‌ போர்கள்‌ வெறும்‌ புளுகு மூட்டைகள்‌ என்று முதலில்‌ 
கூறியபடி, அண்ணாதுரை பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட இந்த 
கற்பனைகளை உண்மையென்று கூறுவது விந்தையல்லவா ? 


273 


இராவணன்‌ என்றொரு திராவிட மன்னன்‌, இலங்கையைத்‌ 
தலைநகராகக்‌ கொண்டு தென்னாடு பூராவும்‌--விந்திய மலை வரை 
ஆட்சி நடத்தியதாக வரலாறு ஒன்றும்‌ கிடையாது. 


தற்சமயம்‌ வழக்கிலிருக்கும்‌ வால்மீகி இராமாயணத்தைப்‌ 
படித்தால்‌, இராமன்‌ போன இடங்களை வர்ணிக்கும்போது, 
விந்திய மலைத்‌ தொடர்களோடு அந்த வர்ணனை நின்றுவிடுகிறது. 
அதற்குத்‌ தெற்கேயுள்ள நிலப்பரப்பின்‌ தோற்றம்‌, ஆறுகள்‌ 
கிருஷ்ணா, வட பெண்ணை, தென்‌ பெண்ணை, காவிரி, வைகையாறு 
முதலிய ஆறுகளைப்‌ பற்றிய குறிப்பே கிடையாது. இவைகளைத்‌ 
தாண்டாமல்‌ ராமேஸ்வரத்திற்குப்‌ போவது என்பது சாத்தியமே 
இல்லை. தெதன்னாட்டிலும்‌, ஸ்ரீலங்காவிலும்தான்‌ குறிப்பாக 
கடலோரப்‌ பகுதிகளில்‌ தென்னை மரம்‌ வளர்கிறது. தென்னை 
மரத்தைப்‌ பற்றிய குறிப்பு இப்பொழுதும்‌ வழக்கிலிருக்கும்‌ 
வால்மீகி இராமாயணத்தில்‌ கிடையாது. பல நூற்றாண்டுக்குப்‌ 
பிறகு காளிதாசன்‌ எழுதிய ரகு வம்சத்தில்‌--இராமனுடைய 
படைவீரார்கள்‌ எதிரிகளின்‌ இரத்தத்தைக்‌ குடித்தது போல்‌ 
“நாரிகேளாசவ்ம்பபு; யோத்தா; '' தென்னை ஆஸவத்தை, 
அதாவது, தென்னங்‌ கள்ளை குடித்தனர்‌ என்று குறிப்பிடுகிருர்‌. 


தற்காலத்தில்‌ வழக்கிலிருக்கும்‌ இராமாயணம்‌ வால்மீகி 
எழுதிய இராமாயணத்தில்‌ பிற்காலத்திய பிராமணர்கள்‌ செய்த 
இடைச்செருகல்கள் தான்‌ அதிகம்‌. வால்மீகி எழுதிய ஆதி 
காவியம்‌ அனுஷ்டுப்‌ சந்தஸ்‌. அதாவது ஒவ்வொரு வரியும்‌ எட்டு 
மாத்திரைகளைக்‌ (Eight Metres) கொண்ட சுலோகங்களைக்‌ 
கொண்டது. பிற்காலச்‌ செருகல்களோ, பல மாத்திரைகளைக்‌ 
கொண்ட சுலோகங்களாகும்‌. 


வால்மீகி எழுதிய அனுஷ்டுப்‌ சந்தசில்‌ உள்ள சுலோகங்களை 
மட்டும்‌ தனியாக எடுத்துப்‌ பார்த்தால்‌ அவர்‌ எழுதிய இராமா 
யணம்‌ சாதாரண மன்னர்களைப்‌ பாத்திரங்களாகக்‌ கொண்ட 
ஒரு கதையை வைத்தே காவியமாக எழுதினார்‌ என்பது தெளி 
வாகும்‌. கதை சரியாகவே, தொடர்ச்சியாகவே ஓடுகிறது. 


தசரதன்‌ 60 ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ வாழ்ந்தான்‌ என்பதெல்லாம்‌ 
அப்பட்டமான புளுகு. உலகில்‌ மனிதன்‌ தோன்றிய காலம்‌ முதற்‌ 
கொண்டு எவனும்‌ 60 ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ வாழவில்லை. 6) வயதா 
கியும்‌ அவனுக்கு குழந்தைகள்‌ பிறக்கவில்லை. புத்ரகாமேஷ்டி 
யாகம்‌ என்று ஒரு யாகத்தை அவன்‌ செய்ததாகவும்‌, அப்பொழுது 
ஒரு பாத்திரத்தில்‌ .அமுதம்‌ கிடைத்ததாகவும்‌, அதை தசரதன்‌ 
தன்னுடைய நான்கு மனைவிமார்களுக்கும்‌ பங்கிட்டுக்‌ கொடுத்த 
தாகவும்‌, அதன்‌ விளைவாக, அந்த மனைவிகளுக்கும்‌ ஆண்‌ உடல்‌ 

18 


274 


சேர்க்கையே இல்லாமல்‌ குழந்தைகள்‌ பிறந்ததாகவும்‌ எழுதப்‌ 
பட்டுள்ள கதைகள்‌ அனைத்தும்‌ பிற்காலத்திய செருகல்கள்‌; 
இயற்கையில்‌ நடக்க முடியாத கட்டுக்கதைகள்‌. 


தசரதன்‌, சமுதாயத்தில்‌ வர்க்கப்‌ பாகுபாடுகள்‌ ஏற்பட்டு 
விட்ட பிறகு பிராமணீய மதம்‌ பரவியிருந்த சமயத்தில்‌ வாழ்ந்‌ 
தவன்‌. கங்கையில்‌ கலக்கும்‌ சரயூ நதிப்‌ பிரதேசத்தை ஆண்ட 
மன்னன்‌. அவன்‌ தலைநகரம்‌ அயோத்தியா. 


"பிராமணீய மதக்கோட்பாடுகளையும்‌, வாழ்க்கை முறை 
களையும்‌, சடங்குகளையும்‌ ஏற்காத பூர்வகுடிகள்‌ விந்திய 
மலைகளிலும்‌, இன்னும்‌ பல்வேறு . மலைகளிலும்‌ ஓடி வாழ்ந்தனர்‌ 
என்பதை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம்‌. விந்திய மலைப்‌ 
பிரதேசங்களில்‌ வாழ்ந்து வந்த, இன்றும்‌ வாழ்ந்துகொண்டுவருகிற 
பூர்வகுடி மக்கள்‌ கோண்ட்கள்‌ (00௩06) எனப்படுவோர்‌. 
அம்மக்களின்‌ தலைவன்‌ .இராவணன்‌. இந்தப்‌ பூர்வகுடிகள்‌, 
பிராமணீய மதத்தினர்‌ செய்து வந்த சடங்குகளுக்கு பற்பல தடங்‌ 
கல்களையும்‌ இடையூறுகளையும்‌ இழைத்து வந்தனர்‌. அவர்களை 
எதிர்த்து பிராமணீய மதத்தை ஏற்றுக்‌ கொண்ட்‌ இராமன்‌ என்ற 
ராஜகுமாரன்‌ யுத்தம்‌ நடத்தி, அந்த இராவணனை போரில்‌ வீழ்த்‌ 
தினான்‌ என்பதே வால்மீகி இராமாயண த்தின்‌ கதைச்‌ சுருக்கம்‌. 


அதில்‌ கூறப்பட்டுள்ள லங்கா என்பது ஒரு நகரைக்‌ குறிக்‌ 
கிறதேயன்றி, கடல்‌ சூழ்ந்த ஒரு பெரும்‌ பிரதேசத்தைக்‌ கொண்ட 
ஸ்ரீலங்கா அல்லது தென்‌ இலங்கைத்‌ தீவைக்‌ குறிக்கவில்லை. 


இப்பொழுதும்‌ விந்திய பிரதேசத்தில்‌ லங்கா என்று கோண்ட்‌ 
களால்‌ அழைக்கப்படும்‌ ஒரு சிறு மலைப்பகுதி இருக்கின்‌ றது. அங்கே 
செல்வதற்கு ஒரு பெரிய ஏரியைத்‌ தாண்டவேண்டும்‌. இந்த 
ஏரியை அனுமான்‌ நீந்தியே கடந்தான்‌ என்றுதான்‌ வால்மீகி 
கூறுகிறார்‌. மற்ற கதைகளெல்லாம்‌ பிற்காலத்திய பிராமணர்கள்‌ 
இராமனைக்‌ கடவுளாக்கி, அனுமானையும்‌ கடவுளாக்கி, சேர்த்த 
செருகல்கள்‌ . ்‌ 


இவைகளை எல்லாம்‌, டி. பரமேஸ்வர அய்யரும்‌, அவர்‌ 
இளையவர்‌ டி. அமிர்தலிங்க அய்யரும்‌, சமீப காலத்தில்‌ சங்காலியா 
என்ற புதை பொருள்‌ ஆராய்ச்சியாளரும்‌ (880811) எழுதிய 
ஆராய்ச்சி நூல்களை ஆதாரமாகக்‌ கொண்டு, தோழர்‌ 
கே. முத்தையா எழுதிய “இராமாயணம்‌ உண்மையும்‌--புரட்டும்‌' * 
என்ற சிறு வெளியீட்டில்‌ காணலாம்‌. 


ஆனால்‌, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கட்டுக்‌ கதைகளை 
பகுத்தறிவு இயக்கத்தைச்‌ சேர்ந்த திரு. அண்ணாதுரை உண்மைச்‌ 


275 


சேதிகளாகக்‌ கொண்டு மேற்கோளாகக்‌ காட்டுவதுதான்‌ வேடிக்‌ 
கையாக இருக்றெது. 


அதேபோன்று “பாண்டவர்‌ நூற்றுவரிடை நடந்த போரி 
லும்‌, நூற்றுவர்‌, ஐவரிடை இருந்த நியாயமும்‌ கூறப்படுறெது.. 
ஆனால்‌ பாரதப்‌ போரில்‌ பெருஞ்சோறளித்த சேரனைப்‌ பற்றிய 
குறிப்பு காணப்படுவதில்லை?” என்று மனவேதனைப்படுகிறார்‌ 
திரு. அண்ணாதுரை. 


இதிகாசம்‌ என்ற போர்‌ வழங்கப்பட்டுள்ள மகாபாரதத்தில்‌ 
வரும்‌ இயற்கைக்கு அப்பாற்பட்ட கட்டுக்‌ கதைகள்‌ ஒன்றா, 
இரண்டா ? ஐந்து சகோதரர்களாகிய பாண்டவர்களின்‌ பொது 
வான மனைவி திரெளபதி. பஞ்சபாண்டவர்கள்‌ தங்களுடைய 
தாயாதிகளாகிய கெளரவர்களோடு சொக்கட்டான்‌ வீளையாடி 
ஒவ்வொன்றாகத்‌ தோற்றார்களாம்‌. ராஜ்யத்தையும்‌ பணயம்‌ 
வைத்துத்‌ தோற்றார்களாம்‌. பிறகு தங்களுடைய பொதுவான 
மனைவி திரெளபதியையும்‌ பணயம்‌ வைத்து விளையாடி அதிலும்‌ 
தோல்வி கண்டார்களாம்‌. 


கெளரவர்களில்‌ ஒருவனான துச்சாதனன்‌ அவளை, அவளுடைய 
கணவன்மார்களுக்கு முன்னிலையில்‌ மானபங்கப்படுத்த எண்ணி, 
அவளுடைய சேலையை உரிக்கத்‌ தொடங்கினானாம்‌. அந்தக்‌ கற்பரசி, 
யாதவகுலத்‌ தலைவனாகிய கிருஷ்ணனை வணங்கித்‌ தியானம்‌ செய்து 
தன்‌ மானத்தைப்‌ பாதுகாக்கும்படி வேண்டினாளாம்‌. உடனே 
அந்தக்‌ கிருஷ்ணனின்‌ அருளினாலும்‌, திரெளபதியின்‌ பத்தினித்‌ 
தன்மையின்‌ வலிமையாலும்‌, உரிக்க உரிக்க அவளுடைய சேலை 
உடலில்‌ மேலும்‌ எங்கிருந்தோ முளைத்து அவள்‌ ஆடை அணிந்த 
படியே இருந்ததாம்‌. என்ன அபாரமான கற்பனை ! 


, பாண்டவர்களில்‌ மூத்தவனாயெ யுதிஷ்டிரன்‌ என்ற தருமனை 
தேவலோகத்திலிருந்து சுவர்க்கத்திலிருந்து) ஒரு விமானம்‌ பூமிக்கு 
வந்து தேவலோகத்துக்கு அழைத்துச்‌ சென்றதாம்‌. இது வெறும்‌ 
கற்பனையன்‌ றி இயற்கை நிகழ்ச்சியாக இருக்க முடியுமா ? 


“புராணங்களிலும்‌, இதிகாசங்களிலும்‌ நடந்ததாகக்‌ கூறப்‌ 
படும்‌ போர்கள்‌ எல்லாம்‌ வெறும்‌ புளுகு?” என்று இதே ஆரிய 
மாயையில்‌ முதலில்‌ கூறி விட்டு, அப்படிப்பட்ட கட்டுக்கதையில்‌ 
வரும்‌ போரை உண்மை நிகழ்ச்சி என்று பிறகு கூறுவது எவ்வளவு 
முன்னுக்குப்‌ பின்‌ முரணாயுள்ளது ! 


இந்த பாரதப்‌ போரில்‌ படைகளுக்கு சேர மன்னன்‌ பெரும்‌ 
சோறளித்தான்‌ என்று இரு. அண்ணாதுரை கூறுகிறார்‌. பாரதப்‌ 


276 


போர்‌ நடந்ததாகச்‌ சொல்லப்படும்‌ போர்க்களம்‌ டில்லிமாநகருக்கு 
வடமேற்கே, தற்சமயம்‌ ஹரியானா எனப்படும்‌ மாநிலத்தில்‌ பானி 
பட்‌ நகரத்துக்கு 15 கிலோமீட்டர்‌ தூரத்திலுள்ளது, குருக்ேத்‌ 
திரம்‌ எனப்படும்‌ அந்த ஊர்‌, சென்னையிலிருந்தே 2400 மீட்டர்‌ 
தூரத்திலுள்ளது. சேரனின்‌ தெற்குப்‌ பிரதேச த்திலிருந்தோ இன்‌ 
னும்‌ 800 க. மீட்டர்‌ தூரத்திலுள்ளது. கேரளநாட்டிலிருந்து 
பாரதப்‌ போர்‌ நடந்ததாகக்‌ கூறப்படும்‌ அந்த இடம்‌ 3000 இலோ 
மீட்டருக்கும்‌ அதிக தூரத்திலிருக்கிறது.' 


யுத்தமோ 18 நாட்கள்‌ நடந்ததாகக்‌ கூறப்படுகிறது. ரயில்‌ 
போக்குவரத்து இல்லாத, வீமானங்களில்லாத அந்தக்‌ காலத்தில்‌ 
சேர நாட்டிலிருந்து அங்கு போரிட்ட படைகளுக்கு தேவைப்பட்ட 
அரிசியை இந்த 3000 இலோமீட்டர்‌ தூரம்‌ எதன்‌ மூலம்‌ சேரன்‌ 
அனுப்பினான்‌? குதிரைகளின்‌ மீது வைத்து அனுப்பினாலும்‌ குருக்ஷேத்‌ 
திரத்தைச்‌ சென்றடைய குறைந்தது 100 நாட்களாவது ஆகுமே. 


அந்தப்பெரும்‌ சோறளித்தசேரன்‌, ஐவருக்கும்‌, நூற்றுவர்க்கும்‌ 
இடையில்‌ பாகுபாடு இல்லாமல்‌ இரு சாராரின்‌ படைகளுக்கும்‌ 
சோ றளித்தானாம்‌ ! 


அந்தப்‌ பாண்டவர்களும்‌, கெளரவர்களும்‌, பல மா தங்களுக்கு 
முன்னதாகவே சேரனிடம்‌ தனித்தனியே தூதனுப்பி, தங்களுக்‌ 
குள்ளே போர்‌ மூளப்‌ போகிறது; தங்கள்‌ தங்கள்‌ படைகளுக்கு 
'சோறளிக்க வேண்டும்‌ என்று வேண்டிக்‌. கொண்டார்களா? அந்த 
இரு சாராரின்‌ வேண்டுகோளுக்கு இணங்கி சேரன்‌, பாரபட்சம்‌ 
ஏதும்‌ காட்டாமல்‌, பல மாதங்களுக்கு முன்னதாகவே, குருக்ஷேத்‌ 
திரத்தில்தான்‌ யுத்தம்‌ நடக்கப்‌ போகிறது என்று முன்கூட்டியே 
தெரிந்துகொண்டு (அந்த இரு சாராருக்கடையே தகராறுக்‌ 
குள்ளான அரசின்‌ தலைநகரம்‌ ஹத்தினாபுரம்‌ என்பதாகும்‌. தற்‌ 
காலத்திய டில்லி மாநகருக்கு வெகு அருகாமையிலிருப்பதாகும்‌) 
பல மாதங்களுக்கு முன்னதாகவே இரண்டு படைகளுக்கும்‌ 
வேண்டிய உணவுப்‌ பொருள்களையும்‌, அவைகளை சமைத்து அளிக்க 
சமையல்காரர்களையும்‌, பாத்திரங்களையும்‌ யுத்தகளத்துக்கு அரு 
காமையிலிருந்த ஓரிடத்துக்கு அனுப்பி வைத்தானா ? போர்‌ மூண்‌ 
டதும்‌ சோறுபோட இப்படிப்பட்ட தயாரிப்புக்களைச்‌ செய்து 
வைத்திருந்தானா ? 

பாரதப்‌ போர்‌ எவ்வளவு கட்டுக்கதையோ, அதே அளவு 
சேரன்‌ பாரதப்‌ போரில்‌ இரு படைகளுக்கும்‌ பெருஞ்சோறளித்த 
தாக கூறப்படுவதும்‌ அப்பட்டமான கட்டுக்கதைதான்‌. 


477 


மகாபாரதத்தை எழுதிய வடநாட்டு புலவர்கள்‌, கிருஷ்ணனை 
கடவுளாக்கி பிராமணீய மதத்திற்கு இந்நாட்டில்‌ வலுவூட்டு 
வதற்காக அதில்‌ கட்டுக்கதைகளைச்‌ சேர்த்து ஒரு “இதிகாசத்தை” 
எழுதினார்கள்‌. 


அதே பிராமணீய மதத்தைத்‌ தமிழ்நாட்டிலும்‌ பரப்புவதற்கு 
பாடுபட்ட ஒரு மன்னனைப்‌ புகழ்ந்தனர்‌. அவன்‌ அந்த பிராமணீய 
மதக்‌ கோட்பாடுகளைப்‌ பரப்பும்‌ மகாபாரதத்தில்‌ கூறப்பட்ட 
பாண்டவர்களுக்கும்‌, கெளரவர்களுக்கும்‌ (பெரியப்பா, சித்தப்பா 
மகன்களாகிய ஒரே குடும்பத்தைச்‌ சேர்ந்த தாயா திகள்‌) இடையே 
மூண்ட போரில்‌ பெருஞ்சோறனித்தான்‌ என்று கூறப்படுகிறது. 
இதைப்‌ பற்றி வேதனைப்படுவத ற்கென்ன இருக்கிறது? 


மேலும்‌ திரு. அண்ணாதுரை எழுதுகிறார்‌: “இரண்டாம்‌ 
நூற்றாண்டிலே (8. பி. 744) சேர நாட்டை ஆண்ட சேரன்‌ 
செங்குட்டுவன்‌, வடதாட்டில்‌ கனகன்‌, விசயன்‌ என்ற அரசரிருவர்‌ 
விருத்திடை புகன்றிட்ட பொருந்தா மொழிகேட்டு, கண்ணகிக்குக்‌ 
கற்சிலை எடுக்க எண்ணியதுடன்‌, ஆரியர்க்கும்‌ சிலை வலி காட்டக்‌ 
கருதி, வடநாடு சென்று வாகைசூடி வடஇமயத்தில்‌ கற்கொண்டு, 
கனக விசயர்‌ தலைமீது ஏற்றி கங்கை கடந்து, கான்‌ கடந்து, மலைபல 
கடத்து தென்னாடு கொண்டுவந்த செய்தி ஏன்‌ வரலாற்றில்‌ 
இடம்‌ பெறவில்லை 2? வரலாற்றுக்‌ காலத்தில்‌ நடைபெற்ற, 
செங்குட்டுவனின்‌ “இளவல்‌” சிலப்பதிகாரம்‌ என்ற முத்தமிழ்‌ 
காப்பியக்‌ காலத்தில்‌ இட்டுத்‌ தந்த உண்மை நிகழ்ச்சியன்றோ 
அ து 2° 


“ தமிழில்‌ கூறப்பட்டதா லும்‌, தென்னாட்டார்‌ வடநாட்டாரை 
வென்றது என்பதாலுமே இது வரலாற்றில்‌ இடம்‌ பெறவில்லை.” * 


சிலப்பதிகாரம்‌ என்பது ஒரு நெஞ்சையள்ளும்‌ காப்பியம்‌ 
என்பதில்‌ சந்தேகமில்லை. தமிழ்‌ இலக்கிய மரபுக்கு மாறாக எந்த 
மன்னனையும்‌ காப்பியத்‌ தலைவனாகக்‌ கொள்ளாமல்‌ முதன்முதலாக 
படைக்கப்பட்ட காப்பியம்‌ அது. மாறாக அநீதி புரிந்திட்ட 
பாண்டிய மன்னன்‌ மீது கண்டனம்‌ முழங்கிய காப்பியம்‌ இது. 


வணிக குலம்‌ ஒங்கி வளர்ந்து, அதற்கு முந்திய சமுதாயத்தில்‌ 
முதன்மை அந்தஸ்தைப்‌ பெற்றிருந்த நிலக்கிழார்‌ வர்க்கத்‌ 
தோடும்‌, அதன்‌ தலைவனான மன்னனுடன்‌ சமுதாய அந்தஸ்துக்‌ 
காகப்‌ போட்டி நடத்திய காலத்தில்‌ படைக்கப்பட்ட காப்பியமே 
சலைப்பதிகாரம்‌. அந்தப்‌ போட்டியைத்தான்‌ அது படம்‌ பிடித்துக்‌ 
காட்டுகிறது. 


10 


278 


கண்ணகியின்‌ கணவன்‌ கோவலன்‌ அநியாயமாகப்‌ பாண்டிய 
மன்னனால்‌ உயிரிழக்கும்‌ கொடும்‌ தண்டனைக்கு இரையாகிறான்‌. 
கண்ணகி தன்‌ கணவன்‌ நிரபராது என்பதனை பாண்டிய மன்னன்‌, 
அவன்‌ பட்டத்து அரசி ஆகியோர்‌ முன்பு நிரூபிக்கிறாள்‌. 


இது நிரூபிக்கப்பட்டவுடன்‌ முதலில்‌ பாண்டிய மன்னன்‌ உயிர்‌ 
துறக்கிறான்‌. இதைக்கண்ட அரசியும்‌ மூர்ச்சையடைந்து உயிர்‌ 
துறக்கிறாள்‌.. 


ஆரம்பத்‌ தில்‌ அவ்விருவரும்‌ உயிர்‌ நீத்ததைப்‌ பற்றி வருந்திய 
கண்ணகி, சில நிமிடங்களில்‌ கடுஞ்சினம்‌ கொள்ளுகிருளாம்‌. 
அவளுடைய ஆணையின்‌ பேரில்‌ அவளுடைய கற்பின்‌ வலிமையால்‌, 
அக்கினித்‌ தேவனை ஏவி பாண்டிய அரசின்‌ தலைநகரான மதுரை 
மாநகரத்தையே எரித்துவிட்டாளாம்‌. 


அதன்பின்‌ சோகத்துடன்‌ வைகையாற்றோரமாக, இரவும்‌ 
பகலும்‌ கண்ணகி, நடந்து சென்று ஒரு சிறு குன்றை அடைந்‌ 
தாளாம்‌, அங்கு இறந்து விட்டாளாம்‌. அவளுடைய ஆவியை 
தேவலோகத்திலிருந்து சில தேவர்களுடன்‌ கோவலன்‌ இறங்கி 
வந்து அவளைத்‌ தேவலோகத்திற்கு அழைத்துச்‌ சென்றதை சிலர்‌ 
பார்த்தனராம்‌. இதை அவர்கள்‌ சேர நாட்டரசன்‌ செங்குட்டு 
வனிடம்‌ செப்பினராம்‌. 


இதைக்‌ கேள்வியுற்ற சேரன்‌ செங்குட்டுவன்‌ கண்ணகிக்குச்‌ 
சிலை எழுப்ப விரும்பினானாம்‌. அதற்காக இமய௰ மலையிலிருந்து கற்‌ 
கொண்டுவர விரும்பினனாம்‌. வடக்கே ஆண்டு வந்த,' தன்னை 
எதர்த்த கனகன்‌, விசயன்‌ என்ற இரு சிற்றரசர்களை முறியடித்து, 
அவர்களைக்‌ கைது செய்து, அவர்களை இமயமலையிலிருந்து வெட்டி 
யெடுக்கப்பட்ட கல்லைச்‌ சுமக்க வைத்து, அந்தக்‌ கற்களை சேர 
நாட்டிற்கு கொண்டு வரச்செய்து, கற்பரசியாம்‌ அந்த பத்தினித்‌ 
தெய்வமான கண்ணகிக்குச்‌ சிலை எழுப்பி ஒரு கோவிலையும்‌ கட்டினா 
னாம்‌. எங்கே தெரியுமா? கேரளத்தின்‌ மேற்கே அரபி கடற்கரை 
இருந்த வஞ்சிமா நகரில்‌. இது கொடுங்களூர்‌ என்ற மலையாளப்‌ 
பெயராலும்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சி ஏற்பட்ட பிறகு க்ராங்கனூர்‌ 
(cranganore) எனவும்‌ அழைக்கப்பட்ட இடம்‌. 


என்ன மாயாவினோதங்கள்‌! அனுமான்‌ வாலில்‌ துணியைக்‌ 
கட்டி நெருப்பு வைத்ததும்‌, அந்தக்‌ குரங்கினுடைய வாலுக்கு 
எவ்விதச்‌ சூடும்‌ ஏறாமல்‌, இராவணன்‌ ஆண்டதாகக்‌ கூறப்படும்‌ 
லங்காபுரியை அந்தத்‌ தீயினால்‌ அந்தக்‌ குரங்கு கொளுத்திவிட்டு 
வந்தது என்று இராமாயணத்தில்‌ கூறப்பட்டுள்ள ஜால 
வித்தைக்கும்‌, மதுரை மாநகரத்தை, கண்ணகி தன்னுடைய 


279 
பத்தினித்‌ தன்மையின்‌ வலிமையினால்‌ தீக்கிரையாக்கிவிட்டாள்‌ 
என்று கூறும்‌ ஜாலத்திற்கும்‌ என்ன வித்தியாசம்‌? 


அந்தப்‌ பாண்டிய மன்னன்‌ தான்‌ அநியாயமாக கோவலனுக்கு 
மரண தண்டனையளித்து கொலையாளிகளைக்‌ கொண்டு அவனைக்‌ 
கொன்றதன்‌ மூலம்‌ கண்ணகிக்குப்‌ பெரும்‌ தீங்கிழைத்தான்‌. 


இந்தக்‌ கொடுமைக்கும்‌ மதுரை மாநகரத்தில்‌ வாழ்ந்த 
மக்களுக்கும்‌ என்ன சம்பந்தம்‌? சினமுற்ற கண்ணகி பாண்டிய 
மன்னனைப்‌ பழிவாங்கினால்‌ அதைப்‌ புரிந்து கொள்ள முடியும்‌. 
ஆனால்‌, அந்தக்‌ கொடுங்கோல்‌ மன்னனின்‌ கொடுமைகளுக்கு துணை 
நின்ற மதுரை மாநகரத்தில்‌ வாழும்‌ “தீத்திறத்தார்‌' என்ற 
பெயரில்‌ மக்களை தீயில்‌ எரித்துச்‌ சாம்பலாக்குவானேன்‌? கண்ண, 
ஈவிரக்கமில்லாத அவ்வளவு பொல்லாத கிராதகியா? 


இதற்குப்பிறகு இரவும்‌ பகலும்‌ கண்ணடி வைகை ஆற்றோர 
மாக நடந்தாள்‌ என்றால்‌ அதுவும்‌ சோகத்தில்‌ வாடி, உணவின்றி 
சக்தியிழந்து, நடந்து சென்றாளென்றால்‌ எத்தனை தூரம்‌ சென்று 
இருக்க முடியும்‌? இலக்கியத்தில்‌ இரவும்‌, பகலும்‌ என்று குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது. ஒரு இரவும்‌ பகலும்‌ நடந்து கேரளத்துக்குச்‌ 
சென்றிருக்க முடியுமா? வைகைக்கரையோரமாகச்‌ சென்றாளாம்‌! 


அவளுடைய ஆவியை தேவர்கள்‌ இறங்கி வந்து தேவலோகத்‌ 
திற்கு இட்டுச்‌ சென்ற தாகக்‌ கூறுவதற்கும்‌, மகாபாரதத்தில்‌ 
தருமனை தேவர்கள்‌ தேவலோகத்துக்கு அழைத்துச்‌ சென்றதாகக்‌ 
கூறுவதற்கும்‌ என்ன வித்தியாசம்‌? இரண்டும்‌ இயற்கைக்கு 
அப்பாற்பட்ட கற்பனைகளல்லவா ! 


கண்ணகிக்குச்‌ சிலை எடுக்க வேண்டுமென்றால்‌, இமயத்துக்கா 
செல்ல வேண்டும்‌? இமயமலை, உலகத்திலேயே மிகவும்‌ இளம்‌ 
வயதையுடைய மலைத்‌ தொடர்‌. அது இன்னும்‌ போதிய அளவு 
கெட்டிப்படவில்லை. அதனால்தான்‌ பாக்ரா அணைக்கட்டு கட்டி, 
15 ஆண்டுகளுக்குள்‌ தண்ணீர்‌ கசிய ஆரம்பித்து, அணை உடையும்‌ 
அபாயம்‌ ஏற்பட்டது. இதே காரணத்தால்‌ இமயமலைகளில்‌ சரிவு 
கள்‌ ஏற்பட்டு, பாறைகள்‌ உடைந்து விழுவதைப்‌ பற்றி ஆண்டு 
தோறும்‌ செய்திகள்‌ வருகின்‌ றன. 


இமயத்தைக்‌ காட்டிலும்‌ பலலட்சம்‌ ஆண்டுகள்‌ மூத்த 
“ஸஹயா த்ரி” எனப்படும்‌ மேற்குத்‌ தொடர்‌ மலைகளின்‌ கற்கள்‌ 
மிகவும்‌ கெட்டியானவையாயிற்றே. தமிழ்‌ நாட்டிலுள்ள மலை 
களும்‌ மிகவும்‌ கெட்டியானவையாயிற்றே! இங்கிருந்து சிலை 
எடுக்கக்‌ கற்களை உடைக்கக்‌ கூடாதா ? சீக்கிரம்‌ கரைந்து போகக்‌ 


௮80 


கூடிய இம௰யமலைக்‌ கற்களையா சிலை எடுத்திடக்‌ கொண்டு வர 


வேண்டும்‌? 


இதே நூலிலும்‌ திரு. அண்ணாதுரை குறிப்பிடும்‌ தமிழ்‌ 
இலக்கிய நூல்கள்‌ பலவற்றில்‌ பிற்காலச்‌ செருகல்கள்‌ குறிப்பாக 
பிராமணீய மதக்‌ கருத்துச்‌ செருகல்கள்‌-- உண்டென்பதை ஏற்றுக்‌ 
கொண்டுள்ளார்‌. 


உண்மையிலேயே இளங்கோவடிகள்‌ எழுதிய சிலப்பதிகாரக்‌ 
கதை என்பது அவர்‌ சிருஷ்டித்த பாத்திரங்களாகெ கோவலன்‌ 
கண்ணகி ஆகியோரின்‌ மறைவுக்குப்‌ பிறகு அவர்களுக்கு அநியாயத்‌ 
தையும்‌, பெருந்‌ தீங்கையும்‌ இழைத்த பர்ண்டிய மன்னன்‌ மடிந்த 
தோடு முடியும்‌ ஒரு சோகக்‌ கதையாகத்தான்‌ (Tragedy) பகுத்‌ 
தறிவைக்‌ கொண்டு பார்த்தால்‌ தோன்றுகிறது. 


இந்த சோகக்‌ கதையின்‌ காவியத்தில்‌ இந்திர விழா ஒன்று 
நிகழுறெது. அதில்‌ நடனமாடிய மாதவியின்‌ நடனத்தை தேவ 
லோகத்திலிருந்து இந்தத்‌ தரணியில்‌ யாருக்கும்‌ தெரியாமல்‌ 
வந்திருந்து தேவர்கள்‌ கண்டு களித்திருந்தனராம்‌. இன்னும்‌ இது 
போன்ற பிராமணீயக்‌ கருத்துக்களைக்‌ கொண்ட உப கதைகள்‌-- 
ஆதிக்‌ கதைக்கு தேவையற்ற பல உபகதைகள்‌ -- இடைச்‌ 
செருகல்களாக புகுத்தப்பட்டுள்ளன. அதே போன்று கண்ணகி 
மடிந்த விவரமும்‌, அவள்‌ தேவலோகத்தக்குப்‌ போன விவரமும்‌, 
அந்தச்‌ செய்தியை சேரன்‌ செங்குட்டுவனுக்குச்‌ சொன்ன விவரமும்‌, 
அவன்‌ அவளைப்‌ பத்தினித்‌ தெய்வமாக்கி சிலையெழுப்ப எண்ணி 
வடநாடு .சென்று இமயமலைக்‌ கற்களை கனகன்‌, விசயன்‌ என்ற 
மன்னர்களின்‌ தலையிலேற்றி சேர நாட்டுக்கு கொண்டுவந்த 
வர்ணனையும்‌, பிறகு அந்தக்‌ கற்களைக்‌ , கொண்டு கொடுங்களூர்‌ 
என்ற கிராங்கனூரில்‌ கோவில்‌ கட்டிய விவரமும்‌ பிற்காலச்‌ 
செருகல்களே ! 


வேடிக்கை என்னவென்றால்‌, இந்தக்‌ கொடுங்களூரிலுள்ள 
ஒரு கோவிலுக்கு ஆண்டுதோறும்‌ கேரள த்திலே பத்து நாட்களுக்கு 
விழா நடக்கும்‌. 20, 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரை, அந்த விழா 
வுக்கு கேரளத்தின்‌ பல பகுதிகளிலிருந்து பக்தர்களின்‌ கூட்டங்கள்‌ 
வரும்‌. பாடிக்கொண்டே அந்தக்‌ கூட்டங்கள்‌ வரும்‌. “பரணிக்காவு* 
என்று அந்தப்‌ பாட்டுக்களுக்குப்‌ பெயர்‌. 


அந்த பரணிப்‌ பாட்டுக்களைப்‌ போன்று ஆபாசக்‌ கருத்துக்‌ 
களைக்‌ கொண்ட பாட்டுக்களைக்‌ கேட்பது மிகவும்‌ அரிது. அந்தப்‌ 
பக்தர்களின்‌ கூட்டங்கள்‌ அந்த 10 நாட்களும்‌ கோவிலைச்‌ சுற்றி 
இராப்பகலாய்‌ இந்த பரணிக்காவு பாட்டுக்களைப்‌ பாடி நான்கு 


- 281 


வீதிகளிலும்‌ வலம்‌ வரும்போது, அந்தப்‌ பத்து நாளும்‌, அந்த 
ஆபாசப்‌ பாடல்களைத்‌ கேட்பதற்கு கூச்சப்பட்டு கொடுங்களூரில்‌ 
வசிக்கும்‌ பெண்கள்‌ வீட்டிற்குள்ளேயே பதுங்கி இருப்பார்கள்‌. 
வெளியே வரமாட்டார்கள்‌! 


அது எப்படி இருப்பினும்‌, இளங்கோவடிகளே கண்ணகியைப்‌ 
பற்றி இறுதியாக இவ்வாறு கூறி இருந்தாலும்‌ அது இயற்கைக்கும்‌ 
அப்பாற்பட்ட ஒரு கற்பனைதானே. அவர்‌ எழுதிய சிலப்பதிகாரமே . 
தமிழ்‌ இலக்கியத்தின்‌ வளர்ச்சிப்போக்கில்‌ எழுந்த முதல்‌ காவியக்‌ 
கதைதானே. அவர்‌ சிருஷ்டித்த பாத்திரங்கள்‌ எல்லாம்‌ 
வரலாற்றுப்‌ பாத்திரங்களாக விடுவார்களா ? அதில்‌ கூறப்பட்‌ 
டுள்ள நிகழ்ச்‌ களெல்லாம்‌ வரலாற்று நிகழ்ச்சகளாகிவிடுமா ? 


திரு. அண்ணாதுரை தன்‌ ஆரிய மாயையில்‌ மேற்கோள்‌ 
காட்டுவதற்கு தேர்ந்தெடுத்த இந்திய வரலாற்று நூல்களில்‌ 
பெரும்பான்மை பி. டி. சீனிவாச அய்யங்காரும்‌, நீலகண்ட 
சாஸ்திரியாரும்‌ அவர்‌ போன்றவர்களும்‌ எழுதிய வரலாற்று 
நூல்களே. அந்த நூல்களை எழுதியவர்கள்‌ எல்லாம்‌ பிறப்பால்‌ 
பிராமணர்கள்‌. 


அந்த வரலாற்று நூல்களில்‌ இரண்டாம்‌ புலிகேசி வடநாட்டுப்‌ 
பேரரசனை விந்திய மலைச்சாரலில்‌ தோற்கடித்து புறமுதுகு காட்டி. 
ஓடச்‌ செய்ததையும்‌, கங்கை கொண்ட சோழன்‌, வடநாட்டுக்குச்‌ 
சென்று பல சிற்றரசர்களை அடிபணியச்‌ செய்து தனக்குக்‌ கப்பம்‌ 
கட்ட ஏற்கும்படி செய்து, கங்கையிலிருந்து ஒரு குடம்‌ நீரையும்‌ 
தன்‌ புகழை நிலைநாட்டுவதற்காகச்‌ சோழ நாட்டிற்குக்‌ கொண்டு 
வந்தான்‌ என்ற சேதியை வரலாற்றில்‌ சேர்த்திருக்கிறார்கள்‌. 
அப்படி இருக்க, தற்போது வழக்கிலிருக்கும்‌ சிலப்பதிகாரத்தில்‌ 
உள்ள சேரன்‌ செங்குட்டுவன்‌ இமயத்திலிருந்து கற்களைக்‌ கொண்டு 
வந்து கண்ணகிக்குச்‌ சேர நாட்டில்‌ சிலை எழுப்பிக்‌ கோவில்‌ 
கட்டினான்‌ என்ற சேதி வரலாற்றில்‌ இடம்‌ பெறாவிடில்‌, வேண்டு 
மென்றே தென்னாட்டரசன்‌ ஒருவன்‌ வடநாட்டரசர்களைத்‌ 
தோற்கடித்தான்‌ என்பதை மறைப்பதற்காகவே அப்படி 
செய்யப்பட்டது என்று எவ்வாறு கொள்ள முடியும்‌ 2 


இதில்‌ இன்னும்‌ ஒரு விஷயம்‌. இந்த சேரன்‌ செங்குட்டுவனின்‌ 
மாபெரும்‌ வீரச்‌ செயல்கள்‌ சிலப்பதிகாரத்துக்குப்‌ பிறகு வந்துள்ள 
இலக்கியங்கள்‌ எதிலும்‌ (மன்னர்களின்‌ புகழை பாடும்‌ 
இலக்கியங்களே அவை அனைத்தும்‌) இடம்‌ பெருமலிருப்பதேன்‌? 
தென்னாட்டு வரலாற்றில்‌ நிகழ்ந்த ஒரு. சங்கதியாக அது இருக்கு 
மானால்‌, இந்த இலக்கியங்களில்‌ இடம்‌ பெருமலிருக்க முடியுமா? 


. ௧8.4 


“ஆரிய மாயை”யில்‌ இப்படி எவ்வளவோ முரண்பட்ட வாதங்‌ 
களும்‌, கருத்துக்களும்‌ உள்ளன. இதுவரை எடுத்துக்‌ காட்டப்‌ 
பட்டது போதும்‌. 

இந்த நூலில்‌ “ஆரியர்‌” என்று கூறும்‌ போது திரு. அண்ணாதுரை 
பிராமண ஜாதியினரைத்‌ தான்‌ குறிப்பிடுகிறார்‌. அவர்கள்‌ 
சிருஷ்டித்த யாகங்கள்‌, பூஜைகள்‌, திருமணச்‌ சடங்குகள்‌ முதலிய 
வற்றில்‌ தான்‌ அழுத்தம்‌ அதிகமாக உள்ளது. 


அந்த ஜாதியைச்‌ சேர்ந்தவர்களுக்கு “பேரா சப்‌ 
பெருந்தகை”, “பேசா நாக்கு இரண்டுடையாய்‌', “தாசர்‌ தம்‌ 
தலைவா”, “வஞ்சக வேந்தே”, “வன்கண நதா”, கொடுமைக்‌ 
குணாளா”, “கோழையே”, “பயங்கொள்ளிப்பாமா' “படுமோசம்‌ 
புரிவாய்‌”, “சிண்டு முடிந்திடுவாய்‌', “சிரித்திடு நரியே”, “ஒட்டு 
வித்தை கற்றோய்‌' , “எம்‌ இனம்‌ கெடுத்தோய்‌', “ஈடில்லா கேடே” 
என்ற வசைமாரிச்‌ சொற்களுடன்‌ போற்றி திருப்பாமாலை ஒன்றை 
அணிவித்துத்‌ தான்‌ இந்த நூலையே அவர்‌ துவக்குகிறார்‌. 


ஜே. ஏ.டுபாய்‌ (7. A. Dubois) என்றொரு ஆங்கிலேயன்‌ 
எழுதிய “இந்துக்களுடைய பழக்க வழக்கங்களும்‌, சடங்குகளும்‌” 
(Customs and Practices of Hindus) என்று 1807-ம்‌ ஆண்டு 
வெளியீட்டில்‌ அவர்‌ இவ்வாறு வர்ணித்துள்ளதை மேற்கொள்‌ 
காட்டியே இந்த ஆரிய மாயை ஆரம்பமாகிறது. 

ஆனால்‌ அவருக்கு மேற்கோள்‌ காட்டுவதற்கு மேற்கூறிய 
பிராமணர்கள்‌ எழுதிய வரலாற்று நூல்கள்‌ தாம்‌ பிரதானமாகப்‌ 
பயன்படுகின்றன. பிறப்பினால்‌ பிராமண ஜாதியில்‌ பிறந்தவர்களுக்‌ 
கெல்லாம்‌ மேற்கூறியவெறுக்கத்தக்க, அருவருக்கத்தக்க குணங்கள்‌ 
தான்‌ இருக்கின்றன என்றால்‌, இந்தப்‌ பிராமண வரலாற்று 
வல்லுனர்கள்‌ எனப்‌ புகழ்பெற்றோர்‌ “திராவிட இனத்தைச்‌: 
சேர்ந்த சேர, சோழ, பாண்டிய மன்னர்களின்‌ வீரப்பிர தாபங்களை 
எதற்காக புகழ வேண்டும்‌ ? 

இந்த நாட்டுக்குச்‌ சாபக்கேடாக பல நூற்றாண்டு காலமாக 
அமைந்துள்ள பிராமணீய மதக்கோட்பாடுகளின்‌அஸ்திவாரமா கிய 
வர்ணாசிரமம்‌ என்றெ நால்வகை ஜாதிய அமைப்பில்‌ இழிகுலத்‌ 
தோராக, தீண்டப்படாதவர்களாக கருதப்படும்‌ அரிஜனங்கள்‌ 
' என்ற பஞ்சமர்கள்‌ என்ற சமூக அமைப்பை உடைத்தெறிவது 
மிகவும்‌“ அவசியமல்லவா? ஆனால்‌ இந்த ஏணிப்படிகளைப்‌ போன்று 
அமைந்துள்ள இந்த ஜாதிய சமூக (Hierorchical Society) 
அமைப்பை உண்டாக்கி வளர்த்தது பிராமணர்கள்‌ மட்டுமல்லவே! 
தமிழகத்திலும்‌, தென்னகத்திலும்‌, வட இந்தியாவிலும்‌-இந்தியா 
பூராவிலும்‌-இதை உண்டாக்கி பேணி பாதுகாத்தது, உடைமை 
வர்க்கங்களும்‌, அவர்களுக்கு பாதுகாவலர்களாக விளங்கிய 


283 


மன்னர்களும்‌ அல்லவா? இதை அண்ணாதுரையே தன்‌ நூலில்‌ 
ஏற்றுக்கொண்டிருப்பதைக்‌ கண்டோம்‌. 


அப்படி இருக்க, பிராமணர்களை மட்டும்‌ ஏன்‌ சாடவேண்டும்‌ 2 
மற்ற மேல்‌ ஜாதிகளிலுள்ள உடைமை வர்க்கங்களின்‌ பெரிய 
மனிதர்களையும்‌ சாட வேண்டாமா ? 


தங்களுக்கென்று சொத்து ஏதும்‌ இல்லாத உழைப்பாளிகள்‌ , 
விவசாயிகள்‌, அரிஜன வகுப்பைச்‌ சேர்ந்த விவசாயக்‌ கூலிகள்‌ - 
பிராமணர்‌ ஆதிக்கத்தில்‌ மட்டுமா துன்ப துயரங்களை அனுபவிக்‌ 
கின்றனர்‌? மேல்ஜாதிகளிலுள்ள நிலஉடைமையாளர்கள்‌ அவர்களை 
சுரண்டுவதும்‌, அவர்களுடைய உழைப்பின்‌ பலனைக்‌ கொள்ளை 
கொண்டுபோவதும்‌, அவர்களுக்கிழைக்கும்‌ கொடுமைகளும்‌ 
கொஞ்ச நஞ்சமா? இதைச்செய்ய அவர்களுக்கு எங்கிருந்து வலிமை 
இடைக்கிறது? சொத்துரிமையிலிருந்து தான்‌ இந்த ஆதிக்கம்‌ பிறக்‌ 
கிறது என்பது தெள்ளத்‌ தெளிவு. கைப்புண்ணுக்கு கண்ணாடி 
தேவையில்லை. 

ஆனால்‌ இந்த ஆதிக்கமும்‌, அதன்‌ விளைவாக ஏற்பட்டுள்ள 
இந்தக்‌ கொடுமைகளும்‌ “ஆரிய மாயையை எழுதிய காலத்தில்‌- 
1943-ல்‌ இரு. அண்ணாதுரையின்‌ கண்களுக்குப்படவில்லை. 

பிராமண ஜாதியினர்தான்‌ ஆரியர்கள்‌ என்றால்‌, வடநாட்டி 
லும்‌ பிராமணர்கள்‌ இருக்கின்றனர்‌; க்ஷத்திரிய, வைசிய, சூத்திரர்‌ 
எனப்படும்‌ ஜாதியினரும்‌ உள்ளனர்‌; பஞ்சமர்கள்‌ எனப்படும்‌ 
அரிஜனங்களும்‌ இருக்கின்றனர்‌; இது இந்தியநாடு பூராவுமுள்ள 
ஓர்‌ அமைப்பு. 

பிராமணர்கள்‌ மட்டும்‌ ஆரியர்கள்‌. அவர்களுடைய ஆதிக்கத்‌: 
இலிருந்து விடுதலை பெறவேண்டுமென்றால்‌ தமிழகத்திலும்‌ தென்‌' 
னாட்டிலும்‌ மட்டும்‌ அது நடைபெற்றால்‌ போதுமா? வடநாட்டிலும்‌ 
அது நடக்க வேண்டாமா? 


பல ஜாதிகள்‌ இந்தியாவில்‌ கலந்துவிட்டன என்பதை 
இரு. அண்ணாதுரை ஏற்றுக்‌ கொண்டிருக்கிறார்‌. அதிகக்கலப்பில்லா த 
மக்கள்‌ பஞ்சமர்கள்‌ எனப்படும்‌ அரிஜனங்களும்‌, மலைப்பகுதிகளில்‌ 
வசித்துவரும்‌ பூர்வ குடிகளும்‌ ஆவர்‌. 

திராவிட நாடு-திராவிடர்களுக்குச்‌ சொந்தமான திராவிட 
நாடு என்றால்‌, இந்த நாடு பூராவிலும்‌ பரவிக்‌ கிடக்கும்‌ அதிகக்‌ 
கலப்பில்லாத அரிஜனங்களுக்கும்‌, பூர்வ குடிமக்களுக்கும்‌ மட்டுமே 
இந்த நாடு முழுதும்‌ சொந்தம்‌ என்று கேட்கலாமல்லவா? ஏனைய 
ஜாதியினருக்கு இந்த நாட்டில்‌ தமிழ்நாட்டிலும்‌, இந்தியா 
பூராவிலும்‌--என்னவேலை? என்ன உரிமை? என்று வாதிடலாட 
மல்லவா ? ஆத ர 


பாரதியும்‌--திராவிட இயக்கமும்‌ 


திராவிட இயக்கத்தின்‌ தத்துவார்த்த நரல்‌ என்று அழைக்கப்‌ 
படும்‌ இந்த நூலைப்‌ பற்றி இப்படி எவ்வளவோ கூறலாம்‌. ஆனால்‌ 
இதுவரையில்‌ கூறியது போதும்‌. 


உண்மையில்‌ இந்த நூலுக்கு “ஆரிய மாயை” என்ற பெயரைக்‌ 
கொடுத்ததே. பொருத்தமற்றது. **பிராமணீய (ஆரிய) மதக்‌ 
கோட்பாடுகளின்‌ இமைகளும்‌, திராவிட ' மாயையும்‌? என்ற 
தலைப்பு கொடுத்திருந்தால்‌ பொருத்தமாயிருக்கும்‌. 


இத்த நூல்‌ பூராவையும்‌ படித்தால்‌, பிராமணீய மதக்‌ 
கோட்பாடுகளைச்‌ சாடியபோதிலும்‌, அந்த மதத்தின்‌ அடிப்படை 
யான ஜாதி அமைப்பைத்‌ தகர்த்தெறிவதற்கான சரக்குகள்‌ 
இல்லை. ஆனால்‌ பிராமணர்‌ என்ற ஒரே ஜாதியினரின்‌ மீது 
துவேஷம்‌ கற்பிப்பதுதான்‌ பிரதானமாக இருக்கிறது. 


அதே பிராமண ஜாதியில்‌ பிறந்த சுதேசமித்திரன்‌, இந்து 
ஆதிய இனசரிகளை 1880-லேயே துவக்கிய சுப்பிரமணிய அய்யரும்‌, 
அவருடைய கூட்டாளியாக இருந்த அஆந்திரப்பிரதேசத்தைச்‌ 
சேர்ந்த பிராமண ஜாதியில்‌ பிறந்த வீரேசலிங்கம்‌ பந்துலுவும்‌ 
இந்த வைதீக மதத்தினால்‌ உண்டாக்கப்பட்ட பல சமூகக்‌ கேடுகளை 
எதிர்த்து, பெரியார்‌ ஈ. வெ. ரா. சுயமரியாதை இயக்கத்தை 
ஆரம்பிப்பதற்கு 45 ஆண்டுகளுக்கு முன்னரே, சமூகச்‌ சீர்திருத்தப்‌ 
பணிகளுக்காகத்‌ தங்களை அர்ப்பணித்துக்‌ கொண்டனர்‌. அதனால்‌ 
அவர்கள்‌ ஜாதியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டு, பல கஷ்ட 
நஷ்டங்களை அனுபவிக்கவேண்டி வந்தது. அவர்களைப்‌ பற்றி 
அண்ணாதுரைக்கு ஒன்றும்‌ தெரியாது; குறிப்பிடாது விட்டு 
விடுகிறார்‌. 


மகாகவி சுப்பிரமணிய பாரதி, சுயமரியாதை இயக்கம்‌ 
ஆரம்பிப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே ஜாதி அமைப்பை 
எத்தனை கவிதைகளில்‌ சாடியிருக்கிறார்‌ 2 


“ஹா திகள்‌ இல்லையடி பாப்பா”” என்று குழந்தைப்‌ பருவத்‌ 
திலேயே போதிப்பதற்கு பாப்பாப்‌ பாட்டை அவர்‌ பாடவில்லையா? 


முரசுப்பாட்டில்‌, ஜாதியப்‌ பிரிவினைகளைக்‌ கடுமையாகச்‌ சாட 
வில்லையா? 


285 


விடுதலைப்பாட்டில்‌ ““பறைகருக்கும்‌ இங்கு இய புலையருக்கும்‌ : 
விடுதலை?” என்றும்‌, 


பார்ப்பானை அய்யர்‌ என்ற காலமும்‌ போச்சே வெள்ளைப்‌ 
பரங்கியைத்‌ துரையென்ற காலமும்‌ போச்சே”? என்றும்‌ பாட 
வில்லையா? 


இந்த விடுதலைக்‌ கவியைப்‌ பற்றி வெகு காலம்‌ வரையில்‌ 
இரு. அண்ணாதுரையோ, அல்லது திராவிட இயக்கத்தினரோ,; 
இப்படியும்‌ ஒரு மகாகவி தமிழ்நாட்டில்‌ பிறத்தான்‌ என்று கூறிப்‌ 
பெருமைப்பட்டது கிடையாது. 


ஆனால்‌ அந்த பாரதிக்கு சீடனாக இருந்த “பாரதிதாசன்‌” 
ள்ன்று பெயர்‌ வைத்துக்கொண்ட கனக சுப்புரத்‌இன த்தை மட்டும்‌ 
கொண்டாடினார்கள்‌. 


இருவரும்‌ போற்றுதற்குரியவர்களே, ஆனால்‌ அவர்கள்‌ 
பாரதியை நெடுங்காலம்‌ ஒதுக்கித்‌ தன்னிவிட்டு அவருடைய 
சடனாகயே பாரதிதாசனை மட்டும்‌ கொண்டாடுவதேன்‌? சுப்பிர 
மணியபாரதி பிராமண ஜாதியில்‌ பிறத்துவிட்டான்‌ என்ற 
காரண த்தினால்‌ தானே, அது அவன்‌ செய்த குற்றமா? 


தேச பக்தியை நாட்டில்‌ வளர்த்த பாரதி பாடல்களை 1924-ல்‌ 
தடை செய்தனர்‌. அப்போது பதவியிலிருந்தது ஐஸ்டிஸ்‌ கட்டியின்‌ 
மந்திரிசபை. 


1926 தேர்தலில்‌ தேசியவாதிகளைக்‌ கொண்ட சுயராஜ்யாக்‌ 
கட்சி மெஜாரிட்டி பெற்றது. எனினும்‌ மந்திரிசபை அமைக்க ' 
வில்லை. ஜஸ்டிஸ்‌ கட்சியே மைனாரிடி மந்திரிசபை அமைத்தது. 
அப்போது இரு. சத்தியமூர்த்‌த பாரதி பாடல்கள்‌ மீது விதிக்கப்‌ 
பட்டிருந்த தடையை நீக்கக்‌ கோரினார்‌. ஐஸ்டிஸ்‌ கட்சி மந்திரிசபை 
இக்கோரிக்கையை நிராகரித்தது. 

அதற்கு பின்னால்‌ அமைந்த டாக்டர்‌ சுப்பராயன்‌ மத்திரி 
சபையே பாரதி பாடல்கள்‌ மீது விதிக்கப்பட்ட தடையை நீக்கியது. 

பார திக்கு ஜஸ்டிஸ்‌ கட்சியினர்‌ செய்த மரியாதை அது. அதே 
போக்கிலேயே த. மு. க.வினர்‌ நெடுங்காலம்‌ சென்‌ றனர்‌. 


இதே மனப்பான்மை திரு, அண்ணாதுரைக்கு 1946-ல்‌ எழுதிய 


*ஐமீன்‌ இனாம்‌ ஒழிப்பு'* என்ற நூலிலும்‌ பிரதிபலிப்பதைக்‌ 
காணலாம்‌. ்‌ 


ஆரிய மாயையில்‌ : 
சிக்கிய திராவிட மாயை 


இரண்டாம்‌ உலகயுத்தத்திற்குப்‌ பிறகு, தேர்தல்‌ நடந்து, 
மீண்டும்‌: காங்கிரஸ்‌ கட்சி சென்னை இராஜதானீயில்‌ மந்திரிசபை 
அமைத்தது. அந்தமந்திரிசபையில்‌ காளா வெங்கட்டராவ்‌ என்பவர்‌ 
ரெவின்யூ மந்திரியாக இருந்தார்‌. 'அவர்‌ ஜமீன்‌ முறைகளை ஒழிப்‌ 
பதற்காக குறிப்பு எழுதி, அந்தக்‌ குறிப்பின்‌ அடிப்படையில்‌ சட்ட 
இலாகா ஒரு மசோதாவைக்‌ தயாரித்து, அந்த மசோதா பிரசுர 
மாயிற்று. உடனே சில வ்சதிக்காரர்களும்‌, அவர்களுக்காக 
வாதாடும்‌ பிரபல வக்ஜலாக இருந்‌ த டி. ஆர்‌. வெங்கட்ராம சாஸ்‌ 
திரியாரும்‌ பலமாக எதிர்த்தனர்‌: அந்தி சமயத்தில்‌ இந்த நூல்‌ 
திரு. அண்ணாதரையால்‌ எழுதப்பட்டது. 


அதில்‌ எழுதுகிறார்‌ : 


“காளா கொண்டுவரும்‌ மசோதாவை, யாரோ சில கம்யூ 
னிஸ்ட்காரர்கள்‌ தான்‌ ஆதரிக்கிறார்கள்‌. இனாம்தாரர்கள்‌ தமிழ்‌ 
நாட்டிலேதான்‌ அதிகம்‌. தமிழ்நாட்டிலேயோ காளாவின்‌ 
மசோதாவுக்கு ஆதரவு இல்லை என்று ஒரு வதந்தியைக்‌ கிளப்பி 
விட்டிருக்கிறார்கள்‌. இது விஷமத்தனமானது என்பதை விளக்கவும்‌, 
'இனாம்தார்‌ ஒழிப்புக்குத்‌ தமிழகம்‌ ஆதரவு தருகிறது என்பதைத்‌ 
தெரிவிக்கவும்‌, தமிழ்நாடு இனாம்குடிகள்‌ மாநாடு, சென்னையில்‌ 
இம்மாதம்‌ 27-ந்‌ தேதி நடக்க ஏற்பாடாகி இருக்கிறது. மந்திரி 
காளா வெங்கட்டராவ்‌ வருகிறார்‌. சிவஞானம்‌, ஜீவானந்தம்‌, 
அண்ணாதுரை ஆகியோர்‌ கலந்து கொள்கிறார்கள்‌. மன்னர்முகாமை 
முறியடிக்க மக்கள்‌ முகாம்‌ அமைக்கும்‌ இந்த முயற்சி, காலமறிந்து 
செயல்படுவ தாகும்‌.” 


இவ்வாறு அந்த மாநாட்டை திரு. அண்ணாதுரை வரவேற்றார்‌. 


இந்த மாநாட்டை நடத்துவது என்று: முடிவெடுத்தது 
அன்றைக்கிருந்த .கம்யூனீஸ்ட்‌ கட்சியின்‌ தமிழ்‌ மாநிலக்‌ குழு. 
மாநிலக்‌ கமிட்டியின்‌ சார்பில்‌ இந்த மாநாட்டிற்கு வேண்டிய சகல 
ஏற்பாடுகளையும்‌ செய்யும்‌ பொறுப்பு மறைந்த தோழர்‌ 
சீனிவாசராவக்கு அளிக்கப்பட்டது. 1943-லேயே தமிழ்நாட்டின்‌ 
விவசாய இயக்கத்தைக்‌ கட்டுவது என்று கட்‌ முடிவெடுத்தபோது, 
தோழர்‌ சீனிவாசராவ்‌ மாகாண கமிட்டியின்‌ சார்பாக அந்தப்‌ 


287 


பொறுப்பை , ஏற்றுக்கொண்டார்‌. அவரே இந்த மாநாட்டிற்கு 
சகல ஏற்பாடுகளையும்‌ செய்தார்‌ என்பது திரு. அண்ணாதுரைக்குத்‌ 
தெரியாமலிருக்க முடியா து. ஏனெனில்‌ தோழர்‌ சீனிவாசராவ்தான்‌, 
அண்ணாதுரையையும்‌, சிவஞானத்தையும்‌ மாநாட்டில்‌ கலந்து, 
கொள்ளும்படி அழைப்பதற்குச்‌ சென்று அவர்களுடைய 
சம்மத த்தைப்பெற்று, மாநாட்டிற்கான சுவரொட்டிகள்‌, துண்டுப்‌ 
பிரசுரங்கள்‌ முதலான விளம்பர வேலைகளையும்‌ செய்தார்‌. அந்த 
மாநாட்டில்‌ கட்சியின்‌ சார்பில்‌ பேசுவதற்கு தோழர்‌ ஜீவானந்‌ 


தத்தை அனுப்புவது என்றும்‌ மாகாணக்‌ கமிட்டி முடிவெடுத்தது. 


. இப்படி இருக்கும்போது, சிவஞானம்‌, ஜீவானந்தம்‌, அண்ணா 
துரை ஆகியோர்களின்‌ பெயர்களைக்‌ குறிப்பிட்ட அண்ணாதுறை, 
மாநாட்டின்‌ வெற்றிக்காக அயராது பாடுபட்ட--அண்ணாதுரையை 
அமைத்‌ த-னிவாசராவின்‌ பெயரை மட்டும்‌ குறிப்பிடாமல்‌ விட்டு 
விட்டதற்குக்‌ காரணம்‌ என்ன? அவர்‌ பிராமண ஜாதியில்‌ 
பிறந்தவர்‌ என்பதைத்‌ தவிர வேறு என்ன காரணம்‌ இருக்க 
முடியும்‌ ? 


அதேபோன்று “தஞ்சை மாவட்டத்திலே, சாம்பசிவ அய்யர்‌- 
சாமியப்ப முதலியரர்‌-ஆரியர்‌-திராவிடர்‌ என்று : நாம்‌ நினைக்‌ 
கிறோம்‌. ஒருவரை: காங்கிரஸ்‌ என்றும்‌, மற்றவரை ஜஸ்டிஸ்‌ 
என்றும்‌ சொல்கிறோம்‌. அவரவர்களுக்கு வேறு வேறு கொடி. 
இருப்பதாக நாம்‌ ப்பம்‌ ற்ப தத்‌ அல்பம்‌ பேசிக்‌ கொள்‌ 
கிறோம்‌. 


குச தீதகை--வாரத்‌ தகராறு--இவைகளின்‌ காரணமாகக்‌ 
இளர்ச்சி நடக்கும்போது, என்ன . காண்கிறோம்‌? ஆரிய சாம்பசிவ 
அய்யரும்‌, திராவிடச்‌ சாமியப்பாவும்‌ காங்கிரஸ்‌ மந்திரி பாஷ்யம்‌ 
அய்யங்காருடன்‌ பேசி, திராவிடக்‌ கந்தசாமியின்‌ கொட்டம்‌ 
ஒடுக்கப்படவேண்டும்‌ என்று மந்திராலோசனை செய்யும்‌ 
வேடிக்கையை- வேடிக்கையா அது? வேதனை!” என்று எழுதினார்‌ 
அண்ணாதுறை. 


கழத்‌ தஞ்சையில்‌ விவ்சாயிகள்‌ இயக்கத்தை ஆரம்பித்தவர்‌ 
தோழர்‌ சீனிவாசராவ்‌. விவசாயிகளிடம்‌ கிராமம்‌ கிராமமாக, 
வீடுவீடாகச்‌ சென்று, விவசாயத்‌ தொழிலாளிகளாகிய அரிஜனங்்‌ 
களின்‌ சேரிகளில்‌ தங்க, இவர்களோடு இரண்டறக்‌ கலந்து நின்று, 
அவர்‌ அந்த இயக்கத்தை உருவாக்கினார்‌. அவர்‌ இயக்கத்தைக்‌ 
கட்ட ஆரம்பித்தபோது, தோழர்‌ மணலி கந்தசாமியும்‌ அவருக்கு 
உறுதுணையாக இருந்தார்‌. அவர்‌ காங்கரஸ்‌ மந்திரிசபை கொண்டு 
வந்திருந்த உச்சவரம்பு மசோதாவில்‌ பல முக்கியமான திருத்தங்‌ 
கள்‌ தேவை என்ற கோரிக்கையை வைத்து தமிழ்நாடு பூராவும்‌ 


288 


சுற்றி விவசாயிகளைத்‌ திரட்டிக்‌ கொண்டிருந்தார்‌. உடல்நலம்‌ 
கெட்டிருந்தபோதிலும்‌ அதைப்‌ பொருட்படுத்தாது தஞ்சை 
மாவட்டத்தில்‌ போராட்டத்திற்கு விவசாயிகளைத்‌ இரட்டிக்‌ 
'கொண்டிருக்கும்போது உயிர்‌ நீத்தார்‌. 


பிராமண ஜாதியில்‌ பிறந்தாலும்‌, அவர்‌ இருமணம்‌ செய்து 
கொண்டது ஒரு பிராமணரல்லாத பெண்ணை. அவர்‌ இறந்தவுடன்‌ 
அவர்‌ சடலம்‌, பிராமண ஜாதியினர்‌ அனுஷ்டிக்கும்‌ முறையில்‌ 
எரிக்கப்படவில்லை. அவர்‌ பணியாற்றிய விவசாயி, விவசாயத்‌ 
தொழிலாளர்கள்‌ அனுஷ்டிக்கும்‌ முறைப்படி அவர்‌ சடலம்‌ 
இருத்துறைப்பூண்டியில்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டது. எவ்வித 
சடங்குகளும்‌ இடையாது. அந்த சமயம்‌ இ&ழ்தஞ்சையிலுள்ள 
விவசாயிகளும்‌, விவசாயத்‌ தொழிலாளர்களும்‌ -- அண்‌, பெண்‌, 
குழந்தைகளோடு குடும்பம்‌ குடும்பமாக லட்சோப லட்ச மக்கள்‌ 
கூடி அஞ்சலி செலுத்தினர்‌. 


இரு. அண்ணாதுரை இந்நூலில்‌ குறிப்பிடும்‌ மேற்கூறிய சம்பவம்‌, 
கோனேரி ராஜபுரத்தில்‌, விவசாயிகள்‌ வாரத்தில்‌ தங்களுக்கு 
அதிக பங்கு கோரிப்‌ போராட்டம்‌ நடத்திய வரலாற்றில்‌ ஒரு. 
சம்பவம்‌. 44 தடையுத்தரவு போடப்பட்டது. அதை மீறி 
விவசாயிகள்‌ நிலத்தில்‌ இறங்கினர்‌. அவர்களுக்கு ஆதரவாக 
விவசாயத்‌ தொழிலாளிகளும்‌, பக்கத்து ஊர்களிலிருந்தும்‌ திரண்டு 
தடையுத்தரவை மீறிச்‌ சிறை சென்ற சமயம்‌ அது. அன்று காங்‌ 
இரஸ்‌ மந்திரிசபையில்‌ சட்ட மத்திரியாக இருந்த கே. பாஷ்யம்‌ 
அய்யங்கார்‌ மன்னார்குடிக்கு அனுப்பப்பட்டார்‌. சமரசப்‌ பேச்சு 
வார்த்தை அங்கு நடந்தது. 


மணலிகாந்தசாமியும்‌, இன்னும்‌ பலரும்‌ விவசாயிகள்‌ .தரப்‌ 
பில்‌ அதில்‌ கலந்து கொண்டார்கள்‌. என்றாலும்‌ விவசாயிகள்‌ 
சார்பாக வாதாடுவதில்‌ பிரதான பங்கு வகஒத்தவரா்‌ சீனிவாசராவ்‌. 
அப்பொழுது வெளியான பத்திரிகைகளில்‌ எல்லாம்‌ இந்தச்‌ செய்தி 
வெளிவந்தது. 


இப்படி இருக்கும்போது, **இராவிட”?” கந்தசாமியைக்‌ குறிப்‌ 
பிடும்‌ இரு. அண்ணாதுரை மதப்பு பெயரை மட்டும்‌ ஏன்‌ 
குறிப்பிடவில்லை 2 


இதுவரையில்‌ இருந்தது போலல்லாமல்‌, வர்க்க நலன்கள்‌ 
குறுக்கிட்டால்‌, ஜாஇகளெல்லாம்‌ அவைகளுக்கு முன்னே பதிந்து 
போய்விடும்‌ என்பதை . அண்ணாதுரை அந்த சமயம்‌ உணர ஆரம்‌ 
பித்த போதிலும்‌, அந்த ஜாய உணர்வு அவரை விடவில்லை. 
சீனிவாசரரவ்‌ பிராமண ஜாதியில்‌ பிறந்தவராயிற்றே ! அவர்‌ 


289 


அரர்வையில்‌ ஆரியராயி ந்றே ! அந்த “ஆரியன்‌” “திராவிடர்‌ 
களாகிய விவசாயிகளுக்காக பாடுபட்டார்‌. அவர்களது நலனை 
விட்டுக்‌ கொடுக்க மறுத்தார்‌ என்பதனைக்‌ கூறத்தயங்குகிறார்‌. 


இனாம்‌ ஒழிப்பு மசோதாவை எதிர்த்ததில்‌ பல பார்ப்பனர்கள்‌ 
இருந்ததைச்‌ சுட்டிக்காட்டுகிறார்‌. அதைத்‌ தான்‌ பெரிதுபடுத்து 
கருர்‌. ஆனால்‌ அவர்களெல்லோரும்‌ நிலஉடைமைக்காரர்களின்‌ 
பிரபல வக்€ல்கள்‌; அவர்கள்‌ வேறு என்ன செய்வார்கள்‌? ஐமீன்‌ 
ஒழிப்புக்காக 1958-ல்‌ ஒரு கமிட்டி நிறுவப்பட்டபோது அந்தக்‌ 
கமிட்டியின்‌ முன்பும்‌ இதே வெங்கட்ராம சாஸ்திரி ஐமீன்களை 
ஒழிக்கக்கூடாது என்று சாட்சியமளித்து வாதாடவில்லையா? 
அவரோடு சேர்ந்து, ஐஸ்டிஸ்‌ கட்சிப்‌ பிரமுகர்களாக இரந்த 
பனகல்‌, பித்தாபுரம்‌ போன்ற “திராவிட: ஐமீன்தார்களும்‌ 
எதுர்க்கவில்லையா 2? திராவிடர்‌ ராஜா ஸர்முத்தையா செட்டியார்‌ 

சதிர்க்கவில்லையா 2 


நிலைமை இப்படி இருக்கும்போது அந்த ஜஸ்டிஸ்‌ கட்சியைப்‌ 
அஊாற்றும்‌ முறையில்‌ மேற்கூறிய வெளியீட்டிலும்‌ திரு. அண்ணா 
துரை எழுதுகிறார்‌ : 


“அனால்‌ இனாம்தார்களின்‌ கொட்டத்தை 1936-ம்‌ ஆண்டு 
இனாம்‌ சட்டத்தின்‌ மூலம்‌ ஐஸ்டிஸ்‌ கட்சி நொறுக்கியது. 


“அனாம்தார்களும்‌ ஜமீன்தார்கள்‌ போன்றவர்களே, நிலத்‌ 
துக்குத்‌ தீர்வை வசூலிக்கும்‌ உரிமை -பெற்றவர்களே. இனாம்‌ 
குடிகளுக்கு அவர்கள்‌ கோமான்கள்‌ இல்லை என்று சட்டம்‌ 
இயற்றினர்‌” 

மேலும்‌ கூறுகிறார்‌, ' . 


“1908-ம்‌ வருடச்சட்டப்படி, இனாம்‌ நிலங்களை இனாம்தார்தன்‌ 
இஷ்டப்படி விற்க உரிமை இருந்தது. ஐஸ்டிஸ்‌ மந்திரி சபையின்‌ 
சட்டத்தின்‌ பயனாக இனாம்தார்களின்‌ சொக்கட்டானாக இருந்த 
திலை ஒழிந்தது. 1933-ம்‌ வருட நவம்பர்‌ மாதத்‌ துவக்கத்தின்‌ 
போது எந்தெந்த இனாம்‌ நிலம்‌ எந்தெந்த குடியானவனிட 
மிருந்தகோ அவனுக்கு உரிமைகிடைத்தது. இனாம்தார்‌ வரிவாங்கும்‌ 
அளவோடு இருக்கவேண்டியதாயிற்று”” என்றும்‌ எழுதியுள்ளார்‌. 


1936-ம்‌ ஆண்டிலேயே இனாம்தார்களின்‌ கொட்டத்தை, 
ஜஸ்டிஸ்‌ கட்சி நிறைவேற்றிய சட்டத்தின்‌ மூலம்‌, அடக்கிவிட்டது 
என்றால்‌, இனாம்தார்களுக்கு நிலத்தைத்‌ தன்‌ இஷ்டம்போல்‌ விற்கும்‌ 
உரிமையை அந்தச்‌ சட்டம்‌ தகர்த்து விட்டது என்றால்‌, “நிலங்கள்‌ 
இனாம்தாரின்‌ சொக்கட்டான்களாக ரு ந்த நிலைமை : ஒழிந்து, 
19 


290 


1933-ம்‌ ஆண்டு துவக்கத்தில்‌ எந்தெந்த இனாம்‌ நிலம்‌ எந்தெந்தக்‌ 
குடியானவனிடமிருந்ததேோ .அவனுக்கு உரிமை கிடைத்தது'* 
என்றால்‌, காளா வெங்கட்டராவ்‌ 1946-ல்‌ புதிய இனாம்‌ ஒழிப்பு 
மசோதா ஒன்றைக்‌ கொண்டு வரவேண்டிய அவசியம்‌ எப்படி 
ஏற்பட' முடியும்‌? அதற்கு இனாம்தார்களிடமிருந்தும்‌, அவர்‌ 
களுடைய பிரபல வக்கீல்களிடமிருந்தும்‌ பலத்த எதிர்ப்பு ஏன்‌ 
ஏற்பட்டிருக்க வேண்டும்‌? 


உண்மை என்னவென்றால்‌, 1908-ம்‌ ஆண்டு சட்டத்தின்‌ &ழ்‌ 
இனாம்தார்கள்‌ “சர்வமான்ய” உரிமை பெற்றிருந்தனர்‌. அதாவது 
சர்க்காருக்கு தரும்‌ எந்தவித நிலவரியிலிருந்தும்‌ அவர்களுக்கு விதி 
விலக்களிக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய குடிமக்களை நிலத்தை 
விட்டு வெளியேற்றி வேறு ஒரு குடியானவனிடம்‌ அந்த நிலத்தை 
கொடுக்கலாம்‌. - 


1936-ம்‌ ஆண்டு சட்டம்‌ குடியானவனுக்குக்‌ குடிவார உரிமையை 
வழங்கியது, அதாவது, அதுவரையில்‌ அவன்‌ இனாம்தாருக்கு 
செலுத்தி வந்த தொகையை-அது பணமாக இருக்கலாம்‌ அல்லது 
விளைபொருளாக இருக்கலாம்‌-தொடர்ந்து செலுத்தினால்‌ அவனை 
நிலத்தைவிட்டு வெளியேற்றும்‌ உரிமைஇனாம்தாருக்குக்‌ கிடையா து. 
இனாம்தாரர்களும்‌ ஜமீன்‌ தார்களும்‌, *பேஷ்‌ குஷ்‌” என்ற பேரில்‌ 
சர்க்காருக்கு வரி செலுத்த வேண்டும்‌. மற்றபடி அவர்கள்‌ 
தங்கள்‌ நிலத்தை விற்பதற்கு பரிபூரண உரிமை இருக்கத்தான்‌ 
செய்தது. ஆனால்‌ அந்த நிலத்தை வாங்குபவன்‌, அதைப்‌ பயிர்‌ 
செய்யும்‌ குடியானவனை நிலத்தைவிட்டு வெளியேற்ற முடியாது. 
அவன்‌ முந்தைய இனாம்‌ தாரருக்குச்‌ செலுத்தி வந்த தொகையில்‌ 
ஒரு பைசா கூடக்‌ குறையாமல்‌ செலுத்தத்தான்‌ வேண்டும்‌, 
செலுத்தத்‌ தவறினால்‌ அவனை வெளியேற்றலாம்‌. 


அதாவது இனாம்தார்களுக்கு மேல்‌ வார உரிமை இருந்தது. 
விவசாயிகளுக்கு 8ழ்வார உரிமை வழங்கப்பட்டது. சுருங்கக்‌ கூறின்‌ 
1908-ம்‌ ஆண்டு பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ ஜமீன்தார்கள்‌ சம்பந்தமாக 
எந்தச்‌ சட்டத்தை நிறைவேற்றியதோ அந்தச்‌ சட்டத்தைத்‌ 
தான்‌ இனாம்தார்களுக்கும்‌ பொருந்தும்படியாக ஐஸ்டிஸ்‌ கட்சி 
நிறைவேற்றியது. இதனால்‌ இனாம்தார்களின்‌ கொட்டம்‌ ஒன்றும்‌ 
அடக்கப்படவில்லை. 


காளா வெங்கட்டராவ்‌ கொண்டுவந்த மசோதாவோ, ஜமீன்‌, 
இனாம்‌ குடியானவர்களிடம்‌ உள்ள நிலத்தை அவர்களுக்கே சொந்த 
மாக்குகிறது. அதற்குப்‌ பிறகு ஜமீன்தார்களுக்கும்‌, இனாம்தார்‌ 
களுக்கும்‌ அந்த நிலங்களின்‌ மீது எவ்வித உரிமையம்‌ கிடையாது. 


291 


அவர்களுக்கும்‌, அந்த நிலங்களைப்‌ பயிரிட்ட குடியானவர்களுக்கும்‌ 
எவ்வித உறவும்‌ டையாது. அந்தக்‌ குடியானவர்கள்‌ நேரடியாக 
சர்க்காருக்குரையத்‌ வாரிக்குடியானவர்கள்‌ செலுத்தும்‌ அளவுக்கு 

“கஸ்தி'யை - நில வரியை - செலுத்தினால்‌ போதும்‌. இந்த கிஸ்தி, 

அதற்கு முன்‌ அந்தக்‌ குடியானவர்கள்‌ ஜமீன்‌ தார்களுக்கும்‌, 
இனாம்தார்களுக்கும்‌ செலுத்தி வந்த தொகையில்‌ பத்தில்‌ ஒரு 
பங்குகூட இருக்காது. 


நிலைமை இப்படி இருக்க, 1936-லேயே ஜஸ்டிஸ்‌ கட்சி 
இனாம்தார்களின்‌ கொட்டத்தை அடக்கி விட்டதாக இந. 
அண்ணாதுரை தன்‌ நூலில்‌ எழுதுவானேன்‌? முன்பு அவருக்கு 
'ஐஸ்டிஸ்‌ கட்சியிடமிருந்த பாசம்‌ பூரணமாக போய்விடவில்லை 
என்பது தெனிவு. 


மேலும்‌ அவர்‌ எழுதுஜறோர்‌ : 


“இந்தக்‌ கமிட்டி ஆச்சாரியார்‌ மந்திரிசபை காலத்தில்‌ 
அமைக்கப்பட்டது. பிரகாசம்‌ இதற்குத்‌ தலைவர்‌. ஜமீன்தார்கள்‌ 
சார்பிலே இந்தக்கமிட்டியில்‌ மிர்ஜாபூர்‌ ஜமீன்தார்‌ வீற்றிருந்தார்‌ 
(அன்றைக்கு அவர்‌ ஜமீன்தார்கள்‌ தொகுதியிலிருந்து தேர்‌ ந்தெடுக்‌ 
கப்பட்ட ஜஸ்டிஸ்‌ கட்சியைக்‌ சேர்ந்த சட்டசபை உறுப்பினர்‌). 


“இந்தக்‌ கமிட்டியார்‌ விசாரணை நடத்தினர்‌; கலெக்டர்களின்‌ 
குறிப்புகளைத்‌ தொகுத்தனர்‌. நிலப்பிரபுக்களின்‌ அறிக்கைகளைச்‌ 
சேர்த்தனர்‌. பல இடங்களைக்‌ கண்டனர்‌; ஏராளமான பணம்‌ 
செலவு செய்து பல ஆயிரம்‌ பக்கங்கள்‌ கொண்ட அறிக்கை 
தயாரித்தனர்‌” £. 


“இவ்வளவு: செய்துவிட்டு, ஜமீன்தாரி ஒழிப்பை மட்டும்‌ செய்யாமல்‌ 
ஆத்‌ சாரியார்‌ மந்திரிசயை கலந்துவிட்டது"? 


என்று ராஜாஜி மந்திரிசபை மிது பழிபோடுறைர்‌. 


அன்றைக்கிருந்த மந்திரிசபைக்கு 1935-ம்‌ ஆண்டு இந்திய அரசு 
சட்டத்தின்‌ ழ்‌ அதிகாரங்கள்‌ மிகக்‌ குறைவு என்பது ஏற்கனவே 
எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே ஜமீன்‌ ஒழிப்பு சட்டத்‌ 
தைக்‌ கொண்டுவருமுன்‌, ஜமீன்தார்கள்‌ அவர்கள்‌ கைவசமிருந்த 
நிலங்களுக்குச்‌ சொந்தக்காரர்களல்லர்‌ என்பதை நிரூபிக்க வேண்டி 
யிருந்தது. அதற்காகவே இந்த கமிட்டி போடப்பட்டது. 
தநாற்றாண்டுகளுக்கு மேலான ஆதாரங்களையும்‌, தஸ்தாவேஜுகளை 
கம்‌ அது சேகரித்தது. அவைகளின்‌ அடிப்படையில்‌ ஜமீன்தாரி 
முறையை ஒழிக்க வேண்டும்‌ என்ற பரிந்துரையுடன்‌ கூடி அந்த 
அறிக்கை தயாரிக்கப்பட்டது. 


293 


அது சட்டசபை முன்‌ வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது. 
அந்தப்‌ பரிந்துரையை ஆதரித்து ராஜாஜி அருமையான சோன்‌ 
பொழிவாற்றினார்‌. ஆனால்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சி உறுப்பினர்கள்‌ (எல்லோ 
ரும்‌ திராவிடர்கள்‌ தான்‌) அதைக்‌ கடுமையாக எதிர்த்தனர்‌. 
வெள்ளைக்கார உறுப்பினரும்‌ ஜமீன்‌ தார்களுக்கு -- ஐஸ்டிஸ்‌ கட்டு 
யின்‌ “திராவிடப்‌ பெருந்தலைவர்களுக்கு ஆதரவாகச்‌ சொ ற்பொழி 
வாற்றினார்‌. 

அந்தக்‌ கமிட்டியின்‌ ஜமீன்தார்களின்‌ சார்பாக உறுப்பினராக 
இருந்த ஜஸ்டிஸ்‌ கட்சியை சேர்ந்த மிர்ஜாபூர்‌ ஐமீன்தார்‌, அத்த 
பரிந்துரையை எதிர்த்து மறுப்புக்‌ குறிப்பு (Note of Dissent) 
எழுதியிருந்தார்‌. 


இவைகளைப்‌ பற்றி இரு. அண்ணாதுரை எங்கேயும்‌ குறிப்பிட 
வில்லை, ஏன்‌:? 


“சட்டம்‌ இயற்றாமல்‌ ஆச்சாரியார்‌ மத்திரிசபை கலைத்து 
விட்டது என்று வேறு குத்தலாகக்‌ கூறியிருக்கிறோர்‌. 


ராஜாஜி மந்திரி சபை இருக்கும்போது இரண்டாவது உலக 
யுத்தம்‌ 1939 செப்டம்பரில்‌ மூண்டது. பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ 
அப்பொழுது இந்திய விடுதலை சம்பந்தமாக எந்தவிதமான உடன்‌ 
பாட்டிற்கும்‌ வர மறுத்த விபரம்‌ பூராவும்‌ முன்பே விளக்கப்பட்‌ 
டுள்ளது. அப்படியிருந்தும்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்காரோடு, இந்த நாட்டில்‌ 
ஜஸ்டிஸ்‌ கட்சியை போன்ற மந்திரிப்‌ பதவிகளில்‌ ஒட்டிக்‌ கொண் 
டிருந்து பிரிட்டிஷ்‌ ஆட்சியாளர்களுக்குச்‌ சேவகம்‌ புரித்திருக்க 
வேண்டுமா? டட . 

இந்த நூலில்‌ இந்த மசோதாவை எதிர்த்த டி. ஆர்‌. 
வெங்கட்டராம்சாஸ்திரி, என்‌. எஸ்‌. வரதாச்சாரி போன்ற லெ 
பார்ப்பன ஜாதியில்‌ பிறந்தவர்களை மட்டும்தான்‌ திரு. அண்ணா 
துரை சாடுறொர்‌. 


ஜமீன்தாரி முறையை ஒழிக்கவேண்டும்‌ என்று பரித்துரை 
கூறிய கமிட்டியை 1938-ல்‌ அமைத்த காங்கிரஸ்‌ மத்திரிசபையின்‌ 
தலைவராக இருந்‌, த ராஜாதி ஒரு பார்ப்பனர்‌. அந்தக் கமிட்டியின்‌ 
தலைவர்‌ டி. பிரகாசம்‌ ஒரு பார்ப்பனர்‌, அத்தக்‌ கமிட்டியின்‌ செய 
லாளராக இருந்தவர்‌ ஒரு சர்க்கார்‌. அதிகாரியல்ல. தெனேட்டி 
விஸ்வநாதன்‌ என்ற ஒரு சட்டசபை உறுப்பினர்‌. அவரும்‌ ஒரு 
பார்ப்பனர்‌. 


பிறகு ஜமீன்‌, இனாம்‌ ஒழிப்பு மசோதாவை, மீண்டும்‌ 1946-ல்‌ 
காங்கரஸ்‌ மந்திரிசபை அமைந்தபோது கொண்டு வந்த அமைச்சர்‌ 


-293 


காளா வெங்கட்டராவும்‌ ஒரு பார்ப்பனர்‌. அந்தக்‌ கமிட்டியின்‌ 
பரிந்துரையையும்‌, மசோதாவையும்‌ எதிர்த்தவர்கள்‌ “திராவிடர்‌ 
கன்‌” என்று கூறப்படும்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சியின்‌ பிரமுகர்கள்‌. 


பிராமணர்கள்‌ எல்லோரும்‌ ““அயோக்கியா்கள்‌'' முதலிய 
'வசைமாரிகளுக்குப்‌--பா த்திரமானவர்கள்‌ என்றால்‌, தமிழ்நாட்டில்‌ 
இனாம்தார்களில்‌ பெருவாரியானவர்கள்‌ பார்ப்பனர்கள்‌ என்றால்‌ 
மிகப்‌ பெரும்பான்மையான ஐமீன்‌ இனாம்‌ குடியானவர்களாகிய 
“இராவிடர்களின்‌£ நலனைக்‌ காக்க இதையெல்லாம்‌ இந்தப்‌ 
பார்ப்பனர்கள்‌ ஏன்‌ செய்தார்கள்‌ ? 


அதேபோன்று காங்கெஸ்‌ மந்திரிசபை 1937-ல்‌ ஏற்பட்ட 
போது, அதே ஆண்டு இறுதியில்‌ வத்தலக்குண்டில்‌ நடந்த 
அரசியல்‌ மாதாட்டில்‌ முதன்முதலாக நான்‌ தான்‌ ஜமீன்‌ இனாம்‌ 
முறையை நஷ்டஈடு கொடுக்காமல்‌ ஒழிக்க வேண்டும்‌ என்ற 
தீர்மானத்தை கொண்டு போனேன்‌. அந்தத்‌ தீர்மானத்தின்‌ 
மீது விவாதம்‌ நடந்தது. அந்தத்‌ தீர்மானத்திற்கு ஒரு திருத்தம்‌ 
கொண்டு வரப்பட்டது. நஷ்டஈடு கொடுத்து ஜமீன்‌ இனாம்‌ முறை 
களை ஒழிக்க வேண்டுமென்பதே அந்தத்‌ திருத்தம்‌. 


அத்த விவாதத்திற்கு பதிலளிக்கையில்‌, 200 ஆண்டுகளாக 
இந்த ஜமீன்தார்களும்‌, இனாம்தார்களும்‌ குடியானவர்களை 
கொள்ளையடித்தனர்‌. இவர்களுக்கு எதற்காக நஷ்டஈடு கொடுக்க 
வேண்டும்‌ 2 கொள்ளைக்காரனை கொள்ளையை நிறுத்தும்படி செய்‌ 
வதற்கு நஷ்டாடு கொடுக்க வேண்டும்‌ என்று கூறுவதில்‌ என்ன 
தர்ம நியாயம்‌ இருக்கிறது ? உண்மையாகப்‌ பார்த்தால்‌ இதுவரை 
யில்‌ இவர்கள்‌ அடித்த கொள்ளைக்கும்‌, இழைத்த கொடுமைகளுக் 
கும்‌ கண்டனையல்லவா கொடுக்க வேண்டும்‌ ? அந்த முறையை 
ஒழித்து விட்டு, ஏர்‌ மாடுகளுக்குப்‌ பதிலாக, இந்த ஜமீன்‌, 
இனாம்தார்களை நுகத்தடியில்‌ பூட்டி சில ஆண்டுகளுக்கு நிலங்களை 
உழ வைப்பது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச 
தண்டனையாக . இருக்கும்‌” என்று பலத்த கரகோஷத்திற்‌ 
கடையே பேசி திருத்தத்தை நிராகரித்து, அசல்‌ தீர்மானத்தை 
அப்படியே நிறைவேற்ற வேண்டும்‌ என்று கோரினேன்‌. 


விவா தத்தில்‌ கலந்து கொண்டு என்னை ஆதரித்த பிரதிநிதி 
கனில்‌ வத்தலகுண்டு சங்கரன்‌, ஒட்டிப்பட்டி சங்கரன்‌ போன்ற 
பிறப்பினால்‌ . பிராமணர்களும்‌, காரைக்குடி சா. கணேசன்‌, 
சிவஞானகிராமணி போன்ற பிராமணரல்லாதவர்களும்‌ இருந்‌ 
தனர்‌. நஷ்டாடு கொடுக்க வேண்டும்‌ என்ற திருத்தத்தை 
ஆதரித்துப்‌ பேயெவர்களில்‌ மட்டப்பாறை வெங்கட்ராமையரும்‌, 


294 


இன்னும்‌ இரண்டு பிராமணர்களும்‌, கோவை ௫. பி. சுப்பையாவும்‌ 
இன்னும்‌ சில பிராமணரல்லா தவர்களும்‌ இருந்தனர்‌. 


அதற்கு அடுத்த ஆண்டு நடந்த ராஜபாளையம்‌ அரசியல்‌ 
மாநாட்டில்‌ வத்தலக்குண்டு மாநாட்டில்‌ நிறைவேற்றப்பட்ட 
இர்மானத்தை அமுலாக்க மந்திரிசயை உடனே நடவடிக்கை 
எடுக்கவேண்டும்‌. என்ற தீர்மானத்தை நான்‌ கொண்டுபோனேன்‌. 
அந்தத்‌ தீர்மானம்‌ விவாதிக்கப்படும்போது, முதலமைச்சராக 
இருந்த ராஜாஜி குறுக்கிட்டு, பிரகாசம்‌ கமிட்டி நிறுவப்பட்டதை 
சுட்டிக்‌: காட்டி, இப்படிப்பட்ட கமிட்டி அவசியம்‌ எனவும்‌, 
அன்றிருந்த அரசியல்‌ சட்டத்திலிருந்த சிக்கல்களையும்‌ சுட்டிக்‌ 
காட்டி, ஐமீன்‌ தார்களுக்கு நிலம்‌ சொந்தமல்ல, அவர்கள்‌ சர்க்கா 
ரின்‌ சார்பாக வரி வசூலிக்கும்‌ ஏஜெண்டுகள்‌ என்பதை ஆதாரங்‌ 
களுடன்‌ நிரூபித்தால்தான்‌ ஜமீன்‌, இனாம்‌ ஒழிப்பு மசோதாவுக்கு 
வைசிராயின்‌ அங்கோரம்‌ பெறுவது சாத்தியம்‌ எனவும்‌ கூறினார்‌. 


இதனால்‌ பிரதிநிதிகளில்‌ மிகப்‌ பெரும்பான்மையோர்‌ சமா 
தானமடைந்து என்‌ தீர்மானத்தை வாபஸ்‌ பெறுமாறு வற்புறுத்தி 
னர்‌. வேறு வழியின்றி நான்‌ வாபஸ்‌ பெற்றேன்‌. 


. அந்தக்‌ காலத்தில்‌ திரு. அண்ணாதுரை இப்படிப்பட்ட பாடு 
படும்‌ மக்கள்‌ பிரச்சனைகளில்‌ கவனம்‌ செலுத்தியதில்லை. செலுத்தி 
யிருந்தால்‌, இந்த விஷயங்களில்‌ ஜாதி மனப்பான்மையல்ல வர்க்க 
நலன்களிலிருந்து எழும்‌ கண்ணேட்டம்தான்‌ மேலோங்கி நிற்கிறது 
என்பதை அன்றைக்கே புரிந்து கொண்டிருப்பார்‌. 


15 ஆண்டுகளாக ஜாதீய அமைப்பின்‌ பொருளாதாரப்‌ 
பின்னணியைப்‌ பார்க்காமல்‌ வெறும்‌ ஜாதியைப்‌ பற்றியே பேசியும்‌ 
எழுதியும்‌ வந்ததனால்தான்‌, 1946-ல்‌ இந்த நூலை எழுதிய காலத்‌ 
திலும்‌, அந்த பழைய கண்ணோட்டம்‌ அவரை விட்டு அகலவில்லை. 


1946-க்குப்‌ பிறகு, திரு. அண்ணாதரையின்‌ கவனம்‌ பொருளா: 
தாரப்‌ பிரச்சனைகளில்‌ திரும்பியது உண்மை. அதன்‌ விளை 
வாகவே, ஜமீன்‌ இனாம்‌ ஒழிப்பு மசோதாவை ஆதரித்தார்‌. 
பிரிட்டிஷ்‌ ஆட்சி ஆட்டம்‌ கண்டிருந்த காலம்‌ அது என்பதை 
ஏற்கெனவே குறிப்பிட்டிருந்தோம்‌. அந்த சமயத்தில்‌ அதுவரை 
அவர்‌ இயக்கத்தினர்‌ வசைமாரி பொழிந்து வந்த காங்கிரஸ்‌ 
தலைவர்கள்‌ நாட்டின்‌ விடுதலைக்கர்கப்‌ பாடுபட்டவர்கள்‌ என்ற 
உணர்வும்‌, பிரிட்டிஷ்‌ ஆட்சியாளர்கள்‌ இந்த நாட்டைச்‌ சுரண்டி 
வந்தவர்‌ என்ற உணர்வும்‌ அவருக்கு ஏற்படத்‌ துவங்கியது. இதனை 
1947-ல்‌ அவர்‌ எழுதிய “பணத்தோட்டம்‌” என்ற நூலில்‌ தெனி. 
வாகப்‌ பார்க்கலாம்‌. 


295 
உதாரணமாக, 


“பிடி தளர்ந்து விட்டது. புகழ்மிக்க இயாககள்‌ பலரும்‌. 
ஆட்சிப்‌ பீடத்தில்‌ அமர்ந்துள்ளனர்‌. ' வெள்ளையன்‌ வெறும்‌ 
ஏவலாளியாகவும்‌, கட்டளைப்படி காக்கும்‌ காவலாளியாகவும்‌ காலங்‌ 
கழித்து வருகிறான்‌. இதுவும்‌ அதிகநாள்‌. நீடித்திருக்கப்‌ போவ 
இல்லை.” * 


... என்று அந்தக்‌ காலத்தைப்பற்றி-- 7927-அகஸ்ட்‌ 15-ல்‌ 
சுதந்திரம்‌ கிடைப்பதற்கு 6' மாதங்களுக்கு முன்‌ இருந்த 
காலத்தைப்‌ பற்றி எழுதுகிறார்‌. அவர்கள்‌ அதற்கு முன்‌ ஏசிவந்த 
தலைவர்களை “புகழ்‌ மிக்க தியாகெள்‌' என்று அப்பொழுது அவர்‌ 

குறிப்பிட்டது கவனிக்கத்‌ த்தக்கது. 


ர ப 


ஆனால்‌ இந்த 'ஞானோ தயம்‌ இவ்வளவுகாலம்கட்ந்‌ து ஏற்பட்டது, 
அதுவும்‌, அதுவரையில்‌ அவரும்‌, அவர்‌ சேர்ந்திருந்த ஜஸ்டிஸ்‌ 
கட்சியும்‌ எப்படியும்‌ சென்னை மாகாணமாவது பிரிட்டிஷ்‌ ஆட்சி 
யிலேயே இருக்கவேண்டும்‌ என்று பிரிட்டிஷ்‌ சர்க்காரை மண்டியிட்டு 
வேண்டிக்‌ கொண்டும்‌, அதற்காகப்‌ பல முய ற்சிகள்‌ செய்தும்‌, 
அவைகளெல்லாம்‌ வீணான பிறகுதான்‌ திரு. அண்ணாதுரையால்‌, 
பிரிட்டிஷ்‌ ஆட்சி இந்நாட்டில்‌ முடியப்‌ போகிறது என்கிற பிரத்தி 
யட்ச உண்மையை-உள்ளங்கை நெல்லிக்கனிபோல்‌ எல்லோருக்கும்‌ 
தெரிந்த உண்மையை--கண்டு கொள்ள முடிந்தது. 


இவ்வளவு காலம்‌ கடந்தாவது உண்மையைக்‌ கண்டு 
கொண்டதைப்‌ பற்றி நமக்கு மிக்க மகிழ்ச்சி தானே தவிர வெறுப்பு 
ஒன்றும்‌ கடையாது. 


இப்படி அவர்‌ காண ஆரம்பித்த பிறகு-- பெரியார்‌ 
1947-ஆகஸ்ட்‌ 15-ம்‌ . தேதியை துக்க தினமாக கொண்டாட 
வேண்டும்‌ என்று அறிவித்த பிறகு அந்த அறிக்கையை அவர்‌ 
பரிெங்கமாக எதிர்த்ததில்‌ வியப்பு ஒன்றுமில்லை. 

இந்த நிலைக்குப்‌ பிறகு, பெரியாரிடமிருந்து பிரிந்து, திராவிட 
முன்னேற்ற கழகம்‌ என்ற தனிக்‌ கட்சியை அவர்‌ துவக்கியதில்‌ 
ஆச்சரியம்‌ ஒன்றுமில்லை. பெரியார்‌ மணியம்மையாரை திருமணம்‌ 
செய்து கொண்டது இதற்கு சாதகமாகப்‌ பயன்பட்டது. ஆனால்‌ 
அந்தக்‌ கட்சியின்‌ அடிப்படை இலட்சியம்‌ என்ன? இந்தியாவில்‌ 
உண்மையான கம்யூனிஸ்ட்கள்‌ தாங்கள்தான்‌ என்று மார்தட்டிப்‌ 
பேசிய போதிலும்‌ அந்தக்‌ கட்சியின்‌ தத்துவார்த்தம்‌ என்ன? 

அடிப்படை இலட்சியம்‌ பழைய - ஜஸ்டிஸ்‌ கட்சி கோரிய 


திராவிட நாடே. “திராவிட நாடு என்றால்‌ அந்த சமயத்தில்‌ 
ஐஸ்டிஸ்‌ கட்சி கோரியது போன்று சென்னை மாகாணமே. 


296 


ஒரே ஒரு வித்தியாசம்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்‌ போன பிறகு, அது 
திரும்பி வரவேண்டும்‌ என்று கோரமுடியாத நிலை ஏற்பட்டுவிட்ட 
பிறகு அதே சென்னை மாகாணம்‌ இந்தியாவிலிருந்துதனியாக பிரிந்து 
ஆதிபத்திய உரிமை பெற்ற தனித்‌ திராவிட நாடாக இருக்க 
வேண்டும்‌ என்ற அளவுக்கு கோரிக்கை மாற்றப்பட்டது. 


திருவிதாங்கூர்‌ சமஸ்தானத்தில்‌ அன்றிருந்த கன்னியாகுமரி 
மாவட்டத்திலும்‌ தமிழர்கள்‌ இருந்தனர்‌. ஆந்திரர்கள்‌, நிஜாம்‌ 
மன்னனின்‌ ஹைதராபாத்‌ சமஸ்தானத்திலும்‌ இருந்தனர்‌. 
கன்னடம்‌ பேசும்‌ மக்கள்‌, நிஜாமின்‌ ஹைதராபாத்‌ சமஸ்தானத்‌ 
திலும்‌, மைசூர்‌ சமஸ்தானத்திலும்‌, பம்பாய்‌ மாகாணத்திலும்‌ 
இருந்தனர்‌.. மலையாளிகள்‌ திருவிதாங்கூர்‌, கொச்சி சமஸ்தானத்‌ 
திலும்‌ இருந்தனர்‌. இவ்வாறு பல்வேறு மாநிலங்களிலும்‌ சமஸ்‌ 
தானங்களிலும்‌ பிரிந்து வசித்து வந்த “திராவிட” மக்கள்‌ வசிக்கும்‌ 
பிரதேசம்‌ பூராவும்‌ **தனித்‌ திராவிட நாடாகத்‌?” திகழவேண்டும்‌ 
என்று அன்று கோரவில்லை. ல்‌ 
1947-க்குப்‌ பிறகு இந்தியா பர்வம்‌ சுதேசி சமஸ்தானங்கனில்‌ 
மன்னராட்சி ஒழிந்து, ஜனநாயக முறை அமுலாக வேண்டும்‌ 
இந்‌ தியாவின்‌ ஏனைய பகுதியோடு இணையவேண்டும்‌ என்று மக்கள்‌ 
பலத்த கிளர்ச்சி செய்தனர்‌. இதன்‌ விளைவாக, மன்னர்களில்‌ 
மிகப்‌ பெரும்பாலோர்‌, , தங்கள்‌ பதவிகளைத்‌ துறந்து, இந்திய 
சர்க்காரோடு-அன்றிருந்த உள்துறை மந்திரி சர்தார்‌ வல்லபாய்‌ 
பட்டேலோடு-சமரசம்செய்துகொண்டு* மன்னர்‌ மானியம்‌” வாங்கிக்‌ 
கொண்டு தங்கள்‌ ராஜ்யங்களை இந்தியாவோடு இணைத்து விட்‌ 
(டனர்‌. “ஜனநாயகத்தில்‌ தங்களுக்கு அபார நம்பிக்கை இருப்ப 
தாக்‌” பிற்காலத்தில்‌ கூறிய தி.மு.க இந்தப்‌ போராட்டங்களுக்கு 
எந்தவித ஆதரவையும்‌ அளிக்கவில்லை. அவர்கள்‌ நடத்தி வந்த 
ஏடுகளில்‌ இந்த சமஸ்தானங்களில்‌ ஜனநாயகத்துக்கான போராட்‌ 
டங்களைப்‌ பற்றி ஒரு சொல்லைக்‌ கூடக்‌ காணமுடியாது. 


மக்களுடைய இந்த கோரிக்கைக்குக்‌ கடை? வரையில்‌ விட்டுக்‌ 
கொடுக்காமல்‌ இருந்த காஷ்மீர்‌ மன்னன்‌ ஹரி௫ங்கும்‌, 
ஹைதராபாத்‌ நிஜாமும்‌, திருவிதாங்கூர்‌ சமஸ்தான மன்னனும்‌ 
மக்கள்மீது கடும்‌ அடக்குமுறையை ஏவீவிட்டனர்‌. திருவிதாங்கூரில்‌ 
அன்று திவானாக இருந்து இந்த அடக்குமுறையை ஏவிவிட்டது 
சர்‌. சி. பி. ராமசாமி அய்யா்‌--இரு. அண்ணாதுரையின்‌ அகராதியில்‌ 
ஒரு ஆரியர்‌. 

ஹைதராபாத்‌ நிஜாமோ, ராஜாக்கர்கள்‌ என்ற படையை 
திரட்டி மக்கள்‌ மீது ஏவிவிட்டான்‌. அவர்கள்‌ புரிந்த அட்டகாசம்‌ 
கொஞ்சநஞ்சமன்று. இதனை எதிர்த்து, தெலுங்கானா பகுதியில்‌ 


297 


கம்யூனிஸ்ட்டுகள்‌ தலைமையில்‌ விவசாயிகள்‌ ஆயுதந்தாங்கிய 
போர்‌ நடத்தினார்கள்‌. 


திருவிதாங்கூர்‌ மக்களும்‌, தெலுங்கானா மக்களும்‌ முறையே, 
மலையாளிகளும்‌, ஆந்திரர்களும்‌ ஆவர்‌. அதாவது தி. மு. க.வின்‌ 
'அகராதிப்படி திராவிடர்‌” ஆவர்‌. 


. இந்தியா முழுமையிலும்‌ நடந்த சமஸ்தான மக்களின்‌ 
போராட்டங்களைப்‌ புறக்கணித்தாலும்‌, திருவிதாங்கூரிலும்‌, 
தெலுங்கானாவிலும்‌ கடும்‌ அடக்குமுறைகளைத்‌ தாங்கி நடத்திய 
போராட்டங்களையாவது அவர்கள்‌ ஆதரிக்க வேண்டாமா? 
அவர்களுடைய அன்றைய ஏடுகளைப்‌ புரட்டிப்‌ பாருங்கள்‌; 
அவைகளைப்‌ பற்றி ஒரு சொல்லைக்‌ கூட காணமுடியாது. 


இவைகளெல்லாம்‌ போகட்டும்‌, அன்றிருந்த-- தி. மு. ௧. 
கோரிய திராவிட நாட்டில்‌--சென்னை மாகாணத்தில்‌ குமரி 
மாவட்டம்‌ நீங்கலாகத்‌ தமிழகம்‌ முழுவதும்‌, மூலையாளிகள்‌ 
வசிக்கும்‌ மலபார்‌ மாவட்டம்‌, ஆந்திராவின்‌ கடலோரப்‌ பகுதி 
யாகிய ஸ்ரீகாகுளம்‌, விசாகப்பட்டினம்‌, இழக்குகோதாவரி, மேற்கு 
கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர்‌, நெல்லூர்‌ மாவட்டங்களும்‌, 
ராயலசீமா எனப்படும்‌ சித்தூர்‌, கடப்பா, கர்னூல்‌, அனந்தப்பூர்‌ 
மாவட்டங்களும்‌, கன்னட மொழி பேசுபவர்கள்‌ வரிக்கும்‌ தென்‌ 
கன்னடம்‌, பெல்லாரி ஆகிய மாவட்டங்களும்‌ சேர்ந்திருந்த 
அமைப்பாக இருந்தது. 


இந்த மாகாணத்தில்‌ அதிக வளர்ச்சியடைந்திருந்தது தமிழ்‌ 
நாடுதான்‌. மற்ற பகுதிகள்‌ பின்தங்கியிருந்தன. தொழிற்சாலை 
கள்‌ தமிழ்நாட்டிலேயே வளர்ந்திருந்தன. மலபார்‌ மாவட்டத்‌ 
தில்‌ தலைச்சேரிக்கு அருகில்‌ ஆரோன்‌ மில்ஸ்‌ என்ற ஒரே ஒரு சிறிய 
நூ க ஆலையை திரு. சாமுவேல்‌ ஆரோன்‌ என்பவர்‌ நிறுவி 
யிருந்‌ ழ்‌ 

சர்‌. சி.பி. ராமசாமி அய்யர்‌ திருவிதாங்கூர்‌ திவானாக இருந்த 
காலத்தில்‌ அங்கு குண்டராலில்‌ அருமையான கோப்பைகள்‌, சாசர்‌ 
கள்‌ போன்ற பொருட்களை உற்பத்தி செய்யும்‌ தெர்ழிற்சாலையை 
யும்‌, ஆலவாய்‌ வட்டாரத்தில்‌. பெர்டில்சர்‌ அண்டு கெமிக்கல்ஸ்‌ 
ஆப்‌ திருவாங்கர்‌ (Fertilizer and Chemicals of Tiruvancore) 
என்ற ரசாயன. உரத்தொழிற்சாலையையும்‌ இன்னும்‌ பல சிறு 
தொழிற்சாலைகளையும்‌ அரசுத்‌ துறையில்‌ நிறுவியிருந்தார்‌. ஆயினும்‌ 
உரத்‌ தொழிற்சாலையின்‌ (1. A. 0.) நிர்வாகப்‌ பொறுப்பு திருச்சி 
யிலிருந்த சேஷசாயி கம்பெனியிடம்‌ ஒப்படைக்கப்பட்டிருந்தது. 


௮98 


சுதந்திரம்‌ இடைத்து மன்னராட்சிக்கு சமாதி கட்டிய பிறகு 
இருவிதாங்கூரில்‌ தமிழ்நாட்டைச்‌ சேர்ந்த கருமுத்து தியாகராஜ 
செட்டியாரும்‌, அழகப்பச்‌ செட்டியாரும்‌ நூற்பு ஆலைகளை 
நிறுவினர்‌. ச 


இந்தக்‌ காலகட்டத்தில்‌ தான்‌ இரு. அண்ணாதுரை எழுதிய . 
பணத்தோட்டம்‌ என்ற நூலில்‌, 


“காவேரி, தென்பெண்ணை, கோதாவரி போன்ற ஜீவநதிகள்‌-, 
ஜீவ நதிகள்‌ என்றால்‌ அவை வெறும்‌ பாவத்தைப்‌ போக்கும்‌ விசேஷ 
தீர்த்தம்‌ என்றா பொருள்‌? விவசாயத்துக்கு வள்ளல்‌, அதுமட்டு 
மல்லவே, எந்த மின்சார சக்தி தற்காலத்து விஞ்ஞானத்‌ தோழில்‌ 
வளர்ச்சிக்குத்‌ தேவையோ, அந்த மின்சாரத்தை வாரி அளிக்கும்‌ 
வல்லமை இந்த ஆறுகளிடம்‌ இருக்கிறது என்று கூறுகிறார்‌. 


சுதந்திரம்‌ கிடைத்த பிறகு சென்னை மாகாணத்தில்‌ 
இருந்த காங்கிரஸ்‌ மந்திரிசபை, காவேரி ஆற்றில்‌ விழும்‌ பவானீ 
ஆற்றில்‌ பவானிசாகர்‌ என்ற அணையையும்‌, அமராவதியா ற்றில்‌ 
அணையையும்‌, தாமிரபரணியில்‌ பாபனாசம்‌ அணைக்கட்டையும்‌, 
தாமிரபரணியில்‌ கலக்கும்‌ மணிமுத்தாறில்‌ அணையையும்‌, 
வைகையில்‌ அணையையும்‌, காவிரியில்‌ கட்டளை அணையையும்‌ கட்ட 
ஆரம்பித்தது. தென்பெண்ணையாற்றில்‌ சேலம்‌ மாவட்டத்தில்‌ 
அணையைக்‌ கட்டியது. 


குமிரபரணியாற்று நீரை பாபனாசம்‌ அணையில்‌ தேக்கி, 
மின்சார நிலையம்‌ அமைத்த பெரியாற்று நீர்தேக்கத்திலிருந்து 
மின்சாரம்‌ உற்பத்தி செய்யும்‌ நிலையத்தை நிறுவுவதில்‌ ஈடுபட்டது. 
மேலும்‌ கேரளத்தில்‌ பாயும்‌ நதியை கசழ்புறம்‌ திருப்பிவிட்டு 
பரம்பிக்குளம்‌ அணையைக்‌ கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது. 
அதேபோன்று பம்பையாறு முதலிய ஆறுகளின்‌ தண்ணீரை 
கேரளத்திலிருந்து கீழ்புறம்‌ திருப்பிவிட்டு தமிழ்நாட்டுக்கு பாசன 
வசதிகளைச்‌ செய்து கொடுக்க பேச்சுவார்த்தைகளில்‌ இறங்கியது. 


இவைகள்‌ எல்லாம்‌, தமிழ்நாட்டில்‌ தான்‌ கட்டப்பட்டன. 
அன்றைய சென்னை மாகாணத்தின்‌ இதர பகுதிகளில்‌ ஒரு அணைக்‌ 
கட்டைப்‌ பற்றிய சர்வே கூட நடத்தவில்லை. “திராவிட நாடு”, 
கோரிக்கை பிரச்சாரத்தில்‌ பலமாக தி.மு.க. ஈடுபட்டிருந்த காலம்‌ 
அது. 


ஆந்திரப்‌ பகுதியிலிருந்த மக்கள்‌ கிருஷ்ணா நதியில்‌ “நந்தி 
கொண்டா” என்ற நாகார்ஜுன அணேக்காகவும்‌, சைலேரு, 
ஸ்ரீசைலம்‌ அணேகளுக்காகவும்‌, வம்சதாரா அணைக்காகவும்‌, 


299 


மச்சகுண்டு அணைக்காகவும்‌, கிளர்ச்சி நடத்தினார்கள்‌. சட்டசபை 
யில்‌, இந்த திட்டங்களை சென்னை மாகாண அரசு உடனடியாக 
மேற்கொள்ள வேண்டும்‌ என்று வன்மையாக வற்புறுத்தியது 
கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ சார்பாக--தமிழ்நாட்டு உறுப்பினர்களாதிய 
நர்னும்‌ மற்றும்‌ ஆந்திர கம்யூனிஸ்ட்களும்‌, தெனேட்டி விஸ்வநா த 
னும்‌ தானே! 


அந்தக்‌ காலத்தில்‌, அந்த சென்னை மாகாணத்தில்‌ ரோடு 
வசதிகள்‌, ரயில்‌ வசதிகள்‌ போன்ற சகலத்‌ துறைகளிலும்‌ ஏனைய 
பகுதிகளைக்‌ காட்டிலும்‌ பெரும்‌ அளவு வளர்ச்சியடைந்திருந்த 
பகுதி தமிழ்நாடுதான்‌. 


இந்த நிலையில்‌ தி.மு.க. திராவிட நாடு என்று கோருவது, 
தமிழ்நாட்டு முதலாளிகள்‌, ஆந்திரப்‌ பகுதியையும்‌, மலபார்‌, 
கன்னடப்பகுதிகளையும்‌ சுரண்டுவதற்காகத்தான்‌ என்ற எண்ணம்‌ 
அந்த மக்களிடையே ஏற்படாமலிருக்க முடியுமா? எனவே அந்த 
மக்களிடம்‌ திராவிட நாடு கோரிக்கைக்கு அறவே ஆதரவு 
கிடையாது. உண்மையில்‌, திராவிடமுன்னேற்றக்‌ கழகம்‌ என்ற 
பெயருக்கு அர்த்தமில்லாமலே போயிற்று. 


மாறாக அன்று இந்தியா பூராவும்‌ மொழிவழி மாநிலக்‌ கிளர்ச்சி 
ஓங்க ஆரம்பித்தபோது ஆந்திர மாநிலத்தில்‌- ராஜாஜி ஆட்சியி 
லிருந்தபோது-பொட்டி ஸ்ரீராமலு ஆந்திர மாநில அமைப்புக்காக 
உண்ணா நோன்பிருந்து உயிர்‌ நீத்தவுடன்‌, ஆந்திரமாநிலம்‌ உடனே 
அமைக்கப்பட வேண்டும்‌ என்று மிகப்‌ பெரிய கிளர்ச்சி 
உண்டாயிற்று. அதைச்‌ சமாளிக்க முடியாமல்‌, மததிய சர்க்காரும்‌, 
அதனை ஏற்றுக்‌ கொண்டது. இந்தக்‌ இளர்ச்சி அவ்வளவு பலமாக 
ஓங்கியதற்குக்‌ காரணம்‌, ஆந்திரப்பகுதி புறக்கணிக்கப்படுகிறது 
என்ற எண்ணம்‌ மேலோங்கியதுதான்‌. இந்த முதல்‌ வெற்றி 
இந்தியா பூராவும்‌ மாநிலப்‌ புனரமைப்புக்‌ கிளர்ச்சிக்கு ஊக்க 
மளித்தது. மாநில புனரமைப்புக்‌ கமிஷனை (States Reorganisation 
Commission) மத்திய சர்க்கார்‌ நிறுவுமாறு நிர்ப்பந்தித்தது.அந்தக்‌ 
கமிஷனின்‌ அறிக்கையை ஒட்டியே, ஒருபெரிய அளவுக்கு மாநிலங்கள்‌ 
மொழி வழியில்‌ திருத்தி அமைக்கப்பட்டன. 


புதுவை பிரெஞ்சு, ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறவேண்டும்‌ 
என்று 1952-க்குப்‌ பிறகு நடந்த பலமிக்க போராட்டத்திலும்‌, 
இ. மு. ௧. ஒதுங்கியே நின்றது. 


தமிழர்‌ வாழும்‌ குமரி மாவட்டம்‌ தமிழ்நாட்டுடன்‌ சேர 
வேண்டும்‌ என்ற போராட்டத்திலும்‌ தி.மு.க. ஒதுங்கியே நின்‌ றது. 


300 


இவ்வாறு தி. மு. க. திராவிட நாடு' என்று பிரச்சாரம்‌ செய்த 
போது, அவர்கள்‌ கண்‌ எதிரிலேயே, அவர்கள்‌ கூறிய திராவிட 
நாட்டிலிருந்து, ஆந்திர, கேரள, கர்னாடக மக்கள்‌ பிரிந்து போகும்‌ 
இளர்ச்சி வலுத்தது, அப்படிப்பட்ட -மாநிலங்கள்‌ அமைக்கப்‌ 
பட்டபோது, திராவிட நாடு தத்துவம்‌ இந்த பிரத்தியட்ச 
யதார்த்தத்திற்கு முற்றிலும்‌ முரணாக இருப்பதை தி. மு. ௧. 
தலைவர்களால்‌ விளக்க முடியாமல்‌ தத்தளித்தனர்‌. மொழிவழி 
மாநிலங்கள்‌ அமைக்கப்பட்டதில்‌, **மொழிவழி பிரிதல்‌, இனவழி 
சேர்தல்‌'' என புதிய விளக்கத்தை எங்கிருந்தோ தேடிக்கொண்டு 
வந்தார்கள்‌.அதற்குப்‌ பிறகுதான்‌,முன்பிருந்த சென்னை மாகாணம்‌ 
தான்‌ திராவிடநாடு என்பதை நடைமுறையில்‌ செல்வாக்கு 
இழந்து பின்‌--கைவிட்டனா்‌. புதிதாக ஏற்பட்ட தமிழ்நாடு, 
ஆந்திரபிரதேசம்‌, கேரளம்‌, கர்னாடகம்‌ ஆகிய மாநிலங்களைக்‌ 
கொண்ட. ஒரு சமஷ்டி அமைப்பாக திராவிடநாடு இருக்கும்‌ என்று 
புதிய விளக்கம்‌ கொடுத்தனர்‌. 


ஆனால்‌ அதே தி.மு.க. தலைவர்‌ மு. கருணாநிதி இந்த ஒரே 
“திராவிட இனத்தை” சேர்ந்த மலையாளி மக்கள்‌ மீது தமிழ்‌ மக்க 
ளிடையே துவேஷத்தை வளர்த்துத்‌ தன்‌ கட்சிக்கு ஆதாயம்தேட 
முயற்சித்தார்‌. இவர்கள்‌ கூறும்‌ திராவிடத்தின்‌ பகுதியான 
கார்னாடகத்தில்‌ உற்பத்தியாகி பிறகு தமிழ்நாட்டில்‌ சேலம்‌, 
கோவை, திருச்சி, தஞ்சை மாவட்டங்கள்‌ வழியாகப்‌ பாய்ந்து 
கடலில்‌ கலக்கும்‌ காவிரியாற்றின்‌ தண்ணீரை பங்கிட்டுக்‌ கொள்‌ 
வதில்‌ 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சமரசம்‌ காணமுடியாமல்‌, 
தகராறு இன்றும்‌ நீடிப்பதையும்தான்‌ பார்க்கிறோம்‌. இவ்வாறு 
திராவிட இயக்கம்‌ உருவாகி அதன்‌ ஜீவனான தத்துவமான: திராவிட. 
இனம்‌”: என்பது, வரலாற்றுப்‌ போக்கில்‌ பிரத்தியட்ச உண்மை 
களுக்கு மாறான வெறும்‌ கற்பனையாக, பகற்கனவாக, மாயையாக 


ஆகிவிட்டது. 


“ணத்தோட்டமும்‌?* 
விஞ்ஞான சோசலிசமும்‌ 


திராவிட இயக்கத்தினர்‌ தங்களை இந்தியாவிலுள்ள உண்மை 
யான கம்யூனிஸ்ட்‌ கட்சி என்று அடிக்கடி வர்ணித்துக்‌ கொண்‌ 
டார்கள்‌. அவர்களுடைய உண்மையான சமூகப்‌ பொருளாதார 
தத்துவார்த்தத்தைப்‌ பற்றி திரு. அண்ணாதுரை எழுதிய “பணத்‌ 
தோட்டம்‌” என்ற நூலில்‌ காணலாம்‌. 

இந்த நூரலில்‌ அவர்‌ எழுதுகிறார்‌: 

“முதலாளி உற்பத்தி செய்யும்‌ பொருள்‌ தொழிலாளியின்‌ 
உழைப்பினால்‌ அக்கப்படுகறது. அந்தப்‌ பண்டத்தை வாங்கி 
உபயோகிப்போர்‌ அந்தத்‌ தொழிலிலேயே முதலாளியாகவோ 
தொழிலாளியாகவோ இருப்பதில்லை. இருந்தே ஆகவேண்டுமென்‌ ற 
அவசியமுமில்லை. ஆகவே, அந்தத்‌ தொழிலிலே நேரடியாகச்‌ 
சம்பந்தப்படாத, ஆனால்‌ அந்தத்‌ தொழிலால்‌ உண்டாக்கப்படும்‌ 
பண்டத்தை வாங்கி உபயோகிக்கும்‌ பொது மக்கள்‌ தொகை ஒன்று 
இருக்கிறது.” * 

₹*அவா்கள்‌ கொடுக்கும்‌ விலைதான்‌, உழைக்கும்‌ தொழிலாளிக்‌ 
கும்‌ தொழிலை ஆளும்‌ முதலாளிக்கும்‌ முறையே உபரியாகவும்‌, 
இலாபமாகவும்‌ போய்ச்‌ சேருகிறது. இந்த “விலையைக்‌ கூலி 
என்றும்‌, இலாபம்‌ என்றும்‌ பிரிக்கும்‌ முறை சரியானபடி இருப்பதைப்‌ 
பொறுத்தே தொழில்வனம்‌ இருக்க முடியும்‌. இந்த முறையைப்‌ 
பற்றி எடுத்துக்‌ கூற, இருத்தி அமைக்க, முதலாளிகளுக்கோ, 
தொழிலாளிகளுக்கோ இருக்கும்‌ உரிமைபோல “விலை” கொடுத்து 
வாங்கும்‌ பொது மக்களுக்கும்‌ உண்டு. எனவே, அவர்களின்‌ கருத்து 
இத்தகைய சமயங்களில்‌ தெளிவாகத்‌ தெரிவது அவசியமாகிறது. 
எங்கோ, யாருக்குள்ளாகவோ, எதற்கோ நடக்கும்‌ போராட்டம்‌ 
இது; நமக்கு சம்பந்தமில்லாதது என்ற எண்ணம்‌ பொது மக்கள்‌ 
மனதிலே வெகுகாலமாக இருந்து, வருகிறது. அதனாலேதான்‌ 
*இரயில்வேக்காரன்‌ ஸ்டிரைக்‌” என்று நமக்கு துளியும்‌ சம்பந்த 
மில்லாத பிரச்சினை என்ற மனப்போக்கில்‌ மக்கள்‌ பேசுகின்‌ றனர்‌.” * 


இது தவிர, 


மக்கள்‌ தங்கள்‌ உபயோகத்துக்காக விலை கொடுத்து வாங்கும்‌ 
பண்டத்தின்‌ மூலம்‌, கிடைக்கும்‌ பணத்தைப்‌ பங்கு போட்டுக்‌ 
கொள்வதிலே, இருசாராருக்கும்‌ இடையில்‌ அதாவது முதலாளி, 


ன்‌ 


302 


தொழிலாளி ஆகிய இருசாராருக்கும்‌ இடையிலே “ஏற்படும்‌ 
சச்சரவு இது--நமது பணம்‌--நாம்‌ கொடுத்த தொகை - ஆகவே 
அதுபற்றிய பிரச்சினை, தகராறு வருகிறபோது, நமக்கும்‌ அது 
பற்றிய பிரச்சினையில்‌ சம்பந்தம்‌ கொள்ள, அபிப்பிராயம்‌ கூற 
சிக்கலைப்‌ போக்க முழு உரிமை இருக்கிறது என்ற எண்ணம்‌ 
ஏற்பட வேண்டும்‌ பொது மக்கள்‌ மனதிலே. இருசாரார்‌ கூறும்‌ 
வாதங்களிலே யார்‌ கூறுவது நியாயம்‌ என்பதைச்‌ சீர்தூக்கிப்‌ 
பார்க்க வேண்டும்‌. சீர்தூக்கிப்‌ பார்த்து, நியாயமென்று படுவதை 
தைரியமாக எடுத்துக்‌ கூறவேண்டும்‌. பண்டம்‌ வாங்குபவன்‌ 
நான்‌, பணம்‌ கொடுப்பவன்‌ நான்‌, நான்‌ கொடுத்த பணத்தை 
யாரார்‌ எந்த எந்த அளவு எடுத்துக்‌ கொள்வது என்று நியாயம்‌ 
கூற நான்‌ வருவேன்‌. எனக்கு அந்து' உரிமை உண்டு ; ஏனெனில்‌ 
எந்தப்‌ பணத்தின்‌ பங்கு விகதத்துக்காகச்‌ சச்சரவு வந்ததோ, 
அந்தப்‌ பணத்தைத்‌ தந்தவனே நான்‌” என்று கூறும்‌ உரிமையை 
பொது மக்கள்‌ மறக்கக்கூடாது. 


“இந்த உரிமையைப்‌ பொது மக்கள்‌ உணரவும்‌, உணர்ந்து 
தியாயம்‌ கூறவும்‌, தகராறுகளைத்‌ தீர்க்க முன்வருமாறும்‌ பொது 
மக்களை அழைக்கும்‌ பணியினை த்‌ திராவிடர்கழகம்‌ செய்து வருகிறது. 
தொழிலாளிக்கும்‌ முதலாளிக்கும்‌ இடையே ஓர்‌ அன்புத்‌ தொடர்பு 
ஏற்படுத்தும்‌ ஒர்‌ அரிய காரியம்‌ அது, அந்தக்‌ காரியத்தை செய்யவேறு 
கட்ிகளுமில்லை. தொழிலாளர்‌ கட்ட, முதலாளி கட்டு என்று இரண்டு 
இனம்பி மோதிக்கொள்வதும்‌, மோதும்போது, சட்டத்தையும்‌, ஒழுங்கை 
யும்‌, அமைஇயையும்‌ நிலைநாட்டுவது எங்கள்‌ கட்டு என்று கூறிக்கொண்டு 
சர்க்கார்‌ இளம்புவதும்தான்‌ காண்கிறோம்‌ ; பொது மக்கன்‌ முன்பு 
கொண்டுவரப்பட வேண்டி௰ பிரச்சனை இது என்பதும்‌ கவனிக்கப்படுவ 
இல்லை”? 


பொதுமக்கள்‌ மன்றத்தின்‌ முன்பு வழக்குரைத்து நீதிகேட்கும்‌ 
காரியத்தைத்‌ இராவிடக்‌ கழகம்‌ செய்வதன்‌ மூலம்‌ பொதுமக்களுக்கும்‌, 
தொழிலாளிகளுக்கும்‌ தொடர்பை ஏற்படுத்துகிறது.” (அழுத்தம்‌ 
என்னுடையது). | 


இதுதான்‌ ஒயாமல்‌, **சோசலிசம் தான்‌, பொது உடைமைதான்‌ 
எங்கள்‌ கொள்கை ; தனித்திராவிட நாடு பொதுஉடைமைப்‌ பூங்கா 
வாக இருக்கும்‌”” என்று பேசி வந்த இ.க., தி.மு.க.வின்‌ அடிப்‌ 
படையான சமூகப்‌ பொருளாதாரத்‌ தத்துவம்‌. தி.மு.க.விலிருந்து 
பிரிந்து வந்த ௮.இ.மு.க.வின்‌ தத்துவமும்‌ இதுவே. 


சோஷியலிஸம்‌ என்றால்‌, மனிதனின்‌ தேவைப்‌ பண்டங்களை 
உற்பத்தி செய்யும்‌ உற்பத்தி சாதனங்கள்‌ தனி மனிதனின்‌ 
சொத்தாக இல்லாமல்‌ சமூகத்தின்‌ பொதுச்‌ சொத்தாக இருக்கும்‌ 


303 


என்பதாகும்‌. இந்தத்‌ தத்துவத்தை நடைமுறையில்‌ அமுலாக்கு 
கையில்‌ அது பல வடிவங்களில்‌ அமையக்கூடும்‌. அதல்ல இங்குள்ள 
பிரச்சனை. இந்த உற்பத்தி சாதனங்கள்‌ தனிமனிதனுக்குச்‌ 
சொந்தமாயிருக்குமா அல்லது சமுதாயத்துக்குச்‌ சொந்தமாய்‌ 
இருக்குமா என்பதே அடிப்படையான பிரச்சினை. 


முதலாளித்துவ அமைப்பு ஏற்பட்ட பிறகு, பொருட்களை 
உற்பத்தி செய்யும்‌ மெஷின்களைக்‌ கொண்ட தொழிற்சாலைகள்‌ 
தனி மனிதர்களுக்குச்‌ சொந்தம்‌. அவைகளில்‌ வேலை செய்யும்‌ 
தொழிலாளிகளுக்கு, அவர்களிடமுள்ள உழைக்கும்‌ சக்தியைத்‌ 
தவிர சொந்தமென்று கூறுவதற்கு பொருளொன்றும்‌ இல்லை. 
இந்த அடிப்படையில்‌ தான்‌ உழைக்காமல்‌ உற்பத்தி சாதனங்‌ 
களுக்குச்‌ சொந்தமான ஒரு சிறு கூட்டம்‌ என்றும்‌ உற்பத்தி 
சாதனம்‌ ஒன்றுமில்லாமல்‌, அதன்‌ சொதந்தக்காரர்களுக்குத்‌ 
தங்களுடைய உழைக்கும்‌ சக்தியை *கூலி' என்ற பேரால்‌ விற்பவர்‌ 
கள்‌ என்றும்‌ சமுதாயம்‌ முதலாளி வர்க்கம்‌, தொழிலாளி வர்க்கம்‌ 
என்று பிரிந்து கடக்கிறது. 


பொருள்கள்‌ உற்பத்தி செய்யப்படுவது பூராவும்‌ உழைப்‌ 
பவர்களின்‌ உழைப்பினால்தான்‌. தங்களுடைய உழைக்கும்‌ 
சக்தியைப்‌ பயன்படுத்தி யொருள்களை உற்பத்தி செய்வதற்கு 
வேண்டிய உற்பத்தி சாதனங்களின்‌ மீது எவ்வித உரிமையும்‌ அவர்‌ 
களுக்கு இல்லாததால்‌, அவர்கள்‌ தங்களுடைய உழைக்கும்‌ 
சக்தியை அத்தகைய சாதனங்களின்‌ உரிமையாளர்களான 
முதலாளிகளிடம்‌ விற்க வேண்டியிருக்கிறது. இதன்‌ விளைவாகவே 
அந்த முதலாளிகள்‌, தொழிலாளிகளின்‌ உழைப்பினால்‌ விளைந்த 
பலனில்‌ ஒரு பெரும்பகுதியை “லாபம்‌” என்ற பேரால்‌ அபகரித்துக்‌ 
கொள்வது, கொள்ளையடிப்பது என்பது சாத்தியமாகிறது. 


இந்த இரண்டு வர்க்கங்களுடைய நலன்கள்‌ வேறுபட்டவை; 
ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை. தொழிலாளியின்‌ பலனில்‌ 
எவ்வளவு அதிகமாகக்‌ கொள்ளையடிக்க முடியும்‌ என்பதிலேயே 
முதலாளி அக்கறை கொண்டுள்ளான்‌; அதில்தான்‌ அவனுடைய 
நலன்‌ அடங்கியிருக்கிறது. 


தொழிலாளியோ, அந்த உழைப்பின்‌ பலனில்‌ எவ்வளவு 
கூடுதலாகப்‌ பெறமுடியுமோ-கூலியாகவோ, போனஸ்‌ கூலியுடன்‌ 
ஓய்வு நாட்கள்‌, கிராதுட்டி போன்ற பல்வேறு வடிவங்களில்‌ 
பெற முடியுமோ-அதில்‌ அக்கறை கொண்டுள்ளான்‌. இதில்தான்‌ 
இவனுடைய நலன்‌ அடங்கியிருக்றெது. 


இவ்வாறு இந்த இரண்டு வர்க்கங்களுடைய நலன்கள்‌ முரண்‌ 
பட்டவை. முரண்பட்ட நலன்களை உடைய வர்க்கங்களைக்‌ 


304 


கொண்ட சமுதாயத்தில்‌ அந்த வர்க்கங்களிடையே போராட்டங்‌ 
கள்‌ பல்வேறு வடிவங்களில்‌, பல்வேறு மட்டங்களில்‌, பல்வேறு 
கட்டங்களில்‌ தொடர்ந்து நடந்து கொண்டே தான்இருக்கும்‌. 
முரண்பட்ட நலன்களைக்‌ கொண்ட வர்க்கங்கள்‌ இல்லாத சமுதாயம்‌ 
ஏற்படும்‌ வரையில்‌ இந்தப்‌ போராட்டம்‌ நடந்து கொண்டுதான்‌ 
இருக்கும்‌. இதைத்தான்‌ வர்க்கப்‌ போராட்டம்‌ (Class Struggle) 
என்று கூறுகிறோம்‌. 


இவ்வாறு வர்க்கப்போராட்டம்‌ இந்த சமுதாயத்தில்‌ இருந்தே 
தீரும்‌ என்பதைக்கண்டு பிடித்‌ தது கம்யூனிச தத்துவஆசிரியர்களான 
காரல்‌ மார்க்ஸும்‌, பிரெட்ரிக்‌ ஏங்கல்ஸும்‌ அல்ல, அவர்களுக்கு 
இரண்டு நூ ற்றாண்டுகளுக்கு முன்பே முதலாளித்துவ பொருளாதார 
இயலின்‌ ஆரம்ப ஆசிரியரான “ஆடம்‌ ஸ்மித்‌ (கக்கா S௱றith) தும்‌, 
அவருக்குப்‌ பின்வந்த “ரிக்கார்டோ” (10காம்‌௦) முதல்‌ இன்று 
வரையில்‌ உள்ள எல்லா பொருளாதார இயல்வாதிகளும்‌ இந்‌ த 
மறுக்க முடியா த உண்மையை ஏற்றுக்கொண்டுள்ளனர்‌. 


மார்க்ஸுக்கும்‌, ஏங்கல்ஸுக்கும்‌, உள்ள பெருமை என்ன? 
சமுதாயத்தில்‌ ஆண்டான்‌, அடிமை என்ற வர்க்கப்‌ பாகுபாடு 
ஏற்பட்டு பிறகு நிலப்பிரபு என்பவன்‌ உருவாகி அவனுக்கு 8ழ்‌ 
குத்தகை அல்லது வாரத்துக்கு உழும்‌ வர்க்கங்களைக்‌ கொண்ட 
நிலப்பிரபுத்துவ சமூகம்‌ ஏற்பட்டு, அதன்‌ பின்னர்‌ முதலாளி, 
தொழிலாளி என்ற வர்க்கங்களைக்‌ கொண்ட முதலாளித்துவ 
சமூகம்‌ ஏற்பட்டு வளர்ந்திருக்கிற காலகட்டம்‌ பூராவும்‌ முரண்‌ 
பட்ட நலன்களைக்‌ கொண்ட வர்க்கங்களிடையே நடந்த வர்க்கப்‌ 
போராட்டம்தான்‌. மனித சமுதாயத்தின்‌ வரலாற்றுப்‌ போக்கில்‌ 
நிர்ணயமான பாத்திரத்தை வஒத்துள்ளது என்பதை எடுத்துக்‌ 
கூறியதாகும்‌. இந்த முதலாளித்துவ சமுதாயம்‌ மாறி, சோஷியலிஸ 
சமுதாயம்‌ ஏற்படும்‌ வரையில்‌ இந்த வர்க்கப்‌ போராட்டம்‌ நடந்து 
கொண்டேதான்‌ இருக்கும்‌. சோஷியலிச : சமூகம்‌ நீண்டகாலம்‌ ஸ்திர 
மாகிவிட்டு, மனிதனின்‌ சுயநலம்‌ என்ற குணம்‌ குறைந்து அவனுக்கு 
சமூகநலம்தான்‌ பிரதானம்‌ என்ற குணம்‌ ஏற்படும்‌ அளவுக்கு 
சோஷியலிச சமூகம்‌ வளரும்‌, வரை இந்த வர்க்கப்‌ போராட்டம்‌ 
பலவகைகளில்‌ நீடிக்கும்‌. அந்த நிலையை எய்தும்போதுதான்‌ 
வர்க்கப்‌ போராட்டமில்லா த கம்யூனிச சமுதாயம்‌ ஏற்படும்‌ என்று 
கண்டுபிடி. த்தது-தான்‌-வர்க்கப்‌ போராட்டத்தின்‌, மனித சமுதா 
யத்தின்‌ வரலாற்றுப்‌ போக்கை நிர்ணயிக்கும்‌ பாத்திரத்தை கண்டு 
பிடித்தது தான்‌ மார்க்ஸாம்‌, ஏங்கஸ்ஸும்‌, மனித சமுதாயத்‌ 
துக்கு குறிப்பாக தொழிலாளி வர்க்கத்துக்கும்‌, அனைத்து உழைக்‌ 
கும்‌ மக்களுக்கும்‌, செய்த மகத்தான தொண்டு. அம்மக்கள்‌ 
கைகளில்‌, தங்கள்‌ நிலையை மாற்றுவதற்கு, சுரண்டப்படுவதை 
ஒழிப்பதற்கு, இதன்‌ மூலம்‌ ஒரு ஆயுதம்‌ கிடைத்தது. அவர்கள்‌ 


205 


இருக்கும்‌ இழிநிலைக்கும்‌, வறுமைக்கும்‌ நிலையற்ற வாழ்வுக்கும்‌ 
அவனது பூர்வ ஜென்மத்தின்‌ விளைவு அல்ல காரணம்‌--அவன்‌ 
தலையில்‌ ஏதோ ஒரு படைப்புக்‌ கடவுள்‌ என்ற பிரம்மதேவனோ, 
ஈசனோ, அல்லாவோ எழுதிவிட்டதல்ல காரணம்‌ - மனிதனால்‌ 
வல்லான்‌ வகுத்ததே சட்டம்‌ என்ற அடிப்படையில்‌ வகுக்கப்பட்ட 
சட்டத்தின்‌ விளைவுதான்‌ இவைகளுக்குக்‌ காரணம்‌. தங்களுடைய 
ஒற்றுமையினால்‌ ஒன்றுபட்டு, சுரண்டும்‌ வர்க்கங்களுக்கு எதிராகத்‌ 
தொடுக்கும்‌ போராட்டத்தின்‌ மூலமாக, அனுபவத்தின்‌ மூலமாக, 
இந்த நிலையை அவன்‌ கண்டு கொள்வதற்கு ஒரு வலுவான 
ஆகு தத்தையே மார்க்ஸும்‌, ஏங்கல்ஸும்‌ கொடுத்தனர்‌. 


கூலி உயர்வுக்காக, போனஸாக்காக இது போன்ற சில 
பொருளாதார கோரிக்கைகளுக்காக ஒரு தொழிற்சாலையிலுள்ள 
தொழிலாளிகள்‌ சங்கம்‌ அமைத்து ஒன்றுபட்டு போராடுகின்றனர்‌. 
இது வர்க்கப்‌ போராட்டத்தின்‌ ஆரம்ப கட்டம்‌. பிறகு ஒரே 
தொழிலில்‌ ஈடுபட்டுள்ள பல தொழிற்சாலைகளைச்‌ சேர்ந்த தொழி 
லானிகள்‌ ஒன்றுபட்டு, மாநில ரீதியாகவும்‌ தேச ரீதியாகவும்‌ 
போராடுகின்றனர்‌. இது ந்த வர்க்கப்‌ போராட்டத்தின்‌ 
அடுத்த கட்டங்கள்‌. ஒரு நாடு பூராவுமுள்ள தொழிலாளிகள்‌ 
பொது வேலைநிறுத்த த்தில்‌ இறங்குகின்றனர்‌. இது இன்னும்‌ ஒரு 
படி மேலான வர்க்கப்‌ போராட்டத்தின்‌ ஒரு கட்டம்‌. 


இந்தப்‌ போராட்டங்களில்‌, அமைதியையும்‌ ஒழுங்கையும்‌ 
நிலைநாட்டுவது என்ற பேரால்‌, போலீஸ்‌ முதலாளிகளுக்கு சாதக 
மாக, போராடும்‌ தொழிலாளிகள்மீது ஏவிவிடப்படுகிறது. அப்‌ 
பொழுது தொழிலானிகளுக்குத்‌ தங்களை பாதுகாத்துக்‌ கொள்ள 
சட்டங்கள்‌ வேண்டும்‌ என்ற உணர்வு ஏற்படுகிறது. அதற்காக 
அவர்கள்‌ போராடுகின்றனர்‌. இது வர்க்கப்‌ போராட்டத்தின்‌ 
அடுத்த கட்டம்‌. இவைகளெல்லாம்‌ முதலாளித்துவ சமுதாய 
அமைப்பை மாற்றும்‌ போராட்டங்களல்ல; அந்த அமைப்புக்‌ 
குள்ளேயே சுரண்டலின்‌ அளவைக்‌ குறைப்பதற்கான போராட்‌ 
டங்கள்‌. 


இப்படிப்பட்ட போராட்டங்கள்‌ மூலம்‌ அரசு என்பது சுரண்டும்‌ 
வர்க்கங்களின்‌ பிடியிலுள்ள தொழிலாளிகளை அடக்க, சுரண்டல்‌ 
முறையைப்‌ பாதுகாக்கும்‌ பலாத்காரத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்ட அமைப்பு என்பதை சுரண்டப்படுவோர்‌ காண்கிறார்கள்‌. 
அதற்குப்‌ பிறகு அரசு இயந்திரத்தை சுரண்டும்‌ வர்க்கங்களின்‌ 
கையிலிருந்து பிடுங்க, அந்த அரசியல்‌ அதிகாரத்தைக்கொண்டு 
உடைமை வர்க்கங்களுக்குச்‌ சொந்தமான உற்பத்தி சாதனங்களை 

20 


206 


சமூக உடைமையாக்‌க, அவற்றை நிர்வகிப்பதற்குத்‌ தகுந்த புதிய 
அரசு இயந்திரத்தை சிருஷ்டிக்கும்‌ பாதையில்‌ போகிறார்கள்‌. 
இதுதான்‌ வர்க்கப்‌ போராட்டத்தின்‌ உச்சகட்டம்‌, இது வெற்றி 
யடைவதற்காகவே சோஷியலிசப்‌ புரட்சி ஏற்படுகிறது. 


எனவே வர்க்கப்‌ போராட்டம்‌ என்பது, பொருளாதாரத்‌ 
துறை, அரசியல்‌ துறை, தத்துவார்த்தத்‌ துறை, கலைத்துறை, 
இலக்கியத்‌ துறை, சமுதாயத்தின்‌ கட்டுக்கோப்பிலுள்ள சகல 
துறைகளிலும்‌ நடத்த வேண்டிய சர்வாம்‌சம்‌ கொண்ட 
போராட்டமாகும்‌. இப்படிப்பட்ட சர்வாம்‌சம்‌ வாய்ந்த வர்க்கப்‌ 
போராட்டத்தை நடத்தாத எந்த நாட்டிலும்‌, சோஷியலிசப்‌ 
புரட்சி ஏற்பட்டு, சமூகத்தில்‌ அடிப்படை மாற்றங்கள்‌ ஏற்பட்ட 
தற்கு இதுவரையில்‌ உலக வரலாற்றில்‌ im ஒரு சான்றையும்‌ 
காணமுடியாது. 


ஆனால்‌ “திராவிட சோஷலிசப்‌. பூங்காவை” சிருஷ்டிக்கப்‌ 
போவதாக வாக்குறுதியை அன்னி அள்ளி வீசும்‌ திராவிட 
முன்னேற்றக்‌ கழகத்தின்‌ தத்துவாகிரியராகிய தரு. அண்ணாதுரை 
யின்‌ கூற்றின்படி, இந்தச்‌ சமூக அமைப்பை மாற்ற வேண்டியதில்லை. 
அவர்களுடைய “ சோஷியலிச பூங்காவில்‌ தொழிற்சாலைகளின்‌ 
உடைமையாளர்களாயெ முதலானிகள்‌ அப்படியே இருப்பார்கள்‌ ! 


தொழிலாளிகளால்‌ உண்டாக்கப்படும்‌ பண்டத்தை உபயோ 
இக்கும்‌ பொது மக்கள்‌ கொடுக்கும்‌ விலைதான்‌ உழைக்கும்‌ தொழி 
லாளிக்கும்‌, ஆலை முதலாளிகளுக்கும்‌ முறையே கூலியாகவும்‌, லாப 
மாகவும்‌ போய்ச்‌ சேர்கிறதாம்‌. இந்தத்‌ தொகையை தொழிலாளி 
களும்‌, முதலாளிகளும்‌ பங்குபோட்டுக்‌ கொள்வதிலேயே சச்சரவு 
ஏற்படுகிறதாம்‌. 


அந்தப்‌ பொருளுக்கு மதிப்பு எப்படி, எங்கிருந்து வருகிறது? 

ஒரு ஆலை முதலாளி ஆலைகளை நிறுவி, பஞ்சை வாங்கி, தொழிலாளி 
இல்லாமல்‌ ஆலையை ஓட்டிப்‌ பார்க்கட்டும்‌! நூல்‌ வருமா? துணி 
உண்டாகுமா? அந்த நூலும்‌, துணியும்‌, தொழிலாளிகள்‌ 
கொடுக்கும்‌ உழைப்பினாலே தானே உண்டாறெது? ஆகவே அந்தத்‌ 
துணிக்கான மதிப்பு தொழிலாளியின்‌ உழைக்கும்‌ சக்தி செலுத்தப்‌ 
படுவதினால்‌ தானே உண்டாகிறது? இந்த மதிப்பில்‌ எந்த அளவு 
குறைவாக தொழிலாளிக்குக்‌ கொடுக்க முடியுமோ அந்த அளவு 
றைத்துக்‌ கொடுக்க முதலாளி முயல்கிறான்‌. பிழைக்க வேறு 
வழியில்லா த நிலையில்‌ தொழிலானி அதை ஏற்றுக்‌ கொள்கிறான்‌. 
இந்த சுரண்டலைப்‌ பற்றிய உணர்வு, தன்னுடைய உழைப்பின்‌ 
பலன்‌ முதலாளியால்‌ கொள்ளையடிக்கப்படுறது என்ற உணர்வு 
மேலோங்க, ஒன்றுபட்டு இதை எதிர்த்து சுரண்டலைக்‌ குறைக்க 


307 


முடியும்‌ என்ற உணர்வும்‌ வளர்ந்தோங்கும்போது அவர்கள்‌ 
போராடுகின்றனர்‌. இதை *சச்சரவு” என்கிறார்‌ திரு. அண்ணா 
துரை. பொதுமக்கள்‌ கொடுக்கும்‌ விலையைப்‌ பங்கிடுவதில்‌ ஏற்‌ 
படும்‌ சச்சரவு என்றோர்‌. 


அந்த விலையை யார்‌ நிர்ணயிக்கிறார்கள்‌ ! பொதுமக்களா 
நிர்ணயிக்கறார்கள்‌ ? முதலாளியல்லவோ நிர்ணயிக்கிறான்‌! எந்த 
அடிப்படையில்‌? தொழிலாளியின்‌ உழைப்பினால்‌ அந்தப்‌ பொரு 
ளுக்கு ஏற்பட்ட மதிப்பின்‌ அடிப்படையிலன்றோ அந்த விலையை 
நிர்ணயிக்றொன்‌. மார்க்கெட்டில்‌, ஒரு பொருள்‌ உற்பத்தி அளவைக்‌ 
காட்டிலும்‌ அதன்தேவை அதிகமாக இருந்தால்‌, முதலாளி இந்த 
மதிப்பைக்‌ காட்டிலும்‌ எவ்வளவோ அதிகமாக விலைவைத்து 
விற்கிருன்‌. பொதுமக்கள்‌ அந்த விலை கொடுத்து அதனை வாங்க 
வேண்டியிருக்கிறது. இவ்விதம்‌ பொதுமக்களும்‌ முதலாளியால்‌ 
கொள்ளையடிக்கப்படுகன்‌ றனர்‌. 


இரண்டாவது உலக யுத்தம்‌ 1939-செப்டம்பரில்‌ துவங்கியது 
முதற்கொண்டு இன்று வரையில்‌ 43 ஆண்டுகளாக நாட்டில்‌ பல 
பொருள்களுக்குப்‌ பற்றாக்குறை இருக்கும்போது, முதலாளிகள்‌ 
விலையை தினந்தோறும்‌ ஏற்றி பொது மக்களையும்‌ பாடுபடும்‌ 
மக்களையும்‌ கொள்ளையடிக்கும்‌ காட்சியைத்தான்‌ நாம்‌ பார்த்‌ 
தோம்‌. இந்த முதலாளித்துவத்தை ஆதரிக்கும்‌ சர்க்காரோ, 
முதலாளிக்கு “நியாயமான” லாபம்‌என்று ஒன்றை நிர்ணயித்து, 
விலைக்கட்டுப்பாடு என்ற பேரால்‌ விலையை நிர்ணயித்தாலும்‌, 
முதலாளிகள்‌ அந்த விலையைக்‌ காட்டிலும்‌ அதிக விலைக்குத்தான்‌ 
பண்டங்களை விற்கின்றனர்‌. ஆனால்‌, கணக்குமட்டும்‌ சர்க்கார்‌ 
நிர்ணயித்த விலைக்கு விற்றதாகக்‌ காட்டுகின்றனர்‌. இவர்களது 
பொய்க்கணக்குப்படி' கிடைத்த லாபத்தொகைக்கே சர்க்காருக்கு 
கொடுக்கவேண்டிய வருமானவரி போன்ற வரிகளைக்‌ கொடுக்‌ 
கின்றனர்‌. சர்க்கார்‌ நிர்ணயித்த விலைக்கும்‌, அதிகமான விலைக்கு 
விற்பதன்‌ மூலம்‌ கிடைக்கும்‌ பணம்‌ பூராவுக்கும்‌ கணக்கில்லாததால்‌ 
வரி கொடுக்காமல்‌, லாபப்‌ பணமாகக்‌ குவிகிறது. இதைத்தான்‌. 
கறுப்புப்‌ பணம்‌” என்றும்‌ இந்த அதிக விலைக்கு விற்கப்படுவதை 
கள்ளமார்க்கெட்‌ அல்லது கறுப்புச்சந்தை என்றும்‌ கூறுகிறோம்‌. 
இந்தக்‌ கறுப்புப்‌ பணத்தைக்‌ கொண்டே சர்க்கார்‌ அதிகாரிக்கும்‌ 
போலீஸுக்கும்‌ ஏன்‌ மந்திரிகளுக்கும்‌ கூட லஞ்சம்‌ கொடுத்துத்‌ 
தப்பித்துக்‌ கொள்கின்றனர்‌. 

இதே போன்று, சிறிய விவசாயிகள்‌, கடன்‌ பளுவின்‌ காரண 
மாக, அறுவடை செய்து மகசூலை எடுத்தவுடன்‌ களத்துமேட்டில்‌ 
விற்றுவிட வேண்டிய நிர்ப்பந்த நிலையில்‌ இருக்கிறார்கள்‌. அந்தச்‌ 
சமயத்தில்‌ அவனுக்குக்‌ கட்டுப்படியாகாத குறைந்த விலைக்கு, 


308 


தங்களுக்குத்‌ தேவையான விவசாய ௨ ற்பத்திப்‌ பொருள்களை 
முதலாளி வாங்கி, அவர்களையும்‌ கொள்ளையடிக்றொன்‌. 


இவ்வாறு பாடுபடும்‌ உழைப்பாளி மக்களின்‌ வாழ்வு பூராவும்‌ 
இந்த முதலாளிகளின்‌ கையில்‌ சிக்கி, அந்த மக்கள்‌ திக்கு முக்காடி 
தத்தளித்து வாழ்க்கையை நடத்த முடியாது மேலும்‌, மேலும்‌ 
வறுமையில்‌ ஆழ்ந்து தவிக்கின்‌ றனர்‌. 


இந்த நிலை இன்றல்ல, திரு. அண்ணாதுரை “பணத்‌ தோட்டம்‌” 
என்ற நூலை எழுதிய காலத்திலும்‌--அதாவது 1947-லும்‌ இருந்தது. 
அப்படியிருக்க, “பொருள்களின்‌ விலையை”” கூலி என்றும்‌, 
இலாபம்‌: என்றும்‌ பிரிக்கும்‌ முறை சரியானபடி இருப்பதைப்‌ 
பொறுத்தே தொழில்‌ வளம்‌ இருக்கமுடியும்‌” * என்கிறார்‌ அவர்‌. 


பொருள்களை வாங்கும்‌ பொதுமக்கள்‌ கொடுக்கும்‌ “விலையைப்‌ 
பங்கு போட்டுக்‌ கொள்ளும்‌”? இந்த “முறையைப்‌: பற்றி எடுத்துக்‌ 
கூற, திருத்தியமைக்க முதலாளிகட்கோ, தொழிலானிகளுக்கோ 
இருக்கும்‌ உரிமையைப்போல்‌ “*விலை கொடுத்து வாங்கும்‌ பொது 
மக்களுக்கும்‌ உண்டு” என்று அடுத்து திரு. அண்ணாதுரை கூறு, 
இருர்‌. கூலியை நிர்ணயிப்பதற்கோ முதலாளியின்‌ இலாபத்தை 
நிர்ணயிப்பதற்கோ தொழிலாளிகளுக்கு என்ன உரிமை இந்த 
சமூகத்தில்‌ இருக்கிறது? முதலாளிகள்தானே, சமய சந்தர்ப்பத்‌ 
திற்கேற்ப, வாய்ப்புகளுக்கேற்ப சகலத்தையும்‌ நிர்ணயிக்றொர்கள்‌. 
அப்படியிருக்க இரு சாராருக்கும்‌: இதில்‌ உரிமை இருப்பதாக அவர்‌ 
கூறுவது வேடிக்கையாக இல்லையா ? வேடிக்கை மட்டுமில்லை; 
பாடுபடும்‌ தொழிலாளிகளுக்கு வே தனையும்‌ கூட. 


இப்படி ஏற்படும்‌ சச்சரவுகளிலே, “நமது பணம்‌ நாம்‌ 
கொடுக்கும்‌ தொகை--ஆகவே, அது பற்றிய பிரச்சனையிலே 
சம்பந்தங்‌ கொள்ள, அபிப்பிராயம்‌ கூற, சக்கலைப்‌_போக்க, முழு 
உரிமை இருக்கிறது என்ற எண்ணம்‌ ஏற்படவேண்டும்‌, பொது 
மக்களிடையே. இருசாரார்‌ கூறும்‌ வாதங்களிலே யார்‌ கூறுவது 
நியாயம்‌ என்பதைச்‌ சீர்தூக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. சீர்தூக்கிப்‌ 
பார்த்து எது நியாயம்‌ என்று மனதிலே. படுவதைத்‌ தைரியமாக 
எடுத்துக்‌ கூறவேண்டும்‌. “பண்டம்‌ வாங்குபவன்‌ நான்‌. நான்‌ 
கொடுத்த பணத்தை யாரார்‌ எந்தெந்த அளவுக்கு எடுத்துக்‌ 
கொள்வது என்று நியாயம்‌ கூற நான்‌ வருவேன்‌. எனக்கு அந்த 
உரிமை உண்டு. ஏனெனில்‌ எந்தப்பணத்தின்‌ பங்கு விகதத்துக்காகச்‌ 
சச்சரவு வந்ததோ அந்தப்‌ பணத்தைத்‌ தந்தவனே நான்‌” என்று 
கூறும்‌ உரிமையைப்‌ பொது மக்கள்‌ மறக்கக்‌ கூடாது”” என்று 
மீண்டும்‌ அழுத்தமாக அண்ணாதுரை கூறுகருர்‌. 


309 


சமுதாயத்தைப்‌ 'பற்றி என்ன அற்புதமான தத்துவம்‌ 
பாருங்கள்‌! ஜவுளி மில்களில்‌ துணி உற்பத்தியாகிறது, அந்தத்‌ 
துணியை வாங்கும்‌ “பொதுமக்களிலே” மில்‌ தொழிலாளிகளும்‌ 
இதர தொழிற்சாலைகளில்‌ பணிபுரியும்‌ தொழிலாளிகளும்‌ 
உள்ளனர்‌. எந்த விவசாயிகளிடம்‌ கடன்பட்டிருக்கும்‌ நிலைமை 
யைப்‌ பயன்படுத்தக்‌ கொண்டு குறைந்த விலை கொடுத்து மூலப்‌ 
பொருள்களை முதலாளிகள்‌ வாங்குகிறார்களோ அந்த விவசாயி 
களும்‌ உள்ளனர்‌. பெருநிலச்‌ சொந்தக்காரர்களும்‌ உள்ளனர்‌. 
மிகவும்‌ கடை நிலையில்‌ உள்ள விவசாயக்‌ கூலிகளும்‌ உள்ளனர்‌. 
வேலையில்லாப்‌ பட்டாளமும்‌ உள்ளது. பல்வேறு பணிமனைகளிலும்‌, 
கடைகளிலும்‌ பணியாற்றும்‌ மத்திய தரத்தினரும்‌ உள்ளனர்‌. 
பெரிய சர்க்கார்‌ அதிகாரிகளும்‌ உள்ளனர்‌. 


இந்த பலவகைப்பட்ட தீூகுதிகளைக்‌ கொண்ட பொதுமக்கள்‌” 
என்ற மகாசமுத்திரத்தில்‌ எந்தப்‌ பகுதி “நியாயம்‌? கூறுவது? 
எல்லாப்‌ பகுதியினரும்‌ ஒரே மாதிரியான “நியாயத்தைக்‌” கூறுவார்‌ 
களா? ஏழைப்‌ பகுதியில்‌ ஒருவனைத்‌ தேர்ந்தெடுத்து நியாயம்‌ 
கூறச்‌ சொன்னால்‌ அவனை முதலாளி விலைக்கு வாங்க மாட்டான்‌ 
என்பதற்கு என்ன உத்தரவாதம்‌ இருக்கிறது? தொழிலாளியின்‌ 
உழைப்பின்‌ பலனை பங்கு போடுவதற்கு முதலாளிக்கு என்ன 
உரிமை? அப்படியே வைத்துக்‌ கொண்டாலும்‌, இப்படி பங்கு 
போட்டுக்‌ கொள்வதில்‌ ஏற்படும்‌ “சச்சரவில்‌” தலையிட்டு, இருதரப்‌ 
பார்‌ வாதங்களையும்கேட்டு தீர்ப்புக்‌ கூறுவது பொதுமக்கள்‌ என்றால்‌ 
அவர்கள்‌ யார்‌? அவர்கள்‌ நியாயம்‌ எப்படிக்‌ கூறுவார்கள்‌ ? ஊர்‌ 
ஜனங்களை கூட்டி, இருதரப்பாரையும்‌ தங்கள்‌ வாதத்தை சொல்ல 
அழைத்து, அவைகளைக்‌ கேட்டு *நியாயம்‌' கூறுவதா? ஒரு 
ஆலையில்‌ உற்பத்தியாகும்‌ பொருள்களை வாங்குவோர்‌, ஒரு ஊரில்‌ 
மட்டுமில்லையே! நாடுபூராவும்‌ இருக்கின்றனரே! நாடுபூராவும்‌ பல 
இடங்களுக்கு அந்தந்த வட்டார மக்களை அழைத்துச்‌ சென்று 
இருசாரார்களின்‌ வாதங்களைக்‌ கேட்டு, ஓவ்வோரிடத்திலும்‌ 
உள்ளவார்களிடம்‌ கேட்டு, கடைசியில்‌ அவைகளையெல்லாம்‌ சேர்த்து 
ஒரு முடிவுக்கு வருவதா ? 


ஒரு பொருளின்‌ உற்பத்தியின்‌ வரவு செலவு கணக்குகளை 
வைத்துக்கொள்வதில்‌ முதலாளிக்குத்தான்‌ உரிமையே அன்றி, 
தொழிலாளிக்கு ; அதில்‌ குறுக்கிட, அதைப்‌ பரிசோதிக்க, கண்‌ 
காணிக்க எந்த உரிமையும்‌ கிடையாது. முதலாளி பஞ்சு முதலிய 
சாமான்களை வாங்கிய கணக்கைத்‌ தில்லுமுல்லு செய்து, கூட்டிக்‌ 
காட்டி, உற்பத்தியைக்‌ குறைத்துக்‌ காட்டி, விற்றுக்‌ கிடைத்த 
தொகையைக்‌ குறைத்துக்‌ காட்டினால்‌, அந்தப்‌ (பொதுமக்கள்‌? 
என்ன செய்வார்கள்‌ ? நியாயம்‌ வழங்குவதற்கு ஒரு “நியதி” அளவு 


11 


310 


கோல்‌ முதலியன உண்டு. அந்தப்‌ பொதுமக்கள்‌ எந்த நியதியின்‌ 
அளவுகோலின்‌ அடிப்படையில்‌ நியாயம்‌ கூறுவார்கள்‌ ? 


இப்படி “நியாயம்‌” வழங்கப்பட்டாலும்‌, முதலாளி அதனை 
ஏற்க மறுத்துவிட்டால்‌, தொழிலாளி என்ன செய்வது? பொது 
மக்கள்‌ என்ன செய்வார்கள்‌ ? 

இந்தக்‌ 'கேள்விகளுக்கெல்லாம்‌ இரு. அண்ணாதுரையிடமிருந்து 
பதில்‌ கிடையாது. மேலும்‌ அவர்‌ கூறுகிறார்‌? 


“இந்த உரிமையைப்‌ பொதுமக்கள்‌ உணரவும்‌, உணர்ந்து 
நியாயம்‌ கூறவும்‌, தகராறுகளைத்‌ தீர்க்கவும்‌ முன்வருமாறு பொது 
மக்களை அழைக்கும்‌ பணியினை திராவிடர்‌ கழகம்‌ செய்து வருகிறது. 
தொழிலாளர்களுக்கும்‌ பொதுமக்களுக்குகிடையே ஓர்‌ அன்புத்‌ 
தொடர்பு ஏற்படுத்தும்‌ காரியம்‌ அது. அந்தக்‌ காரியத்தை செய்ய 
வேறு கட்சிகளுமில்லை. தொழிலாளர்‌ கட்‌9- முதலாளி கட்சி என்று 
இரண்டு களம்பி மோதிக்‌ கொள்வதும்‌, மோதலின்போது சட்டத்தை 
யும்‌, ஒழுங்கையும்‌, அமைதியையும்‌ நிலைநாட்டுவது எங்கள்‌ கட்சி 
என்று கூறிக்கொண்டு சர்க்கார்‌ களம்புவதும்தான்‌ காண்கிறோம்‌; 
பொது மக்கள்‌ முன்பு கொண்டுவரப்பட வேண்டிய பிரச்சனை இது 
என்பது கவனிக்கப்படுவ தில்லை.” £ 

இதில்‌ என்ன புதுமை இருக்கிறது? முதலாளித்துவ சர்க்கார்‌ 
களெல்லாம்‌--அதாவது முதலாளித்துவச்‌ சுரண்டல்‌ முறையைப்‌ 
பாதுகாக்கும்‌ சர்க்கார்களெல்லாம்‌-—ஆரம்பத்தில்‌ தொழிலாளர்‌ 
கள்‌ போராட்டங்களை அடக்க முயற்சித்தனர்‌. : அது முடியாமத்‌ 
போகவே தொழிலாளிகளுக்கும்‌, முதலாளிகளுக்கும்‌ தகராறு” 
ஏற்படும்போது, தொழிலாளிகளைப்‌ பார்த்து **நீங்கள்‌ போராட 
வேண்டாம்‌; நாங்கள்‌ பொதுமக்களால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட 
அவர்களுக்குப்‌ பிரதிநிதித்‌ துவம்‌ வகிக்கும்‌ அரசு, எனவே நாங்கள்‌ 
மத்தியஸ்தம்‌ செய்து வைக்கிறோம்‌; அது முடியாவிடில்‌ ஒரு 
நீதிபதியை நியமிக்கிறோம்‌; அவர்‌ இருசாராரின்‌ வாதங்களைக்‌ 
கேட்டு நியாயம்‌ கூறுவார்‌”” என்று கூறவில்லையா? இவ்வாறு கூறி, 
வர்க்க நலன்கள்‌ முரண்பட்டிருக்கும்‌ சமுதாயத்தில்‌ வர்க்க நலன்‌ 
களுக்கு அப்பா ற்பட்ட ஒரு “நியாயம்‌” இருப்பதாகவும்‌, அந்த 
தியாயத்தை வழங்குவதாகவும்‌ கூறி தொழிலாளிகளை ஏமாற்றி, 
திசைதிருப்பி, வர்க்க போராட்டம்‌ வளரவொட்டாமல்‌ தடுக்க 
முயற்சிக்கின்‌ றனர்‌. 


முதலாளித்துவ சுரண்டல்‌ என்ற அமைப்பைப்‌ பாதுகாக்கும்‌ 
இந்த அரண்களில்‌ வீற்றிருக்கும்‌ கட்சிகளுக்கும்‌, திரு. அண்ணாதுரை 


311 


திராவிடர்‌ கழகத்துக்குச்‌ சொல்லிக்‌ கொடுக்கும்‌ தத்துவார்த்தத்‌ 
துக்கும்‌ இடையே எந்த வித்தியாசத்தையும்‌ காண முடியாது. 


பிரிட்டனிலே 1926-ம்‌ ஆண்டு நிலக்கரிச்‌ சுரங்கத்‌ தொழி 
லாளர்கள்‌ வேலைநிறுத்தத்தில்‌ இறங்கினார்‌. சில நாட்களுக்‌ 
கெல்லாம்‌ பிரிட்டன்‌ பூராவிலுமிருந்த எல்லாத்‌ தொழிற்சாலை 
களிலும்‌ பொது வேலைநிறுத்தமாக அது மாறியது. என்ன முயற்சி 
செய்தும்‌ அந்தப்‌ பொது வேலைநிறுத்தத்தை தடுக்க முடியவில்லை. 
பிரிட்டனில்‌ ஒரு சோவியத்‌ சோஷலிஸ்ட்‌ புரட்சி ஏற்படும்‌ அபாயம்‌ 
ஏற்பட்டு விட்டது என்று உலகிலிருந்த முதலாளித்துவப்‌ 
பத்திரிகைகளெல்லாம்‌ அபாயச்‌ சங்கு ஊதின. 


அந்தச்‌ சமயத்தில்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ தொழில்‌ தகராறு 
சட்டம்‌ (Trade Disputes Act) என்ற ஒரு சட்டத்தை அவசர 
அவசரமாக நிறைவேற்றி பிரச்சனையில்‌ இரு தரப்பாருடைய 
வாதங்களையும்‌ கேட்டு “நியாயம்‌” வழங்க ஒரு *மத்தியஸ்தார்‌ குழு” 
(Arbitration Board) அமைப்பதாகவும்‌ அந்தத்‌ தீர்ப்புக்கு விட்டு 
விட்டு வேலைநிறுத்தத்தை வாபஸ்‌ பெறுமாறும்‌ கோரியது. 


அன்றிருந்த பிரிட்டிஷ்‌ தொழிற்சங்கத்‌ தலைமை அதை ஏற்றுக்‌ 
கொண்டு பொது வேலைநிறுத்தத்தை வாபஸ்‌ பெற்றது. 


1927-ல்‌ இந்தியாவிலும்‌ பம்பாய்‌ அலைத்‌ தொழிலாளர்கள்‌ 
மற்றும்‌ கல்கத்தாவில்‌ சணல்‌ அலைத்‌ தொழிலாளர்கள்‌ வேலை 
திறுத்தம்‌ செய்த காலத்திலும்‌ பிரிட்டனிலிருந்த சர்க்கார்‌ செய்‌ 
ததைப்‌ பின்பற்றி மத்திய சட்டசபையில்‌ ஆதிக்கம்‌ செலுத்திய 
அன்றிருந்தே பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ அதேபோன்ற ஒரு தொழில்‌ 
தகராறு சட்டத்தை நிறைவேற்றியது. 


இதற்கும்‌, திரு. அண்ணாதுரை கூறும்‌ நடுவர்‌ “நியாயத்‌ 
துக்கும்‌” என்ன வித்தியாசம்‌?' 


“தொழிலாளர்‌ கட்‌ முதலாளிகள்‌ கட்சி என்று இரண்டு 
கட்சிகள்‌ மோதிக்‌ கொள்வது” * அவருக்கு வேதனை அளிக்கிறது? 


இந்த நிலமையை போக்குவதற்காக, அவர்‌ கட்சியினர்‌ 
தொழிலாளரிடமும்‌ , முதலாளிக்ளிடமும்‌, ஓர்‌ அன்புத்‌ தொடர்பை 
ஏற்படுத்திக்‌ கொள்ளுமாறு கூறுகிறார்‌. இந்தப்‌ பணியை 
திராவிடர்‌ கழகம்‌ செய்து வருவதாகவும்‌ கூறுகிறார்‌. 


4 அடுத்து, கோவையில்‌ அன்று பஞ்சாலைத்‌ தொழிலாளர்கள்‌ 
நடத்திய வேலைநிறுத்தத்தில்‌, திராவிடர்‌ கழகத்தினர்‌ தொழி 


21௮ 


லாளர்களின்‌ நியாயத்தை எடுத்து உரைக்குமாறு அழைக்கிறார்‌; 
அது அவர்களுடைய கடமை என்றும்‌ வற்புறுத்துகிறார்‌. 


ஏற்கனவே திராவிடக்‌ கழகம்‌ இந்த அருமையான பணியைச்‌ 
செய்து வருகிறது என்று முதலில்‌ கூறியது உண்மையானால்‌ 
அண்ணாதுரை எதற்காக திராவிடக்‌ கழகத்தினரிடம்‌ இதைப்பற்றி 
இவ்வளவு வற்புறுத்த வேண்டும்‌ என்பதுதான்‌ புரியவில்லை. 
| 


1946-ல்‌ நடந்த தென்‌ இந்திய ரயில்வே கொழிலாளர்‌ 
வேலைநிறுத்தத்திலும்‌, 1947-ல்‌ நடந்த கோவை பஞ்சாலைத்‌ 
தொழிலாளர்கள்‌ வேலைநிறுத்தத்திலும்‌ திராவிடக்‌ கழகத்தினர்‌ 
தமிழ்நாட்டில்‌ எந்த ஊரிலும்‌ _ ஏன்‌ கோவையிலும்கூட - 
தொழிலாளர்களுக்கு ஆதரவாகப்‌ பொது மக்கள்‌ மத்தியில்‌ 
ஒன்றும்‌ செய்யவில்லை. ப்‌ 


மாறாக நம்‌ வரலாறு கூறுவதென்ன?/அகல இந்திய தொழிற்‌ 
சங்கக்‌ காங்கிரசுக்கு லாலா லஜபதிராய்‌, சித்தரஞ்சன்‌ தாஸ்‌, 
ஜவகர்லால்‌ நேரு போன்றவர்கள்‌ தலைமை தாங்கி யிருக்‌ 
கின்றனர்‌. 


இரு. வி. சக்கரை செட்டியார்‌, கல்யாண சுந்தர முதலியார்‌, 
ம. சிங்காரவேலு செட்டியார்‌ போன்றவர்கள்‌ சென்னையில்‌ பல்‌ 
தொழிற்சங்கப்‌ போராட்டங்களுக்குத்‌ தலைமை தாங்கி நடத்திய 
போது, அவர்கள்‌ எல்லாம்‌ காங்ரெஸ்காரர்களாகவே இருந்தனர்‌. 


1937-ம்‌ ஆண்டு முதன்முதலாக காங்கிரஸ்‌ மந்திரிசபை 
ஏற்பட்டபோது, மதுரை, விக்ரம௫ங்கபுரத்திலுள்ள ஹார்வி 
மில்களில்‌ வேலைநிறுத்தம்‌ துவங்கி, முதலாளி கதவடைப்பு செய்த 
போது, திராவிடர்‌ கழகத்தினர்‌ (அன்று சுயம்ரியாதை இயக்கத்‌ 
தினர்‌) தொழிலாளர்களுக்கு ஆதரவாக ஒன்றும்‌ செய்துவிடவில்லை, 
மாறாக மதுரை மாவட்ட, நெல்லைமாவட்ட காங்கிரஸ்‌ கமிட்டிகளில்‌ 
தொழிலாளர்பால்‌ அனுத்ாபமுள்ளவர்கள்‌ மக்களிடம்‌ அரி 
வசூலித்து, தொழிலாளர்களுக்கு ஓரளவு உதவியளித்தனர்‌, 
மூன்று மாதங்களுக்குப்‌ பிறகு முதலாளி, இனிதொழிலாளி பட்டினி 
இடக்க முடியாது, சரணாகதி அடைந்துவிடுவான்‌ என்று கருதினார்‌. 
கதவடைப்பு நீக்கப்பட்டு மில்கள்‌ குறிப்பிட்ட தேதியில்‌ திறக்கப்‌ 
படும்‌ என்று முதலாளி அறிக்கை விட்டவுடன்‌ காங்கிரஸ்‌ 
கமிட்டிகளின்‌ வற்புறுத்தலுக்கு இணங்கி ராஜாஜி மந்திரிசபை 
“தில்லைத்‌ திறக்கக்கூடாது'* என்று 144 தடையுத்தரவைவிதித்தது. 
பிறகு வெள்ளை முதலாளி மத்தியஸ்தத்துக்கு இணங்கிய பிறகு 
துடை. நீக்கப்பட்டது. 


313 


1936-ல்‌ பசுமலை மகாலட்சுமி மில்லில்‌ இரு. முத்துராமலிங்க 
தேவரின்‌ தலைமையில்‌ நீண்டநாள்‌ கூலி உயர்வு கோரிக்கையை 
முன்வைத்து வேலைநிறுத்தம்‌ நடந்து கொண்டிருந்த போது 
குத்தாலத்தில்‌ (தஞ்சை மாவட்டத்திலுள்ள குத்தாலம்‌) நடந்த 
தமிழ்நாடு காங்கிரஸ்‌ கமிட்டிக்‌ கூட்டத்தில்‌ நான்‌ இந்தக்கமிட்டி 
இந்த வேலை நிறுத்தத்தில்‌ தலையிட வேண்டும்‌ .- என்ற 
தீர்மானத்தைக்‌ கொண்டு வந்தேன்‌. அந்தக்‌ கமிட்டி அதை ஏற்றுக்‌ 
கொண்டு மதுரை கிருஷ்ணசாமி பாரதி, மெளலானா சாஹேப்‌, 
ஆகியோரும்‌ நானும்‌ உடனே மதுரை சென்று மத்தியஸ்தம்‌ செய்து 
தீர்வு காண, முயற்சிக்க வேண்டும்‌ என்று முடிவு செய்தது. ' 


அதனடிப்படையில்‌ நாங்கள்‌ மூவரும்‌ சென்று மில்‌ முதலாணி 
இரு. அழகுசுந்தரம்‌ செட்டியாரையும்‌, இரு. முத்துராமலிங்க 
தேவரையும்‌ சந்தித்து, இந்த தலையீட்டுக்கு அவர்களைச்‌ சம்மதிக்க 
வைத்து, கூலி உயர்வு கடைக்கும்படியான ஒரு தீர்வைக்கண்டோம்‌. 


1938-ல்‌ உத்தரப்‌ பிரதேசத்தில்‌ காங்கரஸ்‌ மந்திரிசபை 
ஏற்பட்டவுடன்‌ கான்பூரில்‌ பஞ்சாலைத்‌ தொழிலாளர்கள்‌ 
அனைவரும்‌ பொது வேலைநிறுத்தம்‌ செய்தபோது, கான்பூர்‌ காங்‌ 
கரஸ்‌ கமிட்டி அந்தத்‌ தொழிலாளர்களுக்கு ஆதரவனித்து, 
கோதுமை, அரிசி, பருப்பு முதலிய தானியங்களை சேகரித்து 
வினியோகம்‌ செய்தது. 


1936-ல்‌ சென்னையில்‌ கள்‌ இறக்கும்‌ தொழிலாளர்கள்‌ வேலை 
திறுத்தம்‌ செய்தபோது சென்னை தமிழ்‌ மாவட்டக்‌ கமிட்டியும்‌, 
ஆந்திர மாவட்டக்‌ கமிட்டியும்‌ ஆதரவு அனித்தன. ஆந்திர 
மாவட்டக்‌ கமிட்டி தலைவர்‌ டி. பிரகாசம்‌, கமிட்டியிலிருத்து 
ரூ. 501/- வழங்குமாறு உத்தரவிட்டார்‌. 


என்‌ மீதும்‌, கே. முருகேசன்‌, ஜெய்சிங்‌ பாட்டியா மற்றும்‌ 
38 தொழிலாளர்கள்‌ மீதும்‌ பொய்யான கொள்ளை வழக்கு 
போடப்பட்டபோது, காங்கிரஸ்‌ தலைவரும்‌, பிரபல வழக்கறிஞரு 
மான பி. ஐகன்னாத்தாஸ்‌ (முன்னாள்‌ சுப்ரீம்‌ கோர்ட்‌ நீதிபதி) 
இலவசமாக வழக்காடி எல்லோரும்‌ விடு தலையானோம்‌ . 


அப்பொழுதெல்லாம்‌ திராவிடக்‌ கழகத்தினர்‌ (அப்பொழுது 
சுயமரியாதை இயக்கத்தினர்‌) தொழிலாளர்களை ஆதரித்து 
ஒன்றுமே செய்யவில்லை. 


உண்மை இவ்வாறு இருக்க, திரு. . அண்ணாதுரை தொழிலாளி 
களின்‌ நியாயத்தைப்‌ பொதுமக்களிடம்‌ எடுத்துச்‌ சொல்ல வேறு 
எந்தக்‌ கட்சியும்‌ இல்லாதிருந்ததாகவும்‌, திராவிடர்‌ கழகம்தான்‌ 


2174 


அந்தப்‌ பணியைச்‌ செய்து வந்ததாகவும்‌ கூறுவது முழுப்பூசணிக்‌ 
காயைச்‌ சோற்றில்‌ மறைக்க முயலுவதற்கு ஒப்பாகும்‌. 


என்‌? கம்யூனிஸ்ட்‌ கட்சி தடை செய்யப்பட்டபோது சோஷ 
லிஸ்ட்‌ கட்சி என்ற பேரால்‌ பணியாற்றிய போதும்‌, பிறகு தடை 
நீக்கப்பட்ட பிறகு கம்யூனிஸ்ட்‌ கட்சி என்ற பேரால்‌ பகிரங்க 
மாகப்‌ பணியாற்றிய போதும்‌, கம்யூனிஸ்ட்‌ கட்சி பொதுமக்களின்‌ 
ஆதரவைத்‌ தொழிலாளர்களுக்குத்‌ திரட்டவில்லையா? 


இவ்வாறு வேலைநிறுத்தம்‌ செய்தபோது பல காங்கிரஸ்‌ 
கமிட்டிகள்‌ தொழிலாளிகளுக்கு ஆதரவு திரட்டியது சுதந்திரம்‌ 
கிடைத்தற்கு முன்பு. அப்பொழுதும்‌, தொழிலாளிகளது போராட்‌ 
டங்கள்‌ பற்றிப்‌ பேசினாலே “முகத்தில்‌ எள்ளும்‌ கொள்ளும்‌ 
வெடித்த” தலைவர்கள்‌ பலர்‌ இருந்தனர்‌. ஆயினும்‌, சுதந்திரப்‌ 
போராட்டத்திற்கு ஆதரவாக பாடுபடும்‌ மக்களின்‌ (தொழிலாளி 
களின்‌) ஆதரவு தேவை என்பதை உணர்ந்தவர்கள்‌ பலரும்‌, 
மனிதாபிமான உணர்ச்சியால்‌ உந்தப்பட்டவர்கள்‌ பலரும்‌ இருந்த 
தாலும்‌ இந்த ஆதரவு அன்றைக்குக்‌ கிடைத்தது. 


சுதந்திரம்‌ அடைந்து காங்கிரஸ்‌ கட்சி ஆட்சிப்‌ பீடத்தில்‌ 
அமர்ந்த .பிறகு நிலைமை மாறிவிட்டது, அதைப்‌ பற்றி பின்பு 
பார்ப்போம்‌. த 


ஆக, திராவிட இயக்கம்‌, இந்தப்‌ பிரச்சினைகளில்‌ கண்ணோட்‌ 
டம்‌ செலுத்த ஆரம்பித்த காலத்தில்‌ அதன்‌ தத்துவார்த்தப்‌ 
பார்வையானது வர்க்கங்கள்‌ இல்லாத சமுதாயத்துக்காகப்‌ பாடு 
படுவது என்பதல்ல. வார்க்க சமரசக்‌ கொள்கைதான்‌ அதன்‌ 
அடிப்படை தத்துவார்த்தம்‌ என்பது திரு.அண்ணாதுரையின்‌ இந்த 
நூலிலிருந்து தெளிவாகிறது. 


பெரியாரின்‌ சமூக சீர்திருத்தப்‌ பிரச்சாரத்தை மட்டும்‌ செய்து 
கொண்டிருந்தால்‌ போதாது; நாட்டுக்குச்‌ சுதந்திரம்‌ கிடைப்பது 
நிச்சயமாகவிட்டது, இனி பொருளாதாரத்துறையில்‌ ஈடுபட்டு 
அரசியலிலும்‌ பங்கெடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்ற எண்ணமும்‌ 
இரு. அண்ணாதுரைக்கும்‌, அவர்‌ போன்ற வாலிபர்களுக்கும்‌ 
1944-லிலேயே ஏற்பட்டு அது கொஞ்சம்‌ கொஞ்சமாக வளர்ந்தது. 
1948-ல்‌ பெரியார்‌ அவருக்கு வயதில்‌ மிகவும்‌ சிறியவரான 
மணியம்மையை திருமணம்‌ செய்து கொண்டதைச்‌ சாக்காகக்‌ 
காட்டி, அண்ணாதுரையும்‌ அவரது தோழர்களும்‌ பெரியாரிட 
மிருத்து பிரிந்தனர்‌. 


313 


பிறகு, திராவிடர்‌ கழகத்திலிருந்து, திராவிட முன்னேற்றக்‌ 
கழகம்‌ என்ற தனி அமைப்பை ஏற்படுத்தி அண்ணாதுரையின்‌ 
தலைமையில்‌ தனியாக செயல்பட ஆரம்பித்த பிறகு பிராமண 
எதிர்ப்பை அது பிரதானமாக மேற்கொள்ளவில்லை. அதைப்‌ 
பூரணமாகக்‌ கைவிட்டு விட்டது என்பதல்ல இதன்‌ பொருள்‌. 
அவ்வப்போது, அதன்‌ மூலம்‌ ஆதாயம்‌ கிடைக்கும்‌ என்று கருதிய 
போதெதல்லாம்‌, அதைச்‌ செய்யத்‌ தவறியதில்லை. ஆனால்‌ தனித்‌ 
இராவிட நாடு கோரிக்கையையே வன்மையாகப்‌ பிரச்சாரம்‌ 
செய்தது. அந்தப்‌ பிரச்சாரத்துக்கு வேண்டிய தத்துவத்தையும்‌ 
“பணத்தோட்டம்‌” என்ற இந்த நூலில்‌ அண்ணாதுரை கொடுத்‌ 
இருக்கிறார்‌. “திராவிட நாடு”, “ஆரியநாடு” என்ற சொற்களுக்கு 
பதிலாக “வடநாடு”, *தமிழ்நாடு” என்ற சொற்களை அதிகமாக 
பயன்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. 


இந்த “பணத்தோட்டம்‌” என்ற நூல்‌ திராவிட இயக்கத்தின்‌ 
அடிப்படைத்‌ தத்துவார்த்த நூல்களில்‌ ஒன்று. எனவே, அதையும்‌ 
ஆராய்வது அவசியம்‌. 


ஆரம்பத்தில்‌ யுத்தம்‌ நடந்த காலத்தில்‌ வடநாட்டில்‌ துவக்கப்‌ 
பட்ட வங்கிகளின்‌ கணக்கைக்‌ கொடுக்கிறார்‌. இந்த வங்கிகள்‌ 
தனிப்பட்ட முதலாளிகளினால்‌ துவக்கப்பட்டவை. அவைகளில்‌ 
சேரும்‌ மக்களின்‌ சேமிப்புத்‌ (52411) தொகையை வேறு தொழில்‌ 
களில்‌ அல்லதுவியாபார த்தில்‌ ஈடுபடுத்தும்‌ உரிமை இந்த வங்கெளை 
நிர்வகப்பவர்களுக்கே கிடைக்கிறது. எனவே இந்த வங்கி 
களெல்லாம்‌ *வடநாட்டார்‌' நிர்வாகத்தில்‌ இருப்பதால்‌, அவர்கள்‌ 
தமிழ்நாட்டிலும்‌ -- பொதுவாக தென்னாட்டிலும்‌ -- தொழிற்‌ 
சாலைகளைத்‌ துவக்க வசதி கிடைத்துவிடும்‌. எனவே வடக்கு 
வளரும்‌; தெற்கு தேயும்‌ என்று கூறினார்‌. 


அடுத்த அத்தியாயத்தில்‌ யுத்தம்‌ ஏற்பட்ட பிறகு, குறிப்பாக 
1945-ம்‌ ஆண்டில்‌ “வடக்கே” துவக்கப்பட்ட கம்பெனிகளின்‌ 
பட்டியலைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. தமிழ்நாட்டில்‌ அவ்வளவு 
கம்பெனிகள்‌ துவக்கப்படவில்லையே என்பதைக்‌ கூறி, 


“இப்படி வளார்கிறது வடநாட்டு த்வம்‌ 
தென்னாட்டு நிலைமை? இன்னும்‌ .கொஞ்சகாலத்தில்‌, தேயிலைக்‌ 
காட்டுக்கு ஒடுவதாக இருக்குமேயன்றி வேறென்னவாகவாகும்‌? 
இதனை உத்தேசித்துத்தான்‌ நமக்குத்‌ தனியாக உரிமை, தனி அரசு 
வேண்டுமென்கிறோம்‌. தவறா? 


“அதோ பண அரசு, அதன்‌ ஆட்சியிலே தமிழா! உனது நிலை 
என்ன என்று கேட்டுறேன்‌; நானும்‌ ஒரு தமிழனானதால்‌' (அழுத்தம்‌ 


216 


என்னுடையது). என்று கேட்றோர்‌. *”தமிழர்நிலை”?*, “நானும்‌ 
ஒரு தமிழனான தால்‌ என்று இரு. அண்ணாதுரை வலியுறுத்துவ 
தையும்‌, “திராவிடர்‌ நிலை” *இராவிடனான தால்‌” என்று கூறாமலிருப்ப 
தையும்‌ நன்கு கவனிக்க வேண்டும்‌. 


அடுத்து, இந்தியர்கள்‌ ஆதிக்கத்திலுள்ள இன்சூரன்ஸ்‌ 
கம்பெனிகள்‌ வடநாட்டில்‌ 1946-ல்‌ எவ்வளவு இருந்தன, அவை 
களில்‌ நிதி எவ்வளவு, அதே போன்று தென்னாட்டில்‌ இருந்த 
இன்சூரன்ஸ்‌ : கம்பெனிகளின்‌ எண்ணிக்கை, அவைகளிலிருந்த 
திதி ஆகியவற்றின்‌ கணக்குகளைக்‌ கொடுத்து, ஒப்பு நோக்குகிறார்‌. 
இன்சூரன்ஸ்‌ கம்பெனிகளில்‌ இருக்கும்‌ நிதியையும்‌ அவைகளை 
திர்வகப்பவர்கள்‌ தொழிற்சாலைகளில்‌ முதலீடு செய்வதற்கு 
வசதியாக இருக்கும்‌ என்பதனையும்‌ விளக்குகிறார்‌. 


இந்தத்‌ துறைகளிலெல்லாம்‌, வடநாட்டு முதலாளிகளின்‌ பலம்‌ 
தமிழ்நாட்டு முதலாளிகளின்‌ பலத்தைக்காட்டிலும்‌ பன்மடங்கு 
அதிகமாக இருப்பதைச்‌ சுட்டிக்காட்டி, வடக்கு வாழப்போகிறது, 
பழைய ஏகாதிபத்தியத்துக்குப்‌ பதிலாக புதிய ஏகாதிபத்தியம்‌ 
வப்‌ போடறது என்று அபாயச்‌ சங்கை ஊதுரோர்‌. 


மேலும்‌, பம்பாயிலும்‌, அகமாதாபாத்திலும்‌ ஜவுளி ஆலைகள்‌ 
மிகுந்துளிட்டன; குவிந்து விட்டன என்பதைச்‌ சுட்டிக்காட்டி, 
இனி, மற்ற துறைகளிலும்‌ தொழிற்சாலைகள்‌ வடநாட்டில்‌ குவியப்‌ 
போகின்றன என்றும்‌ அபாயச்‌ சங்கை ஊதினார்‌. 


இந்த தாட்டு முதலாளித்துவ வளர்ச்சியின்‌ வரலாற்றைப்‌ 
ப த்றியும்‌, முதலாளித்துவ வளர்ச்சியின்‌ நியதிகளைப்பற்றியும்‌ அறிந்‌ 
திருந்தால்‌ திரு. அண்ணாதுரை இவ்வாறு எழுதியிருக்கமாட்டார்‌. 
தி.மு.க வின்‌ உண்மையான வர்க்கத்தன்மையை சரிவரப்‌ புரிந்து 
கொண்டால்‌ தான்‌ இன்று நாட்டிலுள்ள நிலைமைகளையும்‌, இதே 
இ ௩. அண்ணாதுரை 1962-ம்‌ ஆண்டு தனது கட்சியின்‌ அடிப்படை 
யான இலட்சியத்தை, உயிர்‌ மூச்சை, தனித்திராவிட நாட்டுக்‌ 
கோரிக்கையைக்‌ கைவிட்டதன்‌ உண்மையான காரணத்தையும்‌ 
புரிந்து கொள்வது சாத்தியம்‌. எனவே அவைகளை விவரிக்கவேண்‌ 
டியது அவசியமாகிறது. 


இத்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சி ஏற்பட்டு பிரிட்டனில்‌ இயந்திர 
தொழில்‌ புரட்சி ஏற்பட்ட பிறகு அந்தப்‌ பிரம்மாண்டமான 
தொழிற்சாலைகளில்‌ உற்பத்தியாகும்‌ பொருள்களை விற்பதற்கு 
பிரிட்டிஷ்‌ முதலாளிகளுக்கு சந்தை தேவைப்பட்டது. காலனி 
நாடுகள்‌ கைமேல்‌ கிடைத்த சந்தைகளாகின. இந்தியா அந்தக்‌ 
காலனிகளுக்குள்‌ மிகப்பெரிய நாடு; எனவே பிரிட்டிஷ்‌ முதலானி 
கனிடமிருத்த மிகப்பெரிய சந்தை இந்தியா. 


வச்ச 


அதேசமயத்தில்‌ பிரிட்டனிலிருந்த பிரிட்டிஷ்‌ தொழிற்சாலை 
களுக்கு வேண்டிய மூலப்பொருள்களைக்‌ கொண்டு போவதில்‌ 
முதலிடம்‌ வூத்ததும்‌ இந்தியா... 


பண்டைக்காலத்தில்‌ கப்பல்களில்‌ சாமான்களை ஏற்றிச்‌ 
சென்று, பிற நாடுகளிலிருந்து கப்பல்களில்‌ பெருள்களை இங்கு 
கொண்டு வந்த வணிகச்‌ செல்வர்கள்‌ பலர்‌ இருந்தனர்‌ என்பது 
உண்மை. ஆனால்‌ அந்தக்‌ காலத்திலிருந்த கப்பல்கள்‌ மரத்தால்‌ 
செய்யப்பட்டவை. அந்த மரக்கலங்களில்‌ அதிக பாரமான சாமான்‌ 
களை ஏற்றிச்செல்ல முடியாது. எனவே, அந்த மரக்கலங்களை 
கடற்கரை ஓரத்தில்‌ வந்து நங்கூரம்‌ பாய்ச்சி தகக 
வேண்டும்‌. 


அனால்‌ டெ தாழில்‌ புரட்சி ஏற்பட்ட பிறகு செய்யப்பட்ட 
கப்பல்கள்‌ இரும்பாலும்‌, உருக்காலும்‌ செய்யப்பட்டவை. பல 
ஆயிரம்‌ டன்கள்‌ எடையுள்ள பாரங்களை ஏற்றிச்‌ செல்லும்‌ 
கப்பல்கள்‌. தமிழ்நாட்டின்‌ கடற்கரையிலும்‌ அரபிக்‌ கடலோரத்‌ 
திலும்‌, மூவாயிரம்‌ மைல்களுக்கும்‌ அதிகமான கடற்கரை இருந்த 
போதிலும்‌, இவ்வளவு எடையுள்ள கப்பல்கள்‌ கடலோரத்தில்‌ 
சாதாரணமாக வரமுடியாது, அப்படிப்பட்ட இயற்கையான 
துறைமுகங்கள்‌ மிகக்‌ குறைவு. - 


பம்பாய்‌, மேலைக்கடலிலே, இந்திய நாட்டிலிருந்து 2 பர்லாங்‌ 
தூரத்தில்‌ உள்ள ஒரு தீவு (ராமேஸ்வரத்தைப்‌ போல). இந்திய 
தாட்டிற்கும்‌ அதற்கும்‌ இடையிலுள்ள கடற்பகுதி மிகவும்‌ குறைத்த 
ஆழமுள்ளது. அந்தப்‌ பகுதியில்‌ பாந்த்ரா போன்ற (Bandra) 
இடங்களில்‌ பாலங்களைக்‌ கட்டி இந்திய நாட்டுடன்‌, பிரிட்டிஷ்‌ 
ஆட்சிக்‌ காலத்தில்‌ இணைத்தனர்‌. மறுபுறங்களில்‌ இருக்கும்‌ கடல்‌ 
மிகவும்‌ ஆழமானது. கரை ஓரத்துலேயே, 20 ஆயிரம்‌ டன்களைத்‌ 
தூக்கிவரும்‌ கப்பல்கள்‌ கூட தரை தட்டாமலிருக்கக்‌ கூடிய அளவு 
ஆழமானது. எனவே, அந்தப்‌ பகுதி ஒரு இயற்கையான துறைமுக 
மாகிறது. கடற்கரையோரத்தில்‌ சாமான்களை கப்பலிலிருத்து 
இறக்குவதற்கும்‌, தரையிலிருந்து கப்பலில்‌ ஏற்றுவதற்கும்‌, கற்களை 
கொண்டும்‌, பிற்காலத்தில்‌ சமெண்டைக்‌ கொண்டும்‌, பிளாட்‌ 
பாரங்கள்‌ கட்டினார்கள்‌. அதை ஆங்கிலத்தில்‌ பே” (Bay) 
என்பார்கள்‌. 


அதேபோன்று மேலைக்கடலில்‌ கோவா பகுதியில்‌ மர்மகோவா 
என்ற இடம்‌ ஒரு இயற்கையான துறைமுகம்‌. நவீன காலத்தில்‌ 
பெரும்‌ கப்பல்கள்‌ கடற்கரையை ஒட்டி நிற்கக்கூடிய ஆழமுன்ளது- 
ஆனால்‌ கோவா போர்ச்சுக்கிய சர்க்காருக்கு சொத்தமாக இருத்தது, 


318 


கிழக்கு கடற்கரையில்‌ இத்தகைய இயற்கையான துறை 
முகங்கள்‌ இல்லை. வங்காளத்தில்‌, கங்கை நதியும்‌ பிரம்மபுத்ரா 
ததியும்‌ கலந்துவிட்டபிறகு பல களை நதிகளாகப்‌ பிரிந்து கடலில்‌ 
கலக்கின்றன. அவைகளில்‌ ஆண்டு பூராவும்‌ தண்ணீர்‌ உண்டு. 
அந்த நதிகள்‌ மிகவும்‌ ஆழமானவை. நவீனக்‌ கப்பல்கள்‌ கடலி 
லிருந்து ஒரளவு தூரம்வரை தரைதட்டாமல்‌ வரக்கூடியவை. 
அத்தகைய கிளைகளில்‌ ஒன்றாயெ ஹூக்ளி நதிக்கரையில்‌ உள்ள 
கல்கத்தாவில்‌, கிழக்குப்‌ பகுதியில்‌ துறைமுகத்தை பிரிட்டிஷ்‌ 
சர்க்கார்‌ அமைத்தது. டாக்கா, சிட்டகாங்‌ ஆகிய இடங்களிலும்‌ 
இயற்கையான துறைமுகங்கள்‌ அமைக்கப்பட்டன. 


மேற்கே அத்தகைய இயற்கை வசதிகள்‌ கொண்ட கராச்சி 
யிலும்‌ ஒரு துறைமுகத்தை அமைத்தனர்‌. 4 

பிரிட்டிஷாருடைய வியாபாரப்‌ பொருள்களை நாடெங்கிலும்‌ 
கொண்டு செல்வதற்கும்‌, பிரிட்டிஷ்‌ தொழிற்சாலைகளுக்குத்‌ 
தேவையான மூலப்பொருள்களை நாடெங்கிலும்‌ சேகரித்து இந்தத்‌ 
துறைமுகங்களுக்குக்‌ கொண்டு செல்வதற்கும்‌ ரயில்‌ பாதைகள்‌ 
அமைக்கப்பட்டன. 


ரயில்‌ போக்குவரத்துக்கு வேண்டிய இஞ்சின்கள்‌, குட்ஸ்‌ 
வண்டிகளின்‌ வாகன்கள்‌, பிரயாணிகளை ஏற்றிச்‌ செல்லும்‌ 
பெட்டிகள்‌ இவைகளெல்லாம்‌ பிரிட்டனிலிருந்து இறக்குமதி செய்‌ 
யப்பட்டன. 

தெற்குப்‌ பகுதியில்‌ இந்த கனமான சாமான்களை இறக்குமதி 
செய்வதற்கு வசதியான துறைமுகம்‌ இல்லாத நிலையில்‌ சென்னை 
யில்‌; கடலில்‌ வெகுதூரம்‌ வரை மண்ணையும்‌ கற்களையும்‌ கொட்டி 
செயற்கையான துறைமுகத்தைக்‌ கட்டினர்‌. 

இவைகளைத்‌ தவிர, காகிநாடா, கடலூர்‌, நாகப்பட்டினம்‌, 
தூத்துக்குடி முதலிய துறைமுகங்களெல்லாம்‌ கப்பல்கள்‌ கரை 
யோரத்துக்கு 3, 4 கிலோமீட்டர்‌ தூரத்தில்தான்‌ நிற்கும்‌. 
அங்கிருந்து படகுகளில்‌ ரயில்வே எஞ்சின்கள்‌, வாகன்கள்‌ 
போன்ற கனமான பொருள்களை எடுத்து வரமுடியாது. ஆகவே 
துணி முதலிய சாமான்களை மூட்டைகளாகக்‌ கட்டி இறக்குமதி 
செய்வார்கள்‌. பஞ்சு, நிலக்கடலை போன்ற பொருள்களை மூட்டை 
கலீல்‌ கட்டி, அந்த மூட்டைகளை படகுகளில்‌ ஏற்றி, அந்தப்‌ 
படகுகளைக்‌ கப்பல்களுக்கு அருகே கொண்டு சென்று ஏற்றுமதி 
செய்வார்கள்‌. 


அதேபோன்று தான்‌ மேலைக்‌ கடல்‌ பகுதியில்‌ கொங்கணச்‌ 
கடற்கரையோரங்களிலுள்ள கோழிக்கோடு, மங்களூர்‌, ரத்னூரி 
முதலிய துறைமுகங்களும்‌ இருந்தன. 


319 


இங்கிலாந்திலுள்ள பஞ்சாலைகளுக்கு வேண்டிய பருத்தி, 
இந்தியாவிலே அதிகமாக விளையும்‌ பிரதேசம்‌ மகாராஷ்டிரத்தில்‌ 
உள்ள விதர்ப்பா பகுதியும்‌, குஜராத்துமாகும்‌. தமிழ்நாட்டில்‌ 
அந்தக்‌ காலத்தில்‌ பருத்தி கோவை மாவட்டத்திலும்‌, இராமனாத 
புரம்‌ மாவட்டத்திலும்‌ விளைந்தது. மத்தியப்‌ பிரதேசத்திலும்‌, 
பஞ்சாபிலும்‌ உள்ள சில இடங்களிலும்‌ விளைந்தது. 


இதனால்‌ -- இந்த இயற்கை நிலைமையின்‌ காரணமாக 
பம்பாய்‌ மிகப்‌ பெரும்‌ வியாபார ஸ்தலமாக வளர்ந்தது. 


வங்காளத்தில்‌ சணல்‌ உற்பத்தியாயிற்று. அதைக்‌ கொண்டு 
கோணிச்‌ சாக்கு மற்றும்‌ சாமான்களைக்‌ கட்டுவதற்கு வேண்டிய 
பல ரகமான கோணிகள்‌ செய்வது சாத்தியம்‌. இவை பிரிட்டிஷ்‌ 
சாமான்களை ஏற்றுமதி செய்வதற்கு அவசியமாயிருந்தன. 


எனவே வங்காளத்தில்‌ குறிப்பாக ஹாக்ளி நதியோர த்தில்‌-- 
சணல்‌ அலைகளை பிரிட்டிஷ்‌ முதலாளிகள்‌ நிறுவினர்‌. வேறு சில 
பிரிட்டிஷ்‌ முதலாளிகள்‌--அதாவது சர்‌, விக்டர்‌ ஸஸ்ஸுன்‌, பின்லே 
போன்ற பிரிட்டிஷ்‌ முதலாளிகள்‌--முதலாளிகளுக்கே இயற்கை 
யாக ஏற்படும்‌ போட்டியிலே, இந்தியாவிலேயே பஞ்சாலைகளை 
(பம்பாய்‌ நகரத்தில்‌) நிறுவினர்‌. இந்தியாவிலிருந்து பஞ்சை 
இங்கிலாந்துக்கு ஏற்றிச்‌ செல்வதற்கும்‌, அங்கிருந்து ஆலைகளில்‌ 
நெய்த துணியை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்குமான கப்பல்‌ 
செலவு இதனால்‌ மிச்சம்‌. i 


இந்தக்‌ காரணங்களினால்‌ தான்‌ பம்பாயும்‌, கல்கத்தாவும்‌, 
அவைகளைச்‌ சுற்றியிருக்கும்‌ பிரதேசங்களும்‌ பிரம்மாண்டமான 
நவீன தொழிற்சாலைக்‌ கேந்திரங்களாக பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்‌ காலத்‌ 
இல்‌ வளர்ந்தன. 


தென்‌ இந்தியாவில்‌ தமிழ்‌ நாட்டில்‌ இதே காரணத்தினால்‌ 
சென்னையில்‌ இஞ்ச்கேப்‌ என்ற பிரிட்டிஷ்‌ முதலாளி குடும்பம்‌, 
பக்கிங்காம்‌ கர்னாடிக்‌ மில்லையும்‌, ஹார்வி என்ற முதலாளி குடும்பம்‌ 
விக்ரெமசிங்கபுரம்‌, தூத்துக்குடி, மதுரையிலும்‌, ஸ்டேன்ஸ்‌ என்ற 
பிரிட்டிஷ்‌ முதலாளி கோவையிலும்‌ பஞ்சாலைகளை நி றுவியை த 
முதலிலேயே. குறிப்பிட்டுள்ளோம்‌. 


இந்த ஆலைகளும்‌, ரயில்‌ எஞ்சின்களும்‌, அந்தக்‌ காலத்தில்‌ 
நீராவி சக்தியினால்‌ இயங்கின; மின்‌ சக்தியினாலல்ல. ஆகவே 
அவைகளுக்கு நிலக்கரி தேவைப்பட்டது. இங்கிலாந்திலிருந்து 
நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கு பதிலாக, இந்தியாவிலேயே 
அது இடைக்குமா என்ற பிரிட்டிஷ்‌ முதலாளிகளும்‌, சர்க்காரும்‌ 
பதை பொருள்‌ அராய்ச்சியில்‌ இறங்கினர்‌. 


320 


நிலக்கரி கடைத்தது எங்கே? வங்காளத்தின்‌ மேற்குப்‌. பகுதி 
யிலும்‌, அசன்சால்‌ பகுதியிலும்‌, பீகாரின்‌ 8ீழ்‌ பகுதியிலும்‌, 
மத்திய பிரதேசத்திலும்‌, மகாராஷ்டிரத்தின்‌ தென்‌ மேற்குப்‌ 
பகுதியிலும்‌, ஆந்திரப்‌ பிரதேசத்தில்‌ சிங்கரேணி பகுதியிலும்‌ 
நிலக்கரி படைத்தது. எனவே இந்தப்‌ பகுதிகளில்‌ தானே நிலக்கரி 
சுரங்கங்களை வெட்டமுடியும்‌ ? தமிழ்நாட்டிலா 2 


இந்த நிலக்கரியை, ஆலைகள்‌ அதிகமாக உள்ள பம்பாய்க்கும்‌, 
கல்கத்தாவுக்கும்‌ ஏற்றிச்‌ செல்லவேண்டிய அவசியம்‌ ஏற்பட்டது.. 
அதற்காக ரயில்‌ வசதிகள்‌, பம்பாயைச்‌ சுற்றிலும்‌ கல்கத்தாவைச்‌ 
சுற்றிலும்‌ அதிகமாக ஏற்படுத்தப்பட்டன. தொழிற்சாலைகள்‌ 
இயங்குவதற்கு அவசியமான இப்படிப்பட்ட வசதிகளை இன்ப்ரா 
ஸ்ட்ரக்சர்‌ ([॥£fra-Structure)என்று கூறுவார்கள்‌. இந்த வளர்ச்சிப்‌ 
போக்கின்‌ காரணமாக பம்பாய்‌, கல்கத்தா அவைகளைச்‌ சுற்றி 
யுள்ள பிரதேசங்கள்‌ மேலும்‌ பெரிய தொழில்‌ வர்த்தக, வியாபார 
ஸ்தலங்களாக வளர்ந்தன. 


பிரிட்டிஷ்‌ முதலாளிகள்‌ வங்கிகளையும்‌, இன்சூரன்ஸ்‌ கம்பெனி 
களையும்‌ துவக்கினார்‌. இம்பீரியல்‌ பாங்க்‌, கிரின்லேஸ்‌ பாங்க்‌, 
அர்புத்நாட்‌ பாங்க்‌, சன்லைப்‌ இன்சூரன்ஸ்‌ கம்பெனி, கிரேஹம்‌ 
லைப்‌ இன்சூரன்ஸ்‌ கம்பெனி, போன்றவை மிகவும்‌ பிரபலமானவை 
இந்த வங்கிகளில்‌ போடப்பட்ட சேமிப்புப்‌ பணம்‌, இந்தியாவி 
லுள்ள பிரிட்டிஷ்‌ தொழில்களுக்கும்‌ வியாபார த்துக்கு மட்டுமின்றி, 
பிரிட்டனுக்கும்‌ கொண்டு செல்லப்பட்டது. 


்‌ இந்த அலைகளுக்கும்‌, பிரிட்டனிலுள்ள அலைகளுக்கும்‌, 
குஜராத்தி பனியாக்களும்‌, மார்வாரி தனவந்தர்களும்‌ பருத்தியை 
விவசாயிகளிடம்‌ -வாங்கி விற்பனை செய்யும்‌ வியாபாரத்தில்‌ 
ஈடுபட்டனர்‌. அதில்‌ அவர்கள்‌ பணம்‌ சேர்த்தனர்‌. கையில்‌ 
போதிய அளவு மூலதனம்‌ சேர்ந்தவுடன்‌ பம்பாய்‌, நாகபுரி, 
அகமதாபாத்‌ முதலிய பிரதேசங்களில்‌ பிரிட்டனிலிருந்து பஞ்சாலை 
களுக்கான மெஷின்களைத்‌ தருவித்து பஞ்சாலைகளை நிறுவினர்‌. 
பிரிட்டனிலிருந்து இறக்குமதியான, பிரிட்டிஷ்‌ துணி வியாபார த்‌ 
துக்குப்‌ போட்டியாக இது இருந்தது. அவர்களுக்கு பிரிட்டிஷ்‌ 
வங்கிகளும்‌, இன்சூரன்ஸ்‌ கம்பெனிகளும்‌ கடன்‌ வசதிகளைக்‌ 
கொடுக்க மறுத்தன. பிரிட்டிஷ்‌ முதலாளிகளுக்கே அந்த வசதிகள்‌ 
அதிகமாகக்‌ கொடுக்கப்பட்டன. இன்னும்‌, பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ 
பல்வேறு இடையூறுகளை இந்திய முதலாளிகளுக்கு எதிராகச்‌ 
செய்தது. 


இதை எதிர்த்துதான்‌ தேசிய இயக்கம்‌ வளர்ந்தது என்பதை 
ஏற்கனவே விவரித்துள்ளோம்‌. இந்த நிலையில்‌ சுதேசி இயக்கம்‌ 


321 


அவர்களுக்குப்‌ பேருதவியாக இருந்தது. கடன்‌ வசதிகளுக்காக, 
அவர்களும்‌, சில வங்கிகளையும்‌ இன்சூரன்ஸ்‌ கம்பெனிகளையும்‌ 
துவக்கினர்‌. ்‌ 


முதல்‌ யுத்தம்‌ முடிந்தபிறகு, தேசிய உணர்ச்சி மேலோங்கிய 
சமயத்தில்‌ இவர்கள்‌ மேலும்‌ பல வங்கிகளையும்‌, இன்சூரன்ஸ்‌ 
கம்பெனிகளையும்‌ துவக்கினர்‌. 


அந்தக்காலத்தில்‌, தமிழ்நாட்டிலிருந்த “திராவிட' தன 
வணிகர்கள்‌ என்ன செய்தார்கள்‌? இந்திய நாட்டில்‌ ஆலைகளைத்‌ 
துவக்கவில்லை. மாறாக, பர்மாவுக்கும்‌, இலங்கைக்கும்‌ (ஸ்ரீலங்கா), 
மலேசியாவுக்கும்‌ (சிங்கப்பூரும்‌ அன்று அதில்‌ அடங்கியிருந்தது), 
இந்தோசைனாவுக்கும்‌ (வியட்னாம்‌, லாவோஸ்‌, கம்பூச்சியா 
ஆகியவை அடங்கிய பிரெஞ்சு காலனி), சயாம்‌ (தாய்லாந்து) 
நாட்டுக்கும்‌ சென்று வட்டிக்‌ கடைகளை நடத்தினர்‌. அங்குள்ள 
விவசாயிகளுக்கு அநியாயக்‌ கந்து வட்டி விதெத்தில்‌ கடன்‌ 
கொடுத்து அவர்களுடைய நிலத்தை அடமானம்‌ பெற்று கொள்ளை 
லாபம்‌ அடித்தனர்‌. கடனைச்‌ செலுத்த முடியாமலிருந்த விவசாயி 
களிடமிருந்து நிலங்களை சுவாதீனப்படுத்திக்‌ கொண்டனர்‌. தமிழ்‌ 
நாட்டிலும்‌, நகரம்தோறும்‌ வட்டிக்‌ கடைகளை இந்த தன 
வணிகர்கள்‌ திறந்தனர்‌.! பாமர மக்களைக்‌ கந்து வட்டி மூலம்‌ 
கொள்ளையடித்தனர்‌. இன்னும்‌ சிலர்‌, இந்தக்‌ காலனி நாடுகளில்‌ 
வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியாகும்‌ சாமான்களை விற்கும்‌ 
மொத்த வியாபாரக்‌ கடைகளையும்‌ சில்லரை வியாபாரக்‌ கடைகளை 
யும்‌ திறந்து, இந்த வியாபாறத்தில்‌ கிட்டத்தட்ட ஏகபோகத்தை 
அனுபவித்தனர்‌. இவ்வாறு! இந்தக்‌ காலனி நாட்டு மக்களைக்‌ 
கொள்ளையடிப்பதில்‌, பிரிட்டிஷ்‌, பிரெஞ்சு, டச்சு ஏகாதிபத்திய 
முதலாளிகளோடு பங்காளிகளாக மாறினர்‌. 


அங்கு கொள்ளையடித்த பணத்தைக்‌ கொண்டு, தமிழ்நாட்டில்‌ 
அவர்களுடைய பூர்வீக கிராமங்களில்‌ அரண்மனைகள்‌ போன்ற 
வீடுகளைக்‌ கட்டினார்கள்‌... இப்பொழுதும்‌, இராமனாதபுரம்‌ மாவட்‌ 
டத்திலுள்ள செட்டிநாட்டுப்‌ ' பகுதியிலும்‌, புதுக்கோட்டை 
மாவட்டத்திலுள்ள கிராமங்களிலும்‌, இந்த பிரம்மாண்டமான 
அரண்மனைகளைப்‌ போன்ற மாளிகைகளைக்‌ காணலாம்‌. தமிழ்‌ 
நாட்டில்‌ பல கிராமங்களில்‌ கடன்‌ பட்ட ஏழை விவசாயிகளிட 
மிருந்து நிலங்களை வாங்கினார்கள்‌. மலேசியாவிலும்‌, மற்ற காலனி 
நாடுகளிலும்‌ ரப்பர்‌ தோட்டங்கள்‌, தகரச்‌ சுரங்கங்கள்‌ முதலிய 
வற்றை வாங்கினார்கள்‌. 

௮] 


222 
1 
ஆனால்‌ இந்‌ த “திராவிடப்‌ பெருங்குடி தன வணிகர்களுக்கு 
தங்களது தாய்‌ நாடாகிய *திராவிடநாடு' செழித்தோங்டெ 
இங்கு தொழில்களில்‌ தங்களது பணத்தை முதலீடு செய்ய்வேண்டும்‌ 
என்ற எண்ணம்‌ கிஞ்சிற்றேனும்‌ ஏற்படவில்லை. i 


1989-40க்கும்‌ இடையே தமிழ்நாட்டில்‌ நிறுவப்பட்ட நூல்‌ 
நூற்பு ஆலைகளில்‌ பெரும்பான்மையானவை கோவை மாவட்டத்‌ 
திலுள்ள நாயுடு குடும்பங்களாலும்‌ மற்றும்‌ சில குடும்பங்களாலும்‌ 
தான்‌ நிறுவப்பட்டதே தவிர, தொழில்களில்‌ முதலீடு செய்ய அதிக 
வசதிபடைத்த இந்த “திராவிட” தன வணிகர்களுக்கு அக்கறை 
ஏற்படவில்லை. கருமுத்து தியாகராஜ செட்டியார்‌, அழகுசுந்தரம்‌ 
செட்டியார்‌ ஆகியோர்‌ இதற்கு விதிவிலக்கு. 


1920-க்கு முன்பு இந்தியாவில்‌ சர்க்கரை ஆலைகள்‌ இல்லை. 
தேவையான சர்க்கரை பூராவும்‌ இந்தோனேசியாவில்‌ இருந்து 
(அதாவது ஜாவா, சுமத்ரா இிவுகளிலிருந்து) இறக்குமதி செய்‌ 
தார்கள்‌. டச்சு, பிரிட்டிஷ்‌ முதலாளிகளால்‌ அங்கு நடத்தப்பட்ட 
ஆலைகளில்‌ உற்பத்தியான சர்க்கரை இந்தியாவுக்கு வந்துகொண் 
டிருந்தது. 


சென்னை மாகாணத்தில்‌ கரும்பு சாகுபடிக்கு நல்ல வசதிகள்‌ 
இருப்பதைக்‌ கண்டுபிடித்து, முதல்‌ முதலில்‌ சர்க்கரை ஆலைகள்‌ 
துவக்கப்பட்டன. நெல்லிக்குப்பத்திலும்‌, சாமல்கோட்டையிலும்‌ 
(இப்பொழுது ஆத்திரப்பிரதேச த்‌ திலிருப்பது) பாரி கம்பெனி என்ற 
ஒரு பிரிட்டிஷ்‌ கம்பெனி அவைகளைத்‌ துவக்யெது. 


உத்தரப்பிரதேசத்திலும்‌ பீகாரிலும்‌,பஞ்சாபிலும்‌, 1920-க்குப்‌ 
பிறகு மார்வாரிகளும்‌, லாலாஸ்ரீராம்‌ போன்ற பனியாக்களும்‌ பல 
கரும்பாலைகளை நிறுவி கரும்பு சாகுபடிக்கு ஊக்கமளித்தனர்‌. 


ஆனால்‌ தமிழ்நாட்டிலிருந்த “திராவிட.” தன வணிகர்கள்‌ இங்கு 
ஆலைகளை நிறுவுவதைப்‌ பற்றி சிந்திக்கக்‌ கூட இல்லை. தென்னாட்டில்‌ 
இந்தியர்களால்‌ நிறுவப்பட்ட முதல்‌ சர்க்கரை ஆலை திருவாங்கூர்‌ 
சுகர்ஸ்‌ (Travancore Sugars) என்ற ஆலை; அதை நிறுவியது 
இப்பொழுது சென்னையில்‌ பிரபல வழக்கறிஞராக இருக்கும்‌ 
என்‌. டி. வானமாமலையின்‌ தந்தையாரும்‌ யுனைட்டெட்‌ இந்தியா 
இன்சூரன்ஸ்‌ கம்பெனியைத்‌ துவக்கியவருமான எம்‌. கே. 
ஸ்ரீனிவாசன்‌ ஆவார்‌. அவர்களுக்கு ஊக்கமும்‌, உதவியும்‌ அளித்தது 
அப்பொழுது திருவிதாங்கூரில்‌ திவானாக இருந்த சி. பி. ராமசாமி 
அய்யர்‌. ஆனால்‌ திருவிதாங்கூரில்‌ உள்ள பூமி கரும்பு சாகுபடிக்கு 
வசதியாக இல்லாததால்‌, அத்த ஆலையில்‌: நஷ்டமேற்பட்டு மூட 
வேண்டி வந்தது. தமிழ்நாட்டில்‌ சர்க்கரை ஆலையை நிறுவிட 


3223 


அவர்கள்‌ முயற்சிசெய்தார்கள்‌. ஆனால்‌ தமிழ்நாட்டு “திராவிட? 
தனவணிகர்கள்‌ உதவி செய்ய, முதலீடு செய்ய மறுத்‌ அன்‌ 


இந்திய கடலோரக்‌ கப்பல்‌ தொழில்‌ அதாவது இந்தியாவின்‌ 
கடற்கரையோரங்களிலிருந்த மேற்கே:.கராய்ச்சியிலிருந்து பம்பாய்‌ 
மற்றும்‌ மேலைக்‌ கடற்கரையிலிருந்த ரத்னகிரி, மங்களூர்‌, கோழிக்‌ 
கோடு போன்ற துறைமுகங்களுக்கும்‌, 8ழ்‌ கடற்கரையிலுள்ள 
தூத்துக்குடி, நாகபட்டினம்‌, சென்னை, காக்கிநாடா, கல்கத்தா, 
டாக்கா, சிட்டகாங்‌ போன்ற துறைமுகங்களுக்குமிடையே 
சாமான்களை ஏற்றிச்‌ செல்லும்‌ கப்பல்‌ தொழில்‌-பிரிட்டிஷ்‌ இந்தியா 
ஸ்டீம்‌ நாவிகேஷன்‌ கம்பெனி (British India Steam Navigation 
Co.,) என்ற பிரிட்டிஷ்‌ கம்பெனியின்‌ ஏகபோகமாக இருந்தது. 


இதற்குப்‌ போட்டியாக இந்தத்‌ தொழிலில்‌ ஈடுபட தமிழ்‌ 
நாட்டிலிருந்த திராவிட” தன வணிகர்கள்‌ யாரும்‌ முன்வரவில்லை, 
லால்சந்த்‌ ஹீராசந்த்‌ என்ற குஜராத்தி முதலாளி தான்‌ 
முன்வந்தார்‌. பிரிட்டிஷ்‌ கம்பெனியுடன்‌ போட்டிபோடுவது கடுமை 
யாக இருந்தது. தேசிய இயக்கத்தின்‌ பலத்தினால்‌ ஏதோ ஒருவாறு 
தட்டுத்‌ தடுமாறி தொழில்‌ ஓடிக்‌ கொண்டிருந்தது. அதனால்தான்‌ 
காந்திஜியும்‌, காங்கிரஸ்‌ இயக்கமும்‌ கடலோரக்‌ கப்பல்‌ தொழிலை 
இந்தியர்களுக்கே ஒதுக்கீடு செய்ய வேண்டும்‌ (Reservation of 
Coastal Shipping to Indians) என்ற கோரிக்கையைக்‌ 
கிளப்பினார்கள்‌. 


நீண்ட காலம்‌ வரை இந்தியாவுக்கு சிமெண்ட்‌ பிரிட்டனி 
லிருந்தே வந்து கொண்டிருந்தது. தமிழ்நாட்டில்‌, கோயம்புத்தூர்‌ 
அருகே சிமெண்ட்‌ உற்பத்தி செய்வதற்கு வசதியான கற்கள்‌ 
இடைப்பதைக்‌ கண்டுபிடித்து, அசோசியேட்‌ சிமெண்ட்‌ கம்பெனி 
என்ற மார்வாரி குஜராத்தி முதலாளிகளால்‌ துவக்கப்பட்ட 
கம்பெனி மதுக்கரையில்‌ சிமெண்ட்‌ தொழிற்சாலையை நிறுவியது. 


இப்படிப்பட்ட தொழில்களில்‌ முதலீடு செய்ய, தொழிற்‌ 
சாலைகளை நிறுவ, தமிழ்நாட்டு திராவிட தனவணிகர்கள்‌ யாரும்‌ 
முன்வரவில்லை. ஏன்‌? **திரைகடல்‌ ஓடியும்‌ திரவியம்‌ தேடு” என்ற 
பாரம்பரியத்தைக்‌ கொண்டவர்கள்‌ “திராவிடர்கள்‌? என்று 
இரு அண்ணாதுரை பெருமையாகக்‌ கூறியிருக்கிறார்‌. அந்தப்‌ பாரம்பரி 
யத்திற்கேற்ப இந்த *திராவிட” தனவணிகர்கள்‌ * திரைகடலோடி” 
அந்தக்‌ காலனிகளில்‌ வட்டிக்‌ கடைகள்‌ மூலம்‌ பிரிட்டிஷ்‌ பிரெஞ்சு 
காலனி நாடுகளில்‌ உற்பத்தியான சாமான்களை வாங்கி மொத்த 
விற்பனை செய்வதன்‌ மூலம்‌, சுலபமாக கொள்ளை லாபம்‌ அடிப்ப 
திலேயே கவனம்‌ செலுத்தினர்‌. இந்த தொழில்களில்‌ நஷ்டம்‌ 
ஏற்படுமோ என்ற ஆபத்து ( Risk) ஏதுமில்லை. கொள்ளை 


244 


of 
லாபத்துக்கு உத்தரவா தமிருந்தது. அப்படியிருக்கையில்‌ ஒரு 
தொழிற்சாலையை நிறுவுவது, அதை நிர்வகிப்பது அதில்‌ உற்பத்தி 
யாகும்‌ பொருள்களை இந்தியாவில்‌ விற்பனைக்கான ஏற்பாடுகளைச்‌ 
செய்வது, தொழிலாளிகளைப்‌ பயன்படுத்துவது மு தலிய சங்கடங்‌ 
களெல்லாம்‌ நமக்கேன்‌, ஜாமென்று கந்துவட்டி வியாபார தீதில்‌ 
நூற்றுக்கு 25, 50, 75, 100 வரை வட்டி கிடைக்கும்போது, அந்த 
பாணியில்‌ பணம்‌ சேர்ப்பதல்லவோ ** திரைகடலோேர்டியும்‌ திரவியம்‌ 
தேடும்‌ நமது பண்பாடு” என்றிருந்துவிட்டனர்‌. ! 
்‌ 

சென்னையில்‌ உள்ள பெரிய வர்த்தகப்பேட்டைக்கே *செளகார்‌ 
பேட்டை' என்ற பெயரே வந்துவிட்டதேத என்று 
திரு. அண்ணாதுரை அங்கலாய்த்துக்‌ கொள்கிறார்‌. ஆம்‌ செளகார்‌ 
பேட்டை துணி முதலிய சாமான்களின்‌ ட்டங்கெளாகவும்‌, 
மொத்த வியாபார ஸ்தலமாகவும்‌, அந்த வியாபாரத்தில்‌ ஈடுபட்டி 
ருந்த வியாபாரிகள்‌ வசிக்குமிடமாகவும்‌ இருந்தது. பம்பாயிலும்‌, 
அகமதாபாத்திலும்‌ உற்பத்தியாகும்‌ துணியையும்‌ மற்ற 
பொருள்களையும்‌, தமிழ்நாட்டிலும்‌, ஆந்திராவிலும்‌ சில்லரை 
வியாபாரிகள்‌ மூலமாக வினியோகம்‌ செய்வதற்கு, கிட்டங்க 
களையும்‌ மொத்த வியாபாரிகளையும்‌ வினியோகஸ்தர்களையும்‌ 
அந்த ஆலை அதிபர்கள்‌ நியமித்தனர்‌. தங்களுடைய பந்துக்கள்‌, 
தங்களது குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ ஆகியோரையே நம்பி, 
அவர்களை இந்தப்‌ பணிகளுக்கு நியமித்தனர்‌. தமிழ்நாட்டில்‌ 
போடி, கம்பம்‌ முதலிய இடங்களிலுள்ள தமிழ்‌, மலையாளட்‌ 
பகுதிகளில்‌ பெரிய ஏலத்தோட்டங்களை வைத்துள்ள முதலாளிகள்‌, 
உற்பத்தி செய்யும்‌ ஏலக்காவையும்‌, குறுமிளகையும்‌ விற்பனை 
செய்வதற்கு, பம்பாய்‌, டில்லி முதலிய நகரங்களில்‌ கிட்டங்க 
களை வைத்து, மொத்த வியாபாரத்துக்குத்‌ தங்கள்‌ குடும்பத்‌ 
தினர்களையே நியமிப்பது போல, விருதுநகரிலுள்ள பெரிய 
வியாபாரிகள்‌ பம்பாய்‌ நகரத்தில்‌ தங்கள்‌ சரக்குகளை விற்பனை 
செய்திட மொத்த வியாபாரிகளாகத்‌ தங்கள்‌ குடும்பத்தினரையே 
தியமிப்பதுபோல, ஏன்‌; இன்றைக்குத்‌ தமிழ்நாட்டிலுள்ள பெரிய 
தொழிற்சாலைகளின்‌ அதிபார்களான டி. வி. எஸ்‌, இந்தியா 
சைக்கிள்ஸ்‌, ஸ்பிக்‌ முதலியவைகளின்‌ தமிழ்நாட்டு முதலாளிகளும்‌, 
டில்லியிலும்‌, பம்பாயிலும்‌ தங்களுடைய பொருள்களை விற்பனை 
செய்வதற்கு அங்கே டிப்போக்களைத்‌ திறந்து அவைகளை நிர்வகிப்ப 
தற்கு தமிழ்நாட்டினரையே அனுப்புகின்றனர்‌. 


வித்தியாசம்‌ என்னவென்றால்‌, இந்திய நாட்டில்‌ தொழி ற்சாலை 
கனில்‌ முதலீடு செய்வதில்‌ நம்மவர்களைக்‌ காட்டிலும்‌ குஜராத்தி 
பனியாக்களும்‌, மார்வாரி தனவந்தர்களும்‌ முந்திக்கொண்டனர்‌. 


325 


முதலாளிகள்‌, தொழிற்சாலைகளை எங்கே நிறுவுவார்கள்‌ ? 
ஜெம்ஷேட்‌ ஜி டாட்டா, பம்பாய்‌ நகரத்தைச்‌ சேர்ந்த ஒரு பார்சி. 
பார்சிகள்‌. ஆரம்பத்தில்‌ பார்யொ (ஈரான்‌) நாட்டைச்‌ சேர்ந்தவர்‌ 
கள்‌. அக்கினித்‌ தேவனை வழிபடும்‌ ஜொராஸ்டிரியன்‌ மதத்‌ 
தவர்கள்‌. இஸ்லாமிய மதம்‌ தோன்றி பாரசீக நாட்டுக்குப்‌ 
ப்ரவிய போது, துன்புறுத்தப்பட்ட ஜொராஸ்ட்ரியர்கள்‌ 
பார்சியாவிலிருந்து இந்தியாவுக்கு மரக்கலங்கள்‌ மூலமாக வந்து 
குஜராத்திலுள்ள புரோச்‌ நகரத்தில்‌ தஞ்சமடைந்தவர்கள்‌. 
அவர்கள்‌ இப்பொழுது பேசுவது குஜராத்தி மொழி. அக்குடும்பங்‌ 
களில்‌ பலர்‌ பம்பாயில்‌ வியாபாரிகளாகவும்‌, பிறகு தொழிலதிபர்‌ 
களாகவும்‌ மாறினார்கள்‌. அத்தகையதோர்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த 
வர்தான்‌ ஜெம்ஷேட்‌ ஜி டாட்டா. அவர்‌ 1907-ல்‌ முதன்‌ முதலில்‌ 
இந்தியாவில்‌ இரும்பு, உருக்குத்‌ தொழிற்சாலை அமைக்க முன்வந்த 
போது எங்கு திறுவினார்‌? பம்பாயிலா? அல்லது குஜராத்திலா? 
அல்லவே? பீகாரில்‌ வங்கத்தின்‌ எல்லையோரத்திலுள்ள 
ஓரிடத்தை த்‌ தேர்ந்தெடுத்து அங்கு தொழிற்சாலையை நிறுவினார்‌; 
ஜாம்ஷெட்பூர்‌ என்ற நகரத்தையும்‌ சிருஷ்டித்தார்‌. காரண 
மென்ன? 


இரும்புக்கனிகள்‌ அங்கே உள்ளன. பக்கத்திலேயே நிலக்கரிச்‌ 
சுரங்கங்களும்‌ உள்ளன. இரும்பு மண்ணை சுத்தம்‌ செய்து, காய்ச்சி, 
இரும்பாகவும்‌, உருக்காகவும்‌ மாற்றுவதற்கு இவை இரண்டும்‌ 
தான்‌ மூலப்‌ பொருள்கள்‌. எனவே அங்கே உருக்காலை நிர்மாணிக்‌ 
கப்பட்டது. 


இதுதான்‌ முதலாளித்துவ வளர்ச்சியின்‌ நியதி. உலகத்தி 
லுள்ள ஒவ்வொரு நாட்டிலேயும்‌ பல்வேறு பகுதிகளில்‌ ஏற்றத்‌ 
தாழ்வான வளர்ச்சி ஏற்படுவதுதான்‌ முதலாளித்துவ வளர்ச்சி 
யின்‌ நியதி. ஆரம்பத்தில்‌ ஆரம்பிக்கப்பட்ட தொழில்களின்‌ மூலம்‌, 
முதலாளிகளுக்குள்ளே போட்டி ஏற்படுகிறது. அதில்‌ சிலர்‌ 
ஏனையோரை வென்று, அதிக லாபம்‌ சம்பாதிப்பதன்‌ மூலம்‌ அதிக 
மூலதன வசதி படைத்தவர்களாகின்றனர்‌. 


அப்படிப்‌ பெருகிய மூலதனத்தைப்‌ பயன்படுத்தி அதே 
தொழிற்சாலைகளை நாட்டில்‌ எங்கெல்லாம்‌ மூலப்பொருள்‌ வசதி 
களும்‌, ஏனைய வசதிகளும்‌ அதிகமாக இருக்கின்றன என்பதை தேடிக்‌ 
கண்டுபிடித்து அங்கெல்லாம்‌ அந்தத்‌ தொழிற்சாலைகளை நிறுவுவர்‌. 
அந்த குறிப்பிட்ட தொழிலில்‌ அந்த முதலாளிக்கு ஏகபோக 
ஆதிக்கம்‌ ஏற்படுகிறது, மார்க்கெட்டில்‌ அந்தப்‌ பொருளை விற்‌ 
பதற்கான விலையை நிர்ணயம்‌ செய்யவும்‌, அதே தொழிலில்‌ 
ஈடுபட்டுள்ள ஏனைய முதலாளிகளின்‌ உற்பத்தியைக்‌ கட்டுப்‌ 
படுத்தவும்‌, அவர்கள்‌ விரும்பினால்‌ சிறிய முதலாளிகள்‌ நடத்தும்‌ 


326 

தொழிற்சாலைகளுக்கு தாங்கமுடியாத கஷ்டத்தை உண்டாக்குவர்‌. 
நிர்ப்பந்தம்‌ தாங்கமுடியாமல்‌ அந்தச்‌ சிறிய முதலாளிகள்‌ 
தங்களுடைய தொழிற்சாலைகளை அந்த ஏகபோக மு தலாளிகளுக்கே 
விற்பனை செய்யும்படி நிர்ப்பந்திக்கப்படுவர்‌. , இத்தகைய 
நிலைமையைச்‌ சிருஷ்டிப்பதற்குத்‌ தேவையான ப்லம்‌ இந்த 
ஏகபோக முதலாளிகளுக்கு ஏற்படுகிறது. பெரு மீன்‌ சிறு மீன்களை 
விழுங்கும்‌ கதைதான்‌ இது. இப்படிப்பட்ட ஒரே தொழிலில்‌ 
வளரும்‌ ஏகபோகத்தை செங்குத்தான வளர்ச்சி (Vertical 
Development) என்று பொருளாதார நிபுணர்கள்‌ கூறுவார்கள்‌. 


அந்தக்‌ குறிப்பிட்ட தொழிலில்‌ இனி வளர்ச்சிக்கு வழியில்லை 
என்ற நிலை ஏற்படும்‌ போது, மூலதனம்‌ சும்மா இருக்குமா? அந்தத்‌ 
தொழிலுக்கு வேண்டிய பொருள்களைத்‌ தயாரிக்கும்‌ இதர தொழில்‌ 
களில்‌ அத்த மூலதனம்‌ பாயும்‌. இப்படி ஒவ்வொன்றாக எந்தெந்தத்‌ 
தொழிலில்‌ ஈடுபடலாம்‌ என்று தொழில்களைத்‌ தேடிக்‌ கொண்டே 
இருக்கும்‌. அவைகளில்‌ ஈடுபடும்‌. இப்படி வளர்வதைத்தான்‌ 
ஏகபோக முதலாளித்துவத்தின்‌ குறுக்கு வளர்ச்சி (Horizontal 
Development) என்று கூறுவர்‌. 


இந்த வகையில்தான்‌ சென்ற நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ இந்தி 
யாவில்‌ துவங்கிய சுதேசித்‌ தொழில்‌ முதலாளித்துவம்‌ வளர்ந்து, 
அதில்‌ லெ டாட்டா குடும்பம்‌, பிர்லா குடும்பம்‌ போன்ற ஏகபோக 
முதலாளிக்‌ குடும்பங்களாக வளர்ந்தன. இந்தக்குடும்பங்கள்‌ 
மூலதன வசதிகளைப்‌ பெருக்கிக்‌ கொள்வதற்காக ஒன்று சேர்ந்து, 
வங்கிகளையும்‌, இன்சூரன்ஸ்‌ கம்பெனிகளையும்‌ நிறுவ ஆரம்பித்தன. 


மூலதன வசதிகள்‌ அதிகம்‌ இருந்தமையால்‌, இந்தக்குடும்பங்‌ 
கள்‌ நாடெங்கிலும்‌, எங்கெல்லாம்‌ வசதிகள்‌ இநக்கின்‌ றன என்ப 
தைத்‌ தேடிப்பார்த்து பல்வேறு தொழில்களில்‌ முதலீடு செய்தன. 
உதாரணமாக, டாட்டா குடும்பத்திற்குச்‌ சொந்தமாக பஞ்சாலை 
கள்‌ நாகபுரியில்‌ உண்டு. இன்னும்‌ பல தொழிற்சாலைகள்‌ 
வங்காளம்‌, உத்தரப்பிரதேசம்‌, கேரளம்‌, மகாராஷ்டிரம்‌ போன்ற 
பல மாநிலங்களில்‌ உண்டு. அதேபோன்றுதான்‌ பிர்லா குடும்பத்‌ 
திற்கும்‌, டால்மியா குடும்பத்திற்கும்‌ ஜெயின்‌ குடும்பத்திற்கும்‌ 
உண்டு. பிர்லா பிறந்த ஊர்‌ ராஜஸ்தான்‌ மாநிலத்தில்‌ உள்ள 
பிலானி என்று கிராமம்‌. ஆனால்‌ அவர்‌ வெகுகாலம்‌ வரையில்‌ 
ராஜஸ்தானத்தில்‌, எந்த தொழிலையும்‌ நிறுவவில்லை,. அதேபோல்‌ 
தான்‌ ஏனைய மார்வாரி முதலாளிக்‌ குடும்பங்களும்‌ செயல்படுகின்‌ 
றன. சமீபகாலத்தில்‌ தான்‌ ராஜஸ்தானத்தில்‌ கோடா, ஜெய்ப்பூர்‌ 
போன்ற இடங்களில்‌ வசதிகள்‌ ஏற்பட்ட பிறகு சில தொழில்களை 
நிறுவினார்கள்‌. 


327 


இரண்டாவது உலகயுத்தம்‌ 1939-ல்மூண்டவுடன்‌ இந்‌ நாட்டில்‌ 
சகல பொருள்களுக்கும்‌ பற்றாக்குறை ஏற்பட்டது. அந்த நிலையைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொண்டு முதலாளிகளும்‌, : வியாபாரிகளும்‌, 
அரிசி, துணி முதலிய எல்லாப்‌ பண்டங்களின்‌ விலைகளையும்‌ 
நாளுக்குநாள்‌ ஏற்றிக்‌ கொண்டே போய்‌ ஏராளமான ரொக்க 
மூலதனம்‌ சம்பாதித்தனர்‌. அரிபெ்‌ பஞ்சத்தினால்‌ 1943-ல்‌ வங்கத்‌ 
தில்‌ பஞ்சமேற்பட்டு பல்லாயிரக்கணக்கான ஏழைமக்கள்‌ செத்து 
மடிந்தனர்‌. அரிசி வியாபாரிகள்‌ ஆனந்தக்‌ கூத்தாடினர்‌. 


இப்படிக்‌ கொள்ளையடித்தது வடநாட்டிலிருந்த முதலாளி 
களும்‌, வியாபாரிகளும்‌, நில உடைமையாளர்களும்‌ மட்டுமல்ல; 
தென்னிந்தியாவிலும்‌, திராவிடப்‌” பண்பாடுடைய தமிழ்நாட்டு 
நூல்‌ மில்‌ முதலாளிகளும்‌, பல்வகைப்பட்ட பொருள்களை விற்பனை 
செய்யும்‌ மொத்த வியாபாரிகளும்கூட இந்தக்‌ கொள்ளையில்‌ 
யாருக்கும்‌ சளைக்கவில்லை. மக்களைக்‌ கொள்ளையடிப்பதில்‌ “ஆரியப்‌ . 
பண்பாடு”, “திராவிடப்‌ பண்பாடு” என்றோ, அல்லது பிரிட்டிஷ்‌, 
அமெரிக்க, பிரெஞ்சு, இத்தாலியப்‌ பண்பாடுகள்‌ என்றே பாகு 
பாடுகள்‌ கிடையாது. அது முதலாளி வர்க்கத்திற்கே உரித்‌ தான 
இயற்கையான ஒரேவிதமான பண்பாடுதான்‌. 


இந்திய மக்களை யுத்த காலத்தில்‌ கொள்ளையடித்த தில்‌, 

இடைத்த ரொக்க மூலதனத்தைப்‌ பயன்படுத்தி பல தொழிற்‌ 

சாலைகளுக்கு அதிபர்களானதில்‌ ஏகபோக முதலா ளிகளுக்கு 
அதிகப்பங்கு கிடைக்கவே செய்தது. 


இந்தியா சுதந்திரம்‌ அடைந்தபிறகு இந்த ஏகபோகக்‌. 
குடும்பங்கள்‌ வெகு வேகமாக வளர்ந்துள்ளன. இன்னும்‌ பல 
குடும்பங்கள்‌ ஏகபோக முதலாளிக்குடும்பங்களாக வளர்ந்துள்ளன. 
அதைப்பற்றி பின்னர்‌ பார்ப்போம்‌. இங்கு எடுத்துக்‌ கொண்டுள்ள 
விஷயம்‌ திரு. அண்ணாதுரை (பணத்தோட்டத்தில்‌' கூறியுள்ளவை. 


பம்பாயில்‌ நேஷனல்‌ ரேயான்‌ என்ற கம்பெனி அப்பொழுது 
துவக்கப்பட்டது. அதன்‌ விவரங்களை அவர்‌ உதாரணமாக 
எடுத்துக்‌ காட்டுகிறார்‌. அதில்‌ கஸ்தூரிபாய்‌ லால்பாய்‌ என்ற 
அகமாதாபாத்‌ வாசியைத்‌ தவிர, மீத-ழள்ள எட்டு பேரும்‌ 
பம்பாய்வாசி முதலாளிகள்‌. ரேயான்‌ என்பது செயற்கைப்பட்டு 
(இமிடேசன்‌ பட்டு, சின்னாளபட்டி சேலைகள்‌ ரேயானில்தான்‌ 
தயாரிக்கப்படுகிறது) இந்த ரேயானை தயாரிக்க அவசியமான மூலப்‌ 
பொருள்‌ மூங்கில்‌. மூங்கில்‌ காடுகள்‌ மேட்டுப்பாளையத்துக்குப்‌ 
பக்கத்தில்‌ அதிகமாக இருக்கன்றன. . 


328 


ஆனால்‌ தமிழ்நாட்டிலுள்ள “திராவிடத்‌” தனவந்தர்கள்‌ 
இப்படிப்பட்ட ஒரு ரேயான்‌ தொழிற்சாலையை நிறுவ:முடியும்‌. 
எனினும்‌ அதில்‌ முதலீடு செய்யலாம்‌ என்ற டற்று அவர்‌ 
களுக்கு.எழவில்லை. 


மாறாக பர்மாவிலும்‌ ஏனைய பிரிட்டிஷ்‌, பிரெஞ்சு காலனி. நாடு 
களிலும்‌ வட்டிக்கடை மூலம்‌ திரவியம்‌ ஈட்டுவதிலேயே ஈடு 
பட்டனர்‌. 


இப்படிப்பட்டதோர்‌ தொழிற்சாலையை நிறுவுவதற்கு மூல 
. தனம்‌ வழங்கக்‌ கூடிய குடும்பங்கள்‌ அன்று தமிழ்நாட்டில்‌ 
இல்லாமல்‌ இல்லை. ராஜா சர்‌. முத்தையாசெட்டியார்‌ இருந்தார்‌. 
முதலீடு செய்து, பங்குகள்‌ சேகரிப்பதற்கு அவர்‌ முன்வந்திருந்தால்‌ 
ஓரளவு மூலதனம்‌ சேர்த்திருக்க முடியும்‌, இந்தியாவிலுள்ள 
மிகப்‌ பெரிய வங்கிகளில்‌ ஒன்றாகிய இந்தியன்‌ வங்கியின்‌ தலைவ 
ராக இருந்தார்‌. அதிலிருந்து கடன்‌ வசதியும்‌ போதுமான 
அளவுக்கு பெறுவதில்‌ எவ்வித தடங்கலும்‌ இல்லை. அதன்‌ ஏனைய 
டைரக்டர்களெல்லாம்‌ அவருக்கு வேண்டியவர்கள்‌ தான்‌. இதைச்‌ 
செய்வதற்குப்‌ பதிலாக, செளத்‌ இந்தியா கார்ப்பரேஷன்‌ என்ற 
வியாபார நிறுவனத்தை உண்டாக்கி, தமிழ்நாட்டில்‌ விளையும்‌ 
மூலப்‌ பொருள்களையும்‌, மிளகாய்‌ வற்றல்‌, வெங்காயம்‌ போன்ற 
பொருள்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதிலும்‌, 
வெளிநாடுகளிலிருந்து தென்னிந்தியாவுக்கு இறக்குமதி செய்யும்‌. 
வியாபாரத்திலும்தான்‌ ஈடுபட்டார்‌. இந்த நிறுவனத்துக்கு 
மதுரை, கொச்சி போன்ற பல நகரங்களில்‌ கிளைகளும்‌ உண்டு. 


கோவையிலுள்ள ஏனைய தொழிலதிபர்கள்‌ ஏற்கனவே 
அவர்கள்‌ ஈடுபட்டிருந்த நூற்பு பஞ்சாலைகளை விஸ்தரிப்பதிலும்‌, 
இன்னும்‌ புதிய பஞ்சாலைகளை நிறுவுவதிலுமே முதலீடு செய்தனர்‌, 


நாட்டுக்கோட்டை செட்டியார்‌ தனவந்தர்‌ குடும்பங்களில்‌, 
யுத்தம்‌ முடிந்தவுடன்‌ வெளிநாடுகளில்‌ ஈட்டிய பொருளை தமிழ்‌ 
நாட்டில்‌ முதன்‌ முதலாகத்‌ தொழில்துறையில்‌ ஈடுபடுத்தியவர்‌ 
காலம்‌ சென்ற அழகப்பா செட்டியார்‌. அவர்‌ கொச்சி சமஸ்தானத்‌ 
தில்‌ சாலக்குடிக்குப்‌ பக்கத்திலிருந்த அழகப்பா நகரில்‌, முதலில்‌ 
ஆரம்பித்ததும்‌ ஒரு பஞ்சாலைதான்‌. விமான தொழிலிலும்‌ ஈடுபட 
முயற்சித்து, யுத்த காலத்தில்‌ இராணுவத்திற்கு உபயோகித்த 
பழைய 'ட்கோடா” (08%018௨) விமானங்களை ஏலத்தில்‌ எடுத்தார்‌. 
ஆனால்‌, அந்தத்‌ தொழிலைத்‌ துவக்குவதற்கு, அதற்கான கம்பெனி 
யில்‌ பங்குதாரர்களைச்‌ சேர்ப்பதற்கு அவரால்‌ இயலவில்லை.இந்தியன்‌ 
வங்கியும்‌ அவருக்கு கடன்‌ உதவி செய்வதற்கு மறுத்துவிட்டது. 


2௮9 


தமிழ்நாட்டில்‌ பல்வேறு நவீனதொழில்களை த்‌ துவக்கவேண்டும்‌ 
என்பதில்‌ அவருக்குமிகுந்த அக்கறை.அதற்குத்‌ தொழில்விற்பன்னர்‌ 
கள்‌ தேவை. இந்த தொழில்‌ விற்பன்னர்களை உருவாக்கும்‌, 
ரசாமனம்‌, ரசாயன எஞ்சினீயரிங்‌ போன்ற கதொழீில்நுட்பக்‌ 
கல்லூரிகளை த்‌ துவக்குவதில்‌ முனைந்தார்‌.காரைக்‌.குடியில்‌ அழகப்பா 
காலேஜ்‌ ஆஃப்‌ டெக்னாலஜி (Alagappa College of Technology) 
என்ற கல்லூரியைத்‌ துவக்கினார்‌. இவர்‌ சென்னையில்‌ அவருடைய 
பங்களாவைத்‌ தவிர தன்னுடைய சொத்து பூராவையும்‌ கல்லூரி 
களுக்கே எழுதி வைத்தார்‌. அந்த பங்களாவை மட்டும்‌, 
அவருடைய ஓரே மகள்‌ திருமதி உமையாளுக்கு எழுதிவைத்தார்‌. 
அவர்‌ அந்தக்கல்லூரியை அபிவிருத்தி செய்து பல்வேறு தொழில்‌ 
நுட்பங்களை போதிக்கும்‌ பிரிவுகளை நிறுவுவதிலுமே ஈடுபட்டார்‌. 
அவர்‌ மறைந்த பிறகு, அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கான 
டிரஸ்டுகள்‌ ஒழுங்காக நடந்து கொள்வார்களோ இல்லையோ என்ற 
மிகுந்த கவலை அவருக்கு. அதனால்‌ அந்த நிறுவன த்தை ஒரு பல்கலைக்‌ 
கழகமாக (University) மாற்றி, சர்க்காரிடமே ஒப்படைக்க 
வேண்டும்‌ என்பதற்காகப்‌ பல முயற்சிகள்‌ செய்தார்‌. சென்னையில்‌ 
பிரசிடென்சி காலேஜில்‌ 1926-ம்‌ ஆண்டு சில மாதங்கள்‌ நான்‌ 
படித்த போது, கூடப்‌ படித்தவர்‌ அவர்‌. அந்தக்காலம்‌ முதற்‌ 
கொண்டு நாங்கள்‌ நெருங்கிய நண்பர்கள்‌. அவருடைய இந்த 
கல்லூரி முயற்சியில்‌ நானும்‌ அந்தக்‌ காலத்தில்‌ ஆதரவளித்தேன்‌.. 


ஆனால்‌ செட்டிநாட்டில்‌, ராஜா சர்‌. முத்தையா செட்டியார்‌ 
குடும்பத்துக்குள்ளே செல்வாக்கு குறைந்துவிடும்‌ என்று பல 
வன்மையான சக்திகள்‌, இவரது முயற்சிகளைத்‌ தோற்கடித்தன. 


திரு. கருமுத்து தியாகராஜ செட்டியாரோ, பஞ்சாலைகளை 
மேலும்‌ நிறுவுவதிலேயே கவனம்‌ செலுத்தினார்‌. 


ஏனைய தொழில்‌ துறைகளில்‌ தொழிற்சாலைகளைத்‌ துவக்கு 
வதில்‌, பிற்காலத்தில்தான்‌ 1952-க்குப்‌ பிறகுதான்‌ தமிழ்‌ 
நாட்டு முதலாளிகள்‌ கவனத்தைத்‌ திருப்பினர்‌-ஒருவர்‌ நீங்கலாக, 
அவர்தான்‌ கோவை ஜி. டி. நாயுடு. அவரும்‌ பெரிய தொழிற்‌ 
சாலைகளை நிறுவவில்லை. மோட்டார்‌ காருக்கும்‌, லாரிகளுக்கும்‌, 
பஸ்களுக்கும்‌ அவசியமான ரேடியேட்டர்‌ போன்ற பொருள்களை 
உற்பத்தி செய்வதிலும்‌, “குண்டிக்‌” ரேடியோ உற்பத்தி செய்‌ 
வதிலும்தான்‌ அவர்‌ கவனம்‌ செலுத்தினார்‌. 


தமிழ்நாட்டின்‌ மிகப்‌ பெரிய பஸ்‌ கம்பெனியாக 
டி. வி. சுந்தரம்‌ அய்யங்கார்‌ குடும்பமும்‌ அதே தொழிலை விஸ்தரிப்‌ 
பதிலும்‌, லாரிகளை ஓட்டும்‌ தொழிலிலும்‌, கார்‌, பஸ்‌, லாரிகளை 
ரிப்பேர்‌ செய்யும்‌ தொழிலிலும்‌ கவனம்‌ செலுத்தியது. அந்தக்‌ 


220 


குடும்பத்துக்குப்‌ போட்டியாக, பல பெரிய பஸ்‌ கம்பெனிகள்‌ 
ஏ.பி.டி., ஜி. டி. நாயுடு, அவர்‌ மருமகன்‌ பாலகிருஷ்ணன்‌, 
பயோனியர்‌ போன்ற கம்பெனிகள்‌ தோன்றின. இவைகள்‌ மூலம்‌ 
போக்குவரத்து சாதனங்கள்‌ வளர்ந்தன. சுதந்திரத்திற்குப்‌ பிறகு 
பாபனாசம்‌--பைகாரா விஸ்தரிப்பு போன்ற நீர்மின்‌ நிலையங்கள்‌ 
மூலம்‌ மின்சார உற்பத்தியும்‌ வளர்ந்தது. 


கோவையில்‌ இிறுசிறு எஞ்ஜினியரிங்‌ தொழிற்சாலைகள்‌ 
வளர்ந்தன. இவைகளில்‌ விவசாயத்துக்குத்‌ தேவையான பம்பு 
செட்டுகள்‌: உற்பத்தி செய்யப்பட்டன. 


அந்தக்‌ காலத்தில்‌, தமிழ்நாட்டில்‌ தோற்றுவிக்கப்பட்ட மிகப்‌ 
பெரிய தொழிற்சாலையாகிய அசோக்‌-லேலண்ட்‌ கம்பெனியை 
(ஆரம்பத்தில்‌ ஆஸ்டின்‌ மோட்டார்கார்களையும்‌ பிறகு ' லாரி 
களையும்‌ தயார்‌ செய்தது) துவக்கியது சங்கர்‌ சரண்‌ என்ற 
டில்லியைச்‌ சேர்ந்த ஒரு பஞ்சாப்‌ பிரமுகர்‌. லேலண்ட்‌ என்ற 
பிரிட்டிஷ்‌ கம்பெனியுடன்‌ கூட்டாகத்‌ துவக்கப்பட்டது. 


இதற்கிடையில்‌, இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு, பர்மா, 
மலேசியா, இந்தோனேசியா முதலிய நாடுகள்‌ சுதந்திரமடைந்தன. 
இந்திய வர்த்தகர்களுக்கும்‌, லேவாதேவிக்காரர்களுக்கும்‌ எதிரான 
நடவடிக்கைகள்‌ இந்தப்பழைய காலனி நாடுகளில்‌ எடுக்கப்பட்‌ 
டன. அங்கிருந்து பல இந்தியக்‌ குடும்பங்கள்‌ -அம்மக்களைச்‌ 
சுரண்டி பணம்‌ சேர்த்த குடும்பங்கள்‌ குறிப்பாக நகரத்தார்‌ 
என்‌ றழைக்கப்படும்‌ நாட்டுக்கோட்டை செட்டியார்‌ குடும்பங்கள்‌ 
அந்நாடுகளை விட்டு இந்தியாவுக்குத்‌ திரும்பிவர வேண்டி 
யிருந்தது. 


அவர்களில்‌ சிலர்‌, அதற்குப்‌ பிறகுதான்‌ இந்தியாவில்‌ 
தொழில்களை நிறுவுவதில்‌ ஈடுபட்டனர்‌. 


இந்தக்‌ காலத்தில்‌ உடனடியாக, சுலபமாக, பஞ்சாலைகளை த்‌ 
தவிர சிமெண்ட்‌ தொழிற்சாலைகளை நிறுவுவதற்குத்‌ தேவையான 
சுண்ணாம்புக்‌ கற்கள்‌ கிடைத்தன. அதனால்‌ அந்தத்‌ தொழிலில்‌ 
முதலீடு செய்ய சில குடும்பங்கள்‌ முன்‌ வந்தன. முதலில்‌ வந்தது 
கல்லிடைக்குறிச்சியைக்‌ சேர்ந்த சங்கரலிங்கையர்‌ குடும்பம்‌. 


கரும்பு உற்பத்திக்கு வசதியான பூமி சில மாவட்டங்களில்‌ 
இருந்தது. அதனால்‌ சர்க்கரை ஆலைகள்‌ நிறுவப்பட்டன. 


... சேஷசாயி பிரதர்ஸ்‌ எனும்‌ நிறுவனம்‌ மேட்டூரில்‌, மேட்டூர்‌ 
கெமிக்கல்ஸ்‌ என்ற ரசாயன தொழிற்சாலையை நிறுவியது. 


331 


மின்சார உற்பத்தி அதிகரித்தவுடன்‌ அந்தத்‌ தொழிலுக்கு 
அவசியமான, டிரான்ஸ்பார்மர்கள்‌(Tஈாansformers), மின்சாரத்தை 
மின்‌ நிலையங்களிலிருந்து உபயோகிப்பாளர்களிடம்‌ கொண்டு செல்‌ 
வதற்கு வேண்டிய கேபிள்கள்‌ (Caஸ]les) போன்றவைகளைத்‌ 
தயாரிக்கும்‌ தொழிற்சாலையை எண்ணூரில்‌ ஈஸன்‌ எஞ்சினியரிங்‌ 
கம்பெனி துவக்கியது. 


சென்னையில்‌ டி.ஐ. சைக்கிள்‌ கம்பெனி துவக்கப்பட்டது. 


பஸ்களையும்‌, லாரிகளையும்‌ ஒட்டிக்‌ கொண்டிருந்த சிம்ஸன்‌ 
கம்பெனியை வெள்ளைக்கார முதலாளிகள்‌, அந்தக்‌ கம்பெனியின்‌ 
ஆடிட்டராக இருந்த திரு. அனந்தராமகிருஷ்ணய்யரிடம்‌ விற்று 
விட்டுப்போன பின்‌,லாரிகளில்‌ பொருத்தப்படும்‌ பெர்கின்ஸ்‌ எஞ்சின்‌ 
களைத்‌ (Perkins Engins) தயாரிப்பதில்‌ ஈடுபட்டார்‌. பிறகு, லாரி 
களுக்கு வேண்டிய, பாட்டரிகள்‌ போன்ற பொருட்களைத்‌ 
தயாரிக்கும்‌ தொழிற்சாலைகளை துவக்கினார்‌. ஈஸன்‌ கம்பெனியின்‌ 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ மோட்டார்‌ சைக்கிள்‌ உற்பத்தி 
சசய்யும்‌, தொழிற்சாலையைத்‌ துவக்கினர்‌. சென்னைக்கு அருகில்‌, 
கணபதி அய்யர்‌ குடும்பம்‌ ஸ்டாண்டர்டு மோட்டார்‌ கார்களைத்‌ 
தயாரிக்கும்‌ தொழிற்சாலையைத்‌ துவக்கியது. 


பிலாய்‌, துர்க்காபூர்‌ முதலிய இடங்களில்‌ உருக்காலைகள்‌ 
துவக்கப்பட்டு உருக்கு உற்பத்தி இந்தியாவில்‌ அதிகரித்தவுடன்‌, 
சென்னையில்‌ ஸ்ட்ரக்சுரல்‌ எஞ்ஜினியரிங்‌ கம்பெனி, ஸ்டீல்‌ ரோலிங்‌ 
மில்கள்‌ (Structural Engineering Company & Steel Rolling 
Mills) துவக்கப்பட்டன. 


பள்ளிப்பாளையத்தில்‌, மேட்டுப்பாளையம்‌ பகுதியில்‌ கடைக்கும்‌ 
மூங்கலைக்‌ கொண்டு காகிதத்‌ தொழிற்சாலையை சேஷசாயி 


கம்பெனி துவக்கியது. | 


மேட்டுப்பாளையத்துக்கு அருகில்‌, நல்ல தண்ணீர்‌ வசதியும்‌, 
மூங்கிலும்‌ இருந்ததால்‌ கோவை பஞ்சாலை முதலாளிகளில்‌ சிலர்‌, 
ஒன்றுசேர்ந்து ரேயான்‌ தயாரிப்பதற்கு அவசியமான விஸ்கோஸ்‌ 
(Viscose) தயாரிக்கும்‌ தொழிற்சாலையைத்‌ துவக்கினர்‌. 


கோவையில்‌, பிரபல எஞ்சினியரிங்‌ விற்பன்னர்‌ பாலகிருஷ்ண 
தாயுடு, பஞ்சாலை முதலாளிகளை அணுகி, முதலீடு செய்யும்படி 
வற்புறுத்தி, அதில்‌ வெற்றி பெற்று, பஞ்சாலைகளுக்கு. வேண்டிய 
மெஷின்களைக்‌ தயாரிக்கும்‌ டெக்ஸ்டூல்ஸ்‌ (710016) என்ற 
தொழிற்சாலையைத்‌ துவக்கினார்‌. அவர்‌ தொழில்‌ விற்பன்னரே 
தவிர, நிறுவனத்தின்‌ நிர்வாகத்தில்‌ போதிய கவனம்‌ செலுத்தக்‌ 


332 


கூடியவரல்ல, இதனால்‌, இந்தக்‌ கம்பெனியை அவர்‌ துவக்கி 
தொழில்‌ நுட்பத்தை பல தொழிற்சாலைகளுக்கு போதித்த பிறகு 
அவரிடமிருந்து அந்த த்‌ தொழிற்சாலை ஏனைய தொழிலதிபர்களால்‌ 
பிடுங்கப்பட்டது. 


டி. வி. எஸ்‌. குடும்பத்தார்‌, பஸ்கள்‌ தேசியமயமாக்கப்படும்‌ 
அபாயம்‌ இருப்பதை உணர்ந்த பிறகுதான்‌, மோட்டார்‌ வாகனங்‌ 
களுக்கு அத்தியாவசியமான பல பொருள்களைத்‌ தயாரிக்கும்‌ 
தொழிற்சாலைகள்‌ பலவற்றை பாடியில்‌ துவக்கினர்‌. 


எம்‌. 9. டி. முத்தையா செட்டியார்‌ குடும்பத்தினர்‌ கேரளத்‌ 
தில்‌ திருவாங்கூர்‌ ரேயான்ஸ்‌ .(ரஈivancore Reyons) என்த 
செயற்கைப்‌ பட்டு தயாரிக்கும்‌ தொழிற்சாலையைத்‌ துவக்கினர்‌. 


சென்னையில்‌ எண்ணை சுத்திகரிப்பு செய்யும்‌ தொழிற்சாலை 
மத்திய அரசால்‌ துவக்கப்பட்ட பிறகு, அதில்‌ உற்பத்தியாகும்‌ 
உப பொருளாகிய நாப்தா (188ரீ்‌௨)வை மூலப்‌ பொருளாகக்‌ 
கொண்டு தூத்துக்குடியில்‌ ஸ்பிக்‌ என்ற பெயரில்‌ ரசாயன உரம்‌ 
தயாரிக்கும்‌ தொழிற்சாலை துவக்கப்பட்டது. 


இப்படிப்பட்ட பெரிய தொழிற்சாலைகளுக்கு வேண்டிய சிறு 
சிறு சாமான்கள்‌ தயாரிக்கப்படும்‌ பல உப தொழிற்சாலைகள்‌ 
(Anciliary Industries) துவக்கப்பட்டன. 


விவசாயம்‌ வளர்ச்சியடைந்து நவீன. விஞ்ஞான முறையில்‌ 
உற்பத்தி செய்யப்படும்‌ முறை அபிவிருத்தி அடைந்த காலத்தில்‌ 
சிம்சன்‌ கம்பெனி பர்குஸன்‌ டிராக்டர்கள்‌ (Fergusen Tractors) 
உற்பத்தி செய்யும்‌ தொழிற்சாலையை நிறுவியது. இன்று இந்தியா 
வில்‌ தயாரிக்கப்படும்‌ டிராக்டர்களில்‌ மிகவும்‌ உன்ன தமானதும்‌, 
பெரிய டிராக்டரும்‌ அதுவே. 


மின்‌ நிலையங்களும்‌, தொழிற்சாலைகளும்‌, வளரும்‌ போது, 
அவைகளுக்குத்‌ தேவையான சாலை வசதிகளும்‌ அமைக்கப்படும்‌ 
போது, பாலங்கள்‌ கட்டுவதற்கும்‌, மலைகளைக்‌ குடைவதற்கும்‌ 
இஞ்சினியரிங்‌ தொழிற்சாலைகளும்‌, காண்ட்ராக்டர்களும்‌ தோன்றி 
னர்கள்‌. 


சர்க்கரை ஆலைகள்‌ வளர்ந்த பிறகு, அதிலிருந்து கிடைக்கும்‌ 
மொலாஸஸ்‌ (Molasces) என்ற கழிவுப்‌ பொருளிலிருந்து சாராயமும்‌ 
உற்பத்தி செய்ய முடியும்‌. தொழி ற்சாலைகளுக்கு அவசியமான எரி 
சாராயமும்‌ (Industrial . Alcohol) உற்பத்தி செய்ய முடியும்‌ 


என்றவுடன்‌ அந்தத்‌ தொழிற்சாலைகளும்‌ ஓரளவு தமிழ்நாட்டில்‌ 
வளர்ச்சியடைந்தன. 


922 


அதே மொலாஸஸை மூலப்‌ பொருளாகக்கொண்டு பிளாஸ்டிக்‌ 
உற்பத்தி செய்யும்‌ கெம்ப்ளாஸ்ட்‌ (Ce௱றla$t) அதாவது 
கெமிக்கல்ஸ்‌ அண்டு பிளாஸ்டிக்‌ (Chemical and Plastics) என்ற 
தொழிற்சாலையை இந்தியா சிமெண்ட்‌ கம்பெனியை நிர்வாகம்‌ 
செய்யும்‌ சங்கரலிங்க அய்யர்‌ குடும்பத்தினர்‌ துவக்கினார்கள்‌. 


மேட்டூரில்‌, அலுமினியம்‌ உற்பத்தி செய்வத ற்கு அத்தியாவசிய 
மான பாக்சைட்‌ என்ற தாது (Bauxite) மலைகளில்‌ இடைக்கிறது. 
அலுமினியம்‌ உற்பத்திக்கு மின்சாரம்‌ மிகவும்‌ அதிகமாகத்தேவை. 
உற்பத்திச்‌ செலவில்‌ மின்சாரச்‌ செலவு மட்டும்‌ 60 ச தமானத்துக்கு 
மேல்‌ ஆகிறது. மேட்டூரிலேயே மின்சாரமும்‌ உற்பத்தியாவதால்‌ 
அங்கு அலுமினியத்‌ தொழிற்சாலை நிறுவப்பட்டது. 


இதுதான்‌ இந்தியா சுதந்திரம்‌ அடைந்த பிறகு தமிழ்‌ 
நாட்டில்‌ கடந்த 25 ஆண்டுகளில்‌ நிகழ்ந்த தொழில்‌ வளர்ச்சியின்‌ 
வரலாறு. 


இதே போன்றுதான்‌ சுதந்திரம்‌ பெற்ற பிறகு இந்தியாவின்‌ 
ஏனைய பகுதிகளிலும்‌ ஒரளவு தொழில்‌ வளர்ச்சி ஏற்பட்டது. 


இந்தக்‌ காலத்தில்‌ தமிழ்நாட்டில்‌ தொழில்கள்‌, வளர்ந்த 
அளவு ஆந்திரப்‌ பிரதேசத்திலோ, ராஜஸ்தானிலோ, கேரளத்‌ 
திலோ மத்தியப்‌ பிரதேசத்திலோ, அஸ்ஸாம்‌ மற்றுமுள்ள வட 
இழக்கு மாநிலங்களிலோ வளரவில்லை. காரணம்‌ முதலாளித்துவத்‌ 
இன்‌ ஏற்றத்தாழ்வான வளர்ச்சிப்‌ போக்குதான்‌. முதலாளிகளுக்கு 
அதிக லாபம்‌ சம்பாதிப்பதுதான்‌ குறிக்கோளேயன்றி, நாடு, 
நாட்டு மக்களின்‌ சுபிட்சம்‌ முதலியவைகளைப்‌ பற்றி அவர்களுக்குக்‌ 
கவலையே கிடையாது. தமிழ்நாட்டிலேயே கோவை மாவட்டம்‌ 
தொழில்‌ வளர்ச்சியில்‌ முன்னணியில்‌ இருக்கிறது. இராமனாதபுரம்‌, 
நெல்லை, புதுக்கோட்டை முதலிய மாவட்டங்கள்‌ மிகவும்‌ பின்தங்கி 
இருக்கின்றன. முதலாளித்துவ முறையில்‌ ஒரு நாட்டின்‌ தொழில்‌ 
வளர்ச்சிக்கு முயற்சி செய்தால்‌, இந்த ஏற்றத்‌ தாழ்வைத்‌ தடுப்பது 
என்பது இயலாது. 


இதைத்‌ தான்‌ திரு. அண்ணாதுரை 1947-ம்‌ ஆண்டில்‌ 
பணத்‌ தோட்டம்‌” என்ற நூலை எழுதிய காலத்தில்‌ அவரால்‌ 
பார்க்க முடியவில்லை. முதலாளித்துவ: வளர்ச்சிப்‌ போக்கில்‌ இந்த 
அடிப்படையான, தவிர்க்க முடியாத, நியதியை அவர்‌ அறிந்த 
தாகவே -- இந்த நூலைப்‌ படித்தால்‌ தெரியவில்லை. 


அது ஒருபுறமிருக்க, தமிழ்நாட்டிலிருந்த முதலாளிகள்‌, 
துணிச்சலாக புதிய துறைகளில்‌ தொழிற்சாலைகளில்‌ முதலீடு 


ஏக்‌ 


செய்வதற்கு அஞ்சினார்கள்‌. சேலத்தில்‌ அலுமினியம்‌ தொழிற்‌ 
சாலையை நிறுவுவதற்கு தமிழ்நாடு அரசு எவ்வளவு கஷ்டப்‌ 
பட்டது என்பது எனக்குத்‌ தெரியும்‌, அரசே ஒரளவு முதலீடு 
செய்வதற்கு முன்வந்தது. இத்தாலி கம்பெனிஒன்று மெஷின்களைக்‌ 
கொடுத்து ஒரு பகுதி முதலீடு செய்தது. மீதமுள்ள முதலீடு 
செய்வதற்கு எத்தனையோ தமிழ்நாட்டு முதலாளிகளை அன்றைக்கு 
இருந்த தொழில்‌ மந்திரி அணுகினார்‌. அவர்கள்‌ யாரும்‌ சம்மதிக்க 
வில்லை. இறுதியில்‌ எப்படியோ, கோவை வெங்கடசாமி நாயுடுவை 
சம்மதிக்க வைத்தார்‌. 


யுத்த காலத்தில்‌ எல்லாப்‌ பொருள்களுக்கும்‌ தட்டுப்பாடு 
ஏற்பட்டமையால்‌, வியாபாரிகளும்‌, நிலப்பிரபுக்களும்‌, தொழிலதி 
பார்களும்‌ கள்ளமார்க்கெட்டில்‌ பண்டங்களை விற்றுக்‌ கொள்ளை 
யடித்ததையும்‌, அதனால்‌ பணப்‌ பெருக்கம்‌ (1ா11௧1101) நாட்டில்‌ 
பெரும்‌ அளவு வளர்ந்ததையும்‌ இரு. அண்ணாதுரை இந்த நூலில்‌ 
கூறியுள்ளதை ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம்‌. அவர்‌ எதிர்‌ 
காலத்தைப்‌ பற்றி அன்று என்ன கூறினார்‌ என்பதை இங்கு கோடிட்‌ 
டும்‌ காட்டாமல்‌ இருக்கமுடியாது. அவர்‌ தன்‌ நூலில்‌ கூறியுள்ள 
தாவது:-- 


**பணப்பெருக்கத்தஇுின்‌ வேகம்‌ குறைந்து வருகிறது. கள்ள மார்க்‌ 
கெட்டின்‌ வட்டிக்‌ கடைக்காரர்கள்‌ கூட, காசை, முன்பு போல 
அள்ளிக்‌ கொடுக்காமல்‌, எண்ணிக்‌ கொடுக்க ஆரம்பித்துள்ளனர்‌; 
இன்னமும்‌ *இலாபம்‌” வறண்டுவிடவில்லை என்ற போதிலும்‌, 
இலாபத்தின்‌ வேகமும்‌ அளவும்‌ குறைகிறது;--வரும்‌ ஆண்டுகளிலே, 
பணப்பெருக்கம்‌ என்பது பழங்கதையாூவிடும்‌; இலாபம்‌, தேட வேண்‌ 
டிய பொருளாகிவிடும்‌. அப்போது வடநாட்டு ஆதிக்கத்தால்‌ ஏற்‌ 
படக்கூடிய வழி நன்றாகத்‌ தெரியும்‌. நாம்‌ முன்கூட்டிச்‌ சொல்கிறோம்‌; 
அதனை பிறகு நம்‌ நாட்டுக்‌ கடைவீ௫இயினர்‌ கூறத்தான்‌ போக&றார்கள்‌.” * 


இவ்வாறு எதிர்கால பொருளாதார வளர்ச்சியைப்‌ பற்றி 
அறுதியிட்டு, நம்பிக்கையோடு, உறுதியாக ஜோஸ்யம்‌ கூறியிருக்‌ 
கறார்‌. 


இந்த ஜோஸ்யம்‌ கூறப்பட்டது எப்பொழுது ? யுத்தம்‌ முடிந்த 
வுடன்‌, மேற்கத்திய முதலாளித்துவ நாடுகளின்‌ தொழிற்சாலைகள்‌ 
எதிரியின்‌ விமான குண்டுகளுக்கு இரையாகி சின்னாபின்னமாகிக்‌ 
இடந்த காலத்தில்‌, அவைகளைப்‌ புதுப்பிக்க ஏராளமான பணம்‌ 
தேவைப்பட்ட காலத்தில்‌, அதற்காக அந்த நாட்டு அரசுகள்‌ 
நோட்டுக்களை அச்சடித்து பணப்‌ பெருக்கத்தைத்‌ துரிதமாக 
வளர்ப்பதைத்‌ தவிர வேறு வழியில்லாமலிருந்த காலத்தில்‌ இந்த 
ஜோஸ்யம்‌ கூறப்பட்டது. 


338 


இந்தியாவிலும்‌ கள்ள மார்க்கெட்‌ மேலும்‌ வளர்ந்‌ து, அரிச 
முதல்‌ துணிவரையில்‌ சகல பொருள்களுக்கும்‌ தட்டுப்பாடு 
அதிகரித்த காலத்தில்‌, கள்ளமார்க்கெட்டுக்‌ கயவர்கள்‌ மேலும்‌ 
மக்களைக்‌ கொள்ளையடித்த சமயம்‌, இந்திய சர்க்காரும்‌, மாநில 
சர்க்கார்களும்‌ இரண்டு ஆண்டுகளிலும்‌ வரவைக்‌ காட்டிலும்‌ 
அதிக செலவு செய்யும்‌ பட்ஜெட்டுகளைத்‌ தயாரித்து பற்றாக்‌ 
குறைக்கு நோட்டுகளை அச்சடிப்பதில்‌ இறங்கிய காலத்தில்‌, 
இவைகளையெல்லாம்‌, பாராமல்‌ பார்த்திருந்தால்‌ அதை ஒதுக்கித்‌ 
தள்ளிவிட்டு _ கூறப்பட்டதே இந்த ஜோஸ்யமாகும்‌. கோவை 
யிலும்‌ மற்றுமுள்ள மாவட்டங்களிலும்‌ அன்று தமிழ்நாட்டில்‌ 
இருந்த பிரதானத்‌ தொழிலாகிய பஞ்சாலைகளில்‌ முதலாளிகளுக்கு 
கிடைத்து வரும்‌ கொள்ளை லாபம்‌ போதாது என்று மேலும்‌ 
இலாப வேட்கையில்‌ பல்லாயிரக்கணக்கானவரை ஆள்குறைப்புத்‌ 
திட்டத்தை திணித்து வெளிபயற்றி, மீதமுள்ள தொழிலாளிகளின்‌ 
மீது வேலைப்பளுவை அதிகமாகத்‌ திணிக்க முற்பட்டதால்‌, 
இதற்குமுன்‌ என்றுமில்லாத அளவு பிரம்மாண்டமான பொது 
வேலைநிறுத்தம்‌ பஞ்சாலைகளில்‌ நடந்த சமயத்தில்‌ இவ்வாறு 
ஜோஸ்யம்‌ கூறப்பட்டது. இந்த முதலாளிகள்‌ அனைவரும்‌ 
இரு. அண்ணாதுரையின்‌ கருத்துப்படி *திராவிடர்களே” ! அவர்‌ 
களுடைய அநியாயக்‌ கொள்ளை லாப வேட்கையை எதிர்த்த 
தொழிலாளிகளும்‌ திராவிடர்களே ! 


இந்த ஜோஸ்யத்தை, அவர்‌ இந்த நூலை எழுதிய பிறகு இந்த 
நாட்டின்‌ கடந்த 35 வருடங்களில்‌ வரலாறு மெய்ப்பிக்கவில்லை: 
மாறாக முழுமையாக பொய்யாக்கி விட்டது. * 


இத்த 35 ஆண்டுகளில்‌ மத்திய சர்க்கார்‌, மாநில சர்க்கார்கள்‌ 
வகுத்த பட்ஜெட்களில்‌ ஆண்டுதோறும்‌ பற்றாக்குறை அதிகமாகி 
பற்றாக்குறைக்கு நோட்டு அச்சடிப்பதை ஆயு தமாகக்கொண்டனர்‌. 
கள்ளமார்க்கெட்‌ லாபத்தின்‌ அளவும்‌, வேகமும்‌ ஒவ்வொரு 
ஆண்டும்‌ அதிகரித்துக்கொண்டே போனதுதான்‌ உண்மை. இதன்‌ 
விளைவாக, நாட்டில்‌ கருப்பு மார்க்கெட்‌, வெள்ளை மார்க்கெட்‌ 
என்ற இரண்டு வகையான மார்க்கெட்டுகள்‌ செயல்படுவதும்‌, 
அவைகளில்‌ கள்ள மார்க்கெட்டின்‌ கை நாளுக்கு நாள்‌ மேலோங்கி 
யதும்‌, இதனைக்‌ கட்டுப்படுத்த முடியாமல்‌ அரசு தவிப்பதும்‌ இந்த 
35 ஆண்டுகளின்‌ வரலாற்றில்‌ எவரா லும்‌ மறுக்க முடியாத 
உண்மை. 


திருமதி இந்திராகாந்தி, 1980-ம்‌ ஆண்டு ஆரம்பத்தில்‌ நடந்த 
நாடாளுமன்ற தேர்தல்‌ பிரச்சாரத்தில்‌ விலைவாசிகளை குறைப்பது 
தான்‌, தான்‌ ஆட்சிக்கு -வந்தால்‌ மேற்கொள்ளப்படும்‌ முதல்‌ 
வேலை என்று முழங்கினார்‌. கடந்த இரண்டரை ஆண்டாக 


336 


விலைவாசிகளைக்‌ குறைப்பது இருக்கட்டும்‌,ஏற்றத்தைக்‌ கூட தடுக்க 
முடியவில்லை. சென்ற ஆண்டு என்றைக்குமில்லாத அளவு விலைவாரி 
கள்‌ உயர்ந்தன . பண வீக்கமும்‌(பணப்‌ பெருக்கமும்‌)அதேபோன்று 
அதிகரித்தது. இதற்காக என்னென்னவோ சால்ஜாப்புகளைக்‌ கூறி 
இப்பொழுது “பண வீக்கம்‌” என்பது உலக ரீதியான நிகழ்ச்சி என்று 
புதிதாக 'கண்டுபிடித்து” பறைசாற்றிக்‌ கொண்டிருக்கிறார்‌. 


அன்று நிதியமைச்சராக இருந்த திரு. ஆர்‌. வெங்கட்ராமனோ 
“விலைவாசி ஏற்றத்தை தடுப்பது என்பது சாத்தியமே இல்லை; 
இது உலக ரீதியில்‌ ஏற்பட்டுள்ளது. இதன்‌ அளவையும்‌, வேகத்தை 
யும்‌ குறைத்தாலே நான்‌ திருப்தியடைவேன்‌** என்று நாடாளு 
மன்றத்தில்‌ பகிரங்கமாகக்‌ கூறியுள்ளார்‌. 


“உலகம்‌ பூராவுமா விலைவாசி ஏற்றமும்‌, பண வீக்கமும்‌ ஏற்‌ 
பட்டுள்ளன? இவையில்லாத நாடு ஒன்றுகூட உலகில்‌ இல்லையா? 
என்ற கேள்வி எழுந்தபோது, ““கட்டுப்படுத்தப்பட்ட பொருளா 
தார அமைப்பு உள்ள நாடுகளில்‌ விலைவாசிகள்‌ ஸ்திரமாகவே 
உள்ளன. பணவீக்கமும்‌ அந்த நாடுகளில்‌ இல்லை. ஏனைய நாடு 
களில்‌ எல்லாம்‌ இவை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன” ” என்றுதான்‌ 
“உலகம்‌ பூராவும்‌” என்று கூறியதைத்‌ திருத்திக்‌ கொண்டு, 
உண்மையை ஏற்றுக்கொண்டார்‌. வெங்கட்ராமனாலும்‌, மறுக்க 
முடியாத இந்த யதார்த்தமான உண்மையானது, சோசலிச நாடு 
களிலும்‌, முதலாளித்துவ நாடுகளிலும்‌ (அமெரிக்கா, மேற்கு 
ஜெர்மனி, ஐப்பான்‌ போன்று எவ்வளவுதான்‌ தொழிலிலும்‌ 
வியாபாரத்திலும்‌ வளர்ச்சியடைந்த நாடாயிருப்பினும்‌) நிலவும்‌ 
மாறுபட்ட நிலைமையைப்‌ பளிச்சென்று படம்‌ பிடித்துக்‌ 
காட்டுகிறது. 


நம்நாட்டுக்கு சுதந்திரம்‌ கிடைத்தவுடனே -- ஆளும்‌ 
பொறுப்பு காங்கிரஸ்‌ தலைவர்களிடம்‌ ஒப்படைக்க ப்பட்டவுடனே-- 
கம்யூனிஸ்ட்கள்‌, இதைத்‌ கெளிவாக தெரிந்து கொண்டார்கள்‌. 
அன்றைக்கே நாம்‌ விடுத்த பல அறிக்கைகளில்‌, முதலாளித்துவப்‌ 
பாதையில்‌ இந்தியா வளர்ச்சியடைய முற்பட்டால்‌, நெருக்கடிக்கு 
மேல்‌ நெருக்கடி ஆழமாக வளர்ந்து கொண்டேயிருக்கும்‌; ஒருபுறம்‌ 
செல்வமும்‌, சொத்தும்‌ ஒரு சிறு கூட்டத்தினர்‌ கையில்‌ சிக்கும்‌; 
நாட்டில்‌ மிகப்‌ பெருவாரியான மக்கள்‌ மேலும்‌ மேலும்‌ வறுமை 
யில்‌ ஆழ்த்தப்படுவர்‌; வறுமையும்‌, வேலையில்லாத்‌ தண்டாட்ட 
மும்‌, பிணியும்‌, பசியும்‌, வளர்ந்தோங்கும்‌ என்று எச்சரிக்கை செய்‌ 
தார்கள்‌. 


நாடு சுதந்திரம்‌ அடைந்த நான்கு மாதங்களுக்கெல்லாம்‌ 
கம்யூனிஸ்ட்‌ கட்சி சட்டவிரோதமான ஸ்தாபனம்‌ என்று அறி 


827 


விக்கப்பட்டு, அது பகிரங்கமாகச்‌ செயல்படுவது இயலாமற்‌ போய்‌ 
விட்டது. எண்ணற்ற ஊழியர்களும்‌, தலைவர்களும்‌ விசாரணை 
யின்றி சிறையிலடைக்கப்பட்டனர்‌. ஆயினும்‌, 1950-ம்‌ ஆண்டு 
தலைமறைவாக இருந்த தோழர்களின்‌ தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள்‌, 
இரகசியமாகக்‌ கூடி, சுதந்திரத்திற்குப்‌ பிறகு கட்சி இந்த நாட்டுக்கு 
உகந்த கட்சித்‌ திட்டத்தைத்‌ தட்டியபோது, அதில்‌ இதை மீண்டும்‌ 
பறைசாற்றினோம்‌. 


மேலைநாடுகளில்‌ முதலாளித்துவம்‌ வளர்ந்து ஏகாதிபத்திய 
மாகப்‌ பரிணமித்த பிறகு அந்த ஏகாதிபத்திய வல்லரசுகளுக்கு 
இடையே காலனி நாடுகளின்‌ பரந்த மார்க்கெட்டைத்‌ தங்களுக்‌ 
கிடையே மறு பங்கீடு செய்து கொள்வதற்காக உலகயுத்தம்‌ ஏற்‌ 
படும்‌ என்று லெனின்‌ கூறினார்‌. அது ஜோதிடமும்‌ அல்ல; தெய்வீக 
அசரீரி வாக்கும்‌ அல்ல. ஏகாதிபத்திய வல்லரசுகளுக்கிடையே 
வளர்ந்து வந்து கொண்டிருந்த போட்டியை சரிவரக்‌ கணக்குப்‌ 
போட்டு சமூகப்‌ பொருளாதார விஞ்ஞான அடிப்படையில்‌ கூறப்‌ 
பட்ட கருத்தாகும்‌. 


அவர்‌ கூறியபடியே முதல்‌ உலகயுத்தம்‌, ஏகாதிபத்திய வல்லரசு 
களுக்கிடையே 1914-1918-ம்‌ ஆண்டு வரையில்‌ நடந்தது. 


அந்த யுத்தம்‌ முடியும்‌ தறுவாயில்‌ ரஷ்யாவில்‌ லெனின்‌ 
தலைமையில்‌ சோஷலிஸ்ட்‌ புரட்சி ஏற்பட்டது. உலகில்‌ ஆறில்‌ ஒரு 
பங்குள்ள பிரதேசம்‌ ஏகாதிபத்தியத்தின்‌ சுரண்டலிலிருந்து நழுவி 
கிட்டது. அந்தச்சுரண்டல்‌ மண்டலம்‌ சுருங்கிவிட்டது. 


அதனால்‌ முதல்‌ உலக யுத்தத்திற்குப்‌ பிறகு உலக முதலாளித்து 
வத்துக்கு ஏற்பட்ட நிரந்தரமான பொது நெருக்கடி (Permanent 
General Crises of Capitalism) இரண்டாவது உலக யுத்தத்திற்குப்‌ 
பிறகு மேலும்‌ ஆழமாக வளர்ந்துவிட்டது. அது நீடிக்கும்போதே, 
அதில்‌ அவ்வப்போது ஏற்படும்‌ மோதல்களும்‌, நெருக்கடிகளும்‌ 
ஒவ்வொரு தடவையும்‌ மேலும்‌ ஆழமானதாகவும்‌, பயங்கரமான 
தாகவும்‌ இருக்கும்‌. இதைச்‌ சமாளிப்பதற்கு முதலாளித்துவப்‌ 
பொருளாதார நிபுணர்கள்‌ எவ்வளவோ மருந்துகளை அவ்வப்போது 
கண்டுபிடித்தாலும்‌, அந்த மருந்துகளெல்லாம்‌, இந்தப்‌ புற்று 
நோயை குணப்படுத்தக்‌ கூடியதாக இல்லை. 


இதைத்தான்‌ இன்று நாம்‌ முதலாளித்துவ நாடுகளில்‌ 
பார்க்கிறோம்‌. தொழில்‌ வளர்ச்சியிலே முதலாளித்துவ நாடு 
கனில்‌ முதலிடம்‌ வகிக்கும்‌ அமெரிக்காவில்‌ கடந்த ஆறு 
மாதங்களில்‌ 60 லட்சம்‌ தொழிலாளர்கள்‌ வேலை இழந்து, வேலை 


22 


338 


யில்லாப்‌ பட்டாளத்தில்‌ சேர்ந்துவிட்டனர்‌. அறு அயீிரம்‌ 
கம்பெனிகள்‌ திவாலாகிவிட்டன. இதை ஜனாதிபதி ரீகனே 
அமெரிக்க நாடாளுமன்‌ றத்துக்கு தனது. பட்ஜெட்டுடன்‌ அனுப்பிய 
உரையில்‌ ஏற்றுக்‌ கொண்டிருக்கிறார்‌. 


பிரிட்டனில்‌ ஏற்பட்டுள்ள தொழில்‌ நெருக்கடியின்‌ விளைவாக, 
இன்று அங்கு வேலையில்லா த்‌ திண்டாட்டம்‌ மிகவும்‌ அதிகரித்திருப்‌ 
பதையும்‌, அம்மக்கள்‌ லண்டனிலும்‌, மற்றுமுள்ள தொழிற்‌ 
சாலைகள்‌ நிறைந்த நகரங்களிலும்‌ நடுத்தெருவிற்கு வந்து கலகம்‌ 
செய்வதும்‌, போலீசாருடனும்‌, இராணுவப்‌ போலீசுடனும்‌ 
கைகலப்பதும்‌ உலகறிந்த விஷயம்‌. 


இதேபோன்ற நெருக்கடி மேற்கு ஜெர்மனி, பிரான்ஸ்‌, 
இத்தாலி, ஐப்பான்‌ போன்ற தொழில்‌ வளர்ச்சியடைந்த 
முதலாளித்துவ நாடுகளில்‌ எல்லாம்‌ முற்றி, வேலையில்லாத்‌ 
திண்டாட்டம்‌ வளர்ந்து வருவதும்‌ உலகறிந்த செய்தி. 


முன்பெல்லாம்‌ முதலாளித்துவ நாடுகளில்‌ உற்பத்தி பெருகி, 
உற்பத்தியினால்‌ உண்டாக்கப்படும்‌ செல்வத்தின்‌ பெரும்‌ பகுதியை 
முதலாளிகள்‌ கொள்ளையடிப்பதனால்‌ உழைக்கும்‌ மக்களுடைய 
வாங்கும்‌ சக்தி குறைந்து, உற்பத்தியான சரக்குகளை மக்கள்‌ வாங்க 
முடியாத நிலைமை ஏற்படும்போது தொழில்‌ மந்தம்‌ ஏற்படும்‌. 
உற்பத்தியான பொருள்களை எப்படியாவது விற்றுத்‌ தீரவேண்டு 
மென்று முதலாளிகள்‌ விலைவாசியைக்‌ குறைப்பார்கள்‌. இதை 
முதலாளித்துவத்தின்‌ நெருக்கடி என்று முதலாளித்துவ முறைக்கு 
துதிபாடும்‌ பொருளாதார “நிபுணர்கள்‌' ஏற்றுக்‌ கொள்ளமாட்‌ 
டார்கள்‌. ஆனால்‌ பிரத்தியட்சமான உண்மையை எப்படி மறைப்பது? 
எனவே *தொழில்‌ மந்தம்‌” என்று அதற்குப்‌ பெயர்‌ சூட்டினர்‌. 


ஆனால்‌ கடந்த 15 ஆண்டுகளாக உலக முதலாளித்துவத்துக்கு 
அவ்வப்போது மேலும்‌, மேலும்‌ ஆழமான நெருக்கடி எற்படும்‌ 
போது, விலைவாசிகள்‌ குறைவதில்லை. மாறாக, அதிகரிக்கிறது. பண 
வீக்கமும்‌ அதிகரிக்கிறது. இதற்கு “மந்தப்‌.பணவீக்கம்‌'(Stagflation) 
என்ற புதுப்‌ பெயரை இந்த “நிபுணர்கள்‌” கண்டுபிடித்துச்‌ சூட்டி 
யிருக்கன்‌ றனர்‌. 


* இவைகளெல்லாம்‌ ஒருபுறமிருக்கட்டும்‌, சங்க காலத்திலிருந்து, 
பிரிட்டிஷ்‌ ஆட்சி தோன்றுவதற்கு முன்புவரை, தமிழ்நாட்டில்‌ 
ஆண்ட மன்னர்களுக்கு கவிதைகளின்‌ மூலமாக புகழாரம்‌ சூட்டிய 
புலவர்கள்‌ மீதும்‌, அவர்களுடைய கவிதைகளிலும்‌ - அவைகளி 
லுள்ள உள்ளடக்கத்தைப்‌ பாராமல்‌ - அந்தக்‌ கவிதைகளின்‌ 
இலக்கிய அழகில்‌ சொக்கிப்போன திராவிட இயக்கத்தினருக்கு 


339 


சமூக வளர்ச்சி இயலையும்‌, பொருளாதார இயலையும்‌, கற்க எங்கு 
நேரம்‌? இன்றைய தமிழ்நாடு உள்ளிட்டு இந்திய சமுதாய வளர்ச்‌ 
சிக்கும்‌ மக்களுடைய வறுமையையும்‌, வேலையில்லாத்‌ திண்டாட்டத்‌ 
தையும்‌ ஒழிப்பதற்கு அவசியமான விஷயங்களில்‌ இந்த திராவிட 
இயக்கத்திற்கு அடிப்படைச்‌ சமூக பொருளாதாரத்தைப்‌ பற்றிய 
விஞ்ஞான அணுகுமுறை இருந்திருக்குமேயானால்‌ திரு. அண்ணாதுரை 
வருங்காலத்தைப்‌ பற்றி மேற்கூறியவாறு ஜோதிடத்திலும்‌, 
ஆரூடத்திலும்‌, கைரேகை சாஸ்திரத்திலும்‌ இறங்கியிருக்க 
மாட்டார்‌. எனவேதான்‌ கடந்த 35 ஆண்டுகளில்‌ இந்தியநாட்டின்‌ 
வரலாறும்‌, தமிழ்நாட்டின்‌ வரலாறும்‌ அவருடைய இந்த 
ஜோதிடத்தையும்‌, ஆரூடத்தையும்‌ பொய்யாக்கி விட்டன. 


அவர்‌ மேலும்‌ அந்த நூலில்‌ கூறுகிருர்‌ :-- 


“வடநாட்டு வணிக வேந்தர்கள்‌ முகாம்‌ அமைத்துக்‌ கொண்டு 
இங்குள்ள ஏற்றுமதி, இறக்குமதி வர்த்தகத்தைத்‌ தங்கள்‌ ஆதிக்‌ 
கத்தின்‌ ீழ்வைத்துக்கொண்டுள்ளனர்‌. செல்வாக்குள்ள தும்‌, வெளி 
உலகத்‌ தொடர்புக்கு ஏற்றதுமான இந்தக்‌ கடல்‌ வியாபாரத்தில்‌ 
தமிழர்களிலே குறிப்பிடத்தக்க அளவினர்‌ இல்லை. வடநாட்டினரே 
பெரும்‌ அளவினர்‌. அவர்களில்‌ சிலருடைய பெயர்களை மட்டுமே 
இங்கு கொடுத்துள்ளோம்‌. நம்நாட்டு வளம்‌ எங்கு அடகு 
வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிவிக்கும்‌ நோக்கத்துடன்‌ 
இங்கு வடநாட்டவர்‌ பெற்றுள்ள இத்தகைய ஆதிக்கம்‌, அந்த 
ஆகிக்கத்திலே ஆயிரத்திலோர்‌ பாகம்‌, இங்குள்ள திராவிட 
வணிகர்களால்‌, வடநாட்டில்‌ பெற முடிகிறதா ?: பெற்று இருக்‌ 
கிரார்களா என்பதை காங்கிரஸ்‌ தமிழர்களை எண்ணிப்‌ பார்க்க 


வேண்டுகிறோம்‌.” ' 


“மேலும்‌ மேனாட்டவரின்‌ நிலையை அடைந்ததோடு இல்லாமல்‌, 
வடநாட்டு வணிகர்கள்‌, இன்று பிரிட்டிஷ்‌ அமெரிக்க கோட்ஸ்‌ 
வரர்களுடன்‌ *ூட்டு' சேர்ந்து பல தொழில்களைத்‌ துவக்கி 
உள்ளனர்‌. நிலை அவ்வளவு உயர்ந்து விட்டது. ்‌ 


“உயர்ந்த நிலையுடன்‌ அவர்கள்‌ திருப்தி அடையவில்லை. 
நம்நாட்டு வணிக வேந்தர்கள்‌, வியாபாரக்‌ கோமான்கள்‌ திருமலை, 
திருப்பதி, பூரி, ஜெகன்னாத்‌, காசி, கயா, கண்டி, கதிர்காமம்‌ 
சென்று வரம்‌ கேட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ வேளையிலே வடநாட்டு 
முதலாளிமார்‌ இலண்டன்‌, வாஷிங்டன்‌, பாரீஸ்‌, பிரஸ்ஸல்ஸ்‌ 
ஆகிய கேத்திரங்களுக்குப்‌ போய்‌ “முருகன்‌, முக்கண்ணன்‌, 
காந்திமதி ஆகிய தேவ தேவியரை அல்ல மோட்டார்‌, விமானம்‌, 
இரும்பு, எஃகு, ரசாயனம்‌, கண்ணாடி ஆகிய பலவித தொழிலிலே 
உள்ள நிபுணர்களைக்‌ கண்டு பேசித்‌ தொழில்‌ முறை நுண்ணறிவு, 


340 


மெஷின்‌ வகை அமைப்பு முறை ஆகியவை பற்றித்‌ தெரிந்து 
“கொண்டு வருகின்றனர்‌. தாளச்சத்தமும்‌, மேளச்சத்தமும்‌ 
கேட்டு ரசிக்கும்‌ நமது நாட்டுத்‌ 'தொழிலியல்‌ இருப்புப்‌ பெட்டிக்‌ 
காரர்கள்‌ அறிவார்கள்‌ இந்த வடநாட்டு வணிகர்கள்‌ அங்கே 
இருந்து பெற்றுவரும்‌ “வரம்‌” இந்த உபகண்டச்‌ சூத்திரக்‌ கயிறை 
அவர்களிடம்‌ சேர்த்து வைக்கும்‌, பிறகு அந்தக்‌ கயிற்றுக்கு 
ஏற்றபடி இங்குள்ளவர்கள்‌ ஆடும்‌ பொம்மைகளாகிவிட நேரிடும்‌ 
என்ற சூக்ஷாமத்தை.'* 


இதை எழுதியது 1947-ல்‌. அந்த ஆண்டிலேயே டாட்டாக்‌ 
களும்‌, பிர்லாக்களும்‌, மற்றுமுள்ள வடநாட்டு முதலாளிகளும்‌ 
வணிக வேந்தர்களும்‌, வியாபார கோமான்களும்‌, மேனாட்டவரின்‌ 
நிலையை அடைந்துவிட்டனராம்‌. இந்தக்‌ கூற்றை என்னவென்று 
கூறுவது? 


ஆயினும்‌ தமிழ்நாட்டிலும்‌, அன்று வணிக வேந்தர்களும்‌ 
வியாபாரக்‌ கோமான்களும்‌ இருந்தனர்‌ என்பதனை இரு. அண்ணா 
துரை இந்தப்‌ பகுதியில்‌ ஏற்றுக்‌ கொள்கிறார்‌. அவர்களுக்கு பல 
வகையான தொழில்‌ துறைகளில்‌ முதலீடு செய்யும்‌ புத்தி ஏன்‌ வர 
வில்லை? அதற்கு பதிலாக, “இருமலை திருப்பதி, பூரி, ஜெகன்னாத்‌, 
காசி, கண்டி, கதிர்காமம்‌” சென்று வரம்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்த 
னர்‌. இந்த “திராவிடக்‌ கோமான்களும்‌, வணிக வேந்தர்களும்‌ 
அறிவில்லாத மடையர்களா?' இந்தக்‌ கேள்விகளுக்கு அவரிடம்‌ 
விடை ஏதும்‌ கிடையாது. இந்தக்‌ கேள்விகளை எழுப்பக்கூட 
அவரால்‌ முடியவில்லை. * 


அந்தக்‌ காலத்தில்‌ ஏற்கனவே கூறப்பட்டது போல, தமிழ்‌ 
நாட்டுக்‌ கோமான்கள்‌ பிரிட்டிஷ்‌, பிரெஞ்சு, டச்சு காலனி நாடு 
களில்‌ வட்டிக்கடை வைத்திருந்தனர்‌. அந்த வியாபாரம்‌ 
உத்தரவாதமானது. ஏனெனில்‌, வட்டியையும்‌, அசலையும்‌ அவர்‌ 
களிடம்‌ கடன்‌ வாங்கியவர்கள்‌ திருப்பி கொடுக்காமல்‌ போய்விட்‌ 
டால்‌, அடகு வைத்திருந்த பொருள்களை எடுத்துக்‌ கொள்ளும்‌ 
உரிமை இருந்தது. இந்த வட்டி வியாபாரத்தில்‌ நூற்றுக்கு 
25 லிருந்து நூற்றுக்கு 50 வரை இலாபம்‌ கிடைத்தது. இந்தக்‌ 
கொள்ளையினால்‌ ஏற்பட்ட பாவ விமே.சனத்திற்காக அவர்கள்‌ 
இருமலை, திருப்பதி, பூரி, ஜெகன்னாத்‌, காசி, கண்டி, கதிர்காமம்‌ 
சென்று அந்தக்‌ கொள்ளையிலே ஒரு சிறு பகுதியை வெங்கடேசப்‌ 
பெருமானுக்கும்‌, ஜெகன்னாதனுக்கும்‌, முக்கண்ணனாகிய சிவ 
பெருமானுக்கும்‌, காந்திமதிக்கும்‌ அர்ப்பணம்‌ செய்து அந்தக்‌ 
காலனி நாட்டு மக்களை கொள்ளையடித்ததற்கு விமோசனம்‌ 
வேண்டி வரம்‌ கேட்டனர்‌. அந்தக்‌ காலனி நாடுகள்‌ ஏகாதிபத்திய 


£1 


ஆட்சியிலிருந்து விடுதலையடைந்த பிறகு ஏற்பட்ட அரசுகள்‌. இந்து 
*கோமான்களுடைய' வட்டிக்‌ கொள்ளையை அனுமதிக்காத சட்டங்‌ 
களை இயற்றிய பிறகு தாய்நாடு திரும்பிய பிறகுதான்‌, அவர்களில்‌ 
சிலருக்கு தொழில்களில்‌ முதலீடு செய்ய வேண்டும்‌ என்ற 
அக்கறையே பிறந்தது. 


1947-ல்‌ இரு. அண்ணாதுரை இந்த (பணத்‌ தோட்டம்‌' என்ற 
நூலை எழுதிய காலத்தில்‌ தமிழ்நாட்டு வணிக வேந்தர்களும்‌ 
வியாபாரக்‌ கோமான்களும்‌, தமிழ்நாட்டிலோ, வேறு இந்தியாவின்‌ 
எந்தப்‌ பகுதியிலோ. ஏன்‌ தொழில்‌ துறையில்‌ முதலீடு செய்வதைப்‌ 
பற்றிஅக்கறை கொள்ளவில்லை என்ற கேள்வியைக்‌ கேட்டிருந்தாரே 
யானால்‌, அவருக்கே இந்த உண்மை புரிந்திருக்கும்‌; அந்தக்‌ 
கோமான்களைச்‌ சாடியிருப்பார்‌. 


வடநாட்டு முதலாளிகள்‌ பிரிட்டிஷ்‌ அமெரிக்க கோடீஸ்‌ 
வரர்களுடன்‌ “கூட்டு” சேர்ந்து தொழில்களை த்‌ துவக்க முயல்வதை 
யும்‌, லண்டன்‌, வாஷிங்டன்‌, பாரீஸ்‌, பிரஸ்ஸல்ஸ்‌ ஆகிய 
'க்ஷேத்இரங்களுக்குப்‌' போய்‌ மோட்டார்‌, இரும்பு, எல்கு, 
ரசாயனம்‌, கண்ணாடி ஆகிய 'பலவிதத்‌ தொழில்களிலே உள்ள 
நிபுணர்களைக்‌ கண்டு பேசித்‌ தொழில்முறை நுண்ணறிவு, மெஷின்‌ 
வகை அமைப்பு முறை ஆகியவை பற்றித்‌ தெரிந்துகொண்டு வரு 
இன்‌ றனர்‌ என்பதனையும்‌ குறிப்பிட்டு, தமிழ்நாட்டு முதலாளிகள்‌ 
அப்படிச்‌ செய்யவில்லையே என்று பொருமைப்பட்டு அங்கலாய்த்துக்‌ 
கொள்கிருர்‌. 


இந்த வடநாட்டு பெருமுதலாளிகள்‌, 1947-ல்‌ பிரிட்டிஷ்‌, 
அமெரிக்கக்‌ கோடீஸ்வரார்களோடு கூட்டுச்‌ சேர்ந்ததினாலே, 
இலண்டன்‌, வாஷிங்டன்‌, பாரீஸ்‌, பிரஸ்ஸல்ஸ்‌ முதலிய க்ஷேத்திரங்‌ 
களுக்குப்‌ போய்‌ மோட்டார்‌, இரும்பு, ரசாயனம்‌, எஃகு கண்ணாடி 
போன்ற தொழிலிலே உள்ள நிபுணர்களைக்‌ கண்டு பேசித்‌ தொழில்‌ 
முறை நுண்ணறிவு மெஷின்‌ வகை அமைப்புமுறை ஆகியவை 
பற்றித்‌ தெரிந்துகொண்டு வந்த உண்மையை தமிழ்நாட்டு 
முதலாளிகள்‌ உணராமலிருந்ததைத்‌ தான்‌ காட்டுகிறது. இதனால்‌ 
இந்த உபகண்டத்தின்‌ சூத்திரக்‌ கயிற்றை அவர்களிடம்‌ (வட 
நாட்டவர்களிடம்‌) சேர்த்து வைக்கும்‌ என்றும்‌, பிறகு இங்குள்ள 
வர்கள்‌ ஆடும்‌ பொம்மைகளாகிவிட நேரிடும்‌ என்றும்‌ அவர்‌ கண்டு 
பிடித்த “சூக்ஷூமம்‌” இந்த நாட்டில்‌ கடந்த 35 ஆண்டுகளாக ஏற்‌ 
பட்ட பொருளாதார .வளர்ச்சிப்‌ போக்கின்‌ வரலாற்றிற்கும்‌ 
யதார்த்த உண்மைக்கும்‌ முற்றிலும்‌ மாறுபட்டதாகும்‌: முரணான 
தாகும்‌. 


12 


12 


இந்தக்‌ கூட்டு இரண்டு வகைப்படும்‌. ஒன்று இந்த நாட்டுத்‌ 
தொழில்களில்‌, இந்திய முதலாளிகளோடு சேர்ந்து மேனாட்டு 
பகாசுரக்‌ கம்பெனிகளும்‌ முதலீடு செய்து, அவர்கள்‌ போட்ட 
பங்கிற்கு, கிடைக்கும்‌ இலாபத்தில்‌, விகதாச்சாரப்படி அந்த 
வெளிநாட்டு கோடீஸ்வரர்கள்‌ இந்த நாட்டு மக்களின்‌ உழைப்‌ 
பால்‌ கிடைக்கும்‌ செல்வத்தைத்‌ தங்களின்‌ நாட்டிற்குக்கொண்டு 
போவார்கள்‌. 


தொழில்முறை நுண்ணறிவு, மெஷின்வகை அமைப்பு முறை 
ஆகியவைகளை அவர்களிடம்‌ கற்றறிவது மற்றொரு வகை. முதற்‌ 
கூறியது முதலீட்டுக்கூட்டு (Financial Collaboration) என்றும்‌, 
இரண்டாவது கூறியது “தொழில்‌ நுட்பக்கூட்டு” (Technical 
Collaboration) என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 


இப்படிப்பட்ட கூட்டு முறையில்தான்‌ இந்தியாவில்‌ சுதந்திரத்‌ 
திற்குப்‌ பிறகு தொழில்‌ வளர்ச்சி அனேகமாக ஏற்பட்டது. 


இதற்காக இந்த நாடு, இந்த நாட்டின்‌ ஏழை மக்கள்‌ என்ன 
விலை கொடுக்க வேண்டி வந்தது என்பதனைப்‌ பார்க்கவேண்டும்‌. 


இப்படிப்பட்ட முறையில்தான்‌ மத்திய சர்க்காரின்‌ தொழில்‌ 
கொள்கை, நிதிக்‌ கொள்கை, வரிக்கொள்கை ஆகியவை சுதந்திரம்‌ 
கிடைத்த பிறகு அமுலாக்கப்பட்டன. இன்னும்‌ அதே கொள்கை 
தான்‌ மேலும்‌ தீவிரமாக அமுலாக்கப்படுகின்றது. 


ஒரு பெரிய நவீன தொழிற்சாலையை நிறுவுவதற்கு கோடிக்‌ 
கணக்கில்‌ மூலதனம்‌ தேவைப்படுகிறது. இந்த நாட்டில்‌ அவ்வளவு 
பெரிய தொகையை முதலீடு செய்வதற்கு வசதியுள்ள கோட்ஸ்‌ 
வரர்கள்‌--டாட்டாவும்‌, பிர்லாவும்‌ கூட அன்று இல்லை. எனவே 
அவர்கள்‌ கையில்‌ மூலதனம்‌ சேர்வதற்கு வழிவகுப்பது இத்தகைய 
முதலாளித்துவமுறை வளர்ச்சிக்கு அவசியமாகிறது. 


இந்திய சர்க்கார்‌ அதற்காக கடைப்பிடித்த முறை அதன்‌ 
வரிக்கொள்கையில்‌ பிரதிபலித்தது. மக்கள்‌ தினசரி வாங்கி 
உபயோகிக்கும்‌ சகல பொருள்களின்‌ மீதும்‌ வரிகளைவிதித்து 
ஆண்டுதோறும்‌ அவைகளை உயர்த்திக்‌ கொண்டே போயிற்று. 
நேர்முகமாக அல்ல ; மறைமுகமாக! நாம்‌ வாங்கும்‌ துணி, னி 
முதல்‌ தொழிற்சாலைகளில்‌ உற்பத்தியாகும்‌ சகல பொருள்களின்‌ 
மீதும்‌ (பொருள்‌ வரி (Excise Duty) என்ற பெயரால்‌ அந்த 
வரிகள்‌ விதிக்கப்பட்டன. அந்த வரிகளை, ஒவ்வொரு தொழிற்‌ 
சாலையிலும்‌ உற்பத்தியாகும்‌ பொருள்‌ அளவில்‌ விததாச்சாரட்‌ 
படி முதலாளிகளிடமே வசூலித்தது. அந்த வரியையும்‌அப்பொருள்‌ 


28௮2 


களின்‌ வீலையுடன்‌ கூட்டி மக்களிடம்‌ விற்பனை செய்து : வசூல்‌- 
செய்து கொள்ள முதலாளிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. 


முதலாளிகளோ, ஒரு குறிப்பிட்ட ரகத்‌ துணிக்கு மீட்டருக்கு 
அரசு ஒரு ரூபாய்‌ என்று வரி விதித்தால்‌, விலையில்‌ இரண்டு ரூபாய்‌ 
ஏற்றி விற்பனை செய்வார்கள்‌. இதை சர்க்கார்‌ கவனிக்காமல்‌ 
பாராமுகமாக இருந்தது. இதனால்‌, முதலாளிகள்‌ கொள்ளை 
இலாபம்‌ அடித்து முதலைச்‌ சேர்த்தனர்‌. 


இரண்டாவது, நாட்டின்‌ அபிவிருத்தி என்ற பெயரால்‌ 
போடப்பட்ட பட்ஜெட்கள்‌ அன்று முதல்‌ இன்று வரை பற்றாக்‌ 
குறை பட்ஜெட்டுகளாகவே இருந்து வருகின்றன. 


ஆண்டுதோறும்‌ பற்றாக்குறை பட்ஜெட்டுகள்‌ தயாரித்தது 
வரவுக்குமேல்‌ அதிகமாக செலவுக்கு வேண்டிய பணத்திற்கு 
நோட்டுகளை அச்சடித்து நாட்டில்‌ புழக்கத்திற்குக்‌ கொண்டு 
வந்தது. இதன்‌ விளைவு மேலும்‌ விலைவாசி ஏற்றம்‌, இதில்‌ இலாபம்‌ 
அடைந்தவர்கள்‌ முதலாளிகளும்‌, மொத்த வியாபாரிகளுமே. 


இவ்வாறு பெருமுதலாளிகளிடம்‌ மூலதனம்‌ குவிந்த போதிலும்‌ 
அது நம்நாட்டில்‌ செலாவணியிலிருக்கும்‌ ரூபாய்‌ நாணயத்‌ திலேயே 
இருந்தது. 

இந்த இந்திய நாணயம்‌ வெளிநாடுகளில்‌ செல்லாது, அங்கு 


அது வெறும்‌ கத்‌ துண்டேயன்றி எந்த மதிப்பும்‌ அதற்குக்‌ 
கிடையாது. 


இந்தியாவில்‌ புதிய தொழில்கள்‌ துவக்க வேண்டுமாயின்‌, 
வெளிநாடுகளில்தான்‌ அந்த தொழிலுக்கான மெஷின்களை வாங்க 
வேண்டும்‌. அதற்கு வெளிநாட்டில்‌ புழக்கத்திலுள்ள நாணயம்‌ 
தேவை. இதைத்தான்‌ அன்னியச்‌ செலாவணி, அல்லது அயல்‌ 
நாட்டுச்‌ செலாவணி என்று கூறுவார்கள்‌. இந்த அந்நியச்‌ 
செலாவணியை நம்நாட்டுப்‌ பொருள்களை பிறநாடுகளில்‌ விற்பனை 
செய்வதன்‌ மூலமே பெறமுடியும்‌. அதாவது ஏற்றுமதி வியாபாரத்‌ 
தின்‌ மூலமே பெறமுடியும்‌. 


அந்தக்‌ காலத்தில்‌ நம்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்வதற்கு 
நம்மிடமிருந்த பொருள்கள்‌ தேயிலை, காப்பி, ஏலக்காய்‌, 
குறுமிளகு, வங்காளத்திலிருந்த சணல்‌ ஆலைகளில்‌ உற்பத்தியான 
கோணிச்சாக்கு, கோணித்துணி போன்றவைகள்தாம்‌. நம்நாட்டு 
தொழிற்சாலைகளிலிருந்த மெஷின்களுக்குத்‌ தேவையான உதிரி 
பாகங்கள்‌, காலாவதியான ரெயில்‌ எஞ்சின்கள்‌, வாகன்கள்‌, ரெயில்‌ 
பெட்டிகள்‌, லாரிகள்‌, பஸ்கள்‌, கார்கள்‌ இன்னும்‌ பல பொருள்களை 


224 


இந்தியா மேலைநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டி 
வந்தது. 


இந்தப்‌ பெரிய இயந்திர சாதனங்கள்‌, மோட்டார்‌ கார்‌, 
போன்றவைகள்‌ இருக்கட்டும்‌; சைக்கிள்‌, மின்சார விளக்குகள்‌, 
விசிறிகள்‌, மின்‌ உற்பத்திக்கு வேண்டிய ஜெனரேட்டர்கள்‌, 
பாய்லர்கள்‌, டெலிபோன்கள்‌, தையல்‌ மெஷின்கள்‌, மருந்துகள்‌ 
போன்ற சகலத்தையும்‌ நம்நாடு அன்று இறக்குமதி செய்தது. 


இந்த நிலையில்‌ புதிய தொழில்களுக்கு வேண்டிய மெஷின்களை 
வெளிநாடுகளில்‌ வாங்குவதற்கு நம்மிடம்‌ அன்னியச்‌ செலாவணி 
இல்லை. அப்படிப்பட்ட காலம்‌ தான்‌ சுதந்திரம்‌ பெற்று, 1947-ல்‌ 
இரு. அண்ணாதுரை ' பணத்தோட்டம்‌” என்ற இந்த நூலை எழுதிய 
காலம்‌. 


எனவே இந்திய சர்க்காருடைய அனுமதியோடு, நம்நாட்டு 
டாட்டாக்களும்‌, பிர்லாக்களும்‌, அமெரிக்காவுக்கும்‌ பிரிட்டனுக்‌ 
கும்‌ சென்றனர்‌. அங்குள்ள பகாசுர முதலாளிகளிடம்‌ இந்தியா 
வில்‌ புதிய தொழில்களை கூட்டாக நிறுவ பேரம்‌ பேசினார்கள்‌. 


தொழிற்சாலையை நிறுவுவதற்கு அவசியமான நிலம்‌ வாங்கு 
வது, கட்டிடம்‌ கட்டுவது ஆகியவற்றை இந்தியாவிலேயே, இங்கு 
செலாவணியாகும்‌ ரூபாயில்‌ செலவு செய்தால்‌ போதும்‌; 
இதற்குத்‌ தேவையான மூலதனத்தை இந்திய முதலாளிகள்‌ 
போடுவார்கள்‌; வெளிநாட்டு முதலாளிகளிடம்‌ வாங்கும்‌ மெஷின்‌ 
களின்‌ விலைக்கு ஈடாக அவர்களுக்கு இந்தியாவில்‌ அந்த மெஷினைக்‌ 
கொண்டு துவக்கப்படும்‌ கம்பெனியில்‌ பங்கு கொடுப்பார்கள்‌. 
ஆண்டுதோறும்‌ கிடைக்கும்‌ லாபத்தில்‌ அவர்கள்‌ பங்கின்‌ விகதாச்‌ 
சாரப்படி பணத்தை இந்த நாட்டிலிருந்து அவர்கள்‌ எடுத்துக்‌ 
கொண்டு போகலாம்‌. இவ்வாறு அன்னிய முதலாளிகள்‌ இந்திய 
முதலாளிகளோடு கூட்டாக ஆரம்பிக்கும்‌ தொழில்கள்‌ தேசிய 
மயமாக்கப்படாது; அப்படி தேசியமயமாக்க நேர்ந்தால்‌, அந்த 
சமயத்தில்‌ நிலவும்‌ விலை (Market Value) பூராவும்‌ அவர்களுக்கு 
நஷ்ட ஈடாக அன்னியச்‌ செலர்வணியில்‌ கொடுக்கப்படும்‌ என்ற 
உத்தரவாதத்தை இந்திய சர்க்கார்‌ அளித்தது. 


இந்த நாட்டின்‌ மீது பிரிட்டனுக்கருந்த அரசியல்‌ ஆதிக்‌ 
கத்தைப்‌ பயன்படுத்தி, பிரிட்டிஷ்‌ முதலாளிகளின்‌ நலன்களைப்‌ 
பாதுகாக்கும்‌ வகையில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சி இந்நாட்டில்‌ தொழில்‌ 
வளர்ச்சியைத்‌ தடைப்படுத்தியது. அப்படி இருந்த போதிலும்‌, 
சுதேசி இயக்கம்‌, தேசிய விடுதலைப்‌ போராட்டத்தில்‌ இந்த 
நூற்றாண்டின்‌ ஆரம்பத்திலிருந்த சுதேசிச்‌ சாமான்களுக்கு மக்கள்‌ 


ட்‌] 


இடையே பெருக வந்த ஆதரவின்‌ விளைவாக இந்தியர்களால்‌ 
துவக்கப்பட்ட தொழில்கள்‌ ஓரளவு வளர்ந்தன. யுத்தத்தின்‌ 
இறுதியில்‌ இவை அனேகமாக ஜவுளி, நூற்பு பஞ்சாலைகள்‌, 
சர்க்கரை ஆலைகள்‌, ஓரளவு சிறிய எஞ்சினியரிங்‌ முதலிய தொழில்‌ 
களோடு நின்றுவிட்டன. இந்தியாவில்‌ முதலாளித்துவ 
வளர்ச்சியின்‌ சுதந்திரத்துக்கு முந்தியகால வரலாற்றில்‌ இவைகளை 
பார்த்தோம்‌. ' 


சுதந்திர த்திற்குப்‌ பிறகு, தொழில்‌ வளர்ச்சிக்காக முதலாளித்‌ 
துவப்‌ பாதையை ஆட்சியாளர்கள்‌ கடைப்பிடித்ததையும்‌, 
அதற்காக மூலதனச்‌ சேர்ப்புக்கு அவர்கள்‌ கையாண்ட வரிக்‌ 
கொள்கை, நிதிக்கொள்கை ஆகியவற்றையும்‌ மேலே பார்த்தோம்‌. 


இந்தக்‌ கொள்கையின்‌ மூலம்‌, இந்தியப்‌ பெரு முதலாளிகளின்‌ 
கையில்‌ ஒரளவு மூலதனம்‌ சேர்ந்த போதிலும்‌, புதிய பலவகைத்‌ 
தொழில்களைத்‌ துவக்குவதற்கு அவர்கள்‌ மேலை நாடுகளுக்குச்‌ 
செல்லவேண்டிய நிர்ப்பந்தம்‌ ஏற்பட்டபோது, அந்த பகாசுர 
முதலாளிகளோடு கூட்டாகத்‌ தொழில்களை ஆரம்பிக்க வேண்டிய 
திர்ப்பந்தத்திற்கு உள்ளானதையும்‌ விவரித்தோம்‌. 


மேலைநாட்டு ஏகாதிபத்திய பகாசுர பன்னாட்டு முதலாளிகள்‌ 
(Multi Nationals or Transcontinentals) இந்திய முதலாளி 
களின்‌ இந்த இக்கட்டான நிலையைத்‌ தங்களுடைய இலாப 
வேட்கையைத்‌ தீர்த்துக்‌ கொள்ளப்‌ பயன்படுத்தாமலிருப்பார்‌ 
களா? 


எனவே மெஷின்களுக்கான இரயத்துக்கு பதிலாக அதற்‌ 
டான தொகையை இந்தியக்‌ கம்பெனிகளில்‌ அவர்களுடைய 
பங்காகக்‌ கொடுக்க இந்திய முதலாளிகளும்‌, இந்திய சர்க்காரும்‌ 
அளிக்க முன்வந்ததானது, அவர்களுக்கு நல்ல வாய்ப்பாக 
அமைந்தது. 


“அரசியல்‌ சுதந்திரத்திற்காக இவ்வளவு பாடுபட்டார்‌ 
களே! இப்பொழுது வந்தார்களே நல்லது; நன்றாகச்‌ ககக 
கொண்டார்கள்‌”? என்று கொம்மாளம்‌ அடித்தனர்‌. 1 கோடி 
ரூபாய்‌ விலையுள்ள மெஷினைக்‌ கொடுத்துவிட்டு, 13 கோடியிலிருந்து 
3 கோடி ரூபாய்‌ வரையில்‌ விலைகோரிப்‌ பெற்றனர்‌. அதற்டோக 
இந்தக்‌ கூட்டுக்‌ கம்பெனிகளில்‌ தங்களுக்கு பங்காகக்‌ கொடுக்க 
வேண்டுமென்று நிர்ப்பந்தித்‌ தனர்‌. இந்திய சர்க்காரும்‌, வேறு வழி 
யின்றி அதற்குச்‌ சம்மதித்தது. 


4786 


அதோடு நிற்கவில்லை. இரண்டாம்‌ வகைக்கூட்டு என்று மேலே 
தறிப்பிட்ட தொழில்‌ நுட்ப கூட்டுக்கும்‌ இந்திய முதலாளிகள்‌ 
பாக வேண்டியிருந்தது. அதாவது, மெஷின்களை இந்தியாவில்‌ 
நட்டி ஓட்டவைப்பதற்கு நிபுணர்களை” அனுப்புவது, பிறகு அதை 
ட்டுக்‌ முறையை இந்தியர்களுக்குக்‌ கற்று கொடுப்பது 
ஆகியவற்றுக்கும்‌ அவர்களுடைய சேவை தேவைப்பட்டது. இப்‌ 
டிப்பட்ட மூலதனக்கூட்டு, தொழில்‌ நுட்பக்கூட்டு ஆயெ இரண்‌ 
உடயும்‌ ஏககாலத்தில்‌ இந்திய முதலாளிகள்‌ செய்யவேண்டி 
பிருத்தது. 


மெஷின்களைப்‌ பூட்டுவதற்கு வந்த நிபுணர்கள்‌, அதை ஓட்டு 
வதற்கு இந்தியர்களுக்குக்‌ கற்றுக்‌ கொடுக்க வந்த ஏராளமான 
ஏஞ்சினியார்கள்‌, டெக்னீஷியன்கள்‌ ஆகியோருக்கு ஏராளமான 
பணம்‌ கொடுக்க வேண்டியிருந்தது. அதோடு அந்தத்‌ தொழில்‌ 
நுட்பத்தை இந்தியர்களுக்கு அளிப்பதற்காக (Transfer of Tech- 
10100௫) அவர்கள்‌ (கோரிய தொகை பயங்கரமானது. ஆரம்பத்‌ 
நில்‌ ஒரு தொகையை மொத்தமாகக்‌ கொடுத்துவிடவேண்டும்‌. 
ஜதோடு நிற்காமல்‌, அந்தக்‌ தொழிற்சாலையில்‌ உற்பத்தியாகும்‌ 
பொருள்களின்‌ விற்பனையில்‌ கடைக்கும்‌ தொகையில்‌ (இலாபத்தி,. 
லல்ல) பத்தாண்டுகளுக்கு ஆண்டுதோறும்‌ 3 முதல்‌ 5 சதவீதம்‌ 
வரை தரவேண்டுமென்று கோரினர்‌. 


அத்த மெஷின்களை ஓட்டுவதற்கு, இந்தியாவில்‌ இல்லாத 
அவனிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டியிருந்த கச்சாப்‌ 
பொருள்கள்‌, இடைக்கச்சாப்‌ பொருள்கள்‌, (Intermediate Raw 
ங்கterials) ஆகியவற்றை கூட்டுச்‌ சேரும்‌ கம்பெனிகளிடமிருந்தே 
வாங்க வேண்டும்‌ என்றும்‌ நிர்ப்பந்தித்தனர்‌. அது மட்டுமல்ல, 
அந்தத்‌ தொழில்களை நடத்தும்‌ போது, தேய்ந்துபோன உறுப்புக்‌ 
களுக்கு பதிலாக புதிய உறுப்புகளைப்‌ பொருத்தவேண்டிய அவசியம்‌ 
ஏற்படும்போது உதிரிபாகங்களை (றதா Paாt5) அந்தக்‌ கூட்டுச்‌ 
சேரும்‌ அந்நியக்‌ கம்பெனிகனிடமிருத்தோ, அல்லது அவர்கள்‌ 
மூலமாகவோ இந்தியா தருவிக்க வேண்டும்‌ என்ற நிபந்தனையையும்‌ 
விதித்தனர்‌. 


இவ்வளவையும்‌ இந்திய முதலாளிகளும்‌. சர்க்காரும்‌ ஏற்றுக்‌ 
கொண்டனர்‌. இவைகளின்‌ மூலம்‌ கூட்டுச்சேரும்‌ அந்நிய முதலாளி 
களுக்கு, அந்தத்‌ தொழிலில்‌ அவர்கள்‌ உண்மையாக முதலீடு 
செய்த மூலதனத்துக்கு உண்டான இலாபத்தைக்‌ காட்டிலும்‌ 
இரட்டிப்பு இலாபம்‌ கிடைத்தது. தொழில்‌ நுட்ப விலை தொழில்‌ 
நுட்பத்தை இந்தியர்களுக்கு “மாற்றுவதற்காக ஆண்டுதோறும்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுக்க வேண்டிய தொகை ( Royalty) ஆகியவற்‌ 
தின்‌ மூலம்‌ இந்தியாவையும்‌, இத்திய மக்களையும்‌ பொருளாதார: 


கீ? 


தியில்‌ கொள்ளையடிப்பதற்கு வாய்ப்பு அவர்களுக்கு அளிக்கப்‌ 
பட்டது. 


இந்தப்‌ பணம்‌ பூராவும்‌ அந்நியச்‌ செலாவணியிலேயே 
அவர்களுக்குக்‌ கொடுக்க வேண்டி வந்தது, அந்தக்‌ கூட்டாளிகளிட 
மி.ரந்தே நாம்‌ வாங்க வேண்டிவந்த கச்சாப்‌ பொருள்களுக்கும்‌, 
உதிரி சாமான்களுக்கும்‌, வெளிமார்க்கெட்டில்‌ விற்கும்‌ விலையைக்‌ 
காட்டிலும்‌, ஒன்றரை மடங்கு, விலை கோரினார்கள்‌. அதையும்‌ 
கொடுத்தோம்‌; கொடுத்துக்‌ கொண்டும்‌ வருகிறோம்‌. 


அரசியல்‌ ஆதிக்கம்‌ போய்விட்டபோதிலும்‌ இந்தியாவையும்‌, 
இந்திய மக்களையும்‌ எந்தெந்த புதிய வகையில்‌ மேனாட்டு முதலாளி 
கள்‌ கொள்ளையடித்தார்கள்‌, கொள்ளையடித்து வருகிறார்கள்‌, இந்த 
ஏற்பாட்டிலும்‌ என்னென்ன தில்லுமுல்லுகள்‌ உள்ளன என்பதற்கு 
ஒரு உதாரணம்‌ தருகிறேன்‌. 


1947-ல்‌ பிர்லா, இங்கிலாந்திலுள்ள “மோரிஸ்‌” கம்பெனியுடன்‌ 
இந்தியாவில்‌ மோட்டார்‌ கார்‌ செய்யும்‌ தொழிற்சாலையை ஆரம்‌ 
பிக்க கூட்டாளியாகச்‌ சேர்ந்து கல்கத்தாவில்‌ “ஹிந்துஸ்தான்‌ 
மோட்டார்ஸ்‌” என்ற பெயரில்‌ கம்பெனி நிறுவப்பட்டது. 


தொழில்‌ நுட்பத்தை மாற்றுவதற்கு ஒப்புக்கொண்ட போதி 
லும்‌, முதல்‌ முதலில்‌ நிறுவப்பட்டது மோட்டார்‌ கார்‌ முழுமை 
யாக இந்தியாவில்‌ செய்யக்‌ கூடிய முறையில்‌ அல்ல. 


ஆரம்பத்தில்‌ அந்தக்‌ காரின்‌ வெளி அமைப்பைச்‌ செய்வத ற்‌ 
கான (Body Building) மெஷின்களும்‌, அதற்குள்ளே பொருத்த 
வேண்டிய இஞ்சின்‌, ரேடியேட்டர்‌, கார்பரேட்டர்‌, எண்ணையை 
எ.ஞ்சினுக்குக்கொண்டுவரும்‌ ப்யூவல்‌-பம்ப்‌ (1”ம௦1-றமாற) எண்ணையை 
சைர்த்து வைக்கும்‌ டாங்க்‌ (Fமel-Tank) முதலிய சகல உறுப்புகளும்‌ 
இங்கிலாந்திலுள்ள மோரிஸ்‌ கம்பெனியிலேயே செய்யப்பட்டு 
இத்தியாவுக்கு ,அனுப்பப்பட்டன. அவைகளைப்‌ பொருத்துவதற்கு 
இந்தியா்களுக்குக்‌ கற்றுக்‌ கொடுத்திட வேண்டிய மெஷின்களை 
மட்டுமே இங்கு நிறுவியது. 


எனவே ஆரம்பத்தில்‌ இந்தப்‌ பாகங்களை ஒன்று சேர்த்து 
பொருத்தி கார்‌ செய்யும்‌ ஒரு தொழிற்சாலையாகவே அது அமைந்‌ 
தது. அந்தக்காலத்தில்‌ ஒரு முழு கார்‌ பிரிட்டனிலிருந்து இறக்குமதி 
செய்வதற்கான அடக்கம்‌ எட்டு ஆயிரம்‌ ரூபாய்தான்‌. ஆனால்‌ 
இப்படி அங்கிருந்து பாகங்களை இறக்குமதி செய்து ஹிந்துஸ்தான்‌ 
மோட்டார்ஸ்‌ தொழிற்சாலையில்‌ ஒருங்கே பொருத்திச்‌ செய்யப்‌ 
பட்ட காருக்கு செலவு பதினான்கு ஆயிரம்‌ ரூபாய்‌ ஆயிற்று. 


248 


இ இலிருந்து வெளிநாட்டார்‌ இப்படிப்பட்ட கூட்டுக்களில்‌ எந்த 
அளவுக்கு இந்தியாவைக்‌ கொள்ளையடித்தனர்‌ என்பது தெளி 
வாகும்‌. 


பிறகு காரின்‌ மற்ற பாகங்களைச்‌ செய்வதற்கு வேண்டிய 
மெஷின்கள்‌, அச்சுகள்‌ (Dyes) அவைகளை எப்படிச்‌ செய்வது என்ற 
தொழில்‌ நுட்பத்தைக்‌ கற்றுக்‌ கொடுப்பத ற்கு 15 ஆண்டுகள்‌ 
பிடித்தன. 


கூட்டு ஒப்பந்தத்தில்‌, இந்த கார்‌ உற்பத்தியில்‌ அவ்வப்போது 
பிரிட்டிஷ்‌ கம்பெனியில்‌ செய்யப்படும்‌ மாற்றங்களை ஹிந்துஸ்தான்‌ 
மோட்டார்ஸ்‌ கம்பெனிக்கு வழங்க வேண்டும்‌ என்ற ஷரத்தும்‌ 
இருந்தது. ஆனால்‌ அந்த பிரிட்டிஷ்‌ கம்பெனி இந்த ஷரத்தை நிறை 
வேற்றவில்லை. இன்றைக்கும்‌ ஹிந்துஸ்தான்‌ கார்கள்‌ 35 ஆண்டு 
களுக்கு முன்பிருந்த நிலையிலேயே இருக்கின்றன. பிரிட்டனிலோ 
அது மிகவும்‌ நேர்த்தியாக, நீண்ட நாள்‌ உழைக்கக்கூடியதாக 
உள்ள கார்களாகச்‌ செய்யப்படுகின்‌ றன. 


இந்த முறையில்‌ அயல்நாட்டு பகாசுரக்‌ கம்பெனிகள்‌ 
கொள்ளையடிப்பத ற்கு வகை செய்யும்‌ கூட்டு ஒப்பந்தங்கள்‌ செய்து 
நம்நாட்டில்‌ தொழிற்சாலைகள்‌ கட்டப்படுவதால்‌, நம்நாட்டிற்கு 
அந்நியச்‌ செலாவணித்‌ தேவை அதிகரித்தது. அதற்காக ஏகாதி 
பத்திய வல்லரசு நாடுகளில்‌ அவைகள்‌ துவங்யெ உலக வங்கி, 
அதன்‌ பல்வேறு உபநிறுவனங்களிடம்‌ இத்திய சர்க்கார்‌ கடனுக்‌ 
காக்க்‌ கையேந்திச்‌ சென்றது. 


அவைகளும்‌ கடன்‌ கொடுத்தன; ஆனால்‌ நிபந்தனைகளின்‌ 
பேரில்தான்‌. 


அந்த நிபந்தனைகளையும்‌ இந்திய சர்க்கார்‌ ஏற்றுக்‌ கொண்டு 
கடன்‌ வாங்கியது. நிபந்தனைகள்‌ என்ன? 


அமெரிக்கா கடன்‌ கொடுத்தால்‌, அந்தக்‌ கடன்‌ தொகைக்கு 
அமெரிக்கானிலேயே பொருள்களை இந்தியா வாங்க வேண்டும்‌. 
அமெரிக்க உற்பத்தியாளர்களிடம்‌ இந்தியா வாங்கும்‌ பொருள்‌ 
களுக்கு அமெரிக்க சர்க்கார்‌ இந்தக்‌ கடன்‌ கணக்கிலிருந்து 
பணத்தைக்‌ கொடுக்கும்‌. இப்படிப்பட்டதொரு நிபந்தனை இருந்த 
தால்‌--இன்னமும்‌ இருப்பதால்‌--இந்தக்‌ கடன்‌ தொகையிலிருந்து 
ஓராயிரம்‌ விலையுள்ள ஒரு பொருளை நாம்‌ வாங்கினால்‌, அதற்கு 
ஓராயிர த்து ஐநூறு முதல்‌ இரண்டாயிரம்‌ வரையில்‌ விலை கொடுக்க 
வேண்டி வந்தது, வருகிறது. 


ஏ£ூ 


இப்படி கடன்‌ வாங்கி, தொழிற்சாலைகளைக்‌ கட்டியதில்‌ 1981 
மார்ச்‌ மாதம்‌ வரையில்‌ இந்தியா பிறநாடுகளுக்குக்‌ கொடுக்க 
வேண்டிய கடன்‌ ரூ. 15 ஆயிரத்து நூறு கோடியாக. உயர்ந்து 
விட்டது (இரு. ஆர்‌. வெங்கட்ராமன்‌ நிதியமைச்சராக இருந்த 
போது ராஜ்யசபையில்‌ கொடுத்த அந்திய கடன்‌ கணக்கு விபரம்‌ 
இது). 


இதற்கு வட்டி, கடன்‌ தவணை, மேலைநாட்டு பகாசுர 
பன்னாட்டு முதலாளிக்‌ கம்பெனி இந்தியாவில்‌ போட்டுள்ள 
மூலதனத்திற்கான இலாபம்‌, அவர்களிடமிருந்து வாங்வெரும்‌ 
தொழில்நுட்பத்திற்கான உடனடித்தொகை, ஆண்டுதோறும்‌ 
கொடுக்க வேண்டிய மானியம்‌ (Royalty) அவர்களிடமிருந்து 
கட்டாயமாக வாங்கவேண்டிய மெஷின்களுக்கும்‌, உதிரிபாகங்‌ 
களுக்கும்‌, கச்சாப்‌ பொருள்களுக்கும்‌, இடைக்‌ கச்சாப்‌ பொருள்‌ 
களுக்கும்‌ கொடுக்கவேண்டிய அநியாய விலை, பல தொழில்களுக்கு 
அத்தியாவசியமான நவீன தொழில்‌ நுட்பத்தை அவர்கள்‌ 
கொடுக்க மறுப்பதினால்‌ அத்தகைய அதிநுட்பப்‌ பொருள்களை அவர்‌ 
களிடமே நாம்‌ வாங்க வேண்டிய நிர்ப்பந்தம்‌, அவைகளுக்காகக்‌ 
கொடுத்துக்‌ கொண்டு வரும்‌ விலை, வட்டி ஆகியவைகளை அத்நியச்‌ 
செலாவணியில்‌ நாம்‌ கொடுக்க வேண்டிய நிலை, இவைகளெல்லாம்‌ 
சேர்த்தால்‌ இந்தியாவுக்குக்‌ தேவைப்படும்‌ அந்நிய நாட்டு செலா 
வணித்‌ தொகை ஆண்டுதோறும்‌ அதிகரித்துக்‌ கொண்டே 
இருக்கிறது. 


இதனால்‌ மேலும்‌ மேலும்‌ நம்‌ நாட்டில்‌ உற்பத்தியாகும்‌ 
பொருள்களை வெளிநாடுகளுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்வதற்கு 
நிர்ப்பந்திக்கப்படுகிறோம்‌. 

இந்நிலைமையில்தான்‌ நமது சர்க்கார்‌ “ஏற்றுமதி செய்‌ இல்லை 
யேல்‌ செத்துமடி”” (Export or Perish) என்ற கோஷத்தை, இருபது 
ஆண்டுகளாகக்‌ கொடுத்து வருகிறது. 


கடன்‌ கொடுத்தவன்‌ கடன்‌ பட்டவனுக்கு பொருள்களை விற்‌ 
கும்போது மார்க்கெட்டில்‌ அப்பொருள்கள்‌ விற்கும்‌ விலையைக்‌ காட்‌ 
டிலும்‌ அதிக விலைக்குத்தான்‌ விற்கிறான்‌. 


கடன்‌ வாங்கெவன்‌,கடன்‌ கொடுத்துவனுக்குத்‌ தன்‌ பொருள்‌ . 
களை விற்கும்போது மார்க்கெட்டில்‌ கிடைக்கக்கூடிய விலையைக்‌ 
காட்டிலும்‌ குறைவான விலைக்கே விற்கிறான்‌. ரொமத்திலுள்ள 
ஏழை விவசாயி தான்‌ உற்பத்தி செய்த விவசாயப்‌ பொருள்களை 
அறுவடையானவுடன்‌, கடன்பட்ட காரணத்தால்‌, உடனே விற்‌ 
கும்போது குறைந்த விலைக்கு விற்பதும்‌, பிறகு அவன்‌ பொருள்களை 


்‌ 350 


வாங்கும்போது - அதே தானியத்தை வாங்க வேண்டிய நிலை 
ஏற்படும்‌ போதும்கூட - அதிக விலை கொடுத்து வாங்குவதும்‌ 
சாதாரண நிகழ்ச்‌சி. 


அந்த ஏழை விவசயிகள்‌ நிலையில்‌ தான்‌ இன்று இந்தியா 
இருக்கிறது. நாம்‌ ஏற்றுமதி செய்யும்‌ பொருள்களைக்‌ குறைந்த 
விலைக்கு விற்கிறோம்‌, நாம்‌ வெளி நாடுகளிலிருந்து இறக்குமதி 
செய்யும்‌ பொருள்களை அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம்‌. 
இப்படிப்பட்ட வியாபாரத்தை -*அசமத்துவமான வியாபாரம்‌” ” 
(Un equal trade) என்று நவீனப்‌ பொருளாதார இயல்‌ கூறுகிறது. 


இவ்வாறு இந்தியா குறைந்த விலைக்கு ஏற்றுமதி செய்யுமாறு 
நிர்ப்பந்திக்கப்படுவதாலும்‌, அதிக விலைக்கு இறக்குமதி செய்ய 
வேண்டிய நிர்ப்பந்த த்துக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாலும்‌, 5-வது 
ஐந்தாண்டு திட்ட காலத்தில்‌ இந்தியாவுக்கு ஏற்பட்ட நஷ்டம்‌ 
5,000 கோடி ரூபாயிலிருந்து, 5,500 கோடி ரூபாய்‌ வரை இருக்கும்‌ 
என்று 6-வது ஐந்தாண்டு திட்ட அறிக்கையில்‌ அதிகாரப்‌ பூர்வ 
மாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. 


_ மறுபுறத்தில்‌ விலைவாசிகள்‌ நாளுக்குநாள்‌ மலைபோல்‌ ஏறிக்‌ 
கொண்டிருப்பதால்‌, நாட்டிலுள்ள மிகப்‌ பெருவாரியான சாதா 
ரண மக்களுக்கு பொருள்களை வாங்கும்‌ சக்தி குறைந்து கொண்டே 
போகிறது. அதனால்‌ அவர்கள்‌ வாங்கி உபயோகிக்க வேண்டிய 
அத்தியாவசியப்‌ பண்டங்களுக்கு (Mass Consumption Goods) 
70 கோடி மக்களைக்‌ கொண்ட உள்‌ நாட்டு மார்க்கெட்டில்‌ னா 
வுக்கு அடுத்தபடியாக உலகில்‌ மிகப்‌ பெரிய மார்க்கெட்டில்‌ 
கிராக்கி இல்லை. உற்பத்தியான பொருள்கள்‌ விற்பனையாகாத 
நிலையில்‌, தொழிற்சாலைகள்‌ மூடப்படுகின்றன. தொழில்‌ நெருக்கடி 
யும்‌, வியாபார மந்தமும்‌ வளர்கின்றன. 


இப்படி இந்திய நாடும்‌, இந்திய மக்களும்‌ அடிக்கப்படுகிற 
கொள்ளையில்‌, அயல்‌ நாட்டு முதலாளிகளுடன்‌ கூட்டுச்‌ சேரும்‌ 
நம்நாட்டு டாட்டா, பிர்லா போன்ற ஏகபோக முதலாளிகளுக்கும்‌ 
பெருமுதலானிகளுக்கும்‌ பங்கு கிடைக்கிறது. செல்வம்‌ அவர்‌ 
களிடம்‌ மேலும்‌, மேலும்‌ குவிகிறது. பாமர மக்கள்‌ மேலும்‌, 
மேலும்‌ வறுமையிலும்‌, வேலையில்லாத்‌ திண்டாட்டத்திலும்‌, பர 
யிலும்‌, பிணியிலும்‌, பல்வகைத்‌ துன்பங்களிலும்‌ மூழ்குகன்றனர்‌. 


இதுதான்‌ சுதந்திரம்‌ கிடைத்த பிறகு இந்தியாவில்‌ ஏற்பட்‌ 
டுள்ள பொருளாதார *வளர்ச்ச: / 

இந்த வளர்ச்சிப்‌ போக்கு பற்றி சுதந்திரம்‌ இடைத்த கால 
கட்டத்தில்‌ 1947-ல்‌ இரு. அண்ணாதுரை இந்த நூலை எழுதினார்‌. 


224 
“மேனாட்டவரின்‌ நிலையை அடைந்ததோடு இல்லை ; வடநாட்டு 
வணிகர்கள்‌, இன்று பிரிட்டிஷ்‌, அமெரிக்க கோடீஸ்வரர்களுடன்‌ 
கூட்டு” சேர்ந்து பல தொழில்களை துவக்கி உள்ளனர்‌. நிலைமை 
அந்த அளவுக்கு உயர்ந்துவிட்டது”” என்று டாட்டாக்களுக்கும்‌, 
பிர்லாக்களுக்கும்‌, ஏனைய பெருமுதலாளிகளுக்கும்‌, நற்சாட்சி 
பத்திரம்‌ அளித்து, அந்த வழியிலேயே தமிழ்நாட்டு “திராவிட” 
முதலாளிகளும்‌ போகவில்லையே என்று மனம்‌ நொந்து கொள்கிருர்‌. 


இந்த வழியில்‌ போவதனால்தான்‌ சுதந்திரமடைந்த , பிறகு, 
இந்த நாடு கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக நெருக்கடியில்‌ ௪௧௫ 
அது மேலும்‌ மேலும்‌ ஆழமாக அமிழ்ந்து கொண்டு வருகிறது. 
இந்திய அரசோ, இதைச்‌ சமாளிக்க முடியாமல்‌ மேலும்‌ மேலும்‌ 
கடன்‌ வாங்குகிறது. 


சென்ற ஆண்டில்‌ (1982) இண்டர்நேசனல்‌ மானெட்டரி 
பண்ட்‌ (Inter national Monetary Fund ) என்ற அமெரிக்க 
அதிக்கத்திலுள்ள சர்வதேச நிதி நிறுவனத்திடம்‌ 5500 கோடி 
ரூபாய்‌ கடன்‌ பெற இந்திய சர்க்கார்‌ ஒப்பந்தம்‌ செய்தது. மேலும்‌ 
உலக வங்கியிலிருந்து ரயில்வேக்களைப்‌ புதுப்பிப்பதற்காக 800கோடி 
ரூபாய்‌ கடன்‌ கேட்டிருக்கிறது. 


அந்த நிதிநிறுவனங்கள்‌ பல நிபந்தனைகளை ஏற்றுக்‌ கொள்ளும்‌ 
படி இந்திய சர்க்காரை நிர்ப்பந்திக்ன்றன. ரயில்வேயை 
புதுப்பிக்கத்‌ தேவையான சாமான்களை ஐ. பி. எம்‌. (1BM) 
போன்ற வெளிநாட்டு கம்பெனிகளிடமே : வாங்கவேண்டும்‌; 
இந்தியாவில்‌ தயாரிக்கப்படும்‌ சமான்களை வாங்கக்கூடாது; ரேஷன்‌ 
கடைகளின்‌ மூலம்‌ வினியோகம்‌ செய்யப்படும்‌ அத்தியாவசிய 
பண்டங்களுக்கு சர்க்கார்‌ மான்யம்‌ கொடுக்கக்கூடாது; பொருள்‌ 
களை எல்லாம்‌ மார்க்கெட்டில்‌, பெரிய வியாபாரிகளும்‌, முதலாளி 
களும்‌ இஷ்டப்படி கொள்ளை-லாபம்‌ அடித்து விற்பனை செய்வதற்கு 
அனுமதிக்க வேண்டும்‌; வெளிநாட்டுக்‌ கம்பெனிகள்‌ இஷ்டம்போல்‌ 
இந்த நாட்டில்‌ முதலீடு செய்து கொள்ளை இலாபம்‌ அடித்து 
எடுத்துக்கொண்டு போக அனுமதி அளிக்கவேண்டும்‌; விவசாய 
உற்பத்திக்கு அவசியமான உரத்திற்கு அரசு மான்யம்‌ வழங்கக்‌ 
கூடாது. இந்திய நாணயத்தின்‌ மதிப்பைக்‌ குறைக்க வேண்டும்‌ 
- இதுபோன்ற நிபந்தனைகளை விதிக்கன்‌ றது. 


சுருங்கச்‌ சொன்னால்‌, நம்நாட்டின்‌ பொருளாதாரத்தின்‌ 
குரல்வளையை, ஏகாதிபத்திய . வல்லரசுகளிடமும்‌, பன்னாட்டு 
முதலாளிகளிடமும்‌, கொடுத்து விட்டதால்‌ அவர்கள்‌ மேலும்‌ 
மேலும்‌ நெருக்குகன்‌ றனர்‌. நமது உள்தாட்டுக கொள்கைகள்‌ 
எப்படி இருக்கவேண்டும்‌ என்று நிர்ணயித்து, அவர்கள்‌ சொல்வதை 


42 


ஏற்றுக்கொண்டு இந்திய அரசு நடக்க வேண்டும்‌ என்று நிர்ப்பந்திக்‌ 
இன்றது. நமது வெளிநாட்டு உறவுகளிலும்‌ தலையிடுகன்றனர்‌. | 


சுதந்திரம்‌ இடைத்த பிறகு இந்தியா மேற்கொண்டுள்ள த 
“வளர்ச்சிப்‌ பாதையில்‌ சென்ற பின்தங்கிய 'நாடுகளுக்கெல்லாம்‌ 
இந்தக்‌ கதிதான்‌ ஏற்பட்டுள்ளது. இதைத்‌ தான்‌ நவீன காலனி 
ஆதிக்கம்‌ (Neo-Colonialism) என்று கூறுவர்‌. இந்த நவீன காலனி 
ஆதிக்கம்‌ இப்படியே பலப்பட்டால்‌, பிறகு இந்தியா பெற்றுள்ள 
அரசியல்‌ சுதந்திர த்தையும்‌ பறிகொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும்‌. 


இப்படி, மேலைநாட்டு ஏகாதிபத்திய வல்லரசுகளையும்‌, அத்நாடு 
களிலுள்ள பன்னாட்டு பகாசுர ஏகபோக முதலாளிக்‌ கம்பெனிகளை 
யும்‌, அவர்கள்‌ அதிக்கத்திலுள்ள நிதி நிறுவனங்களையும்‌ நம்பி, 
அவர்கள்‌ இந்த நாட்டில்‌, நம்நாட்டு ஏகபோக முதலாளிகளுடனும்‌ 
பெருமுதலாளிகளுடனும்‌ கூட்டுச்‌ கசர்ந்து, இந்தியாவில்‌ 
தொழில்களை நிறுவ இந்திய சர்க்கார்‌ சவுகரியங்களை அளித்த 
போதிலும்‌, அந்த மேலை நாட்டார்‌ நம்‌ நாட்டில்‌ கன இயந்திரத்‌ 
தொழில்களை ( Heavy Industries ) துவக்க _— இந்த முறையிலும்‌ 
_ மறுத்தார்கள்‌. 


மகாகவி பாரதி விடுதலை பெற்ற இந்தியா எப்படி செழித்து 
வளர்ந்தோங்கும்‌ என்று கனவு கண்டான்‌. 


“இரும்பைக்‌ காய்ச்சி உருக்கிடுவீரே ! 

்‌ எந்திரங்கள்‌ வகுத்திடுவீரே”* என்றார்‌ 

அலைகள்‌ செய்வோம்‌ தொழிற்சாலைகள்‌ செய்வோம்‌ 
ஆயுதம்‌ செய்வோம்‌.......... உ” 


என்று பரவசப்பட்டு ஆனந்தக்‌ கூத்தாடிப்‌ பாடின்‌. 


தொழில்மயமாக்குவதற்கு முதலில்‌ **இரும்பைக்‌ காய்ச்ச 
உருக்குவீரே'” என்று இந்தக்‌ கவிதையில்‌ பாடியதை கவனியுங்‌ 
கள்‌. ஏன்‌? எல்லா நவீன தொழிற்சாலைகளையும்‌ உற்பத்தி செய்‌ 
வதற்கு அத்தியாவசியமான, இன்றியமையாத பொருள்‌ உருக்கு 
என்பதனை அவன்‌ உணர்ந்திருந்தான்‌. 


அந்த உருக்கு, இரும்பை. காய்ச்சுவதனால்‌ உற்பத்தியாகிறது. 
இரும்பு இந்தியாவில்‌ ஏராளமாக பூமிக்கடியில்‌ புதைந்துடெக்றெது. 
கர்னாடக மாநிலத்திலுள்ள குதரேமுக்‌ (KUudre Muk) என்ற 
மலையிலும்‌ சேலத்துக்கருலுள்ள காஞ்ச மலையிலும்‌ இரும்புத்தாது 
கலந்துள்ள மண்ணாலான்‌ மலைகள்‌ இருக்கன்‌ றன. 


983 


பஞ்சாலைகளுக்கான மெஷின்கள்‌.ஆ௫ியவ ற்றை உற்பத்தி செய்‌ 


வதற்கான எஞ்சினியரிங்‌ தொழிற்சாலைகள்‌ கன இயந்திரத்‌ 
ததாழில்‌ என்றழைக்கப்படும்‌. 


_ இப்படிப்பட்ட உருக்குத்‌ தொழிற்சாலைகளையும்‌, கன 
இயந்திரத்‌ தொழிற்சாலைகளையும்‌ இந்தியாவில்‌ நிறுவுவதற்கு 
ய சர்க்கார்‌ சுதந்திரம்‌ பெற்று பல அண்டுகள்‌ வரை 
ரிக்கா முதலிய ஏகாதிபத்திய வல்லரசுகளிடம்‌ கெஞ்சிற்று. 
அவர்கள்‌ திட்டவட்டமாக மறுத்து விட்டனர்‌. உதகமண்டலத்தில்‌ 
7949-ல்‌ நடந்த இந்நாட்டு தூதர்கள்‌ கூட்டத்தில்‌ பண்டி தநேருவே 
கலந்துகொண்டு, இரும்புத்‌ தொழிற்சாலை ஒன்றையும்‌ இந்தியாவில்‌ 
நிறுவுமாறு மன்றாடினார்‌. 


அமெரிக்க தூதர்‌, “நாங்கள்‌ இரு நாற்றாண்டுகளுக்கு மேலாக 
கஷ்டப்பட்டு அடைந்துள்ள வளர்ச்‌ சியை இருபது, முப்பது ஆண்டு 
களுக்குள்‌ இந்தியா எட்டிவிடலாம்‌ என்று நினைக்கிறீர்களா? இது 
வெறும்‌ பகற்கனவு. நடவாத காரியம்‌'' என்று இறுமாப்புடன்‌ 


இரண்டாவது உலக யுத்தத்தில்‌ உலகிலேயே மிகப்பெரிய 
சேதமடைந்த 'நாடு சோவியத்‌ யூனியன்‌. 20 கோடி மக்களில்‌ இரு 
கோடி. மக்களுக்கு மேல்‌ மாண்டனர்‌. அதைத்‌ தவிர ஒவ்வொரு 
குடும்பத்திலும்‌ கைகால்‌ ஒடிந்து எத்த வேலையும்‌ செய்ய முடியாம. 
லிருந்தோர்‌ ஒருவராவது இருந்தார்‌. தொழிற்சாலைகள்‌ படுமோச 
மாக சேதமடைந்திருந்தன. 


இந்தப்‌ - பயங்கரமான சேதத்தை சரிப்படுத்தி தொழிற்‌ 
சாலைகளைப்‌ புதுப்பிக்கச்‌ சீரமைக்க எத்தனையோ ஆண்டுகள்‌ 
பிடிக்கும்‌ என்று ௨ல௧ மக்கள்‌ நினைச்‌ சனர்‌. 


அந்த சமயத்தில்‌ சோவியத்‌ _ னிடம்‌ தெொர்ழில்‌ வளர்ச்‌ 
இக்கு மெஷின்களைக்‌ கேட்கவோ,தொழல்‌ நுட்பத்தைக்‌ கற்றறிந்து 
கொள்ளவோ இந்திய சர்க்கார்‌ அணுகாமலிருந்தது இயற்கையே. 


ஆனால்‌, 1950லேயே சோவியத்‌ யூனியன்‌ அணுகுண்டை 
வெடித்தவுடன்‌, எவ்வளவு துரிதமாக தொழில்களைப்‌ புனர்‌ 
நிர்மாணம்‌ செய்து, விஞ்ஞானத்‌ துறையிலும்‌, தொழில்‌ துறை 
விலும்‌ எவ்வளவு வேகமாக முன்னேறியுள்ளது என்பது தெளிவாகி 
விட்டது. 


ஆயினும்‌ சோவியத்‌ யூனியனை அணுக இந்திய முதலாளிகளோ, 
சர்க்காரோ தயாராக இல்லை, எப்படியாவது ' இப்படிப்பட்ட 
a3 


556 


கனஇயந்திரத்‌ தொழில்களை இந்தியாவில்‌ நிறுவுவதற்கு அமெரிக்க 
பிரிட்டிஷ்‌ நாடுகளைத்‌ இருப்தி செய்வதற்கே முயற்சித்தனர்‌. 
ஐக்கிய நாடுகள்‌ சபையில்‌ வரும்‌ தீர்மானங்களை எல்லாம்‌, 
சோவியத்‌ யூனியனுக்கு எதிராக, அமெரிக்காவை ஆதரித்‌ ச்‌ 
இந்தியா வாக்களித்து வந்தது. ப 


ஆயினும்‌ மேலைநாடுகள்‌ மசியவில்லை. 


1953-ம்‌ ஆண்டு சோவியத்‌ யூனியன்‌ கம்யூனிஸ்ட்கட்சி காங்ரெ 
ஸாக்கு, இந்திய கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ சார்பாக சகோதரப்‌ 
பிரதிநிதியாக மறைந்த தோழர்‌ ஏ. கே. கோபாலன்‌ சென்றிருந்த 
போது, ஸ்டாலினை அவர்‌ சந்தித்துப்‌ பேனார்‌. அப்பொழுது 
ஸ்டாலின்‌ **இந்தியா தொழில்‌ துறையில்‌ மற்ற நாடுகளிடம்‌ 
கையேந்தி நிற்காமல்‌ வளரவேண்டுமானால்‌, முதலில்‌ உருக்கு 
"உற்பத்தி செய்து கன இயந்திரத்‌ தொழிற்சாலைகளை நிறுவ 
வேண்டும்‌. அதற்கு சோவியத்‌ யூனியன்‌ உதவியளிக்கக்‌ தயாராக 
உள்ளது'' என்று உறுதியாக வாக்களித்தார்‌. 


அந்த மாநாட்டிலிருந்து திரும்பி வந்த ஏ. கே. கோபாலன்‌ 
இதைப்‌ பிரதமர்‌ நேருவிடம்‌ கூறி சோவியத்யூனியனை அணுகும்படி 
வற்புறுத்தினார்‌. மேலைநாடுகளிலிருந்து இதற்கு உதவி கடைப்‌ 
பதற்காக ஐந்தாண்டுகள்‌ முயற்சி செய்து ஏமாற்றமடைந்திருந்த 
நேரு, வேறு வழியின்றி சோவியத்‌ யூனியனை அணுகினார்‌. 


உடனே அது ஒரு உருக்காலையை நிறுவுவதற்கு முன்வந்தது. 
புதைபொருள்‌ நிபுணர்களையும்‌ மற்றும்‌ பல்வேறு நிபுணர்களையும்‌ 
இந்தியாவுக்கு அனுப்பியது. அவர்கள்‌, பல இடங்களைச்‌ சுற்றிப்‌ 
பார்த்து, மிகவும்‌ பின்‌ தங்கிய மாநிலமாயெ மத்தியப்‌ பிரதேசத்‌ 
தைத்‌ தேர்ந்தெடுத்தனர்‌. ஏனெனில்‌, அதன்‌ அருகாமையிலேயே 
தேவையான இரும்புக்‌ கனிகளிருந்தன. &40மைல்‌ தூரத்தில்‌ 
ராஜாரா என்ற (Rajhara) இடத்தில்‌ நிலக்கரியும்‌ கிடைத்தது. 


அங்கே பொதுத்துறையில்‌, முதல்‌ முதலில்‌ ஆண்டுக்கு 
10 லட்சம்‌ டன்‌ உற்பத்தித்‌ இறனுள்ள உருக்காலையை நிறுவிக்‌ 
கொடுத்தது சோவியத்‌ யூனியன்‌. 


இந்தியாவிலிருந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட எஞ்ஜினியர்களை 
சோவியத்‌ யூனியனுக்கு அழைத்துச்‌ சென்று அவர்களுக்குத்‌ 
தொழில்‌ நுட்பத்தையும்‌ கற்றுக்‌ கொடுத்தது. அதைக்‌ கற்றுக்‌ 
கொடுப்பதற்கோ, தொழில்‌ நுட்பத்தை இந்தியாவுக்கு மாற்று 
வதற்கோ சோவியத்‌ யூனியன்‌ பணம்‌ ஏதும்‌ கோரவில்லை. 


385 


அதேபோன்று, அந்த தொழிற்சாலையை இந்தியாவில்‌ நிறுவும்‌ 
இந்திய எஞ்ஜினியர்களையும்‌ கூடவே வைத்துக்‌ கொண்டு எல்லா 
வற்றையும்‌ கற்றுக்‌ கொடுத்தனர்‌. 
ர மேலைநாட்டு முதலாளிகளைப்‌ போன்று இந்தத்‌ தொழிற்சாலை 
(யில்‌ சோவியத்‌ யூனியன்‌ பங்கு கேட்டு, அந்த பங்குக்கு உரித்தான 
விகிதாச்சாரப்‌ பிரகாரம்‌ இலாபத்தைக்‌ கோரவில்லை. மாறாக, 
தான்‌ வழங்கிய மெஷின்களை ( அதற்கான கிரயத்திற்கு 
ஆண்டுக்கு இரண்டே: இரண்டு சதவீத வட்டி விகிதம்தான்‌ 
விதித்தது) கடனாகக்‌ கொடுத்தது. தான்‌ நிறுவிய தொழிற்சாலை 
களுக்கு இந்தியாவில்‌ அன்றிருந்த சின்னஞ்சிறிய எஞ்சினியரிங்‌ 
தொழிற்சாலைகளில்‌ என்னென்ன சிறு சிறு உறுப்புக்கள்‌ செய்ய 
முடியுமோ அவைகளை இந்தியாவிலேயே செய்து கொடுக்குமாறு 
இத்‌ இய்‌ சர்க்காரைக்‌ கோரியது. 


அந்த உருக்காலையை குறிப்பிட்ட காலத்தில்‌ நிறுவியது. 
உற்பத்தி துவங்கியது முதல்‌ அந்தத்‌ தொழிற்சாலை அதன்‌ 
உற்பத்தித்‌ திறன்‌ என்று நிர்ணயிக்கப்பட்ட பத்து லட்சம்‌ டன்‌ 
உற்பத்தியை ஒழுங்காக, இறமையாகச்‌ செய்து வருகிறது. 


பிறகு மெஷின்களை உற்பத்தி செய்யும்‌ கன இயந்திர எஞ்ச 
னியரிங்‌ தொழிற்சாலையை (Heavy Engineering Corporation) 
பீகாரில்‌ ராஞ்சியில்‌, அதே' அடிப்படையில்‌ நிறுவியது சோவியத்‌ 
யூனியன்‌. 


இந்தப்‌ புதிய இருப்பத்தைக்‌ கண்டு மேலை நாட்டு பகாசுர 
முதலாளிகள்‌ பயந்து போயினர்‌. இந்தியா, சோவியத்‌ யூனியன்‌ 
உதவியைக்‌ கொண்டு, பலவகைப்பட்ட தொழில்களுக்கு அவசிய 
மான மெஷின்களை இந்தியாவிலேயே தயார்‌ செய்து கொள்ளும்‌ 
நிலை ஏற்பட்டால்‌ இந்தப்‌ பரந்த மார்க்கெட்டை இழந்து 
விடுவோமே என்று அஞ்சினார்கள்‌. 


எனவே, துர்க்காபூரில்‌ ஒரு உருக்காலையை நிறுவ பிரிட்டிஷ்‌ 
முதலானிகள்‌ முன்வந்தனர்‌. ஒரிசாவில்‌ ரூர்க்கேலாவில்‌ (Rourkela) 
ஒரு உருக்குத்‌ தொழிற்சாலையை நிறுவ மேற்கு ஜெர்மனி முதலாளி 
கள்‌ முன்வீந்தனர்‌. 


இந்தத்‌ தொழிற்சாலைகள்‌ நிறுவப்பட்ட காலம்‌ முதற்கொண்டு 
சமீப காலம்‌ வரையில்‌ அவைகளின்‌ உற்பத்தித்‌ திறன்‌ என்று 
குறிப்பிட்டதில்‌ 50 சதவீதத்திற்கு குறைவாகவே உற்பத்தி செய்ய 
முடிந்தது என்பதைக்‌ குறிப்பிட வேண்டும்‌. அப்படிப்பட்ட பழு 
தான பல மெஷின்களைக்‌ கொண்டு நிறுவி, மீண்டும்‌ மீண்டும்‌ 


926 


அவை வேலை செய்யாமல்‌ நிறுத்தப்பட்டு, பிரிட்டனிலிருத்தும்‌, 
மேற்கு ஜெர்மனியிலிருந்தும்‌ “நிபுணர்கள்‌ வந்து அவ்வப்போது 
ரிப்பேர்‌ செய்து கொடுக்க வேண்டிவந்த கசப்பான அனுபவத்தை ்‌ 
இந்தியா அனுபவிக்க வேண்டி. வந்தது. 


: இந்தியாவின்‌ தொழில்‌ வளர்ச்சிக்கு அவசியமான மின்‌ 
சாரத்தை உற்பத்தி செய்வதற்குத்‌ தேவையான மெஷின்களைத்‌: 
தயாரிக்கும்‌ தொழிற்சாலைகளை நிறுவுவதற்கும்‌, எஞ்ஜினியர்‌ 
களுக்குப்‌ பயிற்சியளிக்கவும்‌ மேலைநாடுகள்‌ இதே போல்‌ மறுத்து 
வந்தன. பிறகு சோவியத்‌ யூனியன்‌ அனல்‌, நீர்மின்‌ உற்பத்தி, நிலை 
யங்களுக்கு அவசியமான ஜெனரேட்டர்களையும்‌, டர்பைன்களையும்‌ 
உ ற்பத்தி செய்யும்‌ தொழி ற்சாலைகளை ஹரித்துவாரிலும்‌, ஹைதரா 
பாத்திலும்‌ கட்டிக்கொடுத்தது. 


திருச்சியில்‌ அனல்மின்‌ உற்பத்திக்கு அவசியமான பாய்லர்களை 
உற்பத்தி செய்யும்‌ தொழிற்சாலையை மற்றொரு சோஷலிச 
நாடான செக்கோஸ்லோவாகியா நிறுவியது. 


இந்தியாவில்‌ பெட்ரோலியம்‌ எண்ணெய்‌ பங்தணிய்‌ இருக்‌ 
கிறதா என்பதைக்‌ கண்டுபிடிக்க புவியியல்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ 
இல்லை.அதனால்‌, இதைக்‌ கண்டுபிடிக்குமாறு இந்திய சர்க்கார்‌ பல 
மேலைநாட்டு பன்னாட்டு முதலாளிகளிடம்‌ காண்ட்ராக்‌்டுகளைக்‌ 
கொடுத்தது. 


.. அவர்கள்‌ பல ஆண்டுகள்‌ *ஆராய்ச்சி£ நடத்தி, இந்தியாவில்‌ 
எண்ணெய்‌ கிடைக்கும்‌ இடம்‌ எதுவுமே இல்லை என்று அறிவித்து 
விட்டனர்‌. அவர்களுக்குக்‌ கொடுத்த பணம்‌ அனைத்தும்‌ நஷ்டம்‌. 


பிறகு சோவியத்‌ யூனியனின்‌ உதவியை . இந்தியா 'நாடியது. 
அங்கிருந்து ' புவியியல்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ இந்தியா வந்து, 
த்க்‌ வளம்‌ இருக்கிறது என்று கண்டுபிடி த்தார்கள்‌. 


: அதஸ்பிறகு, சோவியத்‌ யூனியனுக்கு இந்‌இியாவிலிருந்து ஆயிரக்‌ 
கணக்கான எஞ்ஜினியர்களையும்‌, : மாணவர்களையும்‌ ' அழைத்துச்‌ 
சென்று, அவர்களுக்கு எண்ணெய்‌ வளம்‌ எந்த இடத்தில்‌ மைக்‌ 
கும்‌ என்பதனை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கும்‌ புவியியல்‌ 
ஆராய்ச்சி நுட்பத்தையும்‌, எண்ணெய்க்‌ ணெறுகளை எப்படித்‌ 
தோண்டுவது என்ற நுட்பத்தையும்‌ கற்றுக்‌ கொடுத்தது. 


இவர்களைக்‌ கொண்டுதான்‌, இந்திய சர்க்கார்‌ எண்ணெய்‌, 
இயற்கை வாயுக்கமிஷனை (01) ௮ Natural Gas Commission)- 
-டேரா டூனில்‌ (Dehra Dun) திறுவியது. 


927 


அவர்கள்தான்‌ இ நதியாவின்‌ பல்வேறு பகுதிகளில்‌ 
ஆராய்ச்சி செய்தனர்‌. குஜரா தீ மாநிலத்தில்‌ ப்ரோச்‌ நகருக்கு 
அருகில்‌ அங்களேஸ்வரிலும்‌ (Ankleshwar) அஸ்ஸாம்‌ மாநிலத்தில்‌ 
பொங்கேகாமிலும்‌ ( Bongegam J . ச எண்ணெய்க்‌ கிணறுகளை 


வெட்டினார்கள்‌. - 


மேலைநாட்டு எண்ணெய்‌ ஏகபோக முதலாளிகளே தென்‌ 
அமெரிக்காவிலுள்ள மெக்சிகோ போன்ற நாடுகளில்‌ எண்ணெய்‌ 
உற்பத்திக்‌ கம்பெனிகளையும்‌, பார்சியன்‌ வளைகுடாவிலுள்ள 
ஈரான்‌ மற்றும்‌ அரபு நாடுகளிலிருந்து எண்ணெய்‌ உற்பத்திக்‌ 
“கம்பெனிகளையும்‌ வைத்திருந்‌ தனர்‌. எனவே எண்ணெய்‌ உற்பத்தி, 
வினியோகத்தில்‌ உலகம்‌ முழுதும்‌ . அவர்கள்‌ ஏகபோக உரிமையை 
அனுபவித்துக்‌ கொள்ளையடித்து வந்தனர்‌. 


1953-ல்‌ ஈரானில்‌ மன்னராட்டி முதல்முதலாகத்தாக்கி எறியப்‌ 
பட்டு, ஜனநாயக அமைப்பு உருவாயிற்று. மொஸாதிக்‌ என்பவர்‌ 
(Mosadique) பிரதமரானார்‌. அவர்‌ மேற்கொண்ட முதல்‌ வேலை, 
பிரிட்டிஷ்‌, அமெரிக்க எண்ணெய்க்‌ கம்பெனிகளை அந்த ஏகபோக 
கம்பெனிகளிடமிருந்து பிடுங்கி, தேசியமயமாக்யெதே. 


இதைக்‌ கண்டு பயந்த மேற்க த்திய எண்ணெய்க்‌ கம்பெனிகள்‌, 
வெளிநாட்டிலிருந்து சுத்‌ திகரிக்கப்படா 2 த கச்சா எண்ணேய்‌ 
(Crude 041) யை இந்தியாவுக்குக்‌ கொண்டு வந்து, அதை சுத்திகரிக்‌ 
கும்‌ தொழிற்சாலைகளை நிறுவ முன்‌ வந்தன. இந்திய சர்க்காரும்‌ 
அதற்கு.இசைந்தது. இதனால்‌. சுத்தம்‌ செய்யப்பட்ட பெட்ரோல்‌, 
டீசல்‌ போன்ற எண்ணெய்‌ பொருள்களை இறக்குமதி செய்வதற்கு 
வேண்டிய அந்நியச்‌ செலாவணி ஓரளவு மிச்சமாகும்‌ என்ற 
காரணத்தை இந்திய சர்க்கார்‌ சுட்டிக்காட்டி இதற்கு இசைந்தது. 


அந்த எண்ணெய்‌ ஏகபோக கம்பெனிகளோ, அரபு நாடுகளி 
அள்ள தங்களுக்குச்‌ சொந்தமான ணெறுகளில்‌ உற்பத்தியாகும்‌ 
எண்ணெய்யை இந்தியாவுக்கு கொண்டு வந்து, அதன்‌ விலையை, 
மெக்சிகோவிலிருந்து இந்தியாவுக்குக்‌ கொண்டு வருவதற்கான 
கப்பல்‌ கட்டணம்‌ என்ன ஆகுமோ,அதைக்‌ கொடுத்ததாகக்காட்டி 
விலையை ஏற்றினர்‌. அதாவது பம்பாயிலிருந்து சுமார்‌ 1,000 மைல்‌ 
தூரத்திலிருந்து கொண்டுவந்த எண்ணெய்க்கு, 8,000 மைல்‌ 
தூரத்துக்‌ கட்டணத்தை இந்திய நாட்டின்‌ மீது சுமத்தினர்‌. 


இத்த சமயத்தில்‌ சோவியத்‌ யூனியன்‌ சுத்தம்‌ செய்யப்படாத 
எண்ணையை இந்தியாவுக்குக்‌ குறைந்த விலையில்‌ சப்ளை செய்ய 
முன்வந்தது. அதை இந்த சுத்திகரிப்புத்‌ தொழிற்சாலைகளில்‌ 


2௦8 


சுத்தம்‌ செய்யும்படி இந்திய சர்க்கார்‌ கோரியது. இந்தப்பன்னாட்டு 
எண்ணெய்‌ முதலாளிக்‌ கம்பெனிகளோ மறுத்துவிட்டன. 


பிறகு, சோவியத்‌ யூனியனும்‌, ருமேனியாவும்‌, எண்ணெய்‌ 
சுத்திகரிப்புக்கான தொழில்‌ நுட்பத்தையும்‌, க்‌ -மிற்சாலைகளையும்‌ 
அமைத்துக்‌ கொடுத்தன. அதற்குப்பிறகு, இந - அத்நியநாட்டுக்‌ 
கம்பெனிகள்‌ தேசியமயமாக்கப்பட்டன. 


அமெரிக்காவோ, சமீப காலம்‌ வரையில்‌ பொதுத்‌. துறையில்‌ 
உருக்காலையை நிறுவுவதற்கு உதவியளிக்க மறுத்துவந்தது. சமீப 
காலத்தில்‌ தான்‌ இதைச்‌ செய்ய முன்வந்தது, இந்தியாவில்‌ 
அமெரிக்கத்‌ தொழில்‌ நுட்பத்தில்‌ மயங்கி இருக்கும்‌ பேர்வழிகள்‌ 
குறிப்பாக அரசு நிர்வாக மட்டத்தில்‌ பலர்‌ உண்டு. அவர்களின்‌ 
ஆலோசனையின்‌ பேரில்‌ பொகாரோ (Bokar௦)வில்‌ மிகப்‌ பெரிய 
உருக்காலையை நிறுவ நான்கு ஆண்டுகள்‌ வரையில்‌ அமெரிக்கக்‌ 
கம்பெனிகளோடு இந்திய சர்க்கார்‌ பேச்சுவார்த்தைகள்‌ நடத்தி 
யது. அவை முறிந்துபோன பிறகு, சோவியத்யூனியனின்‌ உதவியை 
நாடியது. அது உடனே சம்மதித்தது. ஆறுமாதங்களில்‌ தொழிற்‌ 
சாலை அமைக்கும்‌ வேலை துவக்கப்பட்டு, குறித்த காலத்துக்கு 
முன்பே உற்பத்தியைத்‌ துவங்கிவிட்டது. 


இதற்கிடையில்‌ சோவியத்‌ யூனியன்‌ பலவகைப்பட்ட தொழில்‌ 
நுட்பங்களை பயிற்றுவிக்கும்‌ எஞ்சினியரிங்‌ பல்கலைக்கழகம்‌ ஒன்றை 
இத்தியாவில்‌ அமைத்துக்‌ கொடுத்தது. அதையொட்டி, கான்‌ 
பூரிலும்‌, அகமதாபாதிலும்‌, சென்னையிலும்‌ அதேபோன்ற பல்கலைக்‌ 
கழகங்களை (ஐ. ஐ. டி.) அமைத்துக்‌ கொடுக்க அமெரிக்காவும்‌, 
பிரிட்டனும்‌ முன்வந்தன. 


நம்நாட்டின்‌ தொழில்‌ வளர்ச்சிக்கு சோவியத்‌ யூனியன்‌ 
கொடுத்த மூலாதாரமான உதவியைக்‌ கொண்டு, பெரும்‌ அளவு 
மேலைநாடுகளைச்‌ சார்ந்து நிற்காமல்‌, சொந்தக்‌ காலிலே நின்று 
கொண்டு, நம்‌ தொழில்‌ வளர்ச்சியில்‌ வெகுதூரம்‌ முன்னேறியிருக்க 
முடியும்‌. ஆனால்‌ அந்த வழியில்‌ போவதற்குப்‌ பதிலாக. சோவியத்‌ 
யூனியனிலிருந்து கிடைக்கக்‌ கூடிய உதவியை, மேலைநாட்டு 
உதவியைப்‌ பெறுவதற்கு பேரம்‌ பேசுவதற்கே இத்திய சர்க்கார்‌ 
பயன்படுத்தியது. 


இந்த வழியில்‌ சென்றதன்‌ விளைவுகளை இன்று நாம்‌ அனுபவிக்‌ 
கிறோம்‌. இதன்‌ விவரங்களை பிறகு பார்ப்போம்‌. 


இன்று நாம்‌ எடுத்துக்கொண்ட விஷயம்‌ இப்படிப்பட்ட 
முறையில்‌ மார்வாரி, குஜராத்திப்‌ பெருமுதலாளிகள்‌ அன்னிய 


229 


பன்னாட்டு முதலாளிகளுடன்‌ கூட்டுச்‌ சேர ஆரம்பித்ததை 
இரு. அண்ணாதுரை எழுதிய (பணத்தோட்டத்தில்‌' புகழ்ந்ததையும்‌ 
அதே வழியில்‌ தமிழ்நாட்டு தனவந்தர்களும்‌, கோடீஸ்வரர்களும்‌ 
போகவில்லையே என்று மனம்‌ வெதும்பியதையும்‌ பற்றியேயாகும்‌. 


அதிலிருந்து, தமிழ்நாட்டின்‌ மீது ஒரு ஏகாதிபத்தியம்‌ 
திணிக்கப்படப்‌ போகிறது என்று அவர்‌ அபாயச்‌ சங்கு ஊதுறொர்‌. 
அதற்கு “வடநாட்டு ஏகாதிபத்தியம்‌ என்று பெயர்‌ சூட்டுகிறார்‌. 


சுதந்திரம்‌ கிடைப்பதற்கு முன்‌, பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியம்‌ 
இந்தியாவிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும்‌ என்று கூறாத இவர்‌ 
மாறாக அதை ஒழிப்பத ற்கான மக்கள்‌ இயக்கம்‌ உச்ச கட்டத்தை 
அடைந்து வரும்‌ காலத்தில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்கு உட்பட்டு சென்னை 
ராஜதானி மட்டும்‌ இந்தியாவின்‌ மற்ற பகுதிகளிலிருந்து பிரிக்கப்‌ 
பட்டு “திராவிட நாடாக” இருக்க வேண்டும்‌ என்று பிரச்சாரம்‌ 
செய்தவர்‌, அதற்கு பழங்கால சிற்றரசுகள்‌, பேரரசுகள்‌ ஆட்சியை 
ஆதாரமாகக்‌ கொண்டவர்‌, இப்பொழுது இந்த வடநாட்டு 
ஏகாதிபத்திய ஆபத்தை “தனிச்‌ சுதந்திரா திராவிட நாட்டுக்‌ 
கோரிக்கைக்கு ஆதாரமாகக்‌ கொள்கிறார்‌. 


“வடநாடு” என்றால்‌ குஜராத்தும்‌, மார்வாடும்‌ மட்டுமல்ல. 
திரு. அண்ணாதுரையின்‌ .பிற்கால அகராதியின்படி, தமிழ்நாடு, 
கரளம்‌, கர்னாடகம்‌, ஆந்திரம்‌ அகியவைகளைக்‌ கொண்ட 
பிரதேசம்‌ “திராவிட நாடு'. அப்படியானால்‌, இந்தியாலின்‌ மற்ற 
எல்லாப்‌ பகுதிகளும்‌-— மகாராஷ்டிரம்‌, பஞ்சாப்‌, ஹிமாசலப்பிர' 
தசம்‌, ஹரியானா, உத்தரப்பிரதேசம்‌, பீகார்‌, வங்காளம்‌, 
அஸ்ஸாம்‌, வட$ூழக்கு எல்லை மாநிலங்கள்‌, ஒரிசா ஆயெ அனைத்‌ 
தும்‌ சேர்ந்த பிரதேசம்‌ -— வடநாடுதானே ! 


மார்வாடிகள்‌ எனப்படுவோர்‌, ராஜஸ்தானத்தின்‌ ஒரு பகுதி 
யாகிய மார்வாட்‌ அல்லது மேவாரிலிருந்து நாடெங்கிலும்குடியேறி 
வட்டிக்கடைகளை வைத்து, பிறகு ஆங்கிலேயர்‌ ஆட்சி காலத்தில்‌ 
தங்க மார்க்கெட்‌, வெள்ளி மார்க்கெட்‌, பங்கு மார்க்கெட்‌, 
முதலியவைகளில்‌ இன்னும்‌ பல்வேறு பண்டங்களை மொத்தமாக 
வாங்கி இலாபமீட்டி திரவியம்‌ தேடிய பல குடும்பங்களேயாகும்‌. 
அவர்களுடைய பூர்வீகப்‌ பிரதேசமாகிய மார்வாடில்‌ வசித்து 
வரும்‌ ஏழை மக்கள்‌ மழைக்குறைவின்‌ காரணமாக புஞ்சைப்‌ பயிர்‌ 
களையும்‌ ஆடுமாடு மேய்ச்சல்‌ தொழிலையும்‌ நம்பி வாழும்‌ மிகவும்‌ 
ஏழையான மக்களைப்‌ பற்றி அவர்கள்‌ கவலைப்பட்டதில்லை - தமிழ்‌ 
நாட்டில்‌ “வணிகவேதந்தர்கள்‌* என்று திரு. அண்ணாதுரை வர்ணிக்‌ 
கும்‌ நாட்டுக்கோட்டை செட்டியார்‌. குடும்பங்களைப்‌ போல்‌. 


360 


அதேபோன்று குஜராத்திகள்‌ என்று அவர்‌ கூறுவது அந்த 
மாநிலங்களிலிருந்த பரம்பரையாக வியாபாரத்தில்‌ ஈடுபட்ட 
“பனியா” குடும்பங்கள்‌. 


இவர்கள்தான்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சி முடிந்தவுடன்‌ மேலேகூறிய 
வாறு கூட்டுத்‌ தொழிற்சாலைகளை இந்தியாவில்‌ ஏற்படுத்‌ இனார்கள்‌. 


இவர்கள்‌ தமிழ்நாட்டு மார்க்கெட்டை மட்டும்‌ நம்பியிருக்க 
வில்லை. “வடநாடு, *தென்னாடு” என்று அவர்‌ கூறும்‌ பரந்த 
இந்திய மார்க்கெட்‌ பூராவையும்‌ நம்பித்தான்‌ இந்தக்‌ கூட்டுத்‌ 
தொழில்களைத்‌ துவக்க முற்பட்டனர்‌.இந்தியமக்கள்‌ அனைவரையும்‌ 
கொள்ளையடித்து அதனை அவர்களுடைய கூட்டாளியாயெ அயல்‌ 
நாட்டு முதலாளிகளோடு பங்கு போட்டுக்கொண்டனர்‌. இந்தக்‌ 
கொள்ளையின்‌ விளைவாக இந்தியா முழுவதிலுமுள்ள மக்கள்‌-- 
குஜராத்திலுள்ள மக்களும்‌, ராஜஸ்தானிலுள்ள மக்களும்‌, 
உள்ளிட்டு துன்பதுயர த்தை அனுபவிக்கின்றனர்‌. 


இந்த யதார்த்தத்தை, பிர்த்தியட்ச உண்மையை அவர்‌ 
பார்க்க முடியாமலிருந்ததேனோ ? அதனை வாசகர்களின்‌ ஊகத்‌ 
திற்கும்‌, முடிவிற்கும்‌ விட்டுவிடுகிறேன்‌. 


ஈ.வெ.ரா. பெரியாரைவிட்டு விலக, திராவிட முன்னேற்றக்‌ 
கழகத்தைக்‌ துவக்கிய திரு. அண்ணாதுரை, மெல்ல மெல்ல பார்ப்‌ 
பன எதிர்ப்பையும்‌, ஜாதி எதிர்ப்பையும்‌ தன்‌ இயக்கத்தின்‌ 
பிரதான கோஷமாக முன்வைக்கவில்லை; இந்தப்‌ புதிய *வட 
நாட்டு *ஏகாதிபத்தியமாகியா ஆதிக்கத்திற்குத்‌ தமிழ்தாடும்‌, 
தமிழ்நாட்டு மக்களும்‌ அடிமைகளா விடுவார்கள்‌ என்பதனையே 
தனித்திராவிட நாடு கோரிக்கைக்குப்‌ பிரதான கோஷமாகக்‌ 
கொண்டார்‌. அவருடைய பிரச்சாரமும்‌, அவருடைய இயக்கத்‌ 
தின்‌ பிரச்சாரமும்‌ இதையே வன்மையாக வற்புறுத்தின. 


1947-ல்‌ “பணத்‌ தோட்டத்தின்‌” மூலம்‌ இதன்‌ கருத்துக்கள்‌ 
தெரிவிக்கப்பட்டதைக்‌ கண்டோம்‌. 


மார்வாரி,குஜராத்தி முதலாளிகள்‌, பிரிட்டிஷ்‌ ஆட்டுக்‌ காலத்‌ 
திலேயே தொழில்‌ துறையில்‌ தமிழ்நாட்டு முதலாளிகளைக்‌ காட்டி 
லும்‌, பன்மடங்கு பலமாக வளர்ந்துவிட்டிருந்தனா்‌. ஜவுளி மில்கள்‌ 
அங்கே தமிழ்நாட்டைக்‌ காட்டிலும்‌ மிகவும்‌ அதிகமாக வளர்ந்து 
விட்டிருந்தன. யுத்தம்‌ முடிந்து, இந்தியா சுதந்திரம்பெற்றவுடன்‌ 
தமிழ்நாட்டு முதலாளிகள்‌ 20 ஆண்டுகளாகப்‌ பழக்கப்பட்ட நூற்பு 
ஆலைகளைத்‌ தமிழ்நாட்டில்‌ நிறுவுவதிலேயே மேலும்‌ கவனம்‌ 
செலுத்திய காலம்‌ அது, 


361 


அந்த சமயத்தில்‌, சென்னை மாகாணத்தில்‌-காங்கிரஸ்‌. மந்திரி 
சபை இருந்த போது-*வனஸ்பதி” தொழிற்சாலை ஒன்றை நிறுவு 
வதற்கு பிர்லா கம்பெனிக்கு மத்திய சர்க்கார்‌ ஒரு லைசென்ஸ்‌ வழங்‌ 
இியது. இதற்கெதிராக, திரு. அண்ணாதுரை பணத்தோட்டத்தில்‌ 
நீண்டதோர்‌ அத்தியாயத்தை எழுதியுள்ளார்‌. 


்‌ முதலாளித்துவத்தின்‌ வளர்ச்சி உலகம்‌ பூராவிலும்‌ சரி, ஒரு 
நாட்டில்‌ பல பிரதேசங்களிலும்‌ சரி, ஏற்றத்‌ தாழ்வாகத்‌ தான்‌ 
இருக்கும்‌; அது முதலாளித்துவ வளர்ச்சியில்‌ தவிர்க்கமுடியாத 
நியதி என்பதனை விவரித்துள்ளோம்‌. 


இந்த நிலையில்‌, தமிழ்நாட்டிலுள்ள முதலாளிகளுக்கும்‌, படித்த 
ம.ந்களுக்கும்‌, அரசியல்வாதிகளுக்கும்‌, தமிழ்நாட்டிலும்‌ பல்வேறு 
தொழில்கள்வளரவேண்டும்‌ என்ற அக்கறை இருப்பதுஇயற்கையே. 
அந்த அபிலாசைகளின்‌ பிரதிபலிப்பு அன்று தமிழ்நாட்டு காங்‌ 
கிரஸ்‌ கட்சியிடமும்‌, பத்திரிகைகளிடமும்‌, சட்டமன்ற உறுப்பினர்‌ 
களிடமும்‌ இருந்தது. அவை பகிரங்கமாக, பிர்லா கம்பெனிக்கு 
லைசென்ஸ்‌ வழங்கப்பட்டதை எதிர்ப்பதில்‌ வெளியாயிற்று. 


திரு. அண்ணாதுரை இந்த எதிர்ப்பு அறிக்கைகளையும்‌, பத்திரி 
கைத்‌ தலையங்கங்களையும்‌ இந்த அத்தியாயத்தில்‌ எடுத்துக்‌ காட்டு 
கிறார்‌.இதிலிருந்து, திராவிடநாடு கோரிக்கைக்கு விரைவில்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ பலமான ஆதரவு திரட்ட முடியும்‌ என்ற நம்பிக்கை 
யும்‌ அவருக்கு உண்டாகிறது. 

*அனால்‌ நமக்கு இருக்கும்‌ நம்பிக்கை நசிந்துவிடவில்லை. மாறாக 
வளர்கிறது. காரிருள்‌ கப்பிய இடத்திலே கீழ்க்‌ கோடியில்‌ 
வெளிச்சம்‌ கொஞ்சம்‌ தெரிகிறது. காங்கிரசுக்குள்ளே இருக்கும்‌ 
சிலருக்கே இந்நிலை பிடிக்கவில்லை--நெஞ்சு குமுறுகிறது. “கல்கி” 
யின்‌ கட்டுரை இதற்கோர்‌ சான்று. தொழில்‌ மந்திரி கிரியின்‌ முன்‌ 
பாகவே *வடநாட்டார்‌ தென்னாட்டாரைச்‌ சுரண்டுகிருர்கள்‌; 
இதனைத்‌ தடுக்க வேண்டும்‌” என்று தோழர்‌ திருமல்ராவ்‌ (அன்று 
காங்ரெஸ்‌ கட்சியைச்‌ சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர்‌) 
பேசியது மற்றோர்‌ சான்று. வனஸ்பதியை பிர்லா துவக்க 
இடமளித்ததைக்‌ கண்டித்து சில எம்‌.எல்‌ ஏ.க்களே கையொப்ப 
மிட்டு முதலமைச்சருக்கு “மகஜர்‌” கொடுத்தது ம ற்றோர்‌ சான்று. 
விளக்கத்தோடு கூடிய மற்றோர்‌ சான்று தருகிறோம்‌. காண்க. 


ஸ்‌ வர்த்‌ தகத்‌ துறையில்‌ ஆங்கிலேயரிடமிருந்து பெற்ற உரிமை 
கள்‌ அனைத்தும்‌ பம்பாய்‌ துறைமுகத்தோடு நின்றுவிட்டன. 


262 


* தமிழர்க்கே உரித்தாயிருந்தது கடல்‌ தாவும்‌ கலை. ஆங்கிலேய 
ஆதிக்கத்தார்‌ அதைப்‌ பறித்து நம்மைப்‌ பாழ்‌ படுத்தினர்‌. 
இழந்த அதிகாரத்தைப்‌ பெற்றே தருவேன்‌ என்று வீறுகொண்டு 
எழுந்து, சுதேசி கப்பல்‌ கம்பெனீயைத்‌ தோற்றுவித்தார்‌ வ. ௨. 
சிதம்பரம்பிள்ளை. ஆங்கில வர்த்தகத்‌ கூட்டத்தார்‌ அடக்குமுறை 
கொண்டு அவரை அழிக்க முன்வந்தனர்‌. முன்ஜென்ம பாவத்தைக்‌ 

கழிக்க மற்றோர்‌ ஜென்மம்‌ வாய்க்கும்‌ என்பர்‌ சமயவாதிகள்‌. 
ஆனால்‌ இந்த ஜென்மத்தில்‌ ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த பாவத்‌ 
திற்காக இரு ஜென்ம தண்டனை அடைந்தார்‌ சிதம்பரம்பிள்ளை. 
கப்பற்‌ தொழிலை ஆங்கிலேயரிடமிருந்து “ கைப்ப ற்றப்‌ போராடித்‌ 
துன்பமுற்ற தமிழர்‌. அன்று சிதம்பரனார்‌ போராடிய நாளில்‌ 
உறங்கிக்‌ கடத்த லால்சந்து ஹீரா சந்துக்கள்‌ இப்போது பண த்தை 
வாரிக்‌ குவிக்கின்றனர்‌. இ 


“இந்த விளக்கம்‌-வேதனை-வருத்தம்‌-தேசிய நாதத்தோடு 
கூடியது. தோழர்‌ சிவஞான கிராமணியார்‌ தீட்டும்‌ “தமிழ்‌ முரசு” 
இதழில்‌ இருப்பது'' என்று காங்கிரஸ்‌ கட்சியிலேயே தோன்றிய 
குமுறலை சான்றாகக்‌ காட்டி, திரு. அண்ணாதுரை “இப்பொழுது 
திராவிட நாடு இயக்கத்தை இருள்சூழ்ந்திருத்தாலும்‌, எதிர்காலம்‌ 
பிரகாசமாக இநக்கப்‌ போகிறது” என்று ஊக்கத்தை, 
உற்சாகத்தை உத்வேக த்தை ஊட்டுகதறோர்‌. 


அவருடைய இந்த ஆசை வீண்போகவில்லை. ““வடக்கு 
வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது” என்ற கோஷம்‌ பிரதான 
கோஷமான சமயத்தில்‌ ஏகாதிபததிய எதிர்ப்பு இயக்கம்‌ அரசியல்‌ 
சுதந்திரம்‌ அடைந்ததோடு மழுங்கி விட்டது. அதற்குக்‌ காரணம்‌ 
ஆட்சியில்‌ இருந்த காங்கரஸ்‌ கட்சி ஏகாதிபத்திய நாடுகளையும்‌ 
பன்னாட்டு முதலாளிகளையும்‌, தொழில்வளர்ச்சிக்கு தம்பியிருந்தது 
தான்‌.அதேசமயத்தில்‌ தொழில்வளர்ச்சியில்‌ மிகுந்த ஏற்றத்தாழ்வு 
இருந்தது ஒரு பிரத்தியட்ச உண்மை, தி.மு.க.வுக்கு தமிழ்நாட்டில்‌ 
செல்வாக்கு வளர ஆரம்பித்தது. அந்த இயக்கத்தைச்‌ சார்ந்த 
வர்கள்‌ பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியம்‌ சென்னை ராஜதானியிலாவது 
நீடித்து நிலைத்திருக்க வேண்டும்‌ என்று கோரிய வரலாற்றை தமிழ்‌ 
மக்கள்‌ மறக்கத்‌ துவங்கினர்‌. 


தமிழ்நாட்டில்‌ வளர்ந்து வரும்‌ முதலாளிகளுக்கும்‌ இந்த 
வளர்ச்சியில்‌ தங்களுக்கு உரித்தான பங்கு வேண்டுமென்று 
தோன்றுவது இயற்கையே. அப்பொழுது சிமெண்ட்‌ தொழிற்‌ 
சாலைகள்‌, காகிதத்‌ தொழிற்சாலைகள்‌ முதலியவற்றில்‌ முதலீடு 
செய்ய முன்வந்தனர்‌. இந்தத்‌ தமிழ்நாட்டு முதலாளிகளுக்கு 
திராவிட முன்னேற்றக்‌ கழகம்‌ நல்லதோர்‌ தொண்டினைச்‌ 


363 


செய்தது. இந்த இயக்கத்தைக்‌ காட்டி, மத்திய சர்க்காரை 
பயமுறுத்தி, தமிழ்நாட்டில்‌ இத்தொழில்களைத்‌ துவக்குவதற்கு 
மத்திய சர்க்காரிடம்‌ லைசென்ஸ்‌ பெறுவதற்கு திராவிட 
முன்னேற்றக்‌ கழகம்‌ நடத்திய இயக்கம்‌ பலமான கருவியாக 
பயன்பட்டது. 


முதன்‌ முதலில்‌ ஈஸன்‌ எஞ்சினியரிங்‌ கம்பெனி, மின்‌ உற்பத்‌ 
திக்கு அவசியமான டிரான்ஸ்பார்மர்‌ தொழிலில்‌ முதலீடு செய்ய 
முன்‌ வந்தது. பிறகு, மோட்டார்‌ சைக்கிள்‌ உற்பத்தி செய்யும்‌ 
தொழிற்சாலை முதலிய தொழில்களில்‌ முதலீடு செய்ய பல 
முதலாளிகள்‌ முன்வந்‌ தனர்‌. 


மத்திய சர்க்காரை மிரட்டி, இப்படியொரு பிரிவினை இயக்கம்‌ 
தமிழ்நாட்டில்‌ தோன்றி வளருகிறது; இதனை வளரவொட்டாமல்‌ 
தடுக்கவேண்டுமானால்‌ வடநாட்டில்‌ இருப்பதுபோல்‌ தமிழ்நாட்டி 
லும்‌ தொழிற்சாலைகளைத்‌ துவக்க மத்திய சர்க்கார்‌ லைசென்ஸ்‌ 
வழங்கவேண்டும்‌ என்று கோருவதற்கு இந்த இயக்கம்‌ அவர்கள்‌ 
கையில்‌ பலமானதோர்‌ ஆயுதமாக விளங்கியது. தமிழ்நாட்டு 
மாநில அரசும்‌ இந்த இயக்கத்தை நன்றாகப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டது. 


சுதந்திரத்திற்குப்‌ பின்‌ 
புதிய நிலைமை 


யுத்தம்‌ முடிந்தபிறகு பழைய 1935-ம்‌ ஆண்டு பிரிட்டிஷ்‌ 
சர்க்கார்‌ இயற்றிய இந்திய அரசு சட்டப்படியே 1946-ல்‌ சென்னை 
ராஜதானியில்‌ தேர்தல்‌ நடந்தது. காங்கிரஸ்‌ கட்சி என்று 
மில்லாதவகையில்‌ வெற்றிபெற்றது. யுத்தம்‌ முடிந்தபிறகு என்று 
மில்லாத அளவில்‌ ஏகாதுபத்திய ஆட்சிக்கு எதிராக மக்கள்‌ ஆர்த்‌ 
தெழுந்த காலம்‌ அது. அப்படிப்பட்ட சமயத்தில்‌ காங்கிரஸ்‌ 
கட்சி தேர்தலில்‌ - இதற்கு முன்‌ 1937-ல்‌ இல்லாத அளவுக்கு 
வெற்றி பெற்றது இயற்கைதானே. தொழிற்‌ சங்கத்‌ தொகுதி 
யான இரயில்வே தொழிற்சங்கத்‌ தொகுதியிலும்‌ ஆந்திராலில்‌ ஒரு 
தொழிலாளர்‌ தொகுதியிலும்‌ மட்டும்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ 
சார்பில்‌ போட்டியிட்ட தோழர்கள்‌ அனந்த நம்பியார்‌ 
பில்லலமேரி வெங்கடேஸ்வரலு ஆகியோர்‌ எதிர்க்கட்சியின்‌ 
சார்பில்‌. வெற்றி பெற்றனர்‌. ஜஸ்டிஸ்‌ கட்சி அடியோடு, 
இருந்த இடம்‌ தெரியாமல்‌ போய்விட்டது. விரல்‌ விட்டு எண்ணி 
விடக்கூடிய . ஒருசில சுயேச்சை வேட்பாளர்களும்‌, ஐரோப்பியர்‌ 
களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதியில்‌ ஒரு ஆங்கிலேயரும்‌, 
முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்பட்ட சில தொகுதிகளில்‌ முஸ்லிம்‌ லீகைச்‌ 
சேர்ந்தவர்களுமே காங்கிரஸ்‌ அல்லா தவர்‌ என்ற முறையில்‌ வெ ற்றி 
பெ ற்றனர்‌. 


இந்தப்‌ போரர்ட்டங்களைக்‌ கண்டு நடுங்கிப்‌ போய்‌ பிரிட்டிஷ்‌ 
சர்க்கார்‌ மத்தியில்‌ ஜவகர்லால்‌ நேருவைப்‌ பிரதமராகக்‌ கொண்டு, 
காங்கிரஸும்‌, லீக்கும்‌ கூறியவர்களைக்‌ கொண்ட இடைக்கால 
மந்திரிசயையை அமைத்தது.அதிகார மாற்றத்திற்காக காங்கிரஸ்‌, 
லீக்‌ தலைவர்களுடன்‌ பேச்சுவார்த்தைகளைத்‌ துவங்கி, 1947 ஆகஸ்ட்‌ 
15-ம்‌ தேதி இந்தியா, பாகிஸ்தான்‌ என்று இரு பிரிவுகளாகப்‌ 
பிரித்து, சுதந்திர அரசுகள்‌ நிறுவப்பட்டன. இந்த வரலாறு 
ஏற்கனவே விவரிக்கப்பட்டுள்ளது. 


இந்தப்‌ பேரெழுச்சியில்‌ மக்களைத்‌ திரட்டியது கம்யூனிஸ்ட்‌ 
கட்சியே. பெரும்பாலும்‌ வேலை நிறுத்தங்கை நடத்தியதும்‌ 
கம்யூனிஸ்ட்‌ தோழர்கள்தான்‌. தமிழ்நாட்டில்‌ நடந்த கோவை 
பஞ்சாலைகளில்‌ பொது வேலை நிறுத்தம்‌, ஹார்வி மில்லில்‌ வேலை 


202 


நிறுத்தம்‌, இரயில்வே வேலை நிறுத்தம்‌ ப போன்ற பல வேலை 
நிறுத்தங்களை நடத்தியதும்‌ கம்யூனிஸ்ட்‌ தோழர்களே. 


கீழத்‌ தஞ்சையில்‌ விவசாயிகள்‌ போராட்டங்களை நடத்தியதும்‌ 
கம்யூனிஸ்ட்‌ கட்சித்‌ தோழர்களே. 


ஆனால்‌ 1946 இறுதியில்‌ நவம்பர்‌ மாதத்தில்‌ கம்யூனிஸ்ட்‌ 
கட்சித்‌ தலைவர்களையும்‌, ஊழியர்களையும்‌ தடுப்புக்‌ காவல்‌ சட்டம்‌ 
இயற்றி, விசாரணையின்றி கரங்கிரஸ்‌ மந்திரிசபை : சிறையில்‌ 
அடைத்தது. என்னையும்‌, கே. டி. கே. தங்கமணி மற்றும்‌ மதுரை 
யிலிருந்த தோழர்கள்‌ மீதும்‌ சதி வழக்குப்போட்டு ஜாமீனில்‌ விட 
மறுத்துச்‌ சிறையில்‌ அடைத்தது. 


1947 ஆகஸ்ட்‌ 14, 15, தேதிகளில்‌ (சுதந்திரம்‌ அடைந்ததற்கு 
முந்திய நாளிலும்‌, அன்றும்‌) அவர்களை விடுதலை செய்தது. ஆனால்‌ 
அதிக காலம்‌ வெளியில்‌ விட்டுவைக்கவில்லை. நான்‌ அந்த ஆண்டு 
டிசம்பர்‌ துவக்கத்தில்‌ டில்லியில்‌ நடந்த முக்கூட்டு மாநாட்டுக்குச்‌ 
சென்றுதிரும்புவத ற்கு முன்‌ என்மீது வாரண்ட்‌ பிறப்பிக்கப்பட்டது. 
கோவையில்‌ பஞ்சாலைத்தொழிலாளர்களின்‌ மீது வேலைப்பளுவை 
அதிகமாகச்‌ சுமத்தி, ஆயிரக்கணக்கானவர்களை ஆட்‌ குறைப்பு 
செய்ததை எதிர்த்து வெடித்த பொதுவேலைநிறுத்தத்தை அடக்கு 
வதற்காக பிறப்பிக்கப்பட்டதே அந்த வாரண்ட்‌. சென்னைக்கு 
திரும்பாமலேயே,டில்லியிலேயே தலைமறைவாகப்‌ போய்‌ கோவைக்கு 
மைசூர்‌, ஊட்டி வழியாக வந்து வேலை நிறுத்தத்தில்‌ கலந்து 
கொண்டு 1952-ம்‌ ஆண்டு தேர்தல்‌ வரையில்‌ தலைமறைவாக 
இருந்தேன்‌. 1947-ம்‌ ஆண்டு டிசம்பர்‌ இறுதியிலும்‌ 1948 - ஜனவரி 
துவக்கத்திலும்‌, கல்கத்தாவில்‌ கட்சி காங்கிரஸ்‌ நடந்தவுடன்‌, 
சென்னை மாகாண த்தில்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி முழுவதும்‌ சட்டவிரோத 
மாக்கப்பட்டது. தொழிற்சங்கங்களும்‌, அலை இந்திய தொழிற்‌ 
சங்க காங்கிரசின்‌ சென்னை மாகாணக்‌ கிளையும்‌, விவசாய சங்கமும்‌, 
சட்டவிரோ தமாக்கப்பட்டன. கட்சித்‌ தலைவர்கள்‌ தொழிற்சங்க 
தலைவர்கள்‌, விவசாய சங்கத்‌ தலைவர்கள்‌, ஊழியர்கள்‌ தடுப்புக்‌ 
காவல்‌ சட்டத்தின்‌ 8ழ்‌ கைது செய்யப்பட்டு காவல்‌ கைதிகளாகச்‌ 
சிறையில்‌ அடைக்கப்பட்டனர்‌. 


தோழர்‌ சீனிவாசராவ்‌, மணலி கந்தசாமி, ஜீவானந்தம்‌, 
கல்யாணசுந்தரம்‌ ஆகியோரும்‌ நானும்‌ இன்னும்‌ சில ஊழியர்களும்‌ 
காவல்‌ துறையினரிடம்‌ சிக்காமல்‌ தலைமறைவு வாழ்க்கை நடத்த 
வேண்டியிருந்தது. இரணியன்‌ சிவராமன்‌ போன்ற ஊழியர்கள்‌ 
காவல்‌ துறையினரால்‌ சுட்டுக்‌ கொல்லப்பட்டனர்‌. கட்சிப்‌ 
பத்திரிக்கையான *ஜனசக்திா தடை செய்யப்பட்டு, அச்சகம்‌ 
கைப்பற்றப்பட்டது. இந்த நிலை 195)-ம்‌ ஆண்டு சுதந்திர 


366 


இந்தியாவில்‌ நடந்த முதல்‌ தேர்தல்‌ வரையில்‌ நீடித்தது. 1950-ம்‌ 
ஆண்டு ஜனவரி 26-ம்‌ நாள்‌ புதிய அரசியல்‌ சட்டம்‌ அமுலுக்குவந்த 
பிறகு, சுப்ரீம்‌ நீதிமன்றத்தில்‌ வழக்காடி, அதன்‌ தீர்ப்புப்பிரகாரம்‌ 
கட்சியின்‌ மீதும்‌, தொழிற்சங்கம்‌, விவசாய சங்கம்‌ முதலிய 
அமைப்புகளின்‌ மீதும்‌ இருந்த தடை நீக்கப்பட்டது. “ஜனணசக்தி்‌ 
யின்‌ மீதிருந்த தடையும்‌ நீக்கப்பட்டது. 


ஆயினும்‌ 1952-பிப்ரவரி-மார்ச்சில்‌ நடக்கவிருந்த தேர்த 
லுக்கு ஒன்றிரண்டு மாதங்கள்‌ வரையில்‌ கட்சித்‌ தோழர்களும்‌, 
ஊழியர்களும்‌ விடுதலை செய்யப்படவில்லை. சென்னை உயர்நீதி 
மன்றத்திலும்‌, சுப்ரீம்‌ கோர்ட்டிலும்‌ வழக்காடித்‌ தான்‌ அவர்கள்‌ 
விடுதலை செய்யப்பட்டனர்‌. நான்‌, தேர்தல்‌ முடிந்த பின்தான்‌ 
விடு தலை ஆனேன்‌. 


இவ்வாறு சுதந்திரத்திற்கு முன்னர்‌ 8 மாதங்களும்‌, சுதந்திரம்‌ 
பெற்ற பிறகு நான்கு ஆண்டுகளும்‌, கட்சியும்‌ வெகுஜன 
ஸ்தாபனங்களும்‌ செயல்படமுடியாதிருந்த நிலைமையில்‌, -கட்டி 
ஏடு வெளியிட முடியாத நிலையில்‌, திராவிட முன்னேற்ற கழகம்‌ 
“வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது”, “வடநாட்டு ஆதிக்‌ 
கம்‌”, **இந்து ஏகாதிபத்தியம்‌” முதலிய கோஷங்களை முன்‌ 
வைத்து திராவிட நாட்டு பிரச்சாரத்தை வலுவாக நடத்தத்‌ 
துவங்கியது. அதே சமயத்தில்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்மீது கட்ட 
விழ்த்துவிடப்பட்டிருந்த கடும்‌ அடக்குமுறையை வன்மையாகக்‌ 
கண்டித்தும்‌ பிரச்சாரம்‌ செய்தது. அரிசி முதலிய அத்தியாவூயப்‌ 
பண்டங்களின்‌ விலையேற்றத்தையும்‌, நெசவாளர்களுக்கு ஏற்பட்ட 
நூல்‌ பஞ்சத்தையும்‌, முன்வைத்து காங்கிரஸ்‌ ஆட்சிக்கு எதிராகப்‌ 
பிரச்சாரம்‌ செய்தது. 


அதே சமயத்தில்‌ “சமதர்மம்‌, சோசலிசம்‌” என்ற கோஷங்‌ 
களைப்‌ பொதுவாக பிரச்சாரம்‌ செய்த்து. 


'இவைகளின்‌ விளைவாக 1952 தேர்தலுக்குள்‌ தேர்தல்‌ சமயத்‌ 
ல்‌, தமிழ்நாட்டில்‌ தி.மு.க.வுக்கு ஒரளவு செல்வாக்கு வளர்ந்தது. 
உதமிழத த 


சுதந்திரத்திற்குப்‌ பிறகு ஆட்சியிலிருந்த காங்கிரஸ்‌ அரசு, 
விலைவாசி ஏற்றத்தை தடுக்க முடியாமலிருந்தது, வளர்ந்துவரும்‌ 
வேலையில்லாத்‌ திண்டாட்டம்‌, நூல்‌ தட்டுப்பாட்டின்‌ விளைவாக 
ஆயிரக்கணக்கான கை நெசவாளர்கள்‌ வேலையின்றி இருந்தது, 
இது முதலான காரணங்களால்‌ ஏழை மக்களிடம்‌ காங்கிரசுக்கு 
இருந்த செல்வாக்கு வெகுவாகக்‌ குறைந்துகொண்டே வந்தது. 


ஆயினும்‌ 1952 தேர்திலில்‌ தி.மு.க. போட்டியிடவில்லை. கம்யூ 
னிஸ்ட்‌ கட்சியின்‌ சார்பில்‌ அந்தத்‌ தலைவர்களை அணுகி கட்சி வேட்‌ 


367 


பாளர்களுக்கு ஆதரவளிக்கும்படி தோழர்‌ ஜீவானந்தம்‌ கோரினார்‌, 
திராவிட நாட்டுக்‌ கோரிக்கையை நமது கட்சி ஏற்றுக்கொண்டு, 
உறுதிமொழிப்‌ பத்திரத்தில்‌ கையொப்பம்‌ கோரினார்கள்‌. அந்த 
நிபந்தனையை நாம்‌ ஏற்க மறுத்துவிட்டதால்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சிக்கு 
ஆதரவு அளிக்க மறுத்துவிட்டனர்‌. அவ்வாறு உறுதிமொழி 
அனித்த உழைப்பாளர்‌ கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவளித்‌ 
தனர்‌. 


1952-தேர்தலில்‌ காங்கரஸ்‌ கட்சி சென்னை மாநிலத்தில்‌ 
மைனாரிட்டியாகிவிட்டது. தமிழ்நாட்டில்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி : 
ஏற்கனவே பணியாற்றி இயக்கத்தை வளர்த்திருந்த சில தொகுதி 
'கனில்‌ போட்டியிட்டு, 15 இடங்களில்‌ வெற்றிபெற்றது. _ஆந்திரப்‌ 
பகுதியிலும்‌, மலபார்‌ மாவட்டத்திலும்‌ அதிகமான தொகுதி 
கனில்‌ வெற்றிபெற்றது. இதைத்‌ தவிர, சொன்‌ மஸ்தூர்‌ கட்சி, 
பார்வர்ட்‌ பிளாக்‌, உழைப்பாளர்‌ கட்சி போன்ற கட்சிகளும்‌ பல 
தொகுதிகளில்‌ வெற்றிபெற்றன. ஆயினும்‌, மைனாரிட்டியாக 
இருந்த காங்கிரஸ்‌ கட்சிய மந்திரிசபை அமைத்தது. உழைப்‌ 
பாளர்‌ கட்சியையும்‌ காமன்வீல்‌ கட்சியையும்‌ (மாணிக்கவேல்‌ 
நாயகர்‌ அதன்‌ தலைவர்‌) உடைத்து, ராஜாஜி காங்கிரஸ்‌ மந்திரி 
சபைக்கு மெஜாரிட்டி ஆதரவைத்‌ திரட்டினார்‌. 


தி. மு.க. வளர்ந்த பின்னணி 


இி.மு.க.-வோ, இந்தக்காலத்தில்தான்‌ “தெற்கு தேய்கிறது” * 
என்ற கோஷத்தை பலமாகக்‌ களப்பியது. மேலே கூறியவாறு, 
இந்த கோஷம்‌ தமிழ்நாட்டில்‌ வளர்ந்துவரும்‌ முதலாளிகளின்‌ 
அபிலாஷைகளைப்‌ பூர்த்தி செய்ய உதவிகரமாக இருந்ததுமட்டு 
மல்ல. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில்‌ பொதுத்துறையில்‌ 
நிறுவப்பட்ட பல பெரிய தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டில்‌ நிறுவ 
வேண்டும்‌ என்றும்‌, நீர்பாசன வசதிகளுக்காக பவானிசாகர்‌ அணைக்‌ 
கட்டு, பாபனாசம்‌ அணைக்கட்டு, அமராவதி அணைக்கட்டு போன்ற 
அணைக்கட்டுகளைக்‌ கட்டுவதற்கும்‌ மத்திய சர்க்காரிடம்‌ போதிய நிதி 
உதவிப்‌ பெறுவதற்கும்‌ தி. மு. ௧. இயக்கம்‌ தமிழ்நாட்டு அரசுக்கு 
உதவிகரமாக இருந்தது. சென்னைக்கருகில்‌ எண்ணூரில்‌ அனல்‌ மின்‌ 
நிலையம்‌,நெய்வேலி பழுப்பு நிலக்கரியைத்‌ தோண்டி எடுத்தல்‌, அதி 
லிருந்து அனல்மின்‌ நிலையத்தை நிறுவுதல்‌, சென்னையில்‌ எண்ணெய்‌ 
சுத்திகரிப்பு செய்யும்‌ தொழிற்சாலை, அதிலிருந்து கிடைக்கும்‌ 
நாப்தா (11708) விலிருந்து ரசாயன உரம்‌ தயாரிக்கும்‌ தொழிற்‌ 
சாலையை நிறுவுதல்‌, கல்பாக்கத்தில்‌ அணுசக்தியை பயன்படுத்தி 
மின்‌ நிலையத்தை நிறுவுதல்‌ -இதுபோன்ற பொதுத்‌ துறை 
நிறுவனங்களை நிறுவுவதற்கு மத்திய சர்க்காரை நிர்ப்பந்திக்கவும்‌ 
இந்த இயக்கம்‌ பயனுள்ளதாக இருந்தது. 


இந்தச்‌ சூழ்நிலையில்‌ தமிழ்நாட்டு தொழில்‌ முதலாளிகள்‌ 
இதற்கு முன்பு சுதந்திரப்‌ போராட்ட காலத்தில்‌ காங்கிரசையே 
ஆதரித்தவர்கள்‌--இ. மு. க.வுக்கும்‌ ஆதரவு தர முன்வந்ததில்‌ 
வியப்பேதும்‌ இல்லை. 


ஆரம்பத்தில்‌ தி. மு. ௧. வுக்கு பெரும்‌ ஆதரவை அளித்தவர்‌ 
ம்ஸன்‌ கம்பெனியின்‌ முதலாளியான திரு அனந்தராம 
ருஷ்ணய்யர்‌. அந்தக்‌ குடும்பத்திற்கும்‌ தி. மு. க. வுக்கும்‌ 
ரவர்‌ காலத்தில்‌ துவங்கிய நட்புறவு, அவர்‌ மறைந்த பிறகு, 
9௬. கருணாநிதியோடும்‌ நீடித்திருந்தது. 


காங்கிரசை : எதிர்த்து 1952--சட்டமன்றத்‌ தேர்தலில்‌ 
கம்யூனிஸ்ட்‌ கட்சி முதல்‌ எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தைப்‌ 
பற்றிருந்த போதிலும்‌, விவசாயமே முக்கியமான தொழிலாக 
ருந்த தமிழ்நாட்டில்‌, அது தொழிலாளிகளைத்‌ தொழிற்‌ 
ங்கங்களில்‌ திரட்டி அவர்களுடைய போராட்டங்களிலேயே 


809 


பிரதான கவனத்தைச்‌ செலுத்தியது. : இதனால்‌, தஞ்சை மாவட்‌ 
டத்இன்‌ ழ்‌ பகுதியையும்‌, சிதம்பரம்‌ தாலுகாவில்‌ சில பகுதிகளை 
யும்‌ தவிர, அதற்கு கிராம மக்களிடையே செல்வாக்கு வளர 
வில்லை. அம்மக்களிடையே பிடிப்பை ஏற்படுத்‌ தக்கொள்வதற்கான 
வாய்ப்பு ஏற்படவில்லை... 


தி.மு.க.வுக்கோ, முதலாளிகளிடமிருந்து கிடைத்த ஆதரவைப்‌ 
பயன்படுத்தி, பல வார ஏடுகள்‌, மாத ஏடுகள்‌, நாளேடுகள்‌ 
ஆூயெவற்றைக்‌ துவக்கி தன்னுடைய பிரச்சாரத்தை முடுக்கி 
விடுவது சாத்தியமாயிற்று. 


அந்தக்‌ கட்சியின்‌ இந்தப்‌ பிரச்சாரத்தில்‌ அதன்‌ அடிப்படை 
யான தத்துவார்த்தத்தில்‌ கல்லூரிகளிலும்‌, பள்ளிகளிலும்‌ இருந்த 
மாணவர்கள்‌ மயங்க கிராமங்கள்‌ தோறும்‌ அதைப்‌ பரப்பிக்‌ 
கொண்டிருந்தனர்‌. 


இதற்கு உதவியாக கிராம மக்களுக்கிருந்த பொருளாதாரப்‌ 
பிரச்சனைகளையும்‌ அது முன்‌ வைத்து தீவிரப்‌ பிரச்சாரம்‌ செய்து 
வந்தது. ஆனால்‌ ரொம மக்கள்‌ வரிச்‌ சுமையாலும்‌, விலைவாசிக்‌ 
கொடுமையாலும்‌, கடன்‌ சுமையாலும்‌, நிலச்சுவான்தார்களின்‌ 
சுரண்டலினாலும்‌ படும்‌ அவஸ்தையிலிருந்து அவர்கள்‌ மீள்வதற்கு 
அவர்களின்‌ பல்வேறு பகுதியினரை ஸ்தாபன ரீதியாகத்‌ திரட்டி 
எந்தப்‌ போராட்டத்தையும்‌ அது நடத்தவில்லை. ஆயினும்‌ 
கம்யூனிஸ்ட்‌ கட்சி மேற்கூறிய திட்டுதிட்டான சில பிரதேசங்களை த்‌ 
தவிர, மற்ற பகுதிகளில்‌ விவசாய, விவசாயத்‌ தொழிலாளர்‌ 
களுடைய போராட்டங்களையும்‌, இயக்கத்தையும்‌ நடத்தாததால்‌ 
அந்தப்‌ பிரதேசங்கள்‌ கம்யூனிஸ்ட்‌ இயக்கத்திற்கு சூன்யப்‌ 
பிரதேசங்களாக இருந்தன. இங்கெல்லாம்‌ தி.மு.க. தலைவர்‌ 
கள்‌, கல்லூரிகளிலிருந்தும்‌ பள்ளிகளிலிருந்தும்‌ வெளியேறிய 
இராமப்புறத்து மாணவர்களும்‌ காங்கிரஸ்‌ ஆட்சிதான்‌ அவர்‌ 
களுடைய வறுமைக்கும்‌ துன்ப துயரங்களுக்கும்‌ காரணம்‌ என்ற 
பிரச்சாரத்தை முடுக்கி விட்டு, அவர்களின்‌ நம்பிக்கையை பெறு 
வதில்‌ வெற்றி பெற்றனர்‌. 


மூன்றாவதாக தொழிலாளர்களின்‌ பொருளாதாரக்‌ கோரிக்கை 
களுக்காக கம்யூனிஸ்ட்‌ தலைவர்களும்‌, ஊழியர்களும்‌ போராடிய 
போதிலும்‌ காங்கிரஸ்‌ கட்சி கடைப்‌ பிடித்து வந்த நிலம்‌ சம்பந்த 
மான கோரிக்கைகள்‌, வரி, நிதிக்‌ கொள்கைள்‌, முதலாளித்துவ 
முறையில்‌ தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு அயல்நாட்டு முதலாளி 
களோடு தொடர்ந்து கூட்டு சேர்வது, வளர்ச்சியடைந்த முதலாளி 
தீதுவ நாடுகவிலும்‌ அரிக்க ஆதிக்கத்திலிநந்த உலக வங்கி, 

24 


370 


சர்வதேச நிதி நிறுவனம்‌, முதலிய அமைப்புகளிடமிருந்து கடனை 
வாங்குவது போன்ற கொள்கைகளை விளக்கி, அதன்‌ விளைவுகளைப்‌ 
பற்றி எச்சரிக்கை செய்து மக்களைத்‌ இரட்டவில்லை. இந்த அடிப்‌ 
படையில்‌ தி. மு. க.வின்‌ அடிப்படை அரசியல்‌ தத்துவார்த்தத்தை 
எதிர்த்துப்‌ பிரச்சாரம்‌ செய்யவில்லை. இவைகளெல்லாம்‌ தி. மு ௧. 
வளருவதற்கு உதவியாக இருந்த மிகவும்‌ முக்கிய காரணங்‌ 
களாகும்‌. 


இப்படிப்பட்ட நிலையில்‌, சுதந்திரம்‌ பெற்ற பிறகும்‌, விலைவாசி 
ஏற்றத்தினாலும்‌, வேலையில்லா த்‌ ' தண்டாட்டத்தினாலும்‌, வறுமை 
யினாலும்‌ மேலும்‌ மேலும்‌ அவதியுறும்‌ மக்களிடம்‌ மாற்று 
அரசியலும்‌, திட்டமும்‌ இல்லாத நிலையில்‌, தி.மு.க-வின்‌ பிரச்சாரம்‌ 
. மக்களிடம்‌ கவர்ச்சியை உண்டாக்கியது. அப்படி பிரச்சாரம்‌ 
செய்ய அதிகமான பத்திரிக்கைகளும்‌, இருந்தன. கிராமங்களின்‌ 
பிரச்சாரம்‌ செய்யவும்‌ ஏராளமான படித்த வாலிபர்கள்‌ இடைத்‌ 
தனர்‌. இவ்வளவு பத்திரிக்கைகளை நடத்துவதற்கும்‌ தமிழ்நாட்டு 
முதலாளிகளுடைய பண உதவியும்‌ கிட்டியது. 


்‌ மேலும்‌, 1952 தேர்தலில்‌ எதிர்க்கட்‌சிகளில்‌ முதல்‌ வரிசையில்‌ 
இடம்‌ பெற்ற கம்யூனிஸ்ட்‌ கட்சிமேலும்‌ பலமாக வளர்ந்துவிடுமோ 
என்று தமிழ்நாட்டு முதலாளிகளும்‌ நிலச்சுவான்‌ தார்களும்‌ 
அஞ்சினர்‌. தங்களுடைய நலன்களைப்‌ பாதுகாத்து வளர்க்க வேறு 
மாற்றுக்‌ கட்சி வேண்டுமென்று அவர்கள்‌ விரும்பியது இயற்கையே. 
இப்படிப்பட்ட கட்சி தி. மு. க.வாகத்தான்‌ இருக்க முடியும்‌ 
என்பதை நன்கு உணர்ந்தனர்‌. இதனால்‌ பரம்பரையாக காங்கிரஸ்‌ 
கட்சியையே ஆதரித்து, உதவியளித்து வந்த டி. வி. எஸ்‌. குடும்பம்‌ 
போன்ற சில முதலாளிகளைத்‌ தவிர, பல நிலப்பிரபுக்களும்‌ 
முதலாளிகளும்‌ காங்கிரசை ஆதரிக்கும்‌ அதே நேரத்திலே தி.மு.க. 
விற்கும்‌ கணிசமான ஆதரவு அளிக்க முன்வந்தனர்‌. 


இவைகளெல்லாம்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி மேலும்‌ தமிழ்நாட்டில்‌ 
வளராமலிருந்ததற்கும்‌, இ. மு.க. வளர்ந்ததற்கும்‌ முக்யெ 
காரணங்களாகும்‌. 


இவ்வாறு ஓரளவு வளர்ச்சி ஏற்பட்ட பிறகு, 1957--தேர்தலில்‌ 
பங்கெடுத்துப்‌ போட்டியிட தி. மு.க. முடிவெடுத்தது. அந்த 
முடிவை ஊர்ஜிதம்‌ செய்வதற்காகவும்‌ தேர்தல்‌ வேலைகளுக்கு 
' ஊக்கமளிக்கவும்‌, 19586 -- டிசம்பரிலோ அல்லது 1957 -- 
ஜனவரியிலோ சென்னையில்‌ நடந்த தி.மு.க.--மாநாட்டிற்கு தமிழ்‌ 
நாட்டு பத்திரிக்கைகள்‌ அனைத்தும்‌ -- தேசியப்‌ பத்திரிக்கைகளான 
இந்து, இந்தியன்‌ எக்ஸ்பிரஸ்‌, தினமணி உள்ளிட்ட சகல தினசரி 
களும்‌ வார ஏடுகளும்‌ - எவ்வளவு முடியுமோ அவ்வளவு 


371 


முக்யெத்துவமும்‌ விளம்பரமும்‌ கொடுத்தன. ஆரம்பம்‌ முதற்‌ 
கொண்டு இந்திய தேசிய வார ஏடு, அது துவக்கப்பட்ட காலம்‌ 
முதற்‌ கொண்டே தேசியத்தைப்‌ பரப்பிக்‌ கொண்டிருந்த, 
1930, 33-ல்‌ நடந்த சத்தியாகிரக சட்ட மறுப்புப்‌ போராட்டங்‌ 
களுக்கு தமிழ்‌ மக்களிடம்‌ ஊக்கமளித்த, எஸ்‌. எஸ்‌. வாசனின்‌ 
“ஆனந்த விகடன்‌' கொடுத்த விளம்பரம்‌ அபரிமிதமானது. 
8 பக்கங்கள்‌ அந்த மாநாட்டுப்‌ படங்களை அழகாகப்‌ பிரசுரித்து 
வார்ணித்தது. இதோ-வந்துவிட்டது ஒரு நல்லதோர்‌ எதிர்க்கட்சி, 
நம்‌ உடைமைகளையும்‌, உரிமைகளையும்‌ பாதுகாக்கும்‌ எதிர்க்கட்சி 
தமிழ்நாட்டில்‌ தி.மு.க. -தான்‌ என்ற எண்ணம்‌ தமிழ்நாட்டு 
முதலாளிகளிடம்‌ தோன்றி வளர்ந்துவிட்டதற்கு இந்தச்‌ சான்று 
கள்‌ போதாதா? அந்தத்‌ தேர்தல்‌ பிரச்சாரத்தில்‌ ஈடுபட்ட 
'தி.மு.க.--தலைவர்களுக்குத்‌ தமிழ்‌ நாட்டு ஏடுகள்‌ பிரமாதமான 
விளம்பரம்‌ கொடுத்தன ! 


இவைகளின்‌ விளைவாக முதல்‌ முதலாகத்‌ தேர்தலில்‌ கலந்து 
கொண்ட தி. மு. க௧வுக்கு அந்தத்‌ தேர்தலில்‌ 15 தொகுதிகளில்‌ 
வெற்றி கிடைத்தது. 


1952-க்குப்‌ பிறகு, அந்தக்‌ “கட்சித்‌ தலைவர்கள்‌ பிராமண 
எதிர்ப்புப்‌ பிரச்சாரத்தை அனேகமாகக்‌ கைவிட்டனர்‌. ஆனால்‌ 
தி.மு.க.வோ தனக்கு ஆதாயம்‌ கிடைக்கும்‌ என்று நினைத்த 
போதெல்லாம்‌ அதைக்‌ கைவிடவில்லை. ்‌ 


ஒரு உதாரணம்‌, 1953-ல்‌ நான்‌ தமிழ்நாடு சட்டசபையில்‌ 
எதிர்க்கட்சித்‌ தலைவனாக இருந்தேன்‌. காஷ்மீருக்குச்‌ செல்ல 
வேண்டியிருந்தது. சொந்த வேலை எதுவுமில்லை. நாடு சம்பந்த 
மான ஒரு முக்கியமான பிரச்சினை. காஷ்மீர்‌ முதலமைச்சர்‌ “சுதந்‌ 
திரக்‌ காஷ்மீர்‌'' என்ற கோஷத்தை கிளப்பியிருந்தார்‌. அவ 
ரோடு அது குறித்து பேச்சு வார்த்தைகள்‌ நடத்த வேண்டி 
யிருந்தது. நான்‌ காஷ்மீரத்தில்‌ பேச்சுவார்த்தைகள்‌ நடத்திக்‌ 
கொண்டிருந்தது நாட்டிலுள்ள முக்கியமான ஏடுகளில்‌ பிரசுரமான 
செய்தி; தமிழ்நாட்டிலும்‌ இந்து, இந்தியன்‌ எக்ஸ்பிரஸ்‌, தினமணி 
ஆகிய ஏடுகளில்‌ வெளியான செய்தி. 


அந்தக்‌ காலத்தில்‌ காஷ்மீருக்கு இராணுவ விமானங்களை த்‌ 
தவிர, பிரயாணிகள்‌ பயணம்‌ செய்யக்‌ கூடிய விமானப்‌ போக்கு 
வரத்து கிடையாது. டில்லியிலிருந்து பதான்கேட்‌ வரையில்‌ 
ரயிலில்‌ பணம்‌ செய்து விட்டு, அங்கிருந்து ஸ்ரீநகருக்கு பஸ்ஸில்‌ 
செல்ல வேண்டும்‌. முதல்‌ நாள்‌ பனிஹால்‌ வரையில்‌ தான்‌ பஸ்‌ 
போகும்‌. அங்கு இரவு தங்கிவிட்டு மறுநாள்‌ புறப்பட்டு ஸ்ரீநகரை 


373 


அடையும்போது மாலை 7 மணி ஆகிவிடும்‌. எனவே டில்லியிலிருந்தே 
மூன்று நாள்‌ பிரயாணம்‌. 


அங்கு சென்று ஷேக்‌ சாஹேப்புடன்‌ முதல்‌ நாள்‌ பேச்சு 
வார்த்தைகளைத்‌ துவக்யெவுடன்‌ சென்னை சட்டசபை அடுத்த 
தங்கள்‌ இழமை துவங்குவதாக 9. சுப்ரமணியம்‌ (அன்று தமிழ்‌ 
நாட்டு நிதியமைச்சர்‌, சர்க்கார்‌ தரப்பில்‌ சட்டசபைத்‌ தலைவர்‌) 
அவர்களிடமிருந்து தந்தி வந்தது. ஷேக்‌ அப்துல்லாவுடன்‌ பேச்சு 
வார்த்தைகள்‌ 4, 5 நாட்கள்‌ நீடித்து நடத்த வேண்டியிருந்தது. 
இதனால்‌ சட்டசபை ஆரம்பத்திலேயே நான்‌ சென்னை வந்து சேர 
இயலாமற்‌ போய்விட்டது. 


அந்தக்‌ கூட்டத்தில்‌, ராஜாஜி அதற்கு முந்திய சட்டசபைக்‌ 
கூட்டம்‌ முடிந்த பிறகு தமிழ்நாட்டில்‌ கொண்டு வர உ௨த்தேசித்‌ 
இருந்த.. புதியதோர்‌ கல்வித்‌ திட்டத்தை எதிர்த்து வந்த 
இர்மானத்தை எனக்கு பதிலாக சட்டசபை கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ 
துணைத்‌ தலைவராயிருந்த தோழார்‌ கல்யாண சுந்தரம்தான்‌ முன்‌ 
மொழிந்‌ தார்‌. விவாதம்‌ ஒருநாள்தான்‌ நடந்தது. வோட்டெடுப்பில்‌ 
அந்தத்‌ தீர்மானம்‌. ஒரு வோட்டு வித்தியாசத்தில்‌ தோற்றது. 
விவாதத்தில்‌ கல்யாண சுந்தரத்தைத்‌ தவிர . தோழர்கள்‌ 
ஜீவானந்தம்‌, கே. டி. ராஜு முதலியோர்‌ கலந்து கொண்டு உரை 
யாற்றினர்‌. எங்கள்‌ கட்சி உறுப்பினர்கள்‌ அனைவரும்‌ வாக்களித்‌ 
தனர்‌. 


: ஆயினும்‌, நான்‌ அந்த சட்டபை விவாதத்தில்‌ கலந்து 

கொள்ள இயலாத நிலைமையையும்‌, ஒரு வோட்டு வித்தியாசத்தில்‌ 
அந்தத்‌ தீர்மானம்‌ தோற்றதையும்‌ வைத்துக்கொண்டு, திமுக 
வினர்‌ படுமோசமான துஷ்பிரச்சார த்தை கட்டவிழ்த்துவிட்டனர்‌. 
கருணாநிதியும்‌, மற்ற தி. மு. க. தலைவர்களும்‌ தமிழ்நாடு பூராவும்‌ 
சுற்றி என்‌ மீது வசைமாரி பொழிந்தனர்‌. தமிழ்நாட்டில்‌ முதல்வர்‌ 
ராஜாஜி ஒரு பார்ப்பனர்‌; அந்தப்‌ பார்ப்பனராட்சியைக்‌ 
காப்பாற்றவே எதிர்க்கட்சித்‌ தலைவனான மற்றொரு பார்ப்பானாகிய 
ராமமூர்த்தி ஓட்டெடுப்பில்‌ கலந்து en லிருக்கும்‌ 
பொருட்டு அன்று சட்டசபைக்கு வரவில்லை என்பதே : அந்து 
வசைமாரியின்‌ சாராம்சம்‌. 


ஆனால்‌ ராஜாஜி விலகிய பிறகு, 1953-இறுதியில்‌-- காமராஜர்‌ 
முதலமைச்சராக வந்ததிலிருந்து இந்தப்‌ பிரச்சாரம்‌ அனேகமாக 
நின்றுவிட்டது. அவரைத்தான்‌ ஈ.வெ.ரா. பெரியார்‌ “பச்சைத்‌ 
தமிழன்‌” என்றும்‌,அவருடைய ஆட்சியை “பச்சைத்தமிழன்‌ ஆட்சி” 


373 


என்றும்‌ பிரச்சாரம்‌ செய்யத்‌ தொடங்கிவிட்டார்‌,மேலும்‌ தி.மு.க. 
தலைவர்களுக்கு பல்வேறு புதிய துறைகளில்‌ வளர்ந்துவரும்‌ 
பிராமண முதலாளிகளின்‌ ஆதரவும்‌ தேவைட்பட்டது. 


மேலும்‌ 1956-இல்‌ இரண்டாவது ஐந்தாண்டுத்‌ திட்டத்தின்‌ 
தகல்‌ வகுக்கப்பட்டு, அது அமுலாக்கப்பட்டகாலம்‌ முதற்கொண்டு 
இந்திய கம்யூனிஸ்ட்‌ கட்சிக்குள்‌ கொள்கைப்‌ போராட்டம்‌ 
தோன்றி அது நாளுக்குநாள்‌ முற்ற ஆரம்பித்தது. இந்தப்‌ 
போராட்டம்‌ தலைமை மட்டத்திலிருந்து எல்லா மட்டங்களிலும்‌ 
“பரவிவிட்டது. எஸ்‌. ஏ. டாங்கே தலைமையிலிருத்த ஒரு சாரார்‌, 
்‌ பொதுத்துறையில்‌ உருக்குத்‌ தொழிற்சாலை முதலிய பல தொழிற்‌ 
சாலைகள்‌ துவங்கப்பட்டதைக்‌ காட்டி, காங்கரஸ்‌ அரசு கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக சோசலிஸப்‌ பாதையில்‌ அடி வைக்க தொடங்கி 
விட்டது. எனவே அந்த அரசோடு ' மேலும்‌ மேலும்‌ 
ஒத்துழைக்கும்‌ பாதையில்‌ போகவேண்டும்‌ என்று கூறினர்‌, 
மறு சாரார்‌ தலைமையிலிருந்த நான்‌, ஹரிகிஷன்சிங்‌ சுர்ஜித்‌ 
போன்றவர்கள்‌ இந்தக்‌ கொள்கையை பலமாக எதிர்த்து வத்‌ 
தோம்‌. அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட பொதுத்துறை தொழிற்‌ 
சாலை ஒவ்வொன்றுக்கும்‌ 200, 300 கோடி ரூபாய்‌ மூலதனம்‌ 
தேவைப்பட்டது. இவ்வளவு மூலதனத்தை சேகரிக்கக்கூடிய சக்தி 
எந்த இந்திய முதலாளியிடமும்‌ கிடையாது. இந்தத்‌ தொழில்‌ 
களோ இந்தியாவின்‌ தொழில்‌ வளர்ச்சிக்கு இன்றியமையா தவை. 
இவைகளை நிறுவுவதற்கும்‌ தொழில்‌ நுட்பத்தைப்‌ பெறவும்‌, 
5 ஆண்டுகள்‌ மத்திய அரசு எவ்வளவோ முயன்றும்‌ மேலைநாடுகள்‌ 
இதை வழங்க மறுத்து விட்டன. சோவியத்‌ யூனியன, 
சொக்கோஸ்லோவாகியா முதலிய நாடுகள்‌ தாம்‌ முன்வந்தன, 
இந்தப்பொதுத்துறை தொழில்கள்‌ தனியார்‌ துறையை ஊக்கு 
விக்கும்‌ கருவிகளாகவே இருக்கப்‌ போகின்றன. தனியார்‌ துறை 
விலுள்ள முதலாளிகள்‌ இன்னமும்‌ பன்னாட்டு முதலாளிகளுடன்‌ 
கூட்டு சேர்ந்து தொழில்களை நடத்துவதற்கு ஊக்கமும்‌, 
வசதிகளையும்‌ அளித்துக்‌ கொண்டுதான்‌ இருக்கிறது இந்திய அரசு. 
பன்னாட்டு முதலாளிகள்‌ இந்தியாவில்‌ மருந்துகள்‌ உற்பத்தி 
செய்யும்‌ தொழிற்சாலைகள்‌ மற்றும்‌ பல தொழில்களிலும்‌ பூரா 
முதலீட்டையும்‌ செய்ய அனுமதியை வழங்குவதிலும்‌ இந்திய 
சர்க்கார்‌ தடைசெய்வது ஒருபுற மிருக்கட்டும்‌, கட்டுப்பாடு கூட 
விதப்‌: இல்லை; மாறாக ஊக்குவித்தது. 


இவைகளிலிருந்து, இந்திய சர்க்கார்‌ இங்கு முதலானித்‌ 
துவத்தைதை-ஏகபோக குடும்பங்களைக்‌ கொண்டு வளர்க்கும்‌ பாதை 
யிலேயே போய்க்‌ கொண்டிருக்கறது என்று பலமாக எதிர்த்தோம்‌. 


13 


374 


டாங்கே பிரிவினரின்‌ போக்கினால்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ 
அரசியல்‌ பிரச்சாரம்‌-— காங்கிரஸ்‌ கட்சியை எதிர்த்த பிரச்சாரம்‌. 
மழுங்கிவிட்டது. 


இதற்கேற்றாற்போல்‌, சென்னைக்கருகே ஆவடியில்‌ 1954-ல்‌ 
கூடிய காங்கரஸ்‌ மாநாடு சோஷலிசம்‌ மாதிரியான சமூ 
கத்தை (Socialist Pattern of Society) நிலை நாட்டுவது தான்‌ 
காங்கிரசின்‌ இலட்சியம்‌ என்ற தீர்மானத்தை - நிறைவேற்றியது. 
அதை ஜவகர்லால்‌ நேரு நாடெங்கும்‌ -- நாடாளு மன்றத்திலும்‌ 
பலமாகப்‌ பிரச்சாரம்‌ செய்தார்‌. பத்திரிகைகள்‌ இந்தப்‌ பிரச்‌ 
சாரத்திற்கு பலமான விளம்பரம்‌ அளித்தன. பொதுத்துறை 
யில்‌ துவக்கப்படும்‌ தொழில்களெல்லாம்‌ தங்களுடைய வளர்ச்‌ 
சிக்கே பயன்படப்‌ போகின்றன என்பது இந்திய முதலாளி 
களுக்குத்‌ தெரியும்‌. இந்த * சோஷலிஸ்ட்‌ * பிரச்சாரத்தை 
காங்கிரஸ்‌ செய்து கொண்டிருப்பதில்‌ மக்கள்‌ மயங்குவார்கள்‌; 
அதே சமயத்தில்‌ தாங்கள்‌ வளர்ந்து கொண்டே போவதற்கு நல்ல 
வாய்ப்பு கிடைத்துள்ளது என்பது அவர்களுக்குத்‌ தெரியும்‌. 


இந்த சூழ்நிலை தி. மு. ௧க.-- காங்கிரசுக்கு எதிரான வன்மை 
யான பிரச்சாரத்தைக்‌ கட்டவிழ்த்து விடுவதற்கும்‌ உதவியனித்‌ 
தது. 


1957-ல்‌ தேர்தல்கள்‌ முடிந்த பிறகு, கம்யூனிஸ்ட்‌ கட்சிக்‌ 
குள்ளே திராவிட இயக்கம்‌ பற்றிய சர்ச்சை எழுந்தது. திராவிட 
முன்னேற்றக்‌ கழகம்‌, “திராவிட நாடு” கோரிக்கையை முன்‌ 
வைத்துப்‌ பிரச்சாரம்‌ செய்த போதிலும்‌, அது தமிழ்நாட்டு 
முதலாளிகளின்‌ அபிலாஷைகளைப்‌ பிரதிபலிக்கும்‌ பிரச்சார த்தை 
செய்து வருகிறது. முதலாளித்துவ வளர்ச்சிப்‌ போக்கில்‌ முதலானி 
கோஷ்டிகளுக்கிடையே போட்டியும்‌, முரண்பாடுகளும்‌ தோன்றி 
வளர்வது இயற்கை-ஒரு நாட்டில்‌ மட்டுமல்ல, பன்னாடுகளில்‌ 
வளர்ந்துள்ள முதலாளித்துவங்களுக்கிடையேயும்‌ இந்த போட்‌ 
டியும்‌, முரண்பாடுகளும்‌ வளரத்தான்‌ செய்யும்‌.இந்தியா போன்ற 
பரந்த நாட்டில்‌, வளர்ந்துவிட்ட, எல்லா மாநிலங்களிலும்‌ தங்க 
ளுடைய ஆதிக்கத்தைப்‌ பரப்ப முயலும்‌ ஏகபோக முதலாணி 
களுக்கும்‌, தாங்களும்‌ வளரவேண்டும்‌ என்று விரும்புகிற பிரதேச 
முதலாளிகளுக்கும்‌ இடையே இந்த போட்டியும்‌, முரண்பாடுகளும்‌ 
தோன்றி வளர்வது தவிர்க்க முடியாதது; இயற்கையானது. 


இந்த முரண்பாடுகளைக்‌ கணக்கிலெடுத்துக்‌ கொண்டு அதனை 
காங்கரஸ்‌ ஆட்சியை எதிர்ப்பதற்கு பயன்படுத்துவது என்பது 
ஜனநாயக இயக்க வளர்ச்சிக்கு அவசியமானது. அதைச்‌ சரிவர 
பயன்படுத்தாமலிருந்தால்‌ பிரதேச மக்கள்‌, இனவெறிக்கு 


74 


இரையாவார்கள்‌. முதலாளித்துவத்திற்குள்‌ வளர்ந்துவிட்ட 
முரண்பாடுகள்‌ இரண்டாவது உலக யுத்தமாக பரிணமித்த 
தல்லவா? 


இப்படிப்பட்டதொரு அணுகுமுறையை தமிழ்நாட்டில்‌ கம்யூ 
னிஸ்ட்‌ இயக்கம்‌ பின்பற்றவில்லை. இவ்வாறு செய்வது சந்தர்ப்ப 
வாதமல்ல. கம்யூனிஸ்ட்‌ இயக்கத்தின்‌ வளர்ச்சிக்கும்‌, அந்த 
இயக்கத்தின்‌ இலட்சியமாயெ சோசலிசப்‌ பாதையில்‌ மக்களைத்‌ 
திரட்டி அவர்களுடைய அனுபவத்தின்‌ அடிப்படையில்‌, அவர்களை 
அணிதிரட்டி அழைத்துச்‌ செல்வதற்கும்‌ அத்தியாவசியமான 
கொள்கையாகும்‌. மார்க்ஸை லெனினிஸ அரசியல்‌ தத்துவ நடை 
முறை வழியும்‌ இதுவே. 


ஏகாதிபத்தியங்களுக்குள்ளே முற்றிக்‌ கொண்டிருந்த முரண்‌ 
பாடுகளை, அவை இரண்டாவது உலகயுத்தமாக பரிணமிப்பதற்கு 
முன்பே பல ஆண்டுகளாகவும்‌, யுத்தமாக வெடித்துவிட்ட போதும்‌ 
ஸ்டாலின்‌ வெகு சாதுர்யமாகப்‌ பயன்‌ படுத்தினார்‌. சீனப்புரட்சிக்கு 
முன்பு, சீனக்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி ஏகாதிபத்திய மூலதன அதிக்கத்‌ 
இனால்‌ அவதிப்பட்ட உள்நாட்டு தேசிய முதலாளிகளுக்கும்‌, ஏகாதி 
பத்தியங்களுக்குமிடையேயான முரண்பாடுகளை, ஏகாதிபத்துயங்‌ 
களின்‌ தரகர்களாக இருந்த-- சீனாவின்‌ மீது ஆட்சி நடத்தி வந்த 
சியாங்கே ஷேக்கின்‌ நான்கு தரகு முதலாளிக்குடும்பங்களுக்கும்‌ 
எதிராகப்‌ பயன்படுத்தியது சீனப்புரட்சிக்கு எவ்வளவு உதவி 
யளித்தது! அதை எவ்வளவு துரிதப்படுத்தியது! 


அதேபோன்று வியட்நாமின்‌ விடுதலைப்‌ போராட்டம்‌ ஆயுதம்‌ 
தாங்யெ போராட்டமாக மாறிய 25 அண்டு காலத்தில்‌ 
வியட்நாமின்‌ தலைவரும்‌, உலகக்‌ கம்யூனிஸ்ட்‌ இயக்கத்தின்‌ நிகரற்ற 
தலைவர்களில்‌ ஒருவருமான வியட்நாம்‌ மக்களால்‌ ஹோ சித்தப்பா 
(Uncle Ho) என்று அன்போடு அழைக்கப்பட்ட ஹோசிமின்‌ 
வியட்நாமிலிருந்த தேசிய முதலாளிகளுக்கும்‌, பிரெஞ்சு, பிரிட்டிஷ்‌ 
ஏகாதிபத்தியங்களுக்குமிடையில்‌ ஏற்பட்ட முரண்பாடுகளை 
எவ்வளவு சாதுர்யமாகப்‌ பயன்படுத்தினார்‌! அது மட்டுமல்ல; 
இத்த ஏகாதிபத்‌ இயங்களுக்கடையே தோன்றிய முரண்பாடுகளையும்‌ 
வெகு சாமார்த்தியமாகப்‌ பயன்படுத்தினார்‌. 


இத்த முரண்பாடுகளை மட்டும்‌ நம்பி, அதை ஆதார 
மாகக்‌ கொண்டு புரட்சியில்‌ வெற்றிபெற முடியாது. அவ்வாறு 
முயன்றால்‌, அது முதலானிகளின்‌ ஆட்சியில்‌ தான்‌ கொண்டு 
போய்விடும்‌. மக்களின்‌ ஆதரவும்‌, அவர்களின்‌ அரசியல்‌ 
உணர்வும்‌, போர்க்குணமும்‌, போராட்டமும்‌ தான்‌ பிரதானம்‌. 
ஆனால்‌ இத்த முரண்பாடுகளைப்‌ பயன்படுத்துவது புரட்சியை 


: 376 


துரிதப்படுத்துவத ற்கு உதவியளிக்கின்றது. அவைகளைப்‌ பயன்‌ 
படுத்தாமற்‌ போவது கம்யூனிஸ்டு இயக்கத்துக்கு தீங்கினையும்‌, 
முதலாளிக்‌ கட்சிகளுக்கு பலத்தையும்‌ அளிக்கும்‌. இந்த வாய்ப்பை 
கம்யூனிஸ்டு இயக்கம்‌ தமிழ்நாட்டில்‌ இழக்கக்‌ கூடாது. 


ஆனால்‌ இந்தத்‌ தவறைத்தான்‌ 1957 தேர்தல்‌ வரையில்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ கம்யூனிஸ்ட்‌ இயக்கம்‌ செய்து வந்தது. 1957-- கர்தல்‌ 
முடிவுகளுக்குப்பின்‌ தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட்‌ கட்சிக்குள்‌, இது 
சம்பந்தமாக கருத்து வேறுபாடுகள்‌ தோன்றி அவை தீவிரமாக 
விவா திக்கப்பட்டு பொலிட்பீரோவுக்கு எடுத்துச்‌ செல்லப்பட்டது. 
பொலிட்பீரோவும்‌, இந்தத்‌ தவறைத்‌ திருத்தி தமிழ்நாட்டு 
கம்யூனிஸ்ட்‌ கட்சிக்குள்‌ ஒருமித்த கருத்து ஏற்படுவதற்கு உதவியது. 


அதற்குப்‌ பிறகு, தி. மு, க.வுடன்‌ மக்களின்‌ முன்புள்ள பல 
பிரச்சனைகளில்‌ கூட்டு சேர்ந்து இயக்கத்தை நடத்துவது என்றும்‌, 
அடுத்த தேர்தலில்‌ அதனோடு கூட்டுச்‌ சேர்ந்து தேர்தல்‌ உடன்பாடு 
காண முயற்சிப்பது என்றும்‌ முடிவு செய்யப்பட்டது. அதனை அமுல்‌ 
படுத்தும்போது விலைவாசி ஏற்றம்‌ போன்ற பல பிரச்சனைகளில்‌ 
கூட்டு இயக்கங்களும்‌, நடந்தன. இவைகளின்‌ விளைவாக 1960-ல்‌ 
நடந்த ராஜ்ய சபா தேர்தலில்‌ நான்கே நான்கு சட்டசபை உறுப்‌ 
பினர்களைக்‌ கொண்டிருந்த கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ சார்பாக நிறுத்‌ 
தப்பட்ட என்னை ஆதரிக்க தி. மு. க-முன்வந்தது. 


கேரள கம்யூனிஸ்டு 


மந்திரி சபையால்‌ 
ட © © ஒ ஓ ஓஒ 

தமிழகத்திற்குக்‌ கிடைத்த பலன்‌ 

1957-ம்‌ ஆண்டு நாடெங்கும்‌ நடந்த சட்டமன்றத்‌ தேர்தல்‌ 
கனில்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி காங்கரஸ்‌ கட்சியையும்‌, முஸ்லீம்‌ லீக்கை 
யும்‌ தோற்கடித்து கேரளத்தில்‌ மெஜாரிட்டியில்‌ வெற்றி பெற்று, 
முதன்‌ முதலாக இந்தியாவில்‌ கேரளத்தில்‌ காங்கிரஸ்‌ அல்லாத 
மத்திரிசபை-கம்யூனிஸ்ட்‌ மந்திரிசபை அமைக்கப்பட்டது. தோழர்‌ 
இ. எம்‌. எஸ்‌. நம்பூரிதிபாட்‌ முதலமைச்சரானார்‌. இந்த திகழ்ச்சி 
தாடெங்கிலுமுள்ள கம்யூனிஸ்ட்‌ கட்சிக்கு ஒரு புதிய அந்தஸ்தை 
அளித்தது. தமிழ்நாட்டிலும்‌ அதன்‌ பிரதிபலிப்புகள்‌ இருந்தன. 


கேரள _மந்திரிசபைதான்‌, முதல்‌ முதலில்‌ விவசாயிகளுக்கு 
பயன்‌ தாக்கூடிய உருப்படியான நிலச்சீர்திருத்தத்தை இந்தியாவில்‌ 
கொண்டு வந்தது. அது மந்திரி சபையை ஏற்ற ஒரு மாதத்திற்குள்‌ 
திலச்சுவான்தார்கள்‌ இந்த மந்திரிசபை விவசாயிகளுக்கு நிலமளிக்‌ 
கக்கூடிய வகையில்‌ நிலச்‌சர்திருத்தம்‌ செய்யும்‌ என்பதை எதிர்‌ 
பார்த்து நிலமாற்றங்களை ஏராளமாக--பினாமி போ வழிகளின்‌ மேல்‌ 
எழுதி வைத்திட முற்பட்டனர்‌. இந்தத்‌ தகவல்களை கட்சித்‌ 
தோழர்கள்‌ மந்திரிசபைக்கு தெரிவிக்க, நிலப்பதிவு(ரிஜிஸ்தரார்‌) 
அலுவலகங்களிலிருந்த கணக்குகளும்‌ அதனை ஊர்ஜிதம்‌ செய்ய, 
உடனே ஒரு அவசர சட்டத்தை அரசு பிறப்பித்தது. மந்திரிசபை 
பதவி ஏற்ற நாள்முதல்‌ செய்யப்பட்ட நிலமா ற்றங்கள்‌ செல்லுபடி 
யாகா என்பதே அந்தச்‌ சட்டத்தின்‌ உள்ளடக்கம்‌. அன்று கேரள 
மத்திரிசபையில்‌ சட்ட மந்திரியாகவும்‌, நீர்ப்பாசன மந்திரியாகவும்‌ 
இருந்த வி.ஆர்‌. கருஷ்ணய்யரின்‌ (பிறகு கேரள உயர்நீதிமன்ற 
நீதிபதியாக இருந்து, அங்கிருந்து சுப்ரீம்‌ கோர்ட்டுக்கு நீதிபதியாக 
சமீப காலத்தில்‌ ஓய்வெடுத்துக்‌ கொண்டவர்‌) தந்தையார்‌ ஏராள 
மான நிலம்‌ வைத்துக்‌ கொண்டிருந்தவர்‌. அவர்‌ இப்படிப்பட்ட 
திலச்சீர்திருத்தச்‌ சட்டம்‌ வரும்‌ என்பதை எதிர்பார்த்து, ஒரு 
15“ ஏக்கர்‌ நிலத்தை மட்டும்‌ வைத்துக்கொண்டு மீதமுள்ள 
நிலங்களை கோவில்களுக்கு அர்ச்சனை, அபிஷேகங்களுக்‌ 
காகவும்‌, தன்‌ தந்தையாரின்‌ சிரார்த்த தினத்தன்று சடங்குகள்‌ 
பிராமண போஜனம்‌, தாயாரின்‌ சிரார்த்த தினத்தன்றுபிரா மண 
போஜனம்‌, இன்னும்பாட்டனார்‌, பாட்டி முதலான முன்னோர்களின்‌ 
ரோர்த்த இனச்‌! சடங்குகள்‌, பிராமண போஜனம்‌ என்பவை 


378 


களுக்கு எழுதி வைத்து அவைகளுக்கு தன்னையே டிரஸ்டியாகவும்‌, 
பிற்காலத்தில்‌ தன்‌ மகன்களும்‌ அவர்களுடைய வாரிசுகளும்‌ 
ட. ரஸ்டிகளாக இருக்கவேண்டும்‌ என்றும்‌ சாதுர்யமாக எழுதி 
வைத்து டிரஸ்டிகளைப்‌: பதிவு செய்துவிட்டார்‌. ஒருமாதத்திற்குள்‌ 
நடந்த இப்படிப்பட்ட முறைகேடான, சாமர்த்தியமான ஏற்பாடு 
களும்‌, செய்யப்பட்ட நில மாற்றங்களும்‌ செல்லாது என 
மந்திரிசபை அவசரச்‌ சட்டத்தில்‌ ஒரு ஷரத்தைச்‌ சேர்த்தது. 


பிறகு அதை சட்டசபையில்‌ பிரேரேபித்து, அது பொறுக்குக்‌ 
கமிட்டியின்‌ பரிசீலனைக்கு விடப்பட்டது. அதன்‌ பின்‌ சபையில்‌ 
நிறைவேற்றிய நிலச்‌ சட்டப்படி, மந்திரிசபை ஆட்சிப்‌ பொறுப்பை 
ஏற்ற நாள்‌ முதல்‌ எந்தெந்தக்‌ குடியானவன்‌, . அவன்பாட்டத்‌ 
இற்கு; அதாவது குத்தகைக்கு அல்லது வெறும்பாட்டத்திற்கு, 
அதாவது ஆண்டுக்கொரு முறை புதுப்பிக்கப்படும்‌ குத்தகைக்கோ, 
வாரத்திற்கோ--நிலத்தை உழுது பயிர்‌ செய்துகொண்டிருந்தானோ 
அவன்‌ அந்த நிலத்திற்குச்‌ சொந்தக்காரனாஙான்‌. நிலச்‌ சொந்தக்‌ 
கார்னுக்கு நஷ்டாடு குடியானவன்‌ கொடுக்க வேண்டியதில்லை. சர்க்‌ 
காருக்குக்‌ கிஸ்தி செலுத்தினால்‌ போதும்‌. நிலச்சுவான்‌ தார்களைப்‌ 
பொறுத்தவரையில்‌ அவர்களுக்கு சர்க்காரே நஷ்ட ஈடு வழங்கும்‌. 
அந்த நஷ்டாடு எல்லோருக்கும்‌ ஒரே சீராக இருக்காது. நிலத்தின்‌ 
அளவை பொறுத்து, அவர்கள்‌ ஆண்டுதோறும்‌ செலுத்தி வந்த 
நிலத்‌ தர்வையைப்‌ போன்று 8 மடங்கு முதல்‌ 12 மடங்கு வரையில்‌ 
இருக்கும்‌. அந்தச்‌ சட்டத்தின்‌ சாராம்சம்‌ குடியானவன்‌ சம்பந்தப்‌ 
பட்ட மட்டில்‌ அவன்‌ தர வேண்டிய நஷ்டஈடு நிலச்சுவான்தார்‌ 
சர்க்காருக்கு செலுத்திவந்த கிஸ்தியைப்‌ போன்று 8 மடங்கு ஆக 
இருக்கும்‌. ஒரே தவணை.பிலோ, அல்லது 12 ஆண்டுகளில்‌ தவணை 
களாகவோ நேரடியாக சர்க்காருக்குச்‌ செலுத்தவேண்டும்‌. 


இந்தச்சட்டம்‌ கோவில்‌ நிலங்களுக்கும்‌ பொருந்தும்‌. கோவில்‌ 
களுக்கு நஷ்டஈடு கொடுக்கப்பட வில்லை. அதற்குப்பதிலாக, அந்தக்‌ 
கோவில்களின்‌ சடங்குகளின்‌. நியாயமான செலவுக்காக மாநில 
அரசே பட்ஜெட்டில்‌ நிதி ஒதுக்கும்‌; அதைப்‌ பராமரிப்பதற்கு, 
அந்தக்‌ கோவில்களைச்‌ சேர்ந்த பக்தர்களால்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 
'்‌ பட்ட தேவஸ்சம்‌ போர்டுகள்‌ நிறுவப்பட்டு அவைகளின்‌ மூலம்‌ 
்‌ செலவு. செய்யப்படும்‌ என்றும்‌ அதே சட்டத்தில்‌ கூறப்பட்டது. 


சட்டத்தின்‌ முக்கியமான நோக்கத்தைக்‌ கோடிட்டுக்காட்டி 
அதற்கான சட்டம்‌ எப்படி இருக்க வேண்டும்‌ என்பவைகளை 
ரெவின்யூ மந்திரி தோழர்‌ கே.ஆர்‌. கெளரியின்‌ நேரடி பார்வையில்‌ 
. தயாரிக்கப்பட்ட அந்தக்‌ குறிப்புக்கள்‌ சட்டத்துறைக்கு அனுப்பப்‌ 
பட்டு, அது மசோதாவாகத்‌ தயாரிக்கப்பட்டது. சட்டசபையில்‌ 


379 


மசோதாவின்‌ மீது விவாதம்‌ நடத்து, பொறுக்கு கமிட்டியின்‌ 
பரிசீலனைக்கு விடப்பட்டு இறுதியாக அந்த மசோதாவை சட்ட 
சபையில்‌ நிறைவேற்றுவதற்கு ஒன்றரை ஆண்டுகள்‌ பிடித்‌ தன. 


இதற்கையில்‌ நிலச்சொந்தக்காரர்கள்‌ குடியானவர்களை 
திலத்தைவிட்டு வெளியேற்றி சொந்த சாகுபடி செய்ததாகக்‌ 
கணக்குக்காட்டி, சட்டத்திலிருந்து தப்பித்துக்‌ கொள்வதற்கு 
முயற்சி செய்வார்கள்‌ என்பதை எதிர்பார்‌ த்து, கேரள மந்திரிசபை 
ஆட்சிக்கு வந்தவுடன்‌ கூடிய பட்ஜெட்‌ கூட்டத்திலேயே குடியான 
வர்களை நிலத்தை விட்டு வெளியேற்றினால்‌ அது செல்லுபடி 
யாகாது என்று அறிவித்தது. அந்தக்‌ குடியான மக்களுக்கு நிரந்தர 
மாக குடிவார உரிமை வழங்கும்‌ ஒரு சட்டத்தை நிறைவேற்றி 
அதை அமுலாக்கிவிட்டது. 


தொழிலாளர்கள்‌ சம்பந்தப்பட்ட வரையில்‌ முதலானி 
களுக்கும்‌, தொழிலாளர்களுக்கும்‌ இடையே ஏற்படும்‌ தொழில்‌ 
தகராறுகளில்‌ காவல்துறையினர்‌ கண்டிப்பாக தலையிடமாட்டார்‌ 
கள்‌ என்று மந்திரிசபை பதவி ஏற்றவுடனேயே திருவனந்தபுர த்தில்‌. 
தடந்த பிரம்மாண்டமான பொதுக்‌ கூட்டத்தில்‌ முதலமைச்சர்‌ 
தோழர்‌ இ.எம்‌.எஸ்‌. அறிவித்துவிட்டார்‌. மந்திரிசபை உடனே கூடி 
அந்தக்‌ கொள்கையை அமுலாக்குவதற்கான உத்தரவைப்‌ பிறப்‌ 
பித்து அந்தக்‌ கொள்கை மந்திரிசபை நிலைத்திருந்த காலம்‌ 
வரையில்‌ உறுதியாக கடைப்பிடிக்கப்பட்டது. தேயிலை, ரப்பர்‌ 
தோட்டங்களில்‌ பணிபுரியும்‌ தொழிலாளிகளுக்கு கூலி "உயர்வு 
பெண்களுக்கு பிரசவ காலத்திற்கு முன்பும்‌, பின்பும்‌ சம்பள த்தோடு 
ஓய்வு முதலிய சலுகைகள்‌ வழங்கப்பட்டன. 


மந்திரிசபை பதவியேற்ற 14 மாதங்களில்‌ பீர்மேடு தேவிகுளம்‌ 
தொகுதியிலிருந்து தேர்ந்‌ தடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட்‌ கட்சி உறுப்‌ 
பினர்‌ இறந்துவிட்டார்‌. அந்தத்‌ தொகுதிக்கு உபதேர்தல்‌ வந்தது. 
அந்தத்‌ தேர்தலின்‌ வெற்றி தோல்வியைப்‌ பொறுத்திருந்தது 
சட்டசபையில்‌ ஒரே ஒரு வோட்டு வித்தியாசத்தில்‌ பணியாற்றிக்‌ 
கொண்டிருந்த கம்யூனிஸ்ட்‌ மந்திரிசபை நீடித்து நிற்பது. 


அந்த சட்டமன்ற உறுப்பினர்‌ உயிரோடிருக்கும்போதே, 
தேவிகுளத்தில்‌ கண்ணன்தேவன்‌ .கம்பெனிக்குச்‌ சொந்தமான ஒரு 
தோட்டத்தில்‌ ஏற்பட்ட தொழில்‌ தகராறில்‌ போலீஸ்‌ அனாவசிய 
மாகத்‌ தலையிட்டு துப்பாக்கிப்‌ பிரயோகம்‌ செய்தது. அதில்‌ 
இரண்டு தொழிலாளிகள்‌ இறந்தனர்‌. உடனே, சட்டமத்திரி 
இருஷ்ணய்யரும்‌, முதலமைச்சர்‌ நம்பூதிரிபாடும்‌ விரைத்தோடி 
அந்தக்‌ குடும்பங்களுக்குத்‌ தலா 10,000 ரூபாய்‌ சர்க்கார்‌ தரப்பில்‌ 


280 


வழங்கினார்கள்‌. அத்தக்‌ குடும்பங்களுக்கு ஆறு தல்‌ க நினர்‌. இதைத்‌ 
தவிர தொழிற்சங்கமும்‌ நிதி திரட்டி, அந்தக்‌ குடும்பங்களுக்கு 
உதவி அளித்தது. 


இவைகளெல்லாம்‌ நிறைவேற்றப்படும்‌ காலத்தில்‌ இத்த 
மந்திரிசபை இப்படியே போய்க்கொண்டிருக்க அனுமதித்தால்‌ 
பிறகு இதை அசைக்க முடியாது என்ற பீதியில்‌ யாராவது 
ஒன்றிரண்டு பேரை விலைக்கு வாங்குவதற்காக காங்கரஸ்‌ பரேதப்‌ 
பிரயத்தனம்‌ செய்தது; ஆனால்‌ அதில்‌ தோல்வியே கண்டது. 


பீர்மேடு-தேவிகுளம்‌ உபதேர்தல்‌ நல்ல வாய்ப்பை ஏற்படுத்திக்‌ 
கொடுத்தது. இந்தத்‌ தேர்தலில்‌ காங்கிரஸ்‌ வெற்றி பெற்று 
விட்டால்‌ மந்திரிசபையைக்‌ கலைத்துவிடலாம்‌ என்று கருதி, அந்தத்‌ 
தேர்தலில்‌ ஜெயிப்பதற்காக காங்கரஸ்‌ முழுமூச்சுடன்‌ இறங்கியது. 
ஆயிரம்‌ அடி உயரத்தில்‌ ஆயிரக்‌ கணக்கான சதுர மைல்கள்‌ பரவி 
இருந்த, போக்குவரத்து வசதிக்‌ குறைவான மலைத்‌ தோட்டக்‌ 
காடுகள்‌ நிறைந்த அந்தத்‌ தொகுதியில்‌ ஏராளமான ஜீப்புகளையும்‌, 
கார்களையும்‌ தேர்தல்‌ பிரச்சாரத்திற்காக காங்கிரஸ்கட்சி அனுப்பி 
வைத்தது; டில்லி மேலிடத்திலிருந்தே ஏராளமான பணம்‌ வந்து 
குவிந்தது. 


அந்தத்‌ தொகுதியில்‌ இருந்த வாக்காளர்‌ மிகப்பெரும்பாலான 
தோட்டத்‌ தொழிலாளர்கள்‌, தமிழ்நாட்டிலிருந்து சென்ற அரிஜன 
மக்கள்‌; அவர்களில்‌ இறிஸ்தவர்களேகணிசமானவர்கள்‌. எப்படியும்‌ 
இந்தத்‌ தேர்தலில்‌ வெற்றி கண்டுவிடுவது என்பதற்காக, தமிழ்‌ 
தாட்டு அமைச்சர்கள்‌ ஒரு வார காலம்‌ அங்கே சென்று பிரச்சாரம்‌ 
செய்தனர்‌. தமிழ்நாட்டில்‌ அரிஜன வகுப்பைச்‌ சேர்ந்த மத்திரியாக 
இருந்த ' கக்கன்‌ அந்தத்‌ தொகுதியிலேயே முகாமிட்டார்‌. 
காமராஜர்‌ நீண்டநாள்‌ சுற்றுப்பயணம்‌ செய்து பிரச்சாரம்‌ 
செய்தார்‌. 


கம்யூனிஸ்ட்‌ மந்திரிசபை நீடிப்பது என்பது இந்தத்‌ தேர்தலின்‌ 
வெற்றி தோல்வியைப்‌ பொறுத்திருக்கிறது என்ற நிலை இருந்த 
போதிலும்‌, தேர்தல்‌ காலத்தில்‌ கம்யூனிஸ்ட்‌ மந்திரிசபையின்‌ ஒரு 
மந்திரியும்‌ அந்தத்‌ தொகுதிக்குள்‌ காலடி. எடுத்து வைக்கக்கூடாது 
என்று உறுதியான முடிவை மந்திரிசபை எடுத்தது. தமிழர்கள்‌ 
நிரம்பியிருந்த அந்தத்‌ தொகுதிக்கு தேர்தல்‌ வேலைகள்‌ செய்ய 
தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான தொண்டர்களை கம்யூனிஸ்ட்‌ 
கட்சியின்‌ தமிழ்நாடு கமிட்டி அனுப்பி உதவியளித்தது. இத்‌ 
தோழர்கள்‌ தோட்டங்கள்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ பொறுப்பை ஏற்று 
கேரளத்‌ தோழர்களுடன்‌ கை கோர்த்துக்கொண்டு அயராது பாடு 
பட்டனர்‌. வாகன வசதிகள்‌ மிகக்‌ குறைவு. ஆயினும்‌ கால்நடை 


288 


யாகவே அத்த மலைத்‌ தோட்டக்‌ காடுகளில்‌ குடிசை குடிசையாகச்‌ 
கற்றி வாக்காளர்களைச்‌ சந்தித்துப்‌ பிரச்சாரம்‌ செய்தனர்‌. 


கிறிஸ்தவப்‌ பாதிரிமார்கள்‌ கிறிஸ்தவர்களின்‌ வாக்குகளை 
காங்கிரஸ்‌ வேட்பாளர்களுக்குப்‌ போடும்படி வீடுவீடாகச்‌ சென்று 
நிர்ப்பந்தித்தனர்‌. 


இவ்வளவு இருந்தும்‌ அந்தத்‌ தேர்தலில்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி 
வேட்பாளர்‌ பல ஆயிரம்‌ வாக்குகள்‌ வித்தியாசத்தில்‌ வெற்றி 
பெற்றார்‌. இது காங்கிரஸாக்கு மிகப்‌ பெரும்‌ அதிர்ச்சியை 
அளித்தது. மந்திரிசபையைக்‌ கலைப்பது என்ற காங்கிரசின்‌ கனவு 
பலிக்கவில்லை. அதற்குப்‌ பிறகு அது வேறு வழியில்‌ சென்று, 
மத்திரி சபையைக்‌ கலைக்க முற்பட்டது. 


சட்டசபையில்‌ நிறைவேற்றப்பட்ட நிலச்‌ சீர்திருத்த மசோதா 
வுக்கு ஜனாதிபதியின்‌ அங்கோரம்‌ கோரி, மந்திய சர்க்காருக்கு 
அனுப்பப்பட்டது. அந்த அங்கோரத்தை வழங்குவதற்கு மத்திய 
சர்க்கார்‌ காலதாமதம்‌ செய்து கொண்டிருந்த து. 


இதற்கிடையில்‌ மந்திரிசயை சட்டசபையில்‌ ஒரு கல்வி 
மசோதாவை நிறைவேற்றியது. அதுவரையில்‌ தனியார்கள்‌ 
நடத்திவந்த கல்விக்கூடங்களில்‌ லஞ்சமும்‌, ஊழலும்‌ மலிந்து 
இடந்தன. ஆசிரியர்களை நியமிப்பதற்கு லஞ்சப்பணம்‌ 5,000 வரை 
வாங்கப்பட்டது. ஆசிரியர்களுக்குக்‌ கொடுக்கவேண்டிய சம்பளம்‌ 
பூராவையும்‌ கணக்கிட்டு மானேஜ்மெண்டுக்கு சர்க்கார்‌ அனுப்பி 
விடும்‌; ஆனால்‌ ஆசிரியர்களுக்கு பூராச்சம்பளமும்‌ போய்ச்‌ சேர்வது 


இந்த நிலமையை மாற்றுவதற்காக, அந்த மசோதா நிறை 
வேற்றப்பட்டது கதேர்ந்தெடுக்கப்பட்ட ஜில்லா போர்டுகளின்‌ 
பிரதிநிதிகளையும்‌, அந்த மாவட்டத்திலுள்ள ஆசிரியர்களால்‌ 
தேர்ந்தெடுக்கப்படும்‌ பிரதிநிதிகளையும்‌, மானேஜ்மெண்டார்கள்‌ 
தேர்ந்தெடுக்கும்‌ பிர திநிதிகளையும்‌ கொண்ட கமிட்டிகள்‌ ஒவ்வொரு 
மாவட்டத்திலும்‌ இருக்கும்‌. மாவட்ட கலெக்டர்‌ அந்த போர்டு 
கனில்‌ தலைவராகப்‌ பணியாற்றுவார்‌. இந்தக்‌ கமிட்டிதான்‌ 
தனியார்‌ பள்ளிக்கூட ஆசிரியர்களை நியமிக்கும்‌. பள்ளிக்கூடங்களில்‌ 
பணிபுரியும்‌ ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை மானேஜ்மெண்ட்‌ 
மூலமாக வழங்குவதற்கு பதிலாக, அவர்களுக்கு நேரடியாகவே, 
மாதா மாதம்‌ 30-ந்‌ தேதியன்றே சர்க்கார்‌ அனுப்பிவிடும்‌. 
இதுதான்‌ அந்த மசோதா. | 


382 


இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டவுடன்‌, தனியார்‌ பள்ஸி 
களை நடத்துபவர்களுக்கு வந்துவிட்டது கடும்‌ கோபம்‌. தனியார்‌ 
பன்னிகளை நடத்துவதில்‌ கிறிஸ்தவ சர்ச்சுகள்‌, முதல்வரிசையில்‌ 
நின்றன. அடுத்தபடி நாயர்‌ சேவா சங்கம்‌ (என்‌. எஸ்‌. எஸ்‌.)என்ற 
தாயர்மார்களின்‌ சங்கங்கங்கள்‌ இருந்தன. அதற்கடுத்தபடி 
மூஸ்லீம்‌ லீக்‌ பிரமுகர்கள்‌ நடத்தும்‌ பள்ளிக்கூடங்கள்‌. 


இவர்களெல்லோரும்‌ ஒன்று சேர்ந்து இந்த மசோதாவை 
அமுலாக்குவதைக்‌ கடுமையாக எதிர்த்தனர்‌. காங்கிரஸ்‌ கட்சிக்கு 
நிலச்‌ திருத்தச்‌ சட்டத்திற்கு எதிராக ளெர்ச்சி செய்ய முடிய 
வில்லை. கல்விச்‌ . சர்திருத்த மசோதாவுக்கு “ஏற்பட்ட இந்த 
எதிர்ப்பில்‌ காங்கெஸ்‌ கட்சியும்‌ கலந்துகொண்டது. அன்று 
காங்ரெஸ்‌ கட்சியின்‌ தலைவராக இருந்த திருமதி இந்திராகாந்தி 
கேரளத்துக்கு விரைந்தோடினூர்‌. காங்கரஸ்‌ கட்சி பிரச்சாரத்திற்‌ 
காக அல்ல. இந்த மசோதாவை எதிர்க்கும்‌ கறிஸ்தவ:.பாதிரிமார்‌ 
களையும்‌, நாயர்‌ சேவா சங்கத்‌ தலைவர்‌ பத்மநாபனையும்‌ மற்ற 
பிரமுகர்களையும்‌, முஸ்லீம்‌ லீக்‌ தலைவர்களையும்‌ சந்தித்து, ஒரு 
ஐக்யெ முன்னணி உருவாக்குவதற்காக அவர்‌ கேரளத்துக்கு விரைத்‌ 
தோடினார்‌. அம்முன்னணியை உருவாக்கியபின்‌ "விமோசன சமரம்‌” 
அதாவது விடு தலைப்‌ போராட்டம்‌” துவக்கப்பட்டது. கேரள அரசை 
கவிழ்த்து கேரளத்தின்‌ முதல்‌ கம்யூனிஸ்ட்‌. கட்சி மந்திரிசபையை 
ஆட்சியிலிருந்து நீக்குவது என்பதே இந்த “விமோசன சமரத்தின்‌” 
ப௫ரங்கமாகவே அறிவிக்கப்பட்ட இலட்சியம்‌. ஒரு லஞ்சக்‌ கூட்டத்‌ 
தினால்‌ குறிப்பாக மதத்தின்‌ பேராலும்‌, ஜாதியின்‌ பேராலும்‌, 
. இயங்கும்‌ கிறிஸ்தவ சர்ச்சுகள்‌, முஸ்லீம்‌ லீக்‌, நாயர்‌ சேவா சங்கம்‌ 
ஆகிய வகுப்புவாத சக்தகளேரடு தோளோடு தோள்‌ நின்றது. 
1952-வது ஆண்டு. நடந்த தேர்தலின்போது, பாகிஸ்தான்‌ பிரிந்த 
பிறகு முஸ்லீம்‌ லீகுக்கு இங்கு என்ன வேலை, அது ஒரு செத்த சவம்‌ 
என்று கேரளமெங்கும்‌ முழக்கமிட்ட ஜவகர்லால்‌ நேருவை 
பிர தமராகக்‌ கொண்டிருந்த காங்கரஸ்‌ மேலிடம்‌, அவருடைய 
அருமை புதல்வி இருமதி இந்திரா காந்தியைத்‌ தலைவியாகக்‌ கொண்‌ 
டிருத்த காங்கிரஸ்‌ மேலிடம்‌ இத்தப்‌ பிற்போக்காளர்கள்‌ நடத்திய 
விமோசன சமரத்திற்கு ஆசி கூறியது மட்டுமல்ல, இந்த சக்‌தி 
களோடு கைகோர்த்துக்‌ கொண்டு தீவிரமாக அந்த “விடுதலைப்‌ 
போராட்டத்தில்‌” குதித்தது. பஸ்களை கொளுத்துவது, நாசப்‌ 
படுத்துவது, இவைகளே காந்தியின்‌? வாரிசுகள்‌ என்று கூறிக்‌ 
கொண்டவர்கள்‌ கையாண்ட போராட்ட முறை. காந்திஜி 
உயிரோடிருந்திருந்தால்‌ இந்தப்‌ போராட்டத்தைப்‌ பற்றி என்ன 
கூறியிருப்பாரோ நாமறியோம்‌. அவருடைய நேர்‌ அரசியல்‌ 
வாரிசான பண்டித நேருவோ : தன்‌ அருமைப்‌ புதல்வி துவக்க 
வைத்த இந்த வன்முறையைக்‌ கண்டிக்கவில்லை. 


383 


1935-ம்‌ ஆண்டு லக்னோவில்‌ நடந்த காங்கிரஸ்‌ மாநாட்டில்‌ 
பிரிட்டிஷ்‌ ஆட்சியைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகையில்‌ “விசாரணையின்றி 
சிறையில்‌ அடைக்கும்‌ சட்டங்களை இயற்றி அவைகளைப்‌ பயன்‌ 
படுத்தி ஆட்சி புரியும்‌ சர்க்கார்‌. ஒரு நிமிடம்‌ கூட ஆட்சியிலிருப்‌ 
பதற்கு லாயக்கில்லை!” என்று நேரு தன்‌ தலைமையுரையில்‌ கர்ஜித்‌ 
தார்‌. ஆனால்‌ அதே நேரு பிரதமராக இருந்த மத்திய சர்க்கார்‌.. 
1947-முதல்‌ தொடர்ந்து விசாரணை.பின்றி சிறையில்‌ அடைக்கும்‌' 
தடுப்புக்‌ காவல்‌ சட்டத்தை இயற்றி அமுல்‌ நடத்தியது. 


அந்தச்‌. சட்டத்தின்‌ ஏழ்‌ கலகக்காரர்களை கைது செய்யலா 
மென்று மத்திய சர்க்கார்‌ கேரள சர்க்காரிடம்‌ கூறியது. ஆனால்‌ 
நம்பூதிரிபாடின்‌ மந்திரிசயையோ, விசாரணையின்றி ஸை றயில்‌ 
அடைக்கும்‌ சட்டத்தை எங்கள்‌ கட்சி நாடாளுமன்றத்தில்‌ ஆட்‌ 
சேபித்து பலமாக எதிர்த்துள்ளது. கம்யூனிஸ்ட்‌ கட்ச. ஆட்டியினி. 
ருத்தாலும்‌, வெளியே இருந்தாலும்‌ தன்‌ கொள்கையை விட்டுக்‌ 
கொடுக்காது. அந்தக்‌ கொள்கையிலிருந்து இம்மியளவும்‌ பிறழ. 
கம்யூனிஸ்டு மந்திரிசபை சம்மதிக்காது என்று கூறி யாரையும்‌ 
பாதுகாப்புச்‌ சட்டத்தின்‌8ழ்‌ கைது செய்ய மறுத்துவிட்டது. 


அன்று பாதுகாப்பு மந்திரியாக இருந்த வி. கே. கிருஷ்ண 
மேனன்‌, கேரள அரசு இராணுவத்தின்‌ உதவி வேண்டும்‌ என்று 
மத்திய சர்க்காரை அணுகினால்‌, தான்‌ அனுப்பத்‌ தயார்‌ என்று 
அறிவித்தார்‌. கேரள சர்க்கார்‌ ராணுவத்தின்‌ உதவியையும்‌ ஏற்க. 


மறுத்துவிட்டது. 


... இந்த “விமோசன சம்ரத்தை” பிரதமர்‌ நேருவின்‌ புதல்வி 
இந்திரா காந்தியால்‌ தரண்டிவிடப்பட்டும்‌ இதே விமோசன 
சமர.த்தை* காரணம்‌ காட்டியும்‌ கேரள மாநிலத்தில்‌ அரசியல்‌ 
சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரிசபையையும்‌ சட்ட 
சபையையும்‌ இ றுதியில்‌ மத்திய சர்க்கார்‌ கலைத்தது. 


கேரள சர்க்கார்‌. கடைப்பிடித்திட்ட' நிலச்‌ சீர்திருத்தக்‌ 
கொள்கை, தொழிலாளர்‌ கொள்கை ஆகியவற்றை இந்தியாவி 
லிருந்த பல முதலாளித்‌ த்துவப்‌ பத்திரிகைகள்‌ கண்டி. த்தன. எனினும்‌ 
அதே ஏடுகள்‌ சர்க்காரை இவ்வாறு கலைத்ததை ஆதரித்து 
தலையங்கம்‌ தட்டவில்லை. 


இவ்வாறு : 1957. தேர்தலில்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்‌ ஆட்சிப்‌ 
பொறுப்பை ஏற்றுக்கொண்டபோதுதான்‌ மூன்றாவது ஐந்தாண்டுத்‌ 
இட்டம்‌ தீட்டப்பட்டது. அந்தத்‌ திட்டத்தை மாநில முதலமைச்‌ 
சர்களும்‌, மத்திய: நிதியமைச்சரும்‌, - இட்ட அமைச்சரும்‌, பிரதம 


மந்திரியும்‌ அடங்கெ தேயெவளர்ச்டிக்‌ கவுன்சிலின்‌ (National 
Development Council) சமர்ப்பித்து விவாதத்திற்கு வத்த 
சமயம்‌, கேரள முதலமைச்சர்‌ இ.எம்‌.எஸ்‌. நம்பூதிரிபாட்தான்‌ 
அத்தத்‌ இட்டத்தின்‌ அடித்தளமே மோசமானது; மக்களின்‌. மீது 
வரிகளை மத்திய, மாநில அரசுகள்‌ மேலும்‌ மேலும்‌ கம த்துவதை 
யும்‌ பற்றாக்குறை பட்ஜெட்டுகள்‌ போட்டு, பற்றாக்குறைக்கு 
நோட்டடிப்பதையும்‌; உலக வங்க போன்ற ஏகாதிபத்‌ இய வல்லரசு 
களின்‌ பிடிப்பிலிருக்கும்‌ நிதி நிறுவனங்களிலிருந்து கடன்‌ வாக்கு 
வதையும்‌ தம்பி இருக்கது; மேலை நாட்டு பன்னாட்டு பகாகரக்‌ 
கம்பெனிகளுடன்‌ . இந்த நாட்டு ஏகபோக முதலாளிகள்‌ கூட்டு 
சேரும்‌ முறையை இந்தத்‌ தட்டம்‌ ஊக்குவிக்கிறது; இவைகளின்‌ 
விளைவாக மக்களின்‌ வாங்கும்‌ சக்தி மேலும்‌ குறையப்‌ போகிறது; 
ஏகபோக முதலானிகளின்‌ வளர்ச்சியை இது மேலும்‌ துரிதப்படுத்‌ 
தப்‌ போகிறது; சோசலிசம்தான்‌ இந்த நாட்டு இலட்சியம்‌ என்று 
தாடாளுமன்றத்தில்‌ நிறைவேற்றியது, மக்களை ' ஏமாற்றும்‌ ஒரு 
கேலிக்கூத்தாகப்‌ போகிறது என்று பல உண்மைகளைப்‌ புட்டுப்புட்டு 
எடுத்துக்காட்டி இ.எம்‌.எஸ்‌. எதிர்த்தார்‌ என்பதை இங்கு குறிப்பிட 
வேண்டும்‌. காங்கரஸ்‌ கட்சி ஆட்‌ 9 புரியும்‌ மாநிலங்களில்‌ போராடும்‌ 
உழைக்கும்‌ மக்களின்மீது மேலும்‌ மேலும்‌ அடக்குமுறை அவிழ்த்து 
விடப்படும்‌ கொள்கைஒருபுறம்‌. மறுபுறத்தில்‌ கேரள சர்க்கார்‌ அவர்‌ 
களின்‌ மீது அடக்குமுறையை ஏவிவிட மறுத்துவந்த கொள்கை. 
இதனை இதர மாநிலங்களிலிருந்த ! மக்கள்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்தனர்‌. 


மேலும்‌ “மாநில .சுயர்ட்சி' கோரிக்கையை முன்நிறு த்தி 
அதன்‌ உள்ளடக்கமாயிருக்கும்‌ மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம்‌ 
வேண்டும்‌ என்பதற்காக தொடர்ந்து போராடி வந்தது. 


மாதில அரசு ஊழியர்களுக்கும்‌, மத்திய அரசு ஊழியர்‌ 
களுக்கும்‌ இடையே- இருந்துவந்த இரொக்கிப்படிகளில்‌ நிலவிய 
இடைவெனியை நிரப்ப வேண்டும்‌; இதற்கு மத்திய சர்க்கார்‌ 
கேரள அரசுக்கு நிதி உதவி தேவை என்பதை வற்புறுத்தியது. 
ஆட்சிக்கு வந்த ஓராண்டுக்குள்‌ மத்திய சர்க்காரில்‌ மந்திரியாக 
இருந்த டி. டி. ருஷ்ணமாச்சாரியை இந்த இடைவெளியை நிரப்பு 
வதற்கு மாநில அரசுகள்‌ ஒதுக்கு செய்யும்‌ நிதியளவுக்கு மத்திய 
க மான்யமாகக்‌ கொடுப்பது என்பதை ஏற்றுக்‌ கொள்ளும்‌ 
படி செய்தது. இங்ஙனம்‌ கேரளத்தில்‌ பெரும்‌. அளவு இந்த இடை 
விலை ன அரசு திரப்பவும்‌ செய்தது. 


தமிழ்தாடு சம்பந்தப்பட்டமட்டில்‌, மிகவும்‌ முக்கியமான காகி 
யத்தை கேரள மாதில முதல்‌ கம்யூனிஸ்ட்‌ அரசு “செய்தது. 1947 
முத.ற்கொண்டே, கேரளத்தில்‌ மேற்கு தொடர்ச்சி மலைகளில்‌ 


385 


உற்பத்தியாகி மேற்கு முகமாகப்‌ பாய்ந்து மேல்கடலாம்‌ அரபிக்‌ 
கடலில்‌ வீழ்ந்து கொண்டிருந்த பரம்பிக்குளம்‌ ஆழியார்‌ ஆகிய 
ததிகளிலுள்ள தண்ணீரைத்‌ தமிழ்நாட்டுக்குத்‌ திருப்பிவிட 
வேண்டும்‌ என்பதே அந்தக்‌ கோரிக்கை. இதில்‌ அந்த அரசு ஏற்படு 
, வதற்கு முன்பு இரு அரசுகளுக்கும்‌ மோதல்‌. கேரளத்தில்‌ இருந்த 
அரசு இந்தக்‌ கோரிக்கையை சாக்கு போக்குகள்‌ சொல்லி. 
a வந்தது. இரண்டு மாநிலங்களிலும்‌ இந்தப்‌ பத்தாண்டு 
ரலத்தில்‌ காங்கரஸ்‌ மந்திரி சபைகளே இருந்தன என்பதைக்‌ 
குறிப்பிட வேண்டும்‌. 


கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ பொலிட்‌ பீரோ உறுப்பினர்‌ என்ற 
முறையில்‌ கேரள்‌ “மாநிலக்‌ கமிட்டியுடனும்‌, மந்திரிமார்களுடனும்‌ 
அப்பொழுது மந்திரிசபையின்‌ வேலைகளைப்‌ பற்றி விவாதம்‌ செய்து 
பொலிட்பிரோவுக்கு ரிப்போர்ட்‌ செய்யும்‌ பொறுப்பு எனக்கு அளிக்‌ 
கப்பட்டிருந்தது. அந்தப்‌ பொறுப்பை நிறைவேற்றிவந்த அந்தக்‌ 
காலத்தில்‌ தான்‌ கேரளத்திற்கு மாதம்‌ ஒருமுறையாவது செல்வது 
வழக்கம்‌. 


அப்பொழுது கேரளக்‌ கமிட்டியுடனும்‌, கேரள மந்திரிகளுட 
னும்‌ பரம்பிக்குளம்‌, ஆழியார்‌ உபரி தண்ணீரைத்‌ தமிழ்நாட்‌. 
டிற்கு அளிக்கும்‌ பிரச்சனையை எடுத்தோம்‌. கொள்கை அளவில்‌ 
அதைக்‌ கேரள மந்திரி சபை ஏற்றுக்கொண்டது. ஆனால்‌, கேரளத்‌ 
தண்ணீரை கம்யூனிஸ்ட்‌ அரசு தமிழ்நாட்டுக்குக்‌ கொடுத்துவிட 
டது என்று கூறி, கேரள மக்களின்‌ இன வெறியைக்‌ செப்பி, 
கேரளத்திலுள்ள காங்கிரஸ்‌ கட்சி கம்யூனிஸ்ட்‌ அரசைக்‌ கவிழ்க்க: 
உபயோகிக்காது என்பதற்கு உத்தரவாதம்‌ கோரினர்‌. 


நான்‌ தமிழ்நாட்டு முதல்வர்‌ காமராஜரிடமும்‌, நிதியமைச்சர்‌ 
சி. சுப்பிரமணியத்‌ திடமும்‌ இதைக்‌ கூறினேன்‌. அவர்கள்‌, மேலிடத்‌ 
தில்‌ பேச இந்த உத்தரவாதத்தைப்‌ பெற. முயாற்சிப்ப 
தாகவும்‌ என்னையும்‌ நேரடியாக முயற்சி ' செய்யும்படியும்‌ 
கூறினர்‌. நானும்‌ மத்திய சர்க்காரின்‌ உள்துறை மந்திரியாக இருந்த 
கோவிந்தவல்லபபந்தைச்‌ -சந்தித்து இந்த உத்தரவாதத்தைக்‌ 
கோரினேன்‌. 9. சுப்பிரமணியமும்‌, : காமராஜரும்‌, தாங்களும்‌ 
முயற்சி செய்ததாகவும்‌ கூறினர்‌. ஆனால்‌ இந்தச்‌ சாதாரணமான, 
நியாயமான தமிழ்நாட்டிற்கு தண்ணீர்‌ கொடுப்பதற்காக கேட்கப்‌ 
பட்ட உத்தரவாதத்தை-- உணவு ௨ ற்பத்‌ தியை அதிகரிப்பதற்கு த்‌. 
பண்ணீர்‌ கொடுத்ததற்காக அந்த மந்திரிசபையைக்‌ கலைத்துவிடும்‌ 
வாய்ப்பைத்தேட கேரள மக்களிடம்‌ அந்த மந்திரிசபையின்மீது 
துவேஷத்தைக்‌ எெப்பக்கூடாது என்ற உத்தரவாதத்தைக்‌ 
ம்‌ வடக வட்ட என்று கோவிந்தவல்லபபந்த்‌ கண்டிப்பாக 


386 


மறுத்துவிட்டார்‌. அவர்‌ காங்கிரஸ்‌ காரியக்‌ கமிட்டி உறுப்பினரும்‌ 
கூட. 


ஆயினும்‌ கேரள முதல்வர்‌ நம்பூதிரிபாடுடனும்‌, நீர்ப்பாசனத்‌ 
துறை அமைச்சர்‌ வி. ஆர்‌. கருஷ்ணய்யருடனும்‌ தான்‌ ஆலோசனை 
நடத்தினேன்‌. அப்பொழுது கேரள 'மாநிலத்தில்‌ தலைமை நீர்ப்‌ 
பாசன. இஞ்சினியராக ஒரு: முஸ்லீம்‌ இருந்தார்‌. , அவர்‌ ஒரு இட்‌ 
டத்தைத்‌ தயாரித்தார்‌. கேரளத்தில்‌ மே மாதம்‌ இறுதி முதல்‌, 
ஆகஸ்ட்‌ மாதம்‌ முடியும்வரை பலத்த பருவ மழைக்காலம்‌. அந்தக 
காலத்தில்‌ மலைகளில்‌ பெய்யும்‌ மழையைத்‌ தவிர :ழேயும்‌ மல 
பெய்த வண்ணம்‌ இருக்கிறது. அப்பொழு து ழே.பெய்யும்‌ மழைே 
கேரள நீர்ப்பாசனத்திற்குப்‌ போதும்‌. ஆழியார்‌, பரம்பிக்குளம்‌ 

நதிகளில்‌ அணைக்கட்டுக்களைக்‌ கட்டி மழை இல்லாத காலத்தில்‌ 

கேரளத்‌ தண்ணீரை அந்த அணைக்கட்டுகளில்‌ தேக்கு வைத்து 
மழை காலத்தில்‌ உபரியாக உள்ள தண்ணீரை தமிழ்நாட்டுக்குக்‌' 
கொடுக்க இயலும்‌. இதனால்‌ கேரள மக்களுக்கு எவ்வித பாதிப்பும்‌ 
ஏற்படாது; மாறாக மழையில்லாத காலம்‌ பூராவிலும்‌ கேரளத்தில்‌ 
பாயும்‌. அந்த நதிகளில்‌ தண்ணீருக்கு உத்தரவாதம்‌ இருக்கும்‌ 
என்று கூறினார்‌. இதற்கு. இசைந்த ஒரு அணைக்கட்டுத்‌ இட்டத்தை 
தயாரிக்கும்படி கேரள நீர்ப்பாசன மந்திரி உத்தரவிட்டார்‌. அவ 
ரும்‌ துரிதமாகவே அதைத்‌ தயாரித்துக்‌ கொடுத்தார்‌. 

அந்தத்‌ திட்டம்‌ தயாரிக்கப்பட்டுள்ள மகிழ்ச்சியான 
செய்தியை நான்‌ காமராஜரிடமும்‌, சுப்பிரமணியத்திடமும்‌ கூறி 
கேரள சர்க்காரோடு நேரடியாக தொடர்புகொண்டு பேச்சு 
வார்‌ ள்‌ நடத்துமாறு கூறினேன்‌. 


இரண்டு சர்க்கார்களுக்கும்‌ இடையில்‌ மத்‌.இரிகள்‌. மட்டத்‌ 
திலும்‌, உயர்‌ அதிகாரிகள்‌ மட்டத்திலும்‌ பேச்சு வார்த்தைகள்‌ 
நடந்தன. இந்தத்‌ திட்டத்திற்கு செலவாகும்‌ தொகையை இரு 
சர்க்கார்களும்‌ பகிர்ந்து கொள்ளும்‌. பேச்சு வார்த்தைகளும்‌ 
நடந்தன. எந்தவித இழுபறியும்‌ இன்றி. ஒரு மாதத்திற்குள்‌ 
உடன்பாடு காணப்பட்டு, அணைக்கட்டு வேலைகள்‌ துவங்கப்பட்டன. 
கேரளத்தில்‌ அந்த அணைக்கட்டுகள்‌ கம்யூனிஸ்ட்மத்‌ திரிசபை மத்திய 
சர்க்காரால்‌ கலைக்கப்படுவதற்கு முன்பாகவே கட்டி முடிக்கப்‌ 
பட்டன. I 


இந்த நாடு ஒருமைப்பாட்டோடு இகழவேண்டும்‌, எல்லா 
மாநிலங்களும்‌ செழுமையாக வேண்டும்‌. தாட்டு,மக்களனைவரும்‌ 
மொழி வித்தியாசமின்றி, சகோதர நேயத்துடன்‌ சுபிட்சமாக 
வாழவேண்டும்‌ என்ற எண்ணமிருக்கும்‌ அரசுகள்‌ எல்லா மாநிலன்‌ 


களிலும்‌ அமையுயானால்‌, நாட்டின்‌ ஒருமைப்பாட்டை கெட்டிப்‌ 


387 


படுத்தி உறுதியாக்கவேண்டும்‌ என்று நாட்டம்‌' கொண்டிருக்கு 
மாயின்‌, இந்த நாட்டில்‌ எத்தனை அணைக்கட்டுகளை இவ்வாறு கட்டி 
யிருக்க முடியும்‌! நர்மதை, கோதாவரி, . கிருஷ்ணா இதுபோன்ற 
ததிகனில்‌, ஏராளமான தண்ணீர்‌ வீணாகக்‌ கடலில்போய்‌ வீழ்ந்து 
கொண்டிருக்கன்றனவே! அவைகளைக்‌ கொண்டு எவ்வளவு 
பாலைவனப்‌ பிரதேசங்களை சோலைவனங்களாக மாற்றியிருக்க 
முடியும்‌! 


இவைகளெல்லாம்‌ நட்ந்தேறியிருந்தால்‌ இந்த அணைக்கட்டு 
க்கட்ட இன்றைக்கு ' செலவாகும்‌ தொகையில்‌ தான்கல்‌ 
பங்குக்கு குறைவான செலவு தான்‌ ஆகியிருக்கும்‌. நாட்டிலும்‌, 
தல்‌, கோதுமை, "பருத்தி, கடலை போன்ற -'பொருள்‌ 
(கள்‌ உற்பத்தி எவ்வளவோ அதிகரித்திருக்கும்‌. காங்கிரஸ்‌ ஆட்சி 
யில்‌ அது நடக்கவில்லை. இன்றைக்கும்‌ நதிகளின்‌ தண்ணீர்ப்‌ பங்‌ 
உட்டுச்‌ சண்டைகள்‌ இர்ந்தபாடில்லை. கேரளத்தில்‌ மட்டும்‌ 
கம்யூனிஸ்ட்‌ மந்திரிசபை ஏற்பட்ட ஓராண்டுக்குள்‌ இந்தத்‌. 
திட்டங்கள்‌ நிறைவேறின. தமிழ்நாட்டில்‌ பல்லடம்‌, பொள்ளாச்சி, 
உடுமலைப்பேட்டை தாலுகாக்கனில்‌ அது வறண்டு கிடந்த பல 
பிரதேசங்கள்‌ நீர்ப்பாசன வசதி பெற்று சோலை வனங்களாக 
இன்று காட்சியனிக்கன்‌ றன. நேரடியாக, இந்த நதித்‌ தண்ணீரி 
விருந்து அங்கு நீர்ப்பாசனம்‌ இடைக்காத பகுதிகளிலும்‌ நிலத்துக்‌ 
கடியில்‌ நிரூற்றுகள்‌ நிரம்பி இணற்றுப்‌ பாசன வசதி அந்தப்‌ 
பகுதி மக்களுக்குக்‌ கிடைத்தது. 


இவைகளெல்லாம்‌ தமிழ்நாட்டில்‌ கேரள மந்திரி சபையிடமும்‌, 
அதில்‌ வீற்றிருந்த கம்யூனிஸ்ட்‌ கட்சியிடமும்‌ செல்வாக்கு வளர்‌ 
வதற்குக்‌ காரணமாயிருத் தன. 


இந்த நிலையும்‌, தமிழ்நாட்டில்‌ 1957 தேர்தலுக்குப்‌ பிறகு, கம்‌ 
யூனிஸ்ட்‌ கட்‌ தி.மு.க.வுக்கு நேசக்‌ கரத்தை நீட்டியபோது அதனை 
ஏற்றுக்‌ கொள்வதற்கு ஒரு முக்கியக்‌ காரணமிருந்தது. அந்த உதவி 
அடுத்து வரும்‌ தேர்தலில்‌ தங்களுடைய வெற்றிக்கு உதவும்‌ என்ற 
எண்ணத்தை இ. மு. க.வின்‌ தலைவர்களுக்கு உண்டாக்கியது. 
அதனால்‌ 1952-ல்‌ * இராவிட நாடு” கோரிக்கையை ஏற்றுக்‌ கொண்‌ 
டால்தான்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியை தேர்தலில்‌ ஆதரிப்போம்‌ என்று 
கண்டிப்பாகக்‌ கூறிய இ. மு. ௧. தலைவர்கள்‌ அப்படிப்பட்ட எந்த 
வித நிபத்தனையும்‌ பின்னால்‌ விதிக்கவில்லை... கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ 
ஒத்துழைப்பை வரவேற்றனர்‌. இந்த ஒத்துழைப்பின்‌ காரணமாக 
இரண்டு கட்சிகளும்‌ சேர்த்து தமிழ்நாட்டில்‌ விலைவாசி ஏற்றத்தை 
எதிர்த்து, ஒரே மாதிரியான கோஷங்களை முன்வைத்து, 
இயக்கத்தையும்‌ நடத்தின. 


கேரளத்தில்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்டி ஆட்சியிலிருந்த : காலத்தில்‌ 
நடத்த மற்றொரு நிகழ்ச்சியையும்‌ இங்கு குறிப்பிடுவது அவசியம்‌ 
என்று. கருதுகிறேன்‌. 


கேரளத்தில்‌ தொழிற்சாலைகளுக்கு த்‌ தேவையான சிலபொருள்‌ 
கள்‌ இருக்கின்றன்‌ உதாரணமாக ரப்பர்‌ உற்பத்தி செய்யப்பட்டு 
வருகிறது. ஆனால்‌ அதைக்‌ கொண்டு உற்பத்தி செய்யப்படும்‌ 
ரப்பர்‌ டயர்‌ தொழிற்சாலை .போன்ற . தொழிற்சாலைகள்‌ ஒன்று ட 
இடையாது. காரணம்‌ இப்படிப்பட்ட பெரிய தொழிற்சாலைக 
அங்கு கட்டுவதற்கு வேண்டிய மூலதனத்தை முதலீடு செய்‌ 
கூடிய தனவநீதர்களுக்குப்‌ பஞ்சம்‌. 


அத்த நிலையில்‌ கேரள அரசு தமிழ்நாட்டிலிருந்த பெ 
மு.தலானிகளின்‌ உதவியை நாடியது. இதன்‌ பொருட்டு கேர 
முதல்வர்‌ நம்பூதிரியாட்‌ சென்னைக்கு வந்தார்‌. தமிழ்தாட 
முதலாளிகளைச்‌ சத்தித்து பேசுவதற்காக, வாஹினி ஸ்டூடியோ 
அதிபர்‌ திரு. நாகரெட்டியாரின்‌ உதவியுடன்‌ நான்‌ அவருடைய! 
“விஜயா கார்டன்ஸ்‌” லேயே ஒரு கூட்டத்திற்கும்‌, - தேநீர்‌ விருந்‌ 
இற்கும்‌ ஏற்பாடு செய்திருந்தேன்‌. தமிழ்நாட்டு முதலாளிகள்‌ 
பெரும்பாலோர்‌ அழைப்பினை ஏற்றுக்கொண்டு வந்திருந்தனர்‌. 
அக்கூட்டத்தில்‌ கேரளத்தில்‌ அவர்கள்‌ முதலீடு செய்வதற்கு 
இயற்கையாக உள்ள வசதிகளையும்‌, அரசு தரப்பிலிருந்து செய்து 
கொடுக்கும்‌ வசதிகளையும்‌ விளக்கிக்‌ கூறினார்‌. கேரளத்தில்‌ 
தொழில்களை நிறுவ முன்வருமாறு கோரினார்‌. யாரும்முன்வரவில்லை. 


உருப்படியான, ஸ்தூலமான, ஒரு திட்டத்தை : முன்வைத்‌ 
தார்‌. கேரளத்தில்‌ ரப்பர்‌ தோட்டத்திலிருந்து, மரங்களிலிருந்து 
ரப்பர்‌ பால்‌ இறக்கப்பட்டு, டன்லப்‌, ஒருட்இயர்‌ போன்ற அயல்‌ 
தாட்டுக்‌ கம்பெனிகள்‌ குறைத்த விலைக்கு வாங்கிக்‌ கொண்டு 
போகின்றன. கேரளத்திலேயே ஒரு ரப்பர்‌ டயர்‌ தொழிற்சாலையை 
நிறுவ வேண்டும்‌. பா'இ மூலதனத்தை கேரள சர்க்காரும்‌, ஆத்திர 
மாநில சர்க்காரும்‌, கர்னாடக மாநில சர்க்காரும்‌, தமிழ்நாடு 
மாநில சர்க்காரும்‌ போடட்டும்‌ இதற்கு அந்த அரசுகளை அணுகு 
கின்றேன்‌. அந்த அரசுகள்‌ மறுத்துவிட்டாலும்‌ கேரள சர்க்காரே 
பாதி மூலதனத்தைப்‌ போடும்‌. மீதிப்‌ பாதி மூலதனத்தை தமிழ்‌ 
தாட்டிலுள்ள முதலாளிகள்‌ போடட்டும்‌. இப்படி ஒரு கூட்டு 
முயற்சியில்‌ கேரளத்தில்‌ ஒரு டயர்‌ தொழிற்சாலையைக்‌ கட்ட 
வாருங்கள்‌. அந்த டயர்களின்‌ விற்பனைக்கு உத்தரவாதமான 
மார்க்கெட்டு இங்கேயே இருக்கது. இந்த மாநில அரசுகள்‌ 
தடத்தும்‌, 'பஸ்களுக்கும்‌, லாரிகளுக்கும்‌ தேவையான டயர்களை 
விற்பனை செய்துவிடலாம்‌. இந்தக்‌ கம்பெனிகளில்‌ கூட்டு சேரும்‌ 


389 


பஸ்‌ முதலாளிகளும்‌ அந்த டயர்களை வாங்கிக்‌ கொள்ளலாம்‌. 
னவே. தமிழ்நாட்டிலுள்ள பஸ்‌  முதலாளிகளாவது இந்தத்‌ 
தொழிற்சாலையை நிறுவ முன்வரவேண்டும்‌ என்று கோரினார்‌. 
இத்தத்‌ தொழிற்சாலையின்‌ நிர்வாகப்‌ பொறுப்பை இதில்‌ பங்கு 
போடும்‌ முதலானிகளிடமே 35 ஆண்டுகளுக்கு விட்டுவிடுவதாக 
வும்‌ உத்தரவாதம்‌ அளித்தார்‌. எந்தத்‌ தமிழ்நாட்டு முதலாளியும்‌ 
இந்த அருமையான திட்டத்தை ஏற்றுக்‌ கொள்ள முன்வரவில்லை. 
எனக்கு சுதந்திரப்‌ போராட்டம்‌ துவங்கிய 1930-முதலிருந்தே 
பழக்கப்பட்ட டி. வி. எஸ்‌. குடும்பத்தையும்‌ அணுகிப்‌ பார்த்தேன்‌. 
எல்லோரும்‌ மறுத்துவிட்டனர்‌. கேரளத்திலிருந்த கம்யூனிஸ்ட்‌ 
மத்திரிசபை அனுஷ்டித்து வந்த தொழிலாளர்‌ கொள்கைதான்‌ 
இதற்கு பிரதான காரணம்‌. வேறொன்றும்‌ இருக்க முடியாது. 


: இத்த நிலையில்தான்‌ கேரள சர்க்கார்‌ வட நாட்டிலுள்ள 
முதலாளிகளை அணுக வேண்டி வந்தது. பம்பாயிலிருந்த ஒரு. 
கம்பெனி முதலீடு செய்ய முன்வந்தது. கேரள அரசும்‌ அந்த 
முதலாளியும்‌ சேர்ந்து 'கூட்டாகவே அந்த “பிரிமியர்‌ டயர்ஸ்‌” 
என்ற தொழிற்சாலை எர்ணாகுளத்தி ற்கருகில்‌ நிறுவப்பட்டது. 
அதற்கு வேண்டிய மெஷின்களை வாங்குவதற்கு கேரள சர்க்கார்‌ 
தங்களுடைய அதிகாரிகளை . வெளிநாடுகளுக்கு அனுப்புவது 
முதற்கொண்டு சகல உதவிகளையும்‌ செய்தது. ஆனால்‌ இந்த 
அருமையான சந்தர்ப்பத்தைத்‌ தமிழ்நாட்டு முதலாளிகள்‌ நழுவ 
விட்டது வருந்தக்கூடிய விஷயமாகும்‌. 


இந்த சமயத்தில்‌ கேரளமும்‌ தமிழ்நாடும்‌ சம்பந்தப்பட்ட . 
மற்றொரு தகராறைப்‌ பற்றியும்‌ நான்‌ குறிப்பிடுவது பொருத்‌ தமாக 
இருக்கும்‌. பெரியாறு, மேற்குத்‌ தொடர்ச்சி மலைகளில்‌ குமுளி 
வண்டி பெரியார்‌ பகுதிகளில்‌ பெய்யும்‌ மழையைப்‌ பிரதானமாக 
துவக்க நீர்ப்பிடிப்புப்‌ பகுதியைக்‌ கொண்ட ஆருகும்‌. அங்கிருந்து 
புறப்பட்டு மேற்கு நோக்கி பிரயாணம்‌ செய்து, மேற்குதொடர்ச்சி 
மலைகளில்‌ உற்பத்தியாகும்‌ பல ஆறுகள்‌ அதில்‌ கலந்து 
*ஆல்வே”ய்க்குச்‌ சில மைல்கள்‌ கிழக்கே, மேலைக்கடலில்‌ அது சங்கம 
மாகிறது. நீர்ப்பிடிப்பு, பிரதேசம்‌ முதல்‌ இந்த ஆறு பாயும்‌ பகுதி 
பூராவும்‌ கேரள மாநிலத்தைச்‌ சேர்ந்ததே. 


கேரளத்தில்‌: திருவிதாங்கூர்‌ பகுதி மன்னராட்சிக்குட்பட்‌ 
ந்த காலத்தில்‌, இந்த வண்டிப்‌ பெரியார்‌ நீர்ப்பிடிப்புப்‌ 
சகு குதியை (பல லட்சம்‌ ஏக்கராக்கள்‌) சென்னை மாகாணத்திலிருந்த 
அன்றைய பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ வாடகைக்கு எடுத்து கொண்டு, 
அங்கு ஒரு அணையைக்‌ கட்டி பெரியார்‌ தண்ணீரின்‌ ஒரு பகுதியை 
இழக்கு முகமாக திருப்பி, தமிழ்நாட்டுக்கு அந்தத்‌ தண்ணீரைப்‌ 


990 


பாய்ச்சி மதுரை, இராமனாதபுரம்‌ மாவட்டங்களில்‌ நீர்ப்பாசனத்‌ 
இற்கு உபயோடிக்க ஒரு இட்டத்தைத வகுத்தது. அன்று 
திருவிதாங்கரிலிருந்த திவான்‌ இந்தப்‌ பகுதியை சென்னை 
மாகாணத்திற்கு வாடகைக்குக்‌ கொடுக்க மறுத்துவிட்டார்‌. 


பிறகு சென்னை மாகாண கவர்னர்‌, வைஏராயிடம்‌ பேசி, அவர்‌ 
திருவிதாங்கூர்‌ கொச்சி, புதுக்கோட்டை சமஸ்தானங்களுக்கு நிய 
மிக்கப்பட்ட ஒரு (ரெஸிடென்டின்‌” (Resident) மூலம்‌ திருவிதாங்‌ 
கூர்‌ மன்னரை நிர்ப்பந்தித்து இந்தப்‌ பகுதியை வாடகைக்குவிட 
சம்மதிக்க வைத்தார்‌, பல லட்சம்‌ ஏக்கராக்களைக்‌ கொண்ட இந்தப்‌ 
"பிரதேசத்தை சென்னை ராஜதானி 999 ஆண்டுகளுக்கு வாடகைக்கு 
எடுத்துக்‌ கொண்டது. வாடகை அண்டுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு 
அணா. 1898-ல்‌ இந்த அணை கட்டப்பட்டது. 


தமிழ்நாட்டில்‌ காங்கிரஸ்‌ கட்சி 1946-ல்‌ ஆட்சிக்கு வந்த பிறகு 
குமுளியிலிருந்து ழே கூடலூரில்‌ வந்து விழும்‌ தண்ணீரிலிருந்து 
மின்சார உற்பத்தி செய்யும்‌ திட்டத்தைத்‌ திட்டியது. அந்தத்‌ 
திட்டத்தை திருவிதாங்கூர்‌ அரசும்‌, பின்னர்‌ வந்த இருவிதாங்கூர்‌- 
கொச்சி-அரசும்‌ பலமாக ஆட்சேபித்தன. முன்பு செய்யப்பட்ட 
ஒப்பந்தத்தில்‌ இந்தத்‌ தண்ணீர்‌ தமிழ்நாட்டில்‌ நீர்ப்பாசனத்திற்‌ 
காக மட்டும்தான்‌ உப்யோகிக்கப்படும்‌ என்ற ஷரத்து இருக்கிறது, 
அதை மின்சார உற்பத்திக்கு உபயோகிக்கக்கூடாது என்று கூறி 
ஆட்சேபித்தது. 


சென்னையில்‌ இராஜாஜி முதலமைச்சராக இருந்த காலத்தில்‌, 
கேரளத்தில்‌, பட்டம்தாணுபிள்ளை முதலமைச்சராக இருந்தார்‌. 
நான்‌ அப்பொழுது கேரளத்தில்‌ கட்சிப்‌ பணி சம்பந்தமாகச்‌ 
சென்றிருந்தேன்‌. அந்த சந்தர்ப்பத்தில்‌ பட்டம்‌ தாணுபிள்ளையைச்‌ 
சந்தித்தேன்‌. திருவிதாங்கூர்‌ மன்னராட்சியை எதிர்த்து பொறுப்‌ 
பாட்சி வேண்டும்‌ என்று 1936-முதல்‌ திருவிதாங்கூர்‌ சமஸ்தான 
காங்கெஸ்‌, போராட்டம்‌ நடத்திய காலத்தில்‌ அதற்குத்‌ தலைமை 
தாங்கியவர்‌. அந்தக்‌ காலத்தில்‌ அவரோடு பழகயவனும்‌, 
தமிழ்நாட்டில்‌ அந்தப்‌ போராட்டத்திற்கு: நிதி அவ்வப்போது 
தொடர்ந்து திரட்டிக்கொடுத்துக்‌ கொண்டிருந்தவனும்‌ நான்‌. 
திருவிதாங்கூர்‌ போகும்போதெல்லாம்‌ பட்டம்தாணு பிள்ளையைச்‌ 
சந்தித்து உரையாடுவது வழக்கம்‌. 


இந்தச்‌ சந்திப்பின்போது “பட்டம்‌ நீங்ஙட்கு ஈ ஸ்‌8மில 
எந்தானு - ஆக்ஷேேணா? (உங்களுக்கு இந்த ஸ்‌€மில்‌ என்ன 
ஆட்சேபணை?) என்றும்‌, “நீங்ஙட்கு எந்தா கஷ்டம்‌?” (உங்களுக்கு 
என்ன கஷ்டம்‌?) என்றும்‌ கேட்டேன்‌. 


291 


அவருக்கு வந்துவிட்டது கோபம்‌. ஆத்திரத்தோடு என்னைக்‌ 
கேட்டார்‌. “தமிழ்நாட்டுக்கு ட்ராவன்கூர்‌ முன்பு வெள்ளம்‌ 
கொடுத்து, ரெண்டர லக்ஷம்‌ ஏக்ராக்கு வெள்ளம்‌ கிட்டி, நெல்லு 
கட்டி, அரி கிட்டி, ட்ராவங்கூருக்கு எந்தா கிட்டி? ஒரு 
ஏக்கருக்கு ரண்டணா கிட்டி, கேரளத்திலே அரிக்குறவாணு, அரிப்‌ 
பஞ்சமாணு, ஒரு ஏக்கர்க்கு ரண்டணா கிட்டி, இது எந்தா நியாய 
மானு? அப்போ வெள்ளம்‌ கொடுத்து ட்ராவாங்கூர்‌ இப்போ 
கேரளம்‌ எலெக்ட்ரிசிடி கொடுக்கனுமோ? கேரளத்துக்கு எந்தா 
லாபம்‌. ஒத்தெய்‌ பைசாவுமில்லா' என்று படபட்ப்பாய்‌ 
பொரிந்து தள்ளி அவருடைய உள்ளத்திலிருந்த ஆத்திரத்தைத்‌ 
திறந்துகாட்டி விட்டார்‌. அதாவது தமிழ்நாட்டுக்கு திருவிதாங்கூர்‌ 
முன்பு தண்ணீர்‌ கொடுத்தது. தமிழ்நாட்டிற்கு இரண்டரை 
லட்சம்‌ ஏக்கருக்கு நீர்‌ பாசனத்துக்கும்‌ தண்ணீர்‌ கிடைத்தது. 
அதிலிருந்து தமிழகத்திற்கு நெல்‌ கிடைத்தது, அரிசி கிடைத்தது. 
கேரளத்தில்‌ அரிசி பற்றாக்குறை, அரிசி பஞ்சம்‌, எங்களுக்கு 
இடைத்தது ஒரு ஏக்கருக்கு இரண்டணா. இது என்ன நியாயம்‌? 
அப்பொழுது திருவிதாங்கூர்‌ தமிழ்நாட்டிற்கு தண்ணீர்‌ 
கொடுத்தது. இப்பொழுது மின்சாரம்‌ கொடுக்கவேண்டுமா? 
கேரளத்துக்கு என்ன லாபம்‌? ஒரு பைசாவும்‌ கிடையாது இது 
என்ன நியாயம்‌? என்று பொரிந்து தள்ளினார்‌. பிறகு பேச்சை 
வேறு விஷயங்களுக்கு த்‌ திருப்பிவிட்டேன்‌. 


புரிந்துகொண்டேன்‌, அவருடைய உள்ளக்‌ இடக்கையை. 

தமிழ்நாட்டுக்கு வந்ததும்‌ இராஜாஜியை சந்தித்து இதை எடுத்துக்‌ 
கூறினேன்‌. ஒரு யூனிட்‌ மின்சார உற்பத்திக்கு 2 பைசா வீதம்‌ 
கேரள சர்க்காருக்குக்‌ கொடுத்தால்‌ இந்த ஆட்சேபணையை 
கைவிடும்படி செய்ய முடியும்‌ என்று கூறினேன்‌. இதில்‌ நியாயம்‌ 
இருக்கிறது என்றும்‌ எடுத்துக்‌ கூறினேன்‌. இது அனுதாபத்துடன்‌ 
அணுகவேண்டிய பிரச்சினை என்று கூறினேன்‌. அவரும்‌ விஷயத்தை 
புரிந்து கொண்டார்‌. அப்படியே பட்டம்தாணு பிள்ளையைச்‌ சம்ம 
இக்க வைக்கும்படி நானே அவரிடம்‌ பேச வேண்டுமென்று 
கோரினார்‌. ராஜாஜிக்கே உரித்தான வகையில்‌ என்னை எச்சரித்தார்‌. 
“பேரத்தை யூனிட்டுக்கு ஒரு பைசாவில்‌ துவக்குங்கள்‌, உடனே 
2 பைசா என்று சொல்ல வேண்டாம்‌” என்று கூறினார்‌. 


இதற்காகவே பின்பு மூன்றுமுறை திருவனந்தபுரம்‌ சென்று 
பட்டம்தாணு பிள்ளை அவர்களைச்‌ சந்தித்தேன்‌. முதல்‌. சந்‌ 


உங்களுக்குக்‌ கோபம்‌ வந்தது. என்னைப்‌' பொறுத்த வரையில்‌ 
அத்தக்‌ கோபம்‌ நியாயமானது. ராஜாஜியோடு.கீலந்து பேசாமல்‌ 


392 


உங்களிடம்‌ பேசுவதில்‌ யாதொரு பிரயோசனமும்‌ இல்லை. அதனால்‌ 
அப்பொழுது அது பற்றி அதிகம்‌ பேசவில்லை. இரண்டு மாநிலங்‌ 
கள்‌ சம்பந்தப்பட்ட ஒரு திட்டத்தில்‌ இரண்டு ராஜ்யங்களுக்கும்‌ 
லாபம்‌ கிடைக்க!3வண்டும்‌ என்று லேசாக இதைப்‌ பற்றி பிரஸ்தா 
பித்தேன்‌. 


அவரும்‌, புன்சிரிப்புடன்‌ “அது தண்ணே (அதுதான்‌) என்று 
கூறினார்‌. பிறகு நான்‌ “அப்போள்‌ ஒரு யூனிட்டுக்கு ஒரு காசு 
(இப்போதைய ஒரு நயா பைசா) கட்டியா ஸம்மதிக்குமோ? ஒப்பு 
வக்யுமோ?” (அப்படியானால்‌ ஒரு யூனிட்டுக்கு ஒரு காசு அதாவது 
நயாபைசா . கிடைத்தால்‌ சம்மதிப்பீர்களா? ஒப்பந்தத்தில்‌ 
கையெழுத்‌ திடுவீர்களா?) என்று கேட்டேன்‌. “நீங்கள்‌ பர்ஞ்ளு 
ரேட்டு வளரக்குறவாணு”* அது இருக்கட்டே, ராஜாஜியோடே 
அது குறிச்சு ஸம்ஸாரிச்சோ?' ? : (நீங்கள்‌ சொன்ன ரேட்டு மிகவும்‌ 
குறைவானது. அது இருக்கட்டும்‌ ராஜாஜியோடு இது குறித்துப்‌ 
பேசினீர்களா?) என்று கூறினார்‌. “பின்னே எத்தர ரேட்டுக்கு 
சம்மதிக்கும்‌?” (அப்படியானால்‌ எந்த ரேட்டுக்கு சம்மதப்பீர்கள்‌) 
என்று கேட்டேன்‌. “மூணு நாலு பைசா கட்டியா சம்மதிக்கலாம்‌”* 
என்று கூறினார்‌. 


பிறகு இரண்டு முறை திருவனந்தபுரம்‌ சென்று, யூனிட்டுக்கு 
இரண்டு பைசாவுக்கு சம்மதிக்கும்படி செய்தேன்‌. 


அதன்‌ பிறகு ராஜாஜியிடம்‌ இதைக்‌ கூறி, இனி அரசு 
அதிகாரிகள்‌ மட்டத்தில்‌ பேச்சுவார்த்தையை நடத்தி உடனே 
ஒப்பந்தத்தைச்‌ செய்துவிடும்படி கூறிவிட்டேன்‌. அதிகாரிகள்‌ 
மட்டத்தில்‌ இரண்டு அரசுகளுக்கும்‌ இடையே பேச்சுவார்த்தை 
நடந்து ஒரு மாதத்திற்குள்‌ இந்த பிரச்சனை சுலபமாக, சுமுகமாகத்‌ 
தீர்ந்தது. 


இது எதைக்‌ காட்டுகிறது? மாநிலங்களுக்கடையே இது 
போன்ற பிரச்சனைகளில்‌ நடத்தப்படும்‌ பேச்சு வார்த்தைகள்‌ இரு 
மாநிலங்களுக்கும்‌ பயன்‌ அளிக்கக்கூடியதாக இருக்கவேண்டும்‌. அந்த 
அடிப்படையில்‌ நடந்தால்‌ வெற்றி காண்பது சுலபம்‌. இல்லையேல்‌ 
வீண்‌ மனக்‌ கசப்பிலும்‌, மாநில மக்களுக்கிடையே ஆத்திரமூட்டும்‌ 
பிரச்சாரத்திலும்‌ கொண்டு போய்விடும்‌. இனவெறியைத்‌ தூண்டி 
விட்டு, மக்களிடையே மோதல்களில்‌ கொண்டு போய்விடும்‌. ' 


இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சினைகளில்‌ 1952-க்குப்‌ பிறகு 
பல ராஜ்யங்கள்‌ சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளில்‌ தலையிட்டுள்‌ 
ளேன்‌. மத்திய சர்க்காருக்கும்‌, காஷ்மீர்‌ சர்க்காருக்கும்‌ இடையே 


393 


ஏற்பட்ட தகராறைத்‌ தீர்ப்பதற்கு இரண்டுமுறை தலையிட்டு--என்‌ 
தலையீட்டின்‌ விளைவாக--அந்தப்‌ பிரச்சனை சுமுகமாக த்‌ தீர்க்கப்‌ 
பட்டது. 


இவைகளைப்‌ பற்றியெல்லாம்‌ கூறுவதற்கு இந்த புத்தகத்தில்‌ 
இடமில்லை. இவைகளைப்‌ பற்றி நான்‌ பேசி, விளம்பரத்தையோ, 
புகழையோ தேடவுமில்லை. அந்தத்‌ தலையீடுகளினால்‌ நாட்டுக்கு 
அவசியமான சில பிரச்சனைகள்‌ தீரீந்ததைப்‌ பற்றி எனக்கு ஏற்‌ 
பட்ட மனத்திருப்தியோடு, மகிழ்ச்சியோடு, அவை முடியட்டும்‌. 
அவை வரலாற்றில்‌ இடம்‌ பெறாமல்‌ புதைந்து கிடக்கட்டும்‌. 
அதுவே என்‌ மனப்பூர்வமான அபிலாஷை. 


இப்படி கேரளத்தில்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ தலைவர்‌ இ. எம்‌. 
எஸ்‌. நம்பூதிரிபாட்‌ முதலமைச்சராக இருந்த 1957-க்குப்‌ பின்‌ 
தி.மு.க தலைவர்களுக்கும்‌, கம்யூனிஸ்ட்‌ கட்சிக்கும்‌ தமிழ்நாட்டில்‌ 
உறவுகள்‌ நெருக்கமாக வளர்ந்து கொண்டிருந்தபோது 1962-தேர்‌ 
தலில்‌ உடன்பாடு காணமுடியாமல்‌ போனதை முன்பே கூறிவிட்‌ 
டேன்‌. 


ஆனால்‌ அதோடு நின்றுவிடவில்லை எங்களுடைய ஒற்றுமைக்‌ 
கான முயற்சிகள்‌ தொடர்ந்து நடைபெற்றன. 


சீன- இந்திய சச்சரவுக்குப்‌ பின்‌ 


1962-ல்‌ சீனாவுக்கும்‌, இந்தியாவுக்குமிடையே யுத்தம்‌ ஏற்பட்‌ 
டது. வடமேற்கு, வடதெக்குப்‌ பகுதிகளில்‌ ஆரம்பமாகியது. கார 
கோம்‌ மலைகளுக்கும்‌, குன்லீன்‌ மலைகளுக்கும்‌ இடையிலுள்ள 
அக்சாயி சின்‌ என்ற பகுதி மீதும்‌, வடழெக்கே, தியெத்துக்குத்‌ 
தெற்கே இருக்கும்‌ வடகிழக்கு எல்லைப்புற மாநிலம்‌ என்று முன்பு 
அழைக்கப்பட்ட (இன்று அருணாசலபிரதேசம்‌ என்று அழைக்கப்‌ 
படும்‌) பிரதேசத்தின்‌ மீதும்‌ இரண்டு நாடுகளும்‌ உரிமை கொண் 
டாடியதையொட்டி இந்த யுத்தம்‌ மூண்டது. 


இந்த யுத்தம்‌ மூள்வதற்கு முந்தியே கம்யூனிஸ்ட்‌ கட்சிக்குள்‌ 
கருத்து வேறுபாடுகள்‌ மேலும்‌ முற்றிவிட்டன. அந்தக்‌ கருத்து 
வேற்றுமைகள்‌, எல்லைத்‌ தகராறு குறித்தும்‌ இருந்தது. 
1960-ல்‌ சூ-என்‌-லாய்‌ இந்த எல்லைத்‌ தகராறு பற்றி இந்தியப்‌ பிரத 
மர்‌ நேருவுடனும்‌, மந்திரிகளுடனும்‌ பேச்சுவார்த்தைகள்‌ நடத்தி 
உடன்பாடு காணமுடியாமற்போகவே, இரண்டு பிரதமர்களும்‌, 
இந்த எல்லை சம்பந்தமான தகவல்கள்‌, வரலாற்று ஆதாரங்‌ 
களைக்‌ கொண்டும்‌, மற்றுமுள்ள தஸ்தாவேஜுகளைக்‌ கொண்டும்‌ 
ஆராய்ந்து அறிக்கை வழங்குமாறு இரண்டு அரசு அதிகாரி 
களடங்கிய ஒரு குழுவிடம்‌ சமர்ப்பித்தனர்‌. 


ஓராண்டுக்கு மேல்‌ பரிசீலனை நடத்தி அந்தக்‌ குழு தனது 
அறிக்கையை சமர்ப்பித்தது. இருதரப்பு அதிகாரிகளும்‌ தனித்‌ 
தனியான அறிக்கைகளைச்‌ சமர்ப்பித்தனர்‌. இந்திய அதிகாரிகள்‌ 
காளிதாசன்‌ எழுதிய *மேகசந்தேசம்‌' என்ற புகழ்பெற்ற மணி 
யாரத்தில்‌ ஆரம்பமாகும்‌; 


““அஸ்த்யுத்தரஸ்‌ யாம்‌ இச தேவதா த்மா 
ஹிமாலயோ நமா நகாதிராஜஹா?* 


என்ற கவிதையில்‌ வர்ணனை. முதல்‌ பல “வரலாற்று ஆதாரங்களை 
காட்டி இந்தப்‌ பிரதேசம்‌ முழுதும்‌ இந்திய நாட்டிற்குத்தான்‌ 
சொந்தம்‌ என்று கூறினர்‌. 


இதற்கு மேலும்‌ 1819ம்‌ நூற்றாண்டுகளில்‌ இந்‌ தப்‌ பகுதிகளில்‌ 
சுற்றுப்பயணம்‌ செய்த பல ஐரோப்பிய பிரயாணிகள்‌ எழுதி 
வைத்த குறிப்புக்களையும்‌ மேற்கோள்களாகக்‌ காட்டினார்கள்‌. 


395 


சீன அதிகாரிகளோ, இந்திய அதிகாரிகளுக்கு சளைக்கவில்லை. 
அவர்களும்‌ சீனக்‌ கவிஞர்‌ ஒருவர்‌ எழுதிய கவிதையையும்‌, இன்னும்‌ 
சில “வரலாற்று ஆதாரங்களையும்‌” மேற்கோள்களாகக்‌ காட்டி 
இந்தப்‌ பகுதி முழுதும்‌ சனாவுக்குத்‌ தான்‌ சொந்தம்‌. என்று 
வாதாடினார்கள்‌. அவர்களும்‌ வேறு சில ஐரோப்பிய பிரயாணிகள்‌ 
இந்தப்‌ பகுதியில்‌ 18--19ம்‌ நூற்றாண்டுகளில்‌ பயணம்‌ செய்து எழுதி 
வைத்த குறிப்புக்களை சான்றுகளாகக்‌ குறிப்பிட்டார்கள்‌. 


இரண்டு சர்க்கார்‌ அதிகாரிகள்‌ குழுக்களும்‌ ஐரோப்பியக்‌ 
கம்பெனிகளால்‌ விற்பனை செய்யப்பட்ட பூகோளப்‌ படங்களைக்‌ 
கொண்ட “அட்லாஸ்‌'களிலிருந்த படங்களையும்‌ மேற்கோள்களாகக்‌ 
காட்டினார்கள்‌. அவர்கள்‌ - தத்தம்‌ அரசுகளுக்குச்‌ சமர்ப்பித்த 
அறிக்கைகள்‌ இந்திய சர்க்காரால்‌ வெகுவிரைவில்‌ வெளியிடப்‌ 
பட்டன. 


இது பிரசுரமானவுடன்‌ இந்திய சர்க்காரும்‌, இன்னும்‌ பல 
கட்கெளும்‌, தலைவர்களும்‌ இந்த இரண்டு பகுதிகளும்‌ தங்கள்‌ 
நாட்டுக்கே சொந்தம்‌; உரிமை; இதனை இந்திய அதிகாரிகள்‌ 
நிரூபித்துவிட்டனர்‌ என்று பிரச்சாரம்‌ செய்தனர்‌. இப்படிப்‌ 
பிரச்சாரம்‌ செய்தவர்கள்‌ இந்தப்‌ பெரிய அறிக்கைகளைப்‌ : 
படித்தார்களோ என்னவோ தெரியாது, (படித்ததாகத்‌ தெரிய . 
வில்லை) அதனடிப்‌ படையில்‌ சீனா இந்திய மண்ணில்‌ ஆக்கிரமிப்பு 
செய்துவிட்டது; வடமேற்கு எல்லையிலிருந்து அக்ஸாய்‌ சனில்‌ அது 
ஆக்கிரமித்துவிட்டது என்ற பிரச்சாரம்‌ பலமாக நடந்தது. 
வடதழைக்கு எல்லையிலிருந்த பகுதி இந்தியா வசத்திலேயேஇருந்தது.. 


இபெத்தில்‌ அன்றிருந்த : தலாய்லாமா, சீன சர்க்காருக்கு 
எதிராகக்‌ கலகம்‌ செய்தார்‌. அதை அடக்க சீன செஞ்சேனை வந்த: 
வுடன்‌ அவர்‌ திபெத்தை விட்டு ஓடி, வடழெக்கிலுள்ள ஒரு கண 
வாய்‌ வழியாக இந்தியாவுக்கு வந்து தஞ்சமடைந்தார்‌. அவருக்கு 
இந்திய சர்க்கார்‌ ராஜாங்க மரியாதையுடன்‌ வரவேற்பு 
அளித்தது. 


இவைகளெல்லாம்‌ இந்திய-சீன உறவை மேலும்‌ மேலும்‌ 
மோசமாக்கிக்‌ கொண்டிருந்த காலம்‌ அது. இந்த உறவுகள்‌ 
மேலும்‌ மேலும்‌ மோசமாகச்‌ கொண்டிருந்த சமயத்தில்‌ அக்ஸாயி 
சின்‌ பகுதியில்‌ இங்குமங்கும்‌ சில -இராணுவ முகாம்களை இந்திய 
இராணுவம்‌ . அமைத்தது. ஆனால்‌ இந்தியாவில்‌ வெளியான 
பத்திரிக்கைகளோ, மேலும்‌ மேலும்‌ சீனா இந்தியாவை அக்ரெ 
மித்துக்‌ கொண்டு வருகிறது என்று பிரச்சாரம்‌ செய்தன. மேலும்‌ 
சன விமானம்‌ இந்தியாவுக்கு மேலே பறந்தது என்ற குற்றச்சாட்டு 
கன்‌ வேறு. t 


396 


இந்த ஓராண்டு காலத்தில்‌ நிலமை மோசமாகிக்கொண்டிருத்‌ 
தது. கம்யூனிஸ்ட்‌ கட்சிக்குள்ளேயும்‌ இந்த சூழ்நிலையின்‌ பிரதி 
பலிப்பு ஏற்படத்‌ தான்‌ செய்தது. ஆயினும்‌, மத்திய கமிட்டி கூடிய 
போது, தோழர்‌ இ. எம்‌. எஸ்‌. நம்பூதிரிபாடும்‌ நானும்‌, இந்த சிப்‌ 
போர்ட்‌ சம்பந்தமாக ' ஒரு தீர்மானத்தைப்‌ பிரேரேபித்தோம்‌. 
இந்திய அதிகாரிகள்‌ கொடுத்துள்ள அறிக்கையை இந்திய மக்கள்‌ 
படித்தால்‌ இந்த இரண்டு பகுதிகளும்‌ இந்தியாவுக்குத்தான்‌ 
சொந்தம்‌ என்ற முடிவுக்கு வருவது இயல்பு, அதேபோன்று 8ன 
அதிகாரிகள்‌ சமர்ப்பித்துள்ள அறிக்கையை படித்தால்‌, ஏன 
மக்கள்‌ இந்த இரண்டு பகுதிகளும்‌ னாவுக்கே சொந்தம்‌ என்த 
முடிவுக்கு வருவதும்‌ இயல்பே. எனவே, அதிகாரிகளின்‌ அறிக்கை 
களை ஆதாரமாகக்‌ கொண்டு இந்த எல்லைப்‌ பிரச்சனைக்கு, தக 
ராறுக்கு தீர்வு காண வழியில்லை. இரண்டு நாடுகளின்‌ ஆட்ச 
யாளர்கள்‌ உயர்மட்டத்தில்‌ கூடி, அரசியல்‌ முறையில்‌ இந்த தக 
ராறுக்கு தீர்வு காண முயல்வதே சரியாக இருக்கும்‌. இரண்டு நாடு 
களின்‌ நலன்களையும்‌, பாதுகாப்புத்‌ தேவைகளையும்‌ கணக்கிலெடுத்‌ 
துக்‌ கொண்டு அண்டை நாடுகளுக்கிடையே நிரந்தர உறவுகளை 
பலமாக உருவாக்க முடியும்‌ என்பது அந்தத்‌ தீர்மானத்தின்‌ 
சாராம்சம்‌. இந்தத்‌ தீர்மானம்‌ மத்தியக்‌ கமிட்டியில்‌ எவ்வித 
எதிர்ப்புமின்றி நிறைவேற்றப்பட்டது. 


இப்படி இந்த நிலை மோசமாகக்‌ கொண்டிருந்தபோது, இந்திய 
பாதுகாப்பு மந்திரியாக இருந்த .வி. கே. இருஷ்ணமேனனும்‌, சீன 
வெளிநாட்டு விவகார மந்திரி, சூ-என்‌-லாய்‌-யும்‌ ஒரு மாநாட்டுக்‌ 
குச்‌ சென்றிருந்தபோது சந்தித்துப்‌ பேசினர்‌. அதனையடுத்து 
சீன அரசு இந்திய அரசுடன்‌ பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 
பிரதமர்‌ நேருவை சீனாவின்‌ தலைநகராகிய பீ௫ங்குக்கு அழைத்தது, 
அங்கே பேச்சுவார்த்தைகள்‌ நடத்த இஷ்டமில்லாவிடில்‌ ரங்கூனில்‌ 
பேச்சுவார்த்தைகள்‌ நடத்தலாம்‌ என்று கூறியது. 


பிரதமர்‌ நேரு பீகிங்கிற்குப்‌ போக மற்த்தார்‌; ரங்கூனுக்கும்‌ 
வர மறுத்தார்‌. சூ-என்‌-லா-யை டில்லிக்கே வருமாறு அழைத்தார்‌. 
சூ-என்‌-லாயும்‌ டில்லி வருவதற்குச்‌ சம்மதித்தார்‌. 


ஆனால்‌ பேச்சுவார்‌ த்தைகள்‌ துவங்குவதற்கு ஒரு நிபந்தனையை 
விதித்தார்‌, அந்தப்‌ பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பு, இந்தியாவின்‌ 
வடமேற்கு எல்லையிலிருந்த அக்ஸாய்சினிலிருந்து சனப்படைகள்‌ 
வாபசாகிவிட வேண்டும்‌, ஜனா தன்‌ ஆக்கிரமிப்பை . வாபஸ்‌ 
பெற வேண்டும்‌ என்று கண்டிப்பாக நடாளுமன்றத்திலும்‌ : சன 
அரசுக்கு எழுதிய கடிதத்திலும்‌ கூறினார்‌. 


397 


இதனால்‌ பேச்சுவார்த்தைகள்‌ நடக்கவில்லை. அதற்கடுத்து 
வடக்கு எல்லைப்பகுதியில்‌ இந்திய இராணுவம்‌ ஜோஜிலாக்‌ 
கணவாயை ஒட்டிய மலையுச்சியிலிருந்த ஒரு பகுதியில்‌ ராணுவ 
முகாம்‌ ஒன்றை அமைத்தது. சீனசர்க்கார்‌ இந்தியா -ன எல்லைக்கு 
ஆதாரமாகக்‌ காட்டும்‌ மக்மோகன்‌ எல்லைக்கோட்டைத்‌ தாண்டி 
வடக்கே இருக்கிறது இந்தப்பிரதேசம்‌. எனவே இந்த பகுதியில்‌ 
இருத்து இந்தியா ராணுவ முகாமை அகற்றிவிட வேண்டும்‌ என்று 
கோரியது. சீனப்‌ படையினர்‌ அங்கிருந்த இராணுவமுகாமிலிருந்து 
இராணுவப்படையினரை அணுகி, முகாமைக்‌ காலி செய்துவிட்டு 
போய்விடும்படி 15 நாட்கள்வரை தினசரி வந்து வேண்டிக்‌ 
கொண்டனர்‌. இந்திய அரசு இதற்கு இணங்க மறுத்தது. 


பிறகு 1962-செப்டம்பரில்‌ இந்தப்‌ பகுதியில்‌ ஜோஜிலா 
கண்வாய்‌ வழியாக சீனப்படைகள்‌ நுழைந்தன. 


அச்சமயம்‌ ஸ்ரீலங்காவுக்குச்‌ சென்று கொண்டிருந்த பாரதப்‌ 
பிரதமர்‌ நேரு சென்னையில்‌, விமான நிலையத்தில்‌ (அவர்களைத்‌ 
தூக்கி எறிக”” (Throw them ௦31) என்று கூறினார்‌. 


அவர்‌ திரும்புவதற்கு முன்‌ சனப்படைகள்‌ ஜோஜிலா பகுதியி 
லிருந்த இந்திய இராணுவ முகாமை “அகற்றிவிட்டு அந்தப்‌ பகுதி 
யைக்‌. கைப்பற்றியது. அதோடு தின்றுவிடாமல்‌, மேலும்‌ முன்‌ 
னேறிக்‌ கொண்டிருந்தது. : நாடாளுமன்றக்கூட்டம்‌ அப்பொழுது 
நடத்து கொண்டிருந்தது. அந்தக்‌- கூட்டத்தில்‌ “*இந்திய மண்ணி 
லிருந்து சன ஆக்கிரமிப்பை அகற்றும்‌ வரை இந்தியா சும்மா இருக்‌ 
காது'* 'என்றொரு . பிரதிக்ஞையை பிரதமர்‌ நேரு பிரேரேபிக்க, 
அதை சபையோர்‌ ஏகமனதாக ஏற்று சபதம்‌ பூண்டனர்‌. 


ர்க வடகிழக்குப்‌ பகுதியில்‌ மேலும்‌, மேலும்‌ 
முன்னேறிக்‌ கொண்டிருந்தன. நாடாளுமன்றத்தில்‌, பிரதமர்‌ 
தேரு, இரண்டு நாட்களுக்கொரு முறை, சீனா இன்னென்ன பகுதி 
களைப்‌ பிடித்துவிட்டது என்ற செய்தியைக்‌ கொடுத்துக்‌ கொண்‌ 
டிருந்தார்‌. அஸ்ஸாம்‌ மாநிலத்‌ தில்‌ பெரும்‌ பீதி, வடகிழக்கு எல்லைப்‌... 
பிரதேசத்திற்கும்‌, அஸ்ஸாமுக்கும்‌ எல்லையிலிருந்த நகரத்திலிருந்த 
மக்கள்‌, நகரைவிட்டு ஓடினர்‌. அதிகாரிகளும்‌ இருந்ததை இருந்த 
படி விட்டோடினர்‌. 


ச சனப்படைகள்‌, தெற்கு நோக்க முன்னேறி அஸ்ஸாம்‌ எல்லையி 
ள்ள இமாலயத்தின்‌ அடிவாரம்‌ (Foothills) வரை வந்து பிறகு 
வாபசாகிவிட்டன. வடமேற்கு எல்லையில்‌ அக்ஸாயிசினிலும்‌, சீனப்‌. 
படைகள்‌ தற்பத்தொன்பது இந்திய இராணுவ முகாம்களை 


298 


பிடித்துவிட்டன. அதோடு யுத்த நிறுத்த கோஷத்தை தாங்‌ 
களாகவே ஒருதலைப்பட்சமாகவே, கோஷித்தது சீன சர்க்கார்‌. 
இந்த எல்லை யுத்தம்‌ 15 நாட்களுக்குள்‌ நடந்து ஓய்ந்துவிட்டது. 
மகாபாரதயுத்தம்‌ 18 நாட்கள்‌ நடந்ததாக மகாபாரத புராணம்‌ 
கூறுகிறது. அவ்வளவு நாட்கள்‌ கூட இந்த இந்திய - சன எல்லை 
யுத்தம்‌ நடக்கவில்லை. 


வடமேற்கு எல்லையிலிருந்த அக்ஸாயிசினிலிருந்த 49 இந்திய 
இராணுவ முகாம்களை பிடித்த சீனப்‌ படைகள்‌ அங்கேயே முகாம்‌ 
போட்டுக்‌ கொண்டன. 


வடகிழக்கு எல்லைமாநிலத்‌ திலிருந்து சனப்படைகள்‌ வாபஸான 
பிறகு சீன சர்க்கார்‌, எல்லையில்‌ 15 மைல்கள்‌ அப்பால்‌ வரை, 
இடையிலே முப்பது மைல்கள்‌ இரு படைகளும்‌ சந்திக்கும்‌ வாய்ப்‌ 
பில்லாமல்‌ இருக்கவேண்டும்‌; அந்த அடிப்படையில்‌, எல்லைத்‌ 
தகராறைத்‌ தீர்த்துக்கொள்ள பேச்சுவார்த்தைகளைத்‌ துவக்கலாம்‌ 
என்று கோரி ப௫ரங்கமாக அறிக்கைவிட்டது. 


இந்திய அரசோ, இருநாட்டுப்‌ படைகளும்‌ 1962-செப்டம்பர்‌ 
மாதத்தில்‌ இந்த எல்லை யுத்தத்திற்கு முன்பிருந்த இடங்களில்‌ 
இருக்கவேண்டும்‌; அதற்குப்‌ பிறகுதான்‌ பேச்சுவார்த்தைகளுக்கு 
. இடமுண்டு என்று அறிவித்தது. இதன்‌ பொருள்‌, வடமேற்கு 
எல்லைப்பகுதியில்‌ அக்ஸாயிசினில்‌, இந்திய இராணுவம்‌ 1961-க்குப்‌ 
பிறகு அமைத்திருந்த 89 இராணுவ முகாம்களை இந்தியாவுக்குத்‌ 
திருப்பித்தர வேண்டும்‌ என்பதாகும்‌. 


இந்திய சர்க்கார்‌ சீனாவின்‌ இந்த யுத்த நிறுத்த கோஷத்தை 
ஏற்கவும்‌ . இல்லை; நிராகரிக்கவும்‌ இல்லை. ஆனால்‌ அன்று 
முதல்‌ இன்று வரையில்‌ இந்தியா, அந்த யுத்த நிறுத்த 
கோஷ நிபந்தனையை பகிரங்கமாக ஏற்காமல்‌, ஆனால்‌ நடைமுறை 
யில்‌ ஏற்றுக்கொண்டே இருக்கிறது. அந்த 49 இராணுவ முகாம்களை 
இரும்ப எடுக்க எந்த முயற்சியையும்‌ செய்யவில்லை. 


யுத்த நிறுத்தம்‌ ஏற்பட்டவுடனே கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ தேசி 
யக்‌ கெளன்சில்‌ டில்லியில்‌ கூடியது. அந்தக்‌ கூட்டத்தில்‌ நானும்‌ 
இ. எம்‌. எஸ்‌. நம்பூதிரிபாடும்‌ ஒரு தீர்மானத்தை முன்‌ மொழிந்‌ 
தோம்‌. அதில்‌, யுத்த நிறுத்தத்துக்குப்‌ பிறகு எந்தெந்த நாட்டுப்‌ 
படைகள்‌ எந்தெந்தப்‌ பகுதிக்குள்ளே இருந்துவிடவேண்டும்‌ என்ப 
தில்‌ தகராறு செய்து கொள்வதில்‌ அர்த்தமில்லை. 1962-ம்‌ ஆண்டு 
ஏப்ரல்‌ மாதத்தில்‌ சூ-என்‌-லாய்‌ இந்தியா வந்திருந்தபோது இரு 
தாட்டுப்‌ பிரதமர்களும்‌, இரு தாட்டு சர்க்கார்‌ அதிகாரிகளைக்‌ 


399 


கொண்ட குழுவை நியமித்து அதன்‌ ஆராய்ச்சிக்கு எல்லைப்‌ பிரச்‌ 
சனையை விட்டு அதை இந்திய நாடாளுமன்றத்தில்‌ பிரதமர்‌ நேரு, 
ஏப்ரல்‌ 6-ம்‌ நாள்‌ அறிவித்தார்‌. அந்த நாளில்‌ எந்தெந்த பகுதி 
களில்‌ இரு நாட்டுப்‌ படைகளும்‌ இருந்தனவோ அங்கேயே இருப்பது 
தான்‌ சரியாக இருக்கும்‌. அந்தப்‌ பகுதி சம்பந்தமாக யரீதொரு 
தகராறும்‌ இல்லை. அந்தச்‌ சூழ்நிலையை ஏற்று, இருநாடுகளும்‌ பேச்சு 
வார்த்தைகளை நடத்தி இந்த எல்லைத்‌ தகராறுக்குத்‌ தீர்வு காண 
வேண்டும்‌ என்பதே அந்தத்‌ தீர்மானத்தின்‌ உள்ளடக்கம்‌. 


நாங்கள்‌ இருவரும்‌ கொண்டுவந்த இந்தத்‌ தீர்மானத்திற்கு 
பதிலாக இந்திய சர்க்கார்‌ கூறுவதையே ஆதரித்து மறு தீர்மானம்‌ 
ஒன்று கொண்டுவரப்பட்டது. அந்த தீர்மானத்துக்கு 45 ஓட்டு 
களும்‌, எங்களுடைய தீர்மானத்துக்கு 31 ஓட்டுகளும்‌ கிடைத்தன. 
அந்து மாற்றுத்‌ தீர்மானம்‌ நிறைவேறியது. எங்களுடைய 
தீர்மானம்‌ நிராகரிக்கப்பட்டது. 


யுத்தம்‌ நின்று சில நாட்களுக்கெல்லாம்‌, இந்திய சர்க்கார்‌ 
அமெரிக்க சர்க்காரிடமும்‌, பிரிட்டிஷ்‌ சர்க்காரிடமும்‌, யுத்த தள 
வாடங்களைக்‌ கொடுத்துதவுமாறு கோரியது. அவர்கள்‌ பாகிஸ்‌ 
தானுடன்‌ இருந்த தகராறை தீர்த்துக்‌ கொள்ள வேண்டுமென்றும்‌ 
அதற்கான பேச்சுவார்த்தைகளைத்‌ துவக்க வேண்டுமென்றும்‌ 
நிபந்தனை விதித்தனர்‌. இந்தியாவும்‌ அதற்கு உடனே சம்மதம்‌ 
தெரிவித்து. பிரிட்டிஷ்‌, அமெரிக்க பிரதிநிதிகள்‌ முன்பு கராச்சி 
யிலும்‌, இஸ்லாமாபாத்திலும்‌ பேச்சுவார்ந்தைகளை த்‌ துவக்கியது. 
அந்தப்‌ பேச்சுவார்‌ த்தைகளை நடத்துவதற்கு அன்று வெளிநாட்டு 
விவகார மந்திரியாக இருந்த சர்தார்‌ சுவரண்டுங்கின்‌ தலைமையில்‌ 
ஒரு கோஷ்டி பாகிஸ்தான்‌ சென்றது. 


இந்தச்‌ சம்பவத்தில்‌ தான்‌--அதாவது இந்திய-சீன எல்லை 
குத்தம்‌ முடிந்த 3 வாரங்களுக்குப்‌ பிறகு தான்‌, கம்யூனிஸ்ட்‌ கட்சி 
யிலிருந்த நானும்‌, பல ஊழியர்களும்‌ கைது செய்யப்பட்டோம்‌. 
நாங்கள்‌ வெளியிலிருந்தால்‌ தேசபாதுகாப்புக்கு குந்தகம்‌ ஏற்படும்‌ 
என்று அபாண்டமான குற்றச்சாட்டு எங்கள்மீது சுமத்தப்பட்டது. 
கைது செய்வதில்‌ பாரபட்சம்‌ காட்டப்பட்டது. நான்‌ கொண்டு 
வந்த தீர்மானத்தை யார்‌, யார்‌ ஆதரிப்பவர்கள்‌ என்று சர்க்கா 
ருக்குத்‌ தோன்றியதோ அவர்கள்‌ மட்டும்‌ கைது செய்யப்பட்‌ 
டனர்‌. 
5. | 

வெளியிலிருந்த டாங்கே போன்றவர்கள்‌, அவருடைய கட்சி 
வைச்‌ சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்படுவதை ஆட்சே 
பித்து ஒரு சிறு குரல்கூட எழுப்பவில்லை. மாறாகயார்‌ யார்‌ என்‌ 


400 


தீர்மானத்திற்கு ஆதரவாளர்கள்‌ என்ற பட்டியலை ஒவ்வொரு 
மாநிலத்திலும்‌ அவர்களே சர்க்காருக்கு கொடுத்ததாகச்‌ சொல்லப்‌ 
படுகிறது. 


நங்கள்‌ கைதாவதற்கு முன்னர்‌ அலை இந்திய தொழி 'ற்சங்க 
காங்கிரசின்‌ பொதுக்‌ கவுன்சில்‌ கூடியது. அந்தக்‌ கூட்டத்திற்கு 
முன்பே உள்துறை மந்திரியிடம்‌, அவசர காலம்‌ நீடிக்கும்வரை 
வேலை நிறுத்தம்‌ போன்ற எந்தவித நடவடிக்கைகளிலும்‌ தொழி 
லாளிகள்‌ ஈடுபடமாட்டார்கள்‌ என்று டாங்கே உறுதியளித்தார்‌. 
அதை அந்தக்‌ கூட்டத்தில்‌ நான்‌ வன்மையாகக்‌ கண்டித்தேன்‌. 
முதலாளிகள்‌ தொழிலாளிகளை த்‌ தாக்கி கசக்கிப்‌ பிழியாமலிருக்க 
மாட்டார்கள்‌ என்பதற்கு என்ன உத்தரவாதம்‌ இருக்கறது? 
தேசபாதுகாப்பு என்பதெல்லாம்‌ வெறும்‌ சாக்குபோக்கு, சீனாவுடன்‌ 
பேச்சுவார்த்தையின்‌ மூலம்‌ தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினை இது. 
்‌ இப்படியொரு உறுதிமொழியை கொடுப்பதற்கு டாங்கே யார்‌? 
நிர்வாகக்‌ கமிட்டியைக்‌ கலக்காமல்‌, பொதுக்குழுவை கலக்காமல்‌ 
இந்த உறுதிமொழியை கொடுப்பதற்கு இவர்‌ யார்‌? இந்த உறுதி 
மொழி யாரையும்‌, இணைக்கப்பட்ட தொழிற்சங்கங்களையும்‌ கட்டுப்‌ 
படுத்த முடியாது என்றெல்லாம்‌ கூறி கண்டித்தேன்‌. 


அது மட்டுமல்ல, அந்தக்‌ கூட்டம்‌ கூடுவதற்கு சில நாட்களுக்கு 
முன்பு தான்‌ பி. டி. ரணதிவேயையும்‌, இன்னும்‌ சல தோழர்களை 
யும்‌ மத்திய அரசு கைது செய்தது. அதைக்‌ கண்டித்து ஒரு 
தீர்மானத்தை நிறைவேற்றவும்‌ அவர்‌ மறுத்தார்‌. சக தோழர்கள்‌ 
சிறையிலடைபட்டுக்‌ கடக்கும்போது, அதை எதிர்த்‌ து குரல்‌ 
கொடுக்கத்‌ தயாராக இல்லாதவர்‌ ஒரு கம்யூனிஸ்டாக இருக்க 
முடியாது. ஒரு சாதாரண தொழிற்சங்கவாதிக்குக்கூட அழகல்ல 
என்று கடிந்துகொண்டேன்‌. 


கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ ஒருசாராரை இப்படி கைது செய்ததை 
எதிர்த்து வெளியிலிருந்த கட்சித்‌ தலைமையும்‌, தோழர்களும்‌ ஒரு 
கண்டனத்‌ தீர்மானமும்‌ போடாமல்‌ இருந்தது குறிப்பிடத்தக்கது. 
மாறாக, எங்களைச்‌ சீன ஆதரவாளர்கள்‌ என்று பட்டம்‌ சூட்டி 
வசைமாரி பொழிவதில்‌ சர்க்காரையும்‌ மிஞ்சிவிட்டனர்‌. எங்கள்‌ 
கட்சித்‌ தோழர்களே இவ்வாறு செய்தபோது, வேறு கட்சிகள்‌ 
இந்த துஷ்பிரச்சாரத்தைச்‌ செய்ததில்‌ என்ன வியப்பிருக்கிறது? 


இந்த அவதூறுகளை எல்லாம்‌ நாங்கள்‌ சகித்துக்‌ கொண்டு 
தான்‌ இருந்தோம்‌. உண்மையை என்றைக்கும்‌ மறைத்துவிடமுடி 
யாது. வரலாறு உண்மையை வெளிப்படுத்தத்தான்‌ போகிறது 
என்று அசையாத நம்பிக்கைக்‌ கொண்டு வசைமொழிகளைச்‌ 
சகித்துக்‌ கொண்டோம்‌. 


401 


பாகிஸ்தானோடு நடத்திய பேச்சுவார்த்தைகளில்‌ எவ்வித 
முன்னை ற்றமும்‌ காணமுடியாமல்‌ முறிந்துபோயிற்று. 


இந்திய-ன யுத்தத்தின்போது, வடகிழக்கு எல்லைப்‌ பிரதேசத்‌ 
இல்‌ பல இந்தியப்‌ படைகள்‌ கைதாகியிருந்தன. யுத்த தளவாடங் 
களை சீனாவின்‌ செஞ்சேனை கைப்பற்றியது. 


அவர்களனைவரையும்‌ யுத்‌ தம்முடிந்து யுத்த நிறுத்தம்‌ கோஷிக்‌ 
கப்பட்டவுடன்‌ சீனா விடுதலை செய்தது. கைப்பற்றப்பட்ட யுத்த 
தளவாடங்களையும்‌ இந்திய இராணுவத்தின்‌ தளபதிகளிடம்‌ சனா 
திருப்பிக்‌ கொடுத்தது. 


கைதான எங்களில்‌ பலரை, சர்க்கார்‌ பல மாதங்களுக்குப்‌ 
பிறகு விடுதலை. செய்தது. ஆனால்‌ மேற்கு வங்கத்தில்‌ கைதானவர்‌ 
களை விடுதலை செய்ய மறுத்தது. அந்த சமயத்தில்‌ ஏ.கே. 
கோபாலன்‌ கல்கத்தா சென்று ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்‌ 
இல்‌ கலந்துகொண்டு அவர்களையும்‌ விடுதலை செய்யக்‌ கோரி 
முழங்கினார்‌. அதற்காக அவர்மீது கட்சியின்‌ செக்கரட்டாரியட்‌ 
ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது. என்ன வினோதம்‌! கைது: 
செய்யப்பட்டு சிறையிலிருந்தவர்களை விடுதலை செய்யுமாறு. 
கோரியது, கட்சிக்‌ கொள்கைக்கு விரோதமாம்‌. இதன்‌ பிறகு 
தோழர்‌ ஏ. கே. ஜி. உடனே கேரளத்திற்கு சென்றபோது கட்சி 
அணிகளும்‌, பொது மக்களும்‌ மகத்தான வரவேற்பளித்தனர்‌. 


நானும்‌ கல்கத்தா, அசன்சால்‌ ஆகிய மேற்கு வங்க நகரங்‌ 
களுக்குச்‌ சென்று பெரிய கூட்டங்களில்‌ விடுதலை செய்ய வேண்டு 
மென்று கோரினேன்‌. அத்தோடு ஒழுங்கு நடவடிக்கைப்‌ படலத்தை 
டாங்கே கோஷ்டி நிறுத்திக்கொண்டது. 


பிறகு கட்சியின்‌ தேசியக்‌ கவுன்சில்‌ கூட்டம்‌ நடந்தது. அதில்‌ 
கலந்துகொண்ட நானும்‌, மற்றும்‌ சிலரும்‌, டாங்கே முன்பு பிரிட்‌ 
டிஷ்‌ ஆட்சி இருந்த காலத்தில்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்காருக்கு எழுதிய பல 
கடிதங்களை இந்திய சர்க்காரின்‌ பழைய தஸ்தாவேஜுகள்‌ காப்ப 
கத்திலிருந்த (Archives of India) வெளிக்‌ கொணர்ந்து, இவர்‌ 
பிரிட்டிஷ்‌ சர்க்காருக்கு உளவாளியாக இருந்திருக்கிறார்‌;/ எனவே 
கம்யூனிஸ்ட்‌ கட்சியில்‌ இருப்பத ற்கே லாயக்கற்றவர்‌; குறைந்த 
பட்சம்‌ இந்தக்‌ கூட்டத்திற்குத்‌ தலைமையாவது வகிக்காமல்‌, 
கூட்டத்தை நடத்தும்‌ பொறுப்பை வேறுயாரிடமாவது ஒப்பு 
_ நிக்க வேண்டுமென்று கோரினோம்‌. டாங்கே மறுத்துவிட்டார்‌. 


கட்சிக்‌ காங்கிரசை உடனே கூட்ட வேண்டும்‌ என்றும்‌, அதில்‌ 
கட்சியின்‌ கொள்கையையும்‌ திட்டத்தையும்‌ விவாதித்து முடிவு 
26 


402 


கட்ட வேண்டும்‌ என்றும்‌ கோரினோம்‌. இதற்கு இசைந்‌ 
தார்கள்‌. அப்பொழுது மேற்குவங்கத்தில்‌, கேரளத்தில்‌ 
தமிழ்நாட்டில்‌, பஞ்சாபில்‌, உத்தரபிரதேசத்தில்‌, மகாராஷ்டிரத்‌ 
தில்‌, பீகாரில்‌ ஏராளமான அங்கத்தினர்களை புதுப்பிக்காமல்‌ 
வேண்டுமென்றே டாங்கே கோஷ்டி விட்டுவைத்திருந்தது. அவர்‌ 
களும்‌ அந்தக்‌ குடும்பங்களும்‌ நீண்ட நெடுங்காலமாக கம்யூனிஸ்ட்‌ 
கட்சியில்‌ உறுப்பினர்களாக இருந்து கட்சிப்‌ பணிகளைப்‌ மேற்‌ 
கொண்டு கடும்‌ அடக்குமுறைக்கு ஆளானவர்கள்‌. அவர்களை 
கட்சியில்‌ சேர்ப்பதற்கு ஒரு மாத காலம்‌ அவகாசம்‌ கொடுக்க 
வேண்டுமென்று கோரினோம்‌. இந்த நியாயமான கோரிக்கையை 
டாங்கே கோஷ்டி நிராகரித்தது. காரணம்‌ தெள்ளத்‌ தெளிவு. 
இவர்களெல்லாம்‌ மீண்டும்‌ கட்சிக்கு வந்து கலந்து கொள்ள 
அனுமதித்தால்‌, டாங்கே கோஷ்டி கொள்கையையும்‌, திட்டத்தை 
யும்‌ கட்சி காங்கிரஸ்‌ தூக்கி எறிந்துவிடும்‌ அபாயத்தை இதில்‌ 
அத்த கோஷ்டி கண்டது. 


அதற்குப்‌ பிறகு தத்துவார்த்த பிரச்சினைகளில்‌ உலக கம்யூ 
னிஸ்ட்‌ இயக்கத்தில்‌ தோன்றியிருந்த பிரச்சினைகளில்‌ கருத்து 
வேறுபாடுகளை விவாதித்து முடிவு கட்ட வேண்டும்‌ என்று 
டாங்கே கோஷ்டி விரும்பியது. நாங்கள்‌ இவ்வளவு ஆழமான 
கருத்து வேறுபாடுகளைபற்றி அவ்வளவு சுலபமான முடிவை எடுக்கக்‌ 
கூடாது. இந்த கருத்துவேறுபாடுகளைபற்றி கட்சி ஆட்கள்‌ பூராவும்‌ 
தங்கள்‌ அபிப்பிராயத்தைக்‌ கூற அவகாசமளித்து, பிறகு இவை 
களை விவாதிப்பதற்காக ஒரு பிளீன த்தை (சிறப்பு மாநாட்டை) 
'அதாவது இதை விவாதிப்பத ற்கென்றே விரிவான பிரதிநிதிகள்‌ 
கூட்டத்தைக்‌ கூட்டி-அதில்தான்‌ இதுபற்றி நமதுகட்சி சுயேச்சை 
யான ஒரு முடிவுக்கு வரவேண்டும்‌ என்று கோரினோம்‌.எங்களுடைய 
கோரிக்கை ஒரு நொடிப்‌ பொழுதில்‌ நிராகரிக்கப்பட்டது. அதாவது 
நமது கட்சி சீனாவின்‌ பக்கமும்‌ போக வேண்டாம்‌; 
சோவியத்‌ யூனியன்‌ பக்கமும்‌ போக வேண்டாம்‌; நம்முடைய 
சுயேட்சையான கருத்தை மார்க்சீய-லெனினிய வெளிச்சத்தில்‌ ஆழ 
மாக தீர்க்கமாக எவ்விதக்‌ குரோதமும்‌ கோபதாபமும்‌ இல்லர்மல்‌ 
விவாதிப்பதே எங்களுடைய நோக்கம்‌. அந்த நியாயமான 
கோரிக்கைகளையும்‌ டாங்கே கோஷ்டி நிராகரித்தது. இந்த நிலையில்‌ 
நாங்கள்‌, இனி இந்தக்‌ கவுன்சில்‌ நடவடிக்கையில்‌ பங்கெடுத்துக்‌ 
கொள்வதில்‌ எவ்விதப்‌ பயனும்‌ இல்லை. சுதந்திரமாகத்‌ தன்னுடைய 
சித்தாந்தங்களையும்‌, கொள்கைகளையும்‌, ' திட்டத்தையும்‌ விவா 
இத்து முடிவெடுக்காமல்‌ எந்தக்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியும்‌ தன்‌ 
சொந்தக்‌ காலில்‌ நிற்காமல்‌ ஒரு நாட்டில்‌ முன்னேறமுடியாது என்ற 
காரணத்தால்‌ அந்தக்‌ கூட்ட த்திலிருந்து வெளியேறினோம்‌. நாங்‌ 
கள்‌ கூட்ட த்திலிருந்து வெளியேறிய ஒரு மணி நேரத்திற்குள்‌ இந்த 


403 


சித்தாந்த தத்துவார்த்தப்‌ பிரச்சனைகளில்‌ சோவியத்‌ யூனியன்‌ 
கூறுவதே முழுக்க முழுக்க சரியானது என்று அந்தக்‌ கூட்டம்‌ முடி 
வெடுத்தது. உலக கம்யூனிஸ்ட்‌ இயக்கத்தையே உலுக்கிக்‌ குலுக்கிக்‌ 
கொண்டிருந்த சித்தாந்தப்‌ பிரச்சனைகள்‌ குறித்து ஒரு மணிநேரத்‌ 
தில்‌ எப்படி விவாதம்‌ நடக்கமுடியும்‌? இந்தக்‌ கருத்து வேறுபாட்‌ 
டினைப்‌ பற்றி கட்சியின்‌ மேலிடம்‌ முடிவு கட்டிவிட்டது என்ற 
பேரால்‌ கட்சி முழுவதின்‌ மீதும்‌ சுமத்த விரும்பியதற்கு இது 
எடுத்துக்காட்டு. 


இதனால்‌ கட்சி இரண்டாகப்‌ பிளந்தது. எங்களை சீனாவின்‌ 
ஏஜெண்டுகள்‌ என்று தூற்றும்‌ “படலம்‌ மீண்டும்‌ துவங்கலாயிற்று. 
அந்தத்‌ தூற்றலை நாங்கள்‌ பொருட்படுத்தவில்லை. கல்கத்தாவில்‌ 
காங்ரெசைக்‌ (கட்சி மாநாட்டை) கூட்டினோம்‌. கட்சியின்‌ மூத்த 
தலைவர்கள்‌ கட்சியைக்‌ கட்டுவதில்‌ ஆரம்ப முதற்கொண்டே ஈடு 
பட்டவர்கள்‌ முசாபர்‌ அகமத்‌ போன்றவர்கள்‌, நூறு வயதைத்‌ 
தாண்டிவிட்ட சோஹன்டிங்பக்னா, சோஹன்சிங்‌ சமா போன்‌ றவர்‌ 
கள்‌ கலந்துகொண்டனர்‌. மார்க்சி-லெனினிஸ வெளிச்ச த்திலிருந்து 
பிறழாது இந்திய கம்யூனிஸ்ட்‌ கட்ச(மார்க்சிஸ்ட்‌) உதயமாயிற்று. 
அந்தக்‌ காங்கிரசில்‌ கட்சியின்‌ திட்டம்‌ உருவாயிற்று. அதை விருப்பு 
வெறுப்பில்லாமல்‌ படிப்பவர்கள்‌ எவரும்‌, இந்தத்‌ திட்டம்‌ 
இந்தியாவில்‌ நிலவும்‌ நிலைமைகளை முழுமையாகக்‌ கணக்கிலெடுத்துக்‌ 
கொண்டு தீட்டப்பட்ட திட்டம்‌ என்பதை ஒப்புக்கொள்வார்கள்‌. 


சர்வதேச கம்யூனிஸ்ட்‌ இயக்கத்தில்‌ இவ்வாறு அவ்வப்போது 
சித்தாந்தத்‌ துறையில்‌ கருத்து வேறுபாடுகள்‌ இதற்கு முன்பு 
லெனின்‌ காலத்திலும்‌, மார்க்ஸும்‌, ஏங்கல்ஸும்‌ வாழ்ந்த காலத்‌ 
திலும்‌ எழத்தான்‌ செய்திருக்னெ றன. கம்யூனிஸ்ட்‌ இயக்கத்தின்‌ 
வரலாற்றுப்‌ போக்கு, இயக்கத்தின்‌ வளர்ச்சிப்‌ போக்கு அந்த 
வேற்றுமைகளில்‌ எவை சரியான சித்தாந்தங்கள்‌ எவை தவறான 
சித்தாந்தங்கள்‌ என்பதை எடுத்துக்‌ காட்டிடவே செய்யும்‌. இந்த 
அனுபவத்தைக்‌ கொண்டே இவைகள்‌ தீர்க்கப்படும்‌. 


இவைகளை ஆதாரமாகக்‌ கொண்டு நாங்களும்‌, இந்த உலக 
கம்யூனிஸ்ட்‌ இயக்கத்தில்‌ தோன்றி வெடித்துள்ள சித்தாந்தக்‌ 
கருத்து வேறுபாடுகள்‌ இயக்க வளர்ச்சிப்‌ போக்கில்‌ மறையத்தான்‌ 
செய்யும்‌. அவ்வாறு மறைந்து மீண்டும்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி இயக்‌ 
கத்தில்‌ உலக ரீதியிலும்‌ நம்‌ நாட்டிலும்‌, ஒற்றுமை நிலை நாட்டு 
வதற்கு உண்மையான ஒவ்வொரு கம்யூனிஸ்ட்டும்‌ பாடுபட 
வேண்டும்‌. அந்த பணியினை மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி இடை 


404 


விடாது செய்யும்‌ என்று அந்தக்‌ கட்சிக்‌ காங்கிரசில்‌ சபதம்‌ 
பூண்டோம்‌. ' 


அந்தக்‌ காங்கிரஸ்‌ நடந்த சில மாதங்களுக்கெல்லாம்‌ நாங்கள்‌ 
மீண்டும்‌ கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைகளிலே தள்ளப்பட 
டோம்‌. எங்கள்‌ கட்சியின்‌ திட்டத்தைப்‌ பற்றி எங்களுடைய 
அஞ்சா நெஞ்சத்தையும்‌ உறுதியான போராட்டத்தையும்‌ கண்டு 
அவ்வளவு நடுக்கம்‌ ஆட்சி பீடத்திலிருந்தவர்களுக்கு. 


சோதனைகளை கடந்த 
முன்னேற்றம்‌ 


அந்தச்‌ சமயத்தில்‌ கேரளத்திலிருந்த காங்கிரஸ்‌ மந்திரிசபை 
கவிழ்ந்து மறு தேர்தல்‌ வந்தது. எங்கள்‌ கட்சியின்‌ வெளியில்‌ 
இருந்தவர்கள்‌ கலந்து கொண்டனர்‌. எங்களை சிறையில்‌ வைத்து 
விட்டு எங்க மீது வசை புராணம்‌ பாடினர்‌. இந்த நாட்டை சீன 
வுக்கு காட்டிக்‌ கொடுப்பவர்கள்‌ என்று காங்கிரஸ்‌ கட்சியினர்‌- 
லால்பகதுரர்‌ சாஸ்திரியிலிருந்து, உள்துறை அமைச்சர்‌ குல்ஜாரி 
லால்‌ நந்தா வரை சழேயுள்ள குட்டித்‌ தலைவர்கள்வரை தீவிரப்‌ 
பிரச்சார த்தில்‌ இறங்கினர்‌, 


இதில்‌ டாங்கே கோஷ்டியும்‌ இரண்டறக்‌ கலந்தது. ஆனால்‌ 
கேரள மாநிலத்து மக்கள்‌ இந்த அவதூறுப்‌ பிரச்சாரத்துக்கு 
சவுக்கடி கொடுத்தார்கள்‌. 45 இடங்களில்‌ எங்களுடைய. வேட்‌ 
பாளர்களைத்‌ தேர்ந்தெடுத்தார்கள்‌. எங்கள்‌ கட்சி முதன்மை 
ஸ்தானத்தையும்‌ பெற்றது. 


காங்கிரஸ்‌ கட்சியினர்‌ எங்கள்‌ மீது தொடுத்த இந்த அவதூறு 
களையும்‌, அவர்களுக்குச்‌ சாதகமாகக்‌ கத்தோலிக்க பாதிரியார்கள்‌ 
செய்த அவதூறுகளையும்‌ மற்றும்‌ பல மதகுருமார்கள்‌ செய்த 
பிரச்சாரத்தையும்‌, இந்தியக்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி செய்த பெரிய 
தோர்‌ துஷ்பிரச்சார த்தையும்‌ எதிர்த்துக்‌ கேரள மக்கள்‌ வழங்கிய 
இந்தத்‌ தீர்ப்பு எங்களுக்கு அந்த இருள்‌ சூழ்ந்த காலத்தில்‌ 
இடைத்த விலை மதிக்கமுடியா த வெற்றியாகும்‌. 


இந்த வெற்றியைக்‌ கண்டு காங்கிரஸ்‌ கட்சியினரும்‌, 
ஏனையோரும்‌ அதிர்ந்து போயினர்‌. குறிப்பாக இந்த நாட்டின்‌ 
நிரந்தரப்‌ பகையாளர்களான ஏகாதிபத்தியவா திகளுக்கு இந்த 
வெற்றி கலக்கத்தை உண்டாக்கியது. 


அதுவரையில்‌ எங்களை, சீனாவின்‌ தூண்டுதலின்‌ பேரில்‌ இந்தி 
யாவில்‌ கம்யூனிஸ்ட்‌ இயக்கத்தை: பிளந்தவர்கள்‌ என்று ஓயாமல்‌ 
தூற்றிய சோவியத்‌ யூனியன்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியும்‌ தன்‌ சுரத்தை 
மாற்றிக்கொண்டது. எங்களை ““பாறலல்‌'” கம்யூனிஸ்ட்‌ கட்ட 
(வேறு தண்டவாளத்தில்‌ ஓடும்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி) என்று 
அழைக்கலாயிற்று. 


14 


406 


எங்கள்‌ கட்சிக்கு இந்தத்‌ தேர்தலில்‌ கணிசமான இடங்கள்‌ 
கிடைத்த போதிலும்‌, எங்களோடு சேர்ந்து மந்திரிசபையை 
அமைக்க முஸ்லீம்‌ லீக்‌ சேர்வதற்கு தயாராயெது. அதனால்‌ 
மெஜாரிட்டி : பலம்‌ கடைத்தபோதிலும்‌ எங்கள்‌ கட்சியை 
அன்றிருந்த மத்திய காங்கிரஸ்‌ சர்க்கார்‌ மந்திரிசபை அமைக்க 
விடவில்லை. மாறாக, காங்கிரஸ்‌ கட்சியைக்‌ கொண்டு அவர்களோடு 
கூட்டுச்சேர தயாராக இருந்த கம்யூனிஸ்ட்‌ கட்சி, மற்றும்‌ சில 
சிறுசிறு கட்சிகளோடுசேர்ந்து கூட்டு மந்திரியை அமைக்க 
முன்வந்தது. அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காமற்போகவே, 
அப்பொழுதுதான்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபையையே மத்திய 
சர்க்கார்‌ கலைத்துவிட்டது. மக்களின்‌ கருத்தினைத்‌ தூக்கி 
எறிவதற்கு காங்கரஸ்‌ எவ்வளவு தூரம்‌ தயாராக இருந்தது 
என்பது தெரிந்தது. அதில்‌ எவ்வித கூச்சநாச்சமும்‌ கிடையாது. 
இந்த யதேச்சாதிகாரப்‌ போக்கிற்கு, சர்வாதிகாரப்‌ போக்கிற்கு 
இதைக்‌ காட்டிலும்‌ சிறந்த உதாரணம்‌ வேறு தேவையா? 


அந்தத்‌ தேர்தல்‌ காலத்தில்‌ எங்கள்‌ கட்சியின்மீது வசைமாரி 
பொழிந்த கம்யூனிஸ்ட்‌ கட்சியினர்‌, எங்கள்‌ கட்சியை சும்மா 
விடவில்லை. உலகக்‌ கம்யூனிஸ்ட்‌ இயக்கத்தினால்‌, குறிப்பாக 
சோவியத்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியினால்‌, அவர்களுடைய கட்சிக்குத்தான்‌ 
அங்கீகாரமும்‌, அந்தஸ்தும்‌ வழங்கப்பட்டிருக்கிறது என்றெடுத்துக்‌ 
கூறினார்கள்‌. 


இ. எம்‌. எஸ்‌. நம்பூதிரிபாட்‌ அன்று கேரள மக்களிடம்‌ தேர்‌ 
தல்‌ பிரச்சாரத்தின்போது கூறினார்‌: “அப்படியானால்‌, இவர்கள்‌ 
உங்களுடைய வோட்டுக்களை ஏன்‌ நாடுகிறார்கள்‌ ? சோவியத்‌ 
நாட்டிலுள்ள ஏதாவது ஒரு தொகுதியில்‌ நிற்கட்டுமே. அங்கு 
பிரஷ்னேவும்‌, கோஸிஜினும்‌ இவர்களை ஆதரிக்கட்டுமே”' என்று 
கூறினார்‌. 


இந்தத்‌ துஷ்பிரச்சாரத்தில்‌ தமிழ்நாட்டில்‌ திராவிட 
முன்னேற்றக்‌ கழகம்‌ கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்‌ 
தக்கது, மாறாக, சட்டமன்றத்தில்‌ தேர்தலில்‌ கலந்து கொள்ள 
எங்களை அனுமதிக்க விடு தலை செய்யவேண்டும்‌ என்று கோரினர்‌. 


1966-ம்‌ ஆண்டுக்குள்‌ எங்களை விடுதலை செய்ய வேண்டிய 
நிர்ப்பந்தம்‌ அரசுக்கு ஏற்பட்டது. இந்திய-சீன யுத்தம்‌ முடிந்து 
4 ஆண்டுகள்‌ ஆன பிறகும்‌, பாதுகாப்புச்‌ சட்டம்‌ அமுலிலிருப்பது 
கேலிக்கூத்து என்று பல கட்சியினர்‌ முழங்கினர்‌. சுப்ரீம்‌ கோர்ட்‌ 
டும்‌ இந்தச்‌ சட்டத்தின்‌ பல ஷரத்துக்களை அரசியல்‌ சட்டத்திற்கு 
முரண்பட்டதாகும்‌ என்று தீர்ப்பளித்தது, ஆனால்‌ ஒரு வேடிக்கை 


407 


என்னவென்றால்‌, இந்திய கம்யூனிஸ்ட்‌ கட்சி எங்கள்‌ விடு தலையைக்‌ 
கோரும்‌ இந்தக்‌ கோரிக்கையை எழுப்பவில்லை. நாடாளுமன்றத்‌ 
திலும்‌ சட்டமன்றங்களிலும்‌ இருந்த அந்தத்‌ தலைவர்கள்‌ வாய்மூடி 
மெளனிகளாகவே வீற்றிருந்த காட்சி அனைவருக்கும்‌ வியப்பை 
அளிக்காமல்‌ இருந்திருக்காது. 


மத்திய சர்க்காரின்‌ அடிப்படைக்‌ கொள்கைகளின்‌ விளைவாக 
நாளுக்கு நாள்‌ விலைவாசிகள்‌ ஏறிக்கொண்டிருந்தன. ப 


லால்பகதூர்‌ சாஸ்திரி தாஷ்கண்டில்‌ இறந்தபிறகு, திருமதி 
இந்திராகாந்தி பிரதமரானார்‌. அவர்‌ சன-இந்திய யுத்தம்தான்‌ 
இந்த விலைவாசி உயர்வுக்குக்‌ காரணம்‌ என்று கூறி மக்களின்‌ 
அதிருப்தியைச்‌ சமாளிக்க முயன்றார்‌. 


ஆனால்‌ இந்த வாதம்‌ மக்களிடையே எடுபடவில்லை. சீன- 
இந்திய எல்லை சம்பந்தமான யுத்தம்‌ முடிந்து பல. ஆண்டுகள்‌ 
உருண்டோடிவிட்டன. மத்திய சர்க்கார்‌ தன்னுடைய அடிப்‌ 
படைக்‌ கொள்கைகளை மாற்றிக்கொள்ளத்தயாராக இல்லை. கள்ள 
மார்க்கெட்காரர்கள்‌, பெருநிலச்சுவான்‌ தார்கள்‌ ஆகியோருக்கு 
எதிராக நடவடிக்கை எடுக்கத்‌ தயாராக இல்லை. 


இந்த நிலையில்‌ அமெரிக்காவிடம்‌ மேலும்‌ கடன்‌ வாங்கச்‌ 
சென்றபோது, அது. இந்தியாவின்‌ நாணயத்தின்‌ மதிப்பைக்‌ 
குறைக்கும்படி நிர்ப்பந்தித்தது. இந்திய சர்க்கார்‌ இந்த நிர்ப்பந்தத்‌ 
இற்கு அடிபணிந்தது. இவ்வாறு நாணயத்தின்‌ மதிப்பைக்‌ குறைப்‌ 
பதன்‌ மூலம்‌ இந்தியாவின்‌ ஏற்றுமதிக்குப்‌ பேருதவி கிடைக்கும்‌ 
என்று கூறப்பட்டது. 


ஆனால்‌ இது நேர்மாறான விளைவுகளையே உண்டாக்கெது. 
வெளிநாட்டிலிருந்து இந்தியா வாங்கும்‌ கச்சாப்‌ பொருள்கள்‌, 
தொழில்களுக்கு வேண்டிய. இடைக்‌ கச்சாப்‌ பொருள்கள்‌ 
(Industrial Raw materials) பெட்ரோல்‌, டீசல்‌, மண்ணென்ணைப்‌ 
பொருள்கள்‌ ஆகியவற்றின்‌ விலைகள்‌ ஏற, அதனால்‌ போக்கு 
வரத்துச்‌ செலவு அதிகரிக்க, அதன்‌ பளுவை சாதாரண மக்களை 
ஏற்க வேண்டி வந்தது. 

இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ தான்‌ 1967-ம்‌ ஆண்டு மாடாளு 
மன்றத்திற்கும்‌, மாநில சட்டமன்றங்களுக்கும்‌ தேர்தல்கள்‌ 
நடந்தன. 

கம்யூனிஸ்ட்‌ கட்சி இரண்டாகப்‌ பிரிந்த பிறகு, மார்க்சிஸ்ட்‌ 
கம்யூனிஸ்ட்‌ கட்சி. நம்‌ நாட்டின்‌ வளர்ச்சிப்‌ போக்கு மத்திய 


408 


சர்க்காரின்‌ கொள்கைகளின்‌ விளைவாக இந்த வகையில்தான்‌ இருக்‌ 
கும்‌ என்பதனை முன்கூட்டியே அரசியல்‌ தெளிவுடன்‌ தெரிந்து 
வைத்திருந்தது. ஆயினும்‌ இந்த அடிப்படைக்‌ கொள்கைகளை 
மாற்றுவது என்பது சுலபமல்ல என்பதைப்‌ பற்றியும்‌ அது மிகத்‌ 
தெளிவாகவே தெரிந்து கொண்டிருந்தது. 


1967-ம்‌ ஆண்டு தேர்தல்கள்‌ சம்பந்தப்பட்ட மட்டில்‌ நாட்டு 
மக்களின்‌ முன்பிருந்த முதல்‌ வேலை, இந்திரா காந்தியை தலைவ 
ராகக்‌ கொண்டிருந்த காங்கரஸ்‌ கட்சியின்‌ ஆட்சிக்கு, 20 ஆண்டு 
களாக காங்கிரஸ்‌ கட்சியினர்‌ வகித்து வந்த ஏகபோகத்தை 
முறிப்பதையே முதற்‌ கடமையாக_—உடனடி கடமையாக மார்க்‌ 
சிஸ்ட்‌ கம்யூனிஸ்டு கட்சி கருதியது. காங்கரஸ்‌ கட்சியின்‌ ஏக 
போகம்‌ முறிக்கப்பட முடியாதது; அப்படியொரு சக்தியுள்ள கட்சி 
அது என்ற எண்ண த்தை மக்கள்‌ மனதிலிருந்து அகற்றவேண்டும்‌ 
என்பதைக்‌ குறிக்கோளாகக்கொண்டது. இந்த முதல்‌ நடவடிக்கை 
யின்‌ மூலம்‌, மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியும்‌, ஏனைய ஜனநாயக 
கட்சிகளும்‌ ஒரே அணியில்‌ திரண்டு இந்திரா காங்ரெசின்‌ ஏகபோக 
ஆட்சியை பல மாநிலங்களில்‌ முறிப்பதன்‌ மூலம்‌, அம்மாநிலங்‌ 
களில்‌ ஏற்படும்‌ மந்திரி சபைகள்‌ மூலமாக மக்களுக்கு இடதுசாரி 
ஜனநாயக சக்திகளின்பால்‌ நம்பிக்கையை ஊட்டுவது சாத்திய 
மாகும்‌ என்று கருதியது; எனவே அதனுடைய தேர்தல்‌ உத்திகள்‌ 
இந்தப்‌ பிரதான குறிக்கோளுக்கு உட்பட்டதாகவே மத்திய 
கமிட்டியினால்‌ வகுக்கப்பட்டன. அவை மாநிலங்களிலுள்ள கமிட்டி 
களால்‌ ஏற்கப்பட்டன. அந்தந்த மாநிலங்களிலிருந்த பல்வேறு 
காங்கிரசல்லாத கட்சிகளுடன்‌ தொகுதி உடன்பாடு ஏற்பட்டது , 


தமிழ்நாடு சம்பந்தப்பட்டமட்டில்‌, காங்கிரசுக்கு அடுத்த 
பெரிய கட்சியாக அன்று திரு. அண்ணாதுரையின்‌ தலைமையில்‌ 
இயங்வெந்த திராவிட முன்னேற்றக்‌ கழகத்தோடு தேர்தல்‌ 
உடன்பாடு காண முயற்சித்தது. 


அவரோ தேர்தலில்‌ எப்படியும்‌ காங்கிரஸ்‌ ஆட்சியை 
வரவிடக்கூடாது என்ற துடிப்பில்‌ காங்ரெஸ்‌ அல்லா த முஸ்லீம்லீக்‌ 
சுதந்திரா கட்சி ஆகிய கட்சிகளோடும்‌ தோர்தல்‌ உடன்பாடு 
செய்து கொள்ள விரும்பினார்‌. இது எங்களுக்கு ஒரு சங்கடமான 
நிலையை உண்டாக்கியது. சுதந்திராக்‌ கட்சி சம்பந்தப்பட்ட 
மட்டில்‌, அதனுடைய கொள்கைகளை கம்யூனிஸ்ட்‌ கட்சி முழுக்க 
முழுக்க எதிர்க்கும்‌ கட்சி, அதோடு உடன்பாடு செய்து கொள்‌ 
வதற்கும்‌ எங்கள்‌ கட்சிக்‌ கொள்கை இடம்‌ கொடுக்கவில்லை. 


இந்த நிலையில்‌, தி. மு. க--சுதந்திரா கட்சியோடு உடன்பாடு 
செய்துகொண்டாலும்‌, மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி தனக்குச்‌ 


809 


செல்வாக்குள்ள தொகுதிகளில்‌ காங்கிரஸ்‌ கட்சி, சுதந்திராக்‌ கட்டி 
ஆகிய இரண்டு கட்சிகளுக்கெதிராகத்‌ தன்‌ வேட்பாளரை நிறுத்த 
லாம்‌. அனாவசியமாக (வீம்புக்கு) தனக்குபலமில்லா த தொகுதிகளில்‌ 
சுதந்திராக்‌ கட்சிக்கு எதிராக நிறுத்த வேண்டாம்‌ என்ற அடிப்‌ 
படையில்‌ திரு. அண்ணாதுரையின்‌ இந்தஏற்பாட்டிற்கு நாங்கள்‌ 
சம்மதித்தோம்‌. 


அதன்‌ விளைவு, 1967-ல்‌ நடந்த தேர்தலில்‌ காங்கிரஸ்‌ கட்சி 
தமிழ்நாட்டில்‌ மிகப்‌ பெரிய தோல்வி அடைந்தது. கேரளத்திலும்‌, 
அதற்கு முன்பு எங்கள்‌ மீது வசைமாரி பொழிந்து வந்த இந்திய 
கம்யூனிஸ்ட்‌ கட்சி இந்தத்‌ தேர்தலில்‌ எங்களோடு கூட்டணியில்‌ 
சேர முன்வந்தது. காங்ரெசை முறியடிப்பதற்காக அந்தக்‌ கட்‌ 
முன்வந்தபோது, நாங்கள்‌ அதனை வரவேற்று, அவர்களுக்கும்‌ 
பல இடங்களை ஒதுக்கி உடன்பாடு கண்டோம்‌. இதேபோன்று, 
மேற்கு வங்காளம்‌ இன்னும்‌ சில மாநிலங்களிலும்‌, கம்யூனிஸ்ட்‌ 
கட்சி உள்ளிட்டு, தேர்தல்‌ உடன்பாடு காண்பதில்‌ நாங்கள்வெற்றி 
கண்டோம்‌. அவைகளின்‌ விளைவாக, மேற்கு வங்கம்‌, கேரளம்‌ 
தமிழ்நாடு, பஞ்சாப்‌, பீகார்‌, உத்தரபிரதேசம்‌, ஒரிசா, மத்திய 
பிரதேசம்‌, திரிபுரா, அசாம்‌, ஹிமாசலப்பிரதேசம்‌ ஆகிய மாநிலங்‌ 
களில்‌ அந்தத்‌ தேர்தலில்‌ காங்கரஸ்‌ கட்சி தோல்வி கண்டது. 


அந்தத்‌ தேர்தலில்‌ கிடைத்த வெற்றி மேலும்‌ கம்யூனிஸ்ட்‌ 
இயக்கத்தையும்‌, இடதுசாரி சக்திகளையும்‌ பலப்படுத்துவத ற்கு 
உதவியளித்தது. 


மேற்கு வங்கத்தில்‌ பங்களா காங்கிரஸ்‌ தலைவர்‌ அஜாய்கோஷ்‌ 
தலைமையில்‌ ஜோ திபாசுவை உதவி முதலமைச்சராகக்‌ கொண்டு 
அப்பொழுது அமைந்த மந்திரிசபை தொழிலாளிகளுக்கும்‌, 
முதலாளிகளுக்கும்‌ இடையில்‌ சம்பள உயர்வு, வேலைப்பளு, 
போனஸ்‌ போன்ற பிரச்சினைகளில்‌ ஏற்படும்‌ தொழில்‌ தகராறு 
களில்‌ மாநில அரசு போலீசை அனுப்பி தொழிலாளர்களுக்கு 
விரோதமாகச்‌ செயல்படாது என்று திட்டவட்டமாக அறிவித்து 
விட்டது. அதேபோன்று விவசாயிகள்‌, விவசாயத்‌ தொழிலாளிகள்‌ 
ஆகியோர்‌ நடத்தும்‌ நிலம்‌, கூலி சம்பந்தமான போராட்டங்‌ 
சுளிலும்‌ போலீஸ்‌ தலையிட்டு நிலச்சுவன்தார்களுக்குச்‌ சாதகமாக 
செயல்படாது என்றும்‌ கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்தது. 


சணல்‌ தொழிலாளிகள்‌ போராட்டம்‌ நடத்தினர்‌. அதில்‌ 
இறுதியில்‌ முதலாளிகளே மாநில அரசின்‌ தலையீட்டை நாடி 
மாதம்‌ 100,120 ரூபாய்வரை முதலாளிகள்‌ சம்பள உயர்வாகத்‌ 
தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேண்டி வந்தது. 


410 


இதேபோன்று இஞ்சினியரிங்‌ தொழிலாளிகள்‌, தேயிலைத்‌ 
தோட்டத்‌ தொழிலாளிகள்‌, ஹிந்துஸ்தான்‌ மோட்டார்ஸ்‌ 
போன்றபல்வேறு பெரிய பெரிய நிறுவனங்களிலிருந்த தொழிலாளி 
களுக்கு ஊதிய உயர்வு கிடைத்தது. 


குத்தகை விவசாயிகளை ஜோத்தார்கள்‌ (நிலச்சுவான்‌ தார்கள்‌) 
நிலத்தை விட்டு வெளியேற்ற முடியாமற்‌ போயிற்று. மாறாக, 
அவர்களுக்குச்‌ சட்டப்படி கொடுக்கவேண்டிய வாரப்‌ பணத்தைக்‌ 
கொடுக்கும்படி நிர்ப்பந்திக்கப்பட்டனர்‌. இது போன்று விவசாயத்‌ 
தொழிலாளிகளுக்கு நிலப்பிரபுக்கள்‌ அதிகக்‌ கூலியை கொடுக்க 
வேண்டிய நிர்ப்பந்தத்துக்கு உள்ளானார்கள்‌. 


இதே நிலைதான்‌ கேரளத்தில்‌ மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி 
யின்‌ தலைமையில்‌ ஏற்பட்ட மந்திரிசபையினால்‌ உழைக்கும்‌ மக்க 
ளுக்கு பல்வேறு சலுகைகள்‌ கிடைத்தன. 


இரண்டு மாநிலங்களிலும்‌, உழைக்கும்‌ மக்களின்‌ ஜனநாயக 
உரிமைகளுக்கு பரிபூரணமாக உத்திரவாதம்‌ அளிக்கப்பட்டது. 


அதற்கு முன்‌ பழிவாங்கும்‌ வகையில்‌ வேலை நீக்கம்‌ செய்யப்‌ 
பட்டிருந்த மாநில அரசு ஊழியர்கள்‌ சங்கத்தின்‌ ஊழியர்கள்‌ அனை 
வருக்கும்‌ திரும்ப வேலை அளிக்கப்பட்டு, அவர்களுக்கு வேலை நீக்கம்‌ 
செய்யப்பட்டிருந்த காலம்‌ பூராவிற்கும்‌ கிடைத்திருக்க வேண்டிய 
“சம்பளம்‌ பூராவும்‌ (இடை இடையே கிடைத்திருக்க வேண்டிய 
ஊதிய உயர்வு உள்பட) அளிக்கப்பட்டது. 


, இவைகளெல்லாம்‌, மே. வங்க சர்க்காருக்கு மக்களிடையே 
செல்வாக்கை உயர்த்தியது. குறிப்பாக, மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ 
கட்சியின்‌ செல்வாக்கு வளருவதற்குக்‌ காரணமாக இருந்தன. 


இந்திய கம்யூனிஸ்ட்‌ கட்டி (மார்க்சிஸ்ட்‌) சம்பந்தப்பட்ட 
வரையில்‌, இந்த சர்க்கார்களைப்‌ பற்றி எந்தவிதமான பிரமையும்‌ 
ஆரம்ப முதல்‌ இருந்தது கிடையாது. இப்படிப்பட்ட சர்க்கார்கள்‌ 
அமைப்பதற்கு வாய்ப்புகள்‌ மேற்கு வங்கத்திலும்‌, கேரளத்திலும்‌ 
மார்க்சிஸ்ட்‌ கட்சிக்கு ஏற்பட்டவுடன்‌ இதைப்பற்றி நம்‌ கட்சி 
தெளிவாகவே இருந்தது. இந்திய அரசியல்‌ சட்டத்தில்‌ மாநில 
அரசுகளுக்கு குறுயெ அதிகாரங்களே உண்டு; மேலும்‌ மாநிலங்‌ 
்‌ களுக்கு நிதி வசதிகளும்‌ மிகக்குறைவு. அதோடு அதிகமான 
"நிதியைத்‌ திரட்டுவதற்கு வாய்ப்புகளும்‌ மிகவும்‌ குறைவாகவே 
உள்ளன. சர்க்காருக்கு வருவாய்‌ அதிகமாகக்‌ கொடுக்கக்கூடிய 
வருமான வரி, ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, பொருள்கள்‌ 
உற்பத்தியாகும்‌ தொழிற்சாலையிலேயே அப்பண்டங்களின்‌ மீது 


411 


விதிக்கப்படும்‌ எக்சைஸ்‌ டியூட்டி எனப்படும்‌ பொருள்‌ வரி, ஆகிய 
துறைகள்‌ எல்லாம்‌ மத்திய சர்க்காருக்கே உண்டு. அப்படிப்பட்ட 
நிலைமையில்‌, மாநில சர்க்கார்களை அமைத்திட எங்கள்‌ கட்சி ஏன்‌ 
முன்வந்தது என்ற கேள்வி இயல்பாகவே எழக்கூடும்‌. அதற்கு 
மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி தெளிவான பார்வையுடன்‌ எவ்வித 
சந்தேகத்திற்கும்‌ இடமின்றி பதிலளித்தது. 


புதிய நிலைமைகள்‌ -புதிய கடமைகள்‌?” என்ற தலைப்பில்‌ 
மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ மத்திய கமிட்டி நிறைவேற்றி 
ஒளிவு மறைவின்றி ப௫ரங்கமாக வெளியிட்ட, மக்களின்‌ சன்னி 
தானத்தில்‌ சமர்ப்பித்த தீர்மானத்தில்‌ இந்தப்‌ புதிய சர்க்கார்‌ 
களின்‌ முன்புள்ள கடமைகளை தெளிவாக பறைசாற்றியது. 


' இந்த மாநில சர்க்கார்களினால்‌, அடிப்படையான 
சமூகப்‌ பொருளாதார மாற்றங்களை . இந்தியாவில்‌ செய்துவிட . 
முடியாது. ஆனால்‌ மாநிலங்களில்‌ அரசுப்‌ பொறுப்பை தயங்‌ 
காமல்‌ ஏற்பதன்‌ மூலம்‌ மாநில அரசுகளுக்கு இந்திய 
இந்திய அரசியல்‌ சட்டத்தில்‌ அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்‌ 
களுக்கு உட்பட்டு உழைக்கும்‌ மக்களுக்கு எவ்வளவு ௪ லுகைகளை 
அளித்திடமுடியுமோ, அவ்வளவு சலுகைகளை அளித்திடவேண்டும்‌. 
அதற்குமேல்‌, மத்திய சர்க்காரின்‌ கொள்கைகளை எதிர்த்து மக்‌ 
களைத்‌ திரட்டும்‌ போர்‌ ஆயுதங்களாக இந்த மாநில அரசுகள்‌ 
செயல்படவேண்டும்‌. அரசியல்‌, பொருளாதார சமூக மா.ற்றங்‌ 
களுக்குத்‌ தேவையான அரசு அதிகாரங்கள்‌ என்னென்ன என்பவை 
யெல்லாம்‌ மக்களுக்குக்‌ தெரியாது. அவர்களுடைய அனுபவத்தின்‌ 
மூலமாகவே இந்தத்‌ தெளிவு ஏற்படும்‌. அத்தகைய தெளிவை, 
இந்த அரசுகள்‌ எடுக்கும்‌ நடவடிக்கைகள்‌ மூலம்‌, கட்சியும்‌ அரசும்‌ 
கையாளும்‌ உத்திகள்‌ மூலமே மக்களுக்கு உண்டாக்கமுடியும்‌. அடிப்‌ 
படையான சமூகப்‌ பொருளாதார மாற்றங்கள்‌ வேண்டுமாயின்‌, 
மத்தியில்‌ இத்தகைய மாற்றங்களைச்‌ செய்யக்கூடிய பலமானதோர்‌ 
அரசு அமைத்திடவேண்டும்‌. அதற்கு இரண்டு மாநிலங்களில்‌ 
மட்டுமல்ல, இந்தியா பூராவிலும்‌ பாடுபடும்‌ மக்களுக்கு இத்தகைய 
ச்ர்க்காரை மத்தியில்‌ அமைத்திடும்‌ வாய்ப்புக்‌ கிடைக்கவேண்டும்‌. 
அதற்கு இந்த நாட்டில்‌ உள்ள அரசியல்‌ கட்டுகளின்‌ தன்மையை, 
அவைகள்‌ எந்தவர்க்கங்களின்‌ நலன்களைக்‌ காத்திடுபவை என்பதனை 
மக்கள்‌, தங்கள்‌ வாழ்க்கை அனுபவத்தின்‌ மூலமாகவே தெரிந்து 
தெளிவு பெறுவார்கள்‌. அத்தகைய தெளிவான போதத்தை 
அவர்களுக்கு அளிக்க இந்த மாநில அரசுகளை, மத்திய அரசின்‌ 
கொள்கைகளுக்கு எதிராகப்‌ போராடுவதற்கு வேண்டிய அவசிய 
மான போர்க்‌ கருவிகளாகப்‌ பயன்படுத்‌ தவேண்டும்‌ என்று அந்தத்‌ 
தீர்மானம்‌ தெளிவாகக்‌ கூறியது. சுருங்கக்‌ கூறினால்‌, இந்த சர்க்‌ 


412 


கார்கள்‌ அந்தந்த மாநில சர்க்கார்களாக மட்டுமே செயல்படக்‌ 
கூடாது. இந்தியாவிலுள்ள எல்லா மாநிலங்களிலும்‌ உள்ள மக்கள்‌ 
சுரண்டும்‌ வர்க்கங்களை எதிர்த்துப்‌ போராடும்‌ கருவிகளாகவே 
இந்த இரு மாநில அரசுகளும்‌ செயல்பட வேண்டும்‌ என்று தாக்‌ 
ஒது பிறப்பித்தது நமது மத்தியக்‌ கமிட்டியின்‌ தீர்மானம்‌. 


இந்தக்‌ கடமைகளை இந்த இரு மாநில அரசுகளும்‌ பிழை 
யின்றி, நெறிவழுவாமல்‌, குறிக்கோளைத்‌ தெளிவாக வைத்துக்‌ 
கொண்டு நிறைவேற்றின. 


இந்த மாநிலங்களில்‌ அரசுப்‌ பொறுப்பை ஏற்றுக்‌ கொண்ட 
சில மாதங்களுக்கெல்லாம்‌ தொழிலாளர்களுடைய போராட்டங்‌ 
கள்‌ வெடித்தன. . இந்தப்‌ போராட்டங்களைக்‌ கண்டு மார்க்சிஸ்ட்‌ 
கம்யூனிஸ்ட்‌ கட்சியோ அல்லது இந்த அரசுகளோ, மிரண்டு போக 
வில்லை. தொழிலாளர்களின்‌ கோரிக்கைகளில்‌ இன்னென்ன 
தியாயம்‌ இருக்கின்றது என்பதனை எடுத்து முதலாளிகளுக்குக்‌ கூறி 
அந்த கோரிக்கைகளை ஏற்குமாறு இந்த மந்திரி சபைகள்‌ வற்புறுத்‌ 
இன. முதலாளிகளோ எதையும்‌ ஏற்க மறுத்தனர்‌. 


அந்த நிலையில்‌, தொழிலாளர்களைத்‌ தொடர்ந்து நீடித்துப்‌ 
போராடும்படி மாநில சர்க்கார்கள்‌ வற்புறுத்தின. அந்தப்‌ 
போராட்டங்களில்‌ போலீசார்‌ குறுக்கீடு - முதலாளிகளுக்குச்‌ 
சாதகமாக, தொழிலாளிகளுக்கு விரோதமாக, அவர்களுடைய 
போராட்டங்களை அடக்கி ஒடுக்கி நசுக்கடுவத ற்காக இருக்கவே 
இருக்காது என்று அவர்களுக்கு ப௫ரங்கமாக அறிவித்தது. 


தனால்‌ சணல்‌ ஆலைகளில்‌ வெடித்த போராட்டம்‌-- இரண்டு 
இலட்சம்‌ தொழிலாளிகளின்‌ போராட்டம்‌ _— இரண்டு மாதங்‌ 
களுக்கு மேல்‌ நீடித்தது. இறுதியில்‌ முதலாளிகள்‌ பணிந்து வந்த 
னர்‌. தொழிலாளிகளுக்கு மாதம்‌ 100 ரூபாயிலிருந்து 2 ரூபாய்‌ 
வரையில்‌ சம்பள உயர்வு கிடைத்தது. 


டார்ஜிலிங்‌ மாவட்டத்திலிருந்த தேயிலைத்‌ தோட்டங்களிலே 
இருந்த தொழிலாளிகள்‌ ஊதிய உயர்வு கோரி போராட்டத்தைத்‌ 
துவக்கினர்‌. அங்கேயும்‌ ஆரம்பத்தில்‌ முதலாளிகள்‌ எவ்வித சம்பள 
உயர்வுக்கும்‌ ஒத்துவரவில்லை; £5 நாட்கள்‌ போராட்டத்திற்கு 
பிறகு--அதில்‌ போலீசின்‌ உதவியை முதலாளிகள்‌ நாடியபோது 
அதை மாநில சர்க்கார்‌ கொடுக்க மறுத்த தின்வி’ளைவா ௧ இறுதியில்‌ 
முதலானிகள்‌ பணிந்து வந்தனர்‌. மாநில தொழிலாளர்‌ மந்திரி 
ிருஷ்ணபாத கோஷின்‌ தலையீட்டை நாடினர்‌. அந்தத்‌ தலை 
பீட்டின்‌ விளைவாக தொழிலாளிகளுக்கு கணிசமான அளவு ஊதிய 
உயர்வு கிடைத்தது. 


813 


மாநிலம்‌ பூராவும்‌ உள்ள எஞ்சினியரிங்‌ தொழிலாளிகள்‌ 
ஊதிய உயர்வைக்‌ கோரி போராட்டத்திற்குத்‌ தயாரான உடன்‌, 
முதலாளிகள்‌ இந்த போராட்டத்தில்‌ போலீஸ்‌ உதவி கிடைக்காது 
என்பதை அதற்குள்‌ நன்கு தெரிந்துகொண்டவர்கள்‌, தொழிலாளி 
களோடு நேரடியாக அவர்களுடைய கோரிக்கைகளில்‌ பெரும்‌ 
பான்மையானவற்றை ஏற்றுக்கொண்டு மூன்ருண்டுகளுக்கு ஒப்‌ 
பந்தம்‌ செய்துகொண்டனர்‌. 


இவைகளின்‌ பிரதிபலிப்புகள்‌ அண்டை மாநிலங்களிலுள்ள 
தொழிலாளிகளிடம்‌ பரவின. பீகாரிலுள்ள ஐம்ஷெட்பூரில்‌ 
ஏராளமான எஞ்சினியரிங்‌ தொழிலாளர்கள்‌ உள்ளனர்‌. _அவர்கள்‌ 
சம்பள உயர்வு கோரினர்‌. முதலாளிகள்‌ அதைக்‌ கொடுக்க 
முடியாது என்று சண்டித்தனம்‌ செய்தனர்‌. தங்களுடைய நிதி 
வசதிகள்‌ : ஊதிய உயர்வுக்கு இடங்கொடுக்கவில்லை என்று 
சால்ஜாப்ப்களைக்‌ கூறினர்‌. தொழிலாளிகள்‌ விடவில்லை. 
நியாயமான ஆவேசத்துடன்‌ உத்வேகத்துடன்‌ போர்க்கொடியை 
உயர்த்தி : ஜாம்ஷெட்பூரில்‌ நீடித்த, பிரமாண்டமான வேலை 
நிறுத்‌ த போராட்டத்தில்‌ குதித்‌ தனர்‌. இதில்‌ வேடிக்கை 
யும்‌, வினோதமும்‌, ஆனால்‌ தொழிலாளிகளுக்கு வேதனையும்‌ 
தரக்கூடிய விஷயம்‌ ஒன்று உண்டு. ஜாம்ஷெட்பூரில்‌ பெரிய 
பெரிய எஞ்சினியரிங்‌ தொழிற்சாலைகளை நடத்தும்‌ பெரிய 
தொழிலதிபர்கள்‌ மேற்கு வங்கத்தில்‌, கல்கத்தா நகரத்திலும்‌ 
அதைச்‌ சுற்றியுள்ள பிரதேசங்களிலும்‌ அதேபோன்ற இஞ்சினியரிங்‌ 
தொழிற்சாலைகளை நடத்தி வந்தனர்‌. மேற்கு வங்கத்தில்‌ மட்டும்‌ 
அவர்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்க முடியுமாம்‌. ஆனால்‌ பக்கத்‌ 
இல்‌ 50 மைல்‌ தூரத்தில்‌ அவர்களே நடத்திய தொழிற்சாலைகளில்‌ 
பணிபுரியும்‌ தொழிலாளர்களுக்கு அதே ஊதியத்தைக்‌ கொடுக்க 
அவர்களுக்கு சக்தியில்லையாம்‌. அதிகமாக வற்புறுத்தினால்‌ தொழிற்‌ 
சாலைகளை பீகாரிலிருந்து அகற்றி, கழற்றிக்‌ கொண்டுபோய்‌ 
மத்தியப்‌ பிரதேசத்தில்‌ அமைக்க நேரிடும்‌ என்று தொழிலாளிகளை 
மிரட்டினர்‌. 


தொழிலாளிகளிடம்‌ இந்தப்‌ பூச்சாண்டி பனிக்க மேற்கு 
வங்கத்தில்‌ கடைக்கும்‌ ஊதியமே இங்கும்‌-பீகாரிலுள்ள ஜாம்ஷெட்‌ 
பூரிலும்‌ - வழங்கப்பட்வேண்டும்‌ என்று: விடாப்பிடியாக, உறுதி 
யாக, கண்டிப்பாகப்‌ போராட்டத்தில்‌ குதித்தனர்‌. 


உடனே பீகார்‌ மாநிலத்திலிருந்த போலீஸ்‌ தொழிலாளர்‌ 
களுக்கு எதிராக ஏவிவிடப்பட்டது. : 144 தடையுத்தரவுகளும்‌, 
தொழிலாளர்‌ தலைவர்களின்‌ மீது பிடி வாரண்டுகளும்‌ போடப்‌ 
பட்டன. போராட்டத்தில்‌ ஈடுபட்டிருந்த தொழிலாளிகள்‌ 


414 


கூட்டம்‌ நடத்தினால்‌ அமைதிக்கும்‌, ஒழுங்குக்கும்‌ சட்டத்தை நிலை 
நாட்டுவதற்கும்‌ பங்கம்‌ ஏற்படுமாம்‌. 

அந்தச்‌ சமயத்தில்‌ எனக்கு ஜாம்ஷெட்பூருக்கு போகும்வாய்ப்பு 
இடைத்தது. தொழிலாளியின்‌ உறுதியையும்‌, அஞ்சா நெஞ்சத்தை 
யும்‌ அன்று: நேரில்‌ கண்டேன்‌. காலை 11 மணியளவில்‌ அங்கு சென்ற 
என்னைத்‌ தொழிலாளர்கள்‌ படை சூழ்ந்துகொண்டது மாலையில்‌ 
ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடுகளைச்‌ செய்தனர்‌. போலீஸ்‌ 
144 தடையுத்தரவு பிறப்பித்து, கூட்டங்கள்‌ நடத்தக்‌ கூடாது 
என்று அறிவித்திருந்தபோதிலும்‌, அந்தத்‌ தடையுத்தரவை 
மீறி கூட்டம்‌ நடந்தது. மாலை 4-15 மணிக்கெல்லாம்‌ 
மைதானம்‌ 75 ஆயிரம்‌ போராடும்‌ தொழிலாளிகளையும்‌ அவர்‌ 
களுடைய குடும்பங்களையும்‌ கொண்டு நிரம்பி வழிந்தது. அந்த 
பிரும்மாண்டமான பொதுக்‌ கூட்டத்தில்‌ தொழிலாளிகளுடைய 
உறுதியையும்‌, கட்டுப்பாட்டையும்‌ பாராட்டிப்‌ பேசினேன்‌. இந்த 
நெஞ்சுறுதியுடனும்‌, கட்டுப்பாடுடனும்‌ போராடினால்‌, முதலாளி 
களை இறுதியில்‌ பணிய வைக்க முடியும்‌ என்று அறுதியிட்டுக்‌ 
கூறினேன்‌. இரண்டு மாநிலங்களிலுமிருந்த மாநில அரசுகளின்‌ 
நடவடிக்கைகளே இந்த நிலையை தொழிலாளர்களுக்கு உண்டாக்‌ 
கியது என்பதை அந்த மாபெரும்‌ கூட்டத்தில்‌ தெளிவாக 
விளக்கினேன்‌. இந்த மாறுபட்ட கொள்கையை விளக்குவதற்கு 
இதைவிட சரியான வாய்ப்பு எப்படிக்‌ கிடைக்கும்‌? மேற்கு 
வங்கத்‌ திலிருக்கும்‌ சர்க்கார்‌, தொழிலாளிகளின்‌ நலனைக்‌ காப்பதில்‌ 
கண்ணும்‌ கருத்துமாக உள்ள அரசு. இங்கே பீகாரில்‌ முதலாளிகள்‌ 
நலனைக்‌ காப்பதையே தலையாயக்‌ கடமையாகக்‌ கொண்டிருக்கும்‌ 
மாநில அரசு. இந்த அரசு போராட்டத்‌ை த முறியடிக்க 
முதலாளிகளுக்குச்‌ சாதகமாக, 144 தடையுத்தரவுகளைப்‌ பிறப்‌ 
பித்தது. இராணுவ முகாம்‌ போன்று போலீஸ்‌ படையை 
மாநிலம்‌ பூராவிலுமிருந்து ஜாம்ஷெட்பூரில்‌ குவித்து, ஒத்திகை 
நடத்தி போலீஸ்‌ மயமாக இருக்கும்‌ காட்சியை விளக்கினேன்‌. 


போராட்டம்‌ 90 நாட்களுக்கு மேல்‌ நடத்த வேண்டி வந்தது, 
டில்லிக்கு விரைந்தோடி, தொழிலாளிகளின்‌ கட்டுப்பாட்டையும்‌, 
உறுதியையும்‌ பிரதமரிடமும்‌, தொழிலமைச்சர்கள்‌ மற்றுமுள்ள 
அமைச்சர்களுக்கும்‌ உணர்த்தினேன்‌. இந்த நியாயமான போராட்‌ 
டத்தை போலீஸ்‌ தடியடி, குண்டாந்தடி, துப்பாக்கிப்‌ பிரயோகம்‌ 
ஆகிய வழக்கமான வன்முறைகளினால்‌ அடக்க முடியாது; தொழி 
லாளிகளுக்கு மேலும்‌, ஆத்திரமும்‌, ஆவேசமும்‌ உண்டாவதைத்‌ 
தவிர வேறு எந்தவிதப்‌ பயனும்‌ ஏற்படப்‌ போவதில்லை என்பதனை 
இத்திராகாந்தியிடம்‌ எடுத்துக்‌ கூறினேன்‌. 


415 


மத்திய சர்க்காரும்‌, இறுதியில்‌ நிலைமை மோசமாவதோடு, 
தன்னுடைய மாநில சர்க்காரின்‌ மானம்‌ தொழிலாளிகளின்‌ 
கட்டுப்பாடான: போர்க்‌ .கோலத்தின்‌ முன்னே கப்பலேறுவதைக்‌ 
கண்டனர்‌. அதனால்‌ முதலாளிகளை டாட்டாக்‌. கம்பெனி, 
ஸாஹுுஜெயின்‌ கம்பெனி போன்ற பகாசுர முதலாளிகளை 
டெல்லிக்கு வருமாறு தாக்‌8து அனுப்பினார்‌. அவர்கள்‌ டெல்லிக்கு 
வந்தபிறகு என்னைச்‌ சந்தித்து இந்தச்‌ சம்பள உயர்வுப்‌ போராட்‌ 
டத்தில்‌ நியாயமானதோர்‌ உடன்பாட்டிற்கு வந்து தன்‌ 
சர்க்காரின்‌ மானத்தைக்‌ காத்திடும்படி வேண்டினார்‌. அந்த 
முதலாளிகள்‌ பிறகு என்னைச்‌ சந்தித்து, பேச்சுவார்‌ த்தைகள்‌ 
நடத்தி ஊதிய உயர்வு கொடுக்கச்‌ சம்மதித்தனர்‌. அதன்‌ அடிப்‌ 
படையில்‌ பீகார்‌ மாநில தொழிலாளர்‌ நல அமைச்சர்‌ டெல்லிக்கு 
“வரவழைக்கப்பட்டு அவருக்கு முன்னால்‌ ஒப்பந்தம்‌ கையெழுத்‌ 
தாயிற்று. 


இந்தப்‌ போராட்டத்தின்‌ மூலம்‌ ஜாம்ஷெட்பூரிலிருந்த அந்த 
75 ஆயிரம்‌ தொழிலாளிகள்‌ இரண்டு படிப்பினைகள்‌ கற்றுக்‌ 
கொண்டனர்‌. ஒன்று ஆரம்பத்தில்‌ ஒரு பைசாகூட சம்பள உயர்வு 
கொடுக்க இயலா த நிலைமையிலிருப்பதாக கூறிய அந்த விடாப்பிடி 
யர்களும்‌ கொடாக்கண்டர்களுமான முதலாளிகளை 'தங்களுடைய 
அஞ்சா நெஞ்சுறுதியுடன்‌ 90 நாட்கள்‌ நடத்திய போராட்டத்தின்‌ 
விளைவாக பணிய வைத்து, ஊதிய உயர்வைப்‌ பெற முடிந்தது. 
இரண்டாவதாக இத்தகைய மகத்தான வெற்றியினைத்‌ தொழி 
லாளர்‌ சமூகத்துக்கு ஈட்டிக்‌ கொடுத்த பெருமை மேற்குவங்கத்தில்‌ 
அமைந்த மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ தலைமையிலமைந்த 
அது வழிநடத்திச்‌ செல்லும்‌ மாநில சர்க்காரையே பெரும்பாலும்‌ 
சாரும்‌. வாழிய மேற்குவங்க மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி 
தலைமையிலுள்ள கூட்டு மந்திரிசபை! வாழ்க ஜோதிபாசு ! என்ற 
கோஷங்கள்‌ வானதிர அந்த தொழிலாளர்கள்‌ வெற்றிக்‌ கொடி 
யாம்‌ செங்கொடியைக்‌ கையிலேந்தி வாழ்த்தினர்‌. இந்த வாழ்த்துக்‌ 
களோடு போராட்டத்தின்‌ இறுதியில்‌ வெற்றிப்‌ பெருமிதத்தோடு 
தத்தம்‌ தொழிற்சாலைகளுக்கு பணிபுரியத்‌ திரும்பினர்‌. 


இத்தகைய போராட்டங்கள்‌ ஒன்றா? இரண்டா? பிர்லா 
நடத்தும்‌ ஹிந்துஸ்தான்‌ மோட்டார்‌ தொழிற்சாலையிலும்‌ 
போராடித்தான்‌ தொழிலாளர்கள்‌ சம்பள உயர்வு பெற்றனர்‌, 
இன்னும்‌ எண்ணற்ற தொழிலாளர்கள்‌ இந்தப்‌ போராட்டங்களில்‌ 
இறங்கியே ஊதிய உயர்வுகளைக்‌ பெற்றனர்‌. 


இந்திய கம்யூனிஸ்ட்‌ கட்சியைப்‌ பொறுத்த வரையில்‌ 1962 
முதலே எங்களை சீனாவின்‌ ஏஜெண்டுகள்‌, பிளவு வாதிகள்‌ என்றெல்‌ 


416 


லாம்‌ வசைமாரி பொழிவதை நிறுத்தவுமில்லை ; 1963-ம்‌ ஆண்டு 
கல்கத்தாவில்‌ கூடிய கட்‌ காங்கரசுக்குப்‌ பூர்வங்கமாக தெனாலி 
யில்‌ கூடிய தயாரிப்புக்‌ கூட்டத்தில்‌ ஸ்ரீலங்காவில்‌ பிரதமர்‌ 
ஸ்ரீமாவோ பண்டாரநாயகா கூறிய யோசனையின்‌ அடிப்படை 
யிலோ, அல்லது வேறு எந்த அடிப்படையிலோ சீனாவுடன்‌ பேச்சு 
வார்த்தைகளைத்‌ துவக்க வேண்டும்‌ என்றொரு தீர்மானத்தை 
நாங்கள்‌ நிறைவேற்றினோம்‌.. அதற்காக வேண்டி இரு நாடுகளுக்கு 
- மிடையே துண்டித்துப்‌ போன தூதர்‌ உறவுகளைப்‌ புதுப்பித்துக்‌ 
கொள்ள வேண்டுமென்றும்‌, அதற்காக இந்தியா தனது தூதரை 
சீனாவுக்கு முதலில்‌அனுப்பி வைக்கவேண்டுமென கோரியிருந்தோம்‌. 
இதுவே நாங்கள்‌ செய்த மிகப்பெரிய குற்றம்‌. இதைக்காட்டியே 
1964-ம்‌ ஆண்டு எங்களை மீண்டும்‌ மத்திய சர்க்கார்‌ சிறையில்‌ 
அடைத்தது. இவ்வாறு கோரியவர்கள்‌ நாங்கள்‌ மட்டுமல்ல.மத்திய 
சர்க்காரில்‌ வெளிநாட்டு விவகாரப்‌ பிரிவில்‌ செயலாளராக இருந்து 
ஓய்வு பெற்றபின்‌ அலகாபாத்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ துணைவேத்‌ 
தராக இருந்த ஆர்‌. கே. நேரு போன்றவர்களும்‌ இந்த 
கோரிக்கையை இந்திய சர்க்கார்‌ முன்‌ வைத்தனர்‌. அவர்கள்‌ மீது 
அரசு சனம்‌ கொள்ளவில்லை. 


அந்தக்‌ கட்சி (9.பி.ஐ.) சம்பந்தப்பட்ட மட்டில்‌ ஆரம்ப 
முதல்‌ திராவிட முன்னேற்றக்‌ கழகத்தைத்‌ தன்‌ எதிரியாகவே 
கருதி பிரச்சாரம்‌ செய்து வந்தது. இந்திரா காங்கிரசுடன்‌ தன்‌ 
உறவுகளை உறுதிப்படுத்திக்‌ கொள்ள இந்த காலக்கட்டம்‌ 
முழுவதும்‌ முயற்சி செய்தது. அதனுடைய கொள்கைகளை எல்லாம்‌ 
முற்போக்கானவை என்று வர்ணித்துக்கொண்டிருந்தது. 1967-ம்‌ 
ஆண்டு தேர்தலில்‌ முதலில்‌ அந்தக்‌ கட்சி தி. மு. க.வோடு எந்தத்‌ 
தேர்தல்‌ உடன்பாடும்‌ செய்து கொள்ள வரவில்லை. ஆனால்‌ 
தேர்தல்‌ நெருங்க நெருங்க அவர்களும்‌ தி. மு. க.வோடும்‌ எங்க 
ளோடும்‌ ஒரு தேர்தல்‌ உடன்பாட்டிற்கு இசைத்‌ தார்கள்‌. 


அந்த கட்சியையும்‌ காங்கிரசை எதிர்க்கும்‌ இந்த இயச்கத்தில்‌ 
சேர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று நல்லெண்ணத்தோடு, கம்யூ 
னிஸ்ட்‌ கட்‌ (மார்க்சிஸ்ட்‌) ஏற்கனவே அதற்கு ஒதுக்கப்பட்டிருந்த 
மன்னார்குடி, இருத்துறைப்பூண்டி ஆகிய தொகுதிகளை அவர்‌ 
களுக்கு விட்டுக்கொடுக்க சம்மதித்தது. 


ஆனால்‌, கம்யூனிஸ்ட்‌ கட்டியோ அபரிமிதமான இடங்களை 
கோரியது. திண்டுக்கல்‌, வேடசந்தூர்‌, மதுரை மேற்கு போன்ற 
அவர்களுக்கு செல்வாக்கு இல்லாமலிருந்த பல தொகுதிகளை 
அவர்களுக்கு விட்டுக்கொடுத்தால்‌ தான்‌ இந்தத்‌ தேர்தல்‌ உடன்‌ 
பாட்டுக்கு வருவதாகவும்‌, அவர்கள்‌ கோரும்‌ 50-க்கு மேற்பட்ட 


417 


இடங்களை அவர்களுக்கு ஒதுக்காவிடில்‌ தனித்தே போட்டி 
யிடுவதாக வும்‌ கண்டிப்பாக அறிவித்தார்கள்‌. திரு. அண்ணாதுரை 
“ரயில்வே ஸ்டேஷன்களின்‌ அட்டவணையைப்‌ பார்த்து இடங்களைப்‌ 
பொறுக்கனார்களோ” என்று வேடிக்கையாகக்‌ கூறினார்‌. 


இதனால்‌ அந்தத்‌ தேர்தலில்‌ அவர்கள்‌ இந்த ஏற்பாட்டி ற்குள்‌ 
வரவில்லை. தனித்து நின்றார்கள்‌. 


இந்த ஏற்பாட்டின்‌ விளைவாக, தமிழ்நாட்டிலும்‌ காங்கிரஸ்‌ 
கட்ச 1947-க்குப்‌ பிறகு ஏன்‌ 1926-ல்‌ அது சுயராஜ்ய கட்‌ என்ற 
பேரில்‌ போட்டியிட்ட காலம்‌ முதற்கொண்டு முதல்‌ தடவையாக 
1967-ல்‌ தோ ற்று மைனாரிட்டிக்‌ .கட்ியாயிற்று. காங்கிரஸ்‌ கட்சி 
யின்‌ தலைவராக இருந்த காமராஜரும்‌ அன்று நாடாளுமன்றத்‌ 
திற்கு விருது நகரிலிருந்து போட்டியிட்டுத்‌ தோற்றார்‌. 


தி.மு.க--அந்தத்‌ தேர்தலில்‌ தனித்தே மெஜாரிட்டி இடங்‌ 
களைப்‌ பெற்றது. அப்படி மெஜாரிட்டி இடங்கள்‌ அதற்குக்‌ 
இடைத்தவுடனே தேர்தல்‌ முடிவுகள்‌ வெளிவந்து கொண்டிருந்த 
அந்தச்‌ சமயத்தில்‌ மதுரையில்‌ இருந்த நான்‌ அண்ணாதுரைக்குத்‌ 
தந்தி அனுப்பியிருந்தேன்‌. அதில்‌ சட்டமன்றத்தில்‌ தனித்தே 
மெஜாரிட்டி பெற்றுள்ளதால்‌ தனித்தே மந்திரிசபையையும்‌ 
அமைப்பதுதான்‌ பொருத்தம்‌, நல்லது என்று கூறியிருந்தேன்‌. 
இந்தத்‌ தேர்தல்‌ உடன்பாட்டிற்குள்‌ நின்று போட்டியிட்ட வேறு 
கட்சித்‌ தலைவர்களுக்கு இந்தத்‌ தந்தி பத்திரிகைகளில்‌ பிரசுரிக்கப்‌ 
பட்டவுடன்‌ வெறுப்பை உண்டாக்கி இருக்கின்றது. ஆனால்‌ எங்கள்‌ 
கட்சி அணிகள்‌ மத்தியிலே அதற்கு நல்ல வரவேற்பு இருந்தது. 

தமிழ்நாட்டில்‌ காங்கரஸ்‌ கட்சி தோற்றதற்கு இந்தியா 
பூராவிலுமிருந்த காரணங்கள்‌ பொருந்திய போதிலும்‌ மேலும்‌ 
பல பிரத்தியேகக்‌ காரணங்கள்‌ இருந்தன. 


27 


தி. மு. ௧. அமைச்சரவை 
இ. ஓ ஒ ஓ © 

தோற்றமும்‌ வீழ்ச்சியும்‌ 
லால்பகதூர்‌ சாஸ்திரி பிரதமராக 1964-ல்‌ வந்தபிறகு, 
இதுவரையில்‌ ஜவஹர்லால்‌ நேரு அளித்த வாக்குறுதியை--இந்தி 
பேசாத மாநிலங்கள்‌ விரும்பாத வரையில்‌ இந்தி தனி ஆட்சி 
மொழியாக ஆகாது; ஆங்கிலமும்‌ ஆட்சி மொழியாகவே இருக்கும்‌ 
என்ற வாக்குறுதியை மீறி--இந்தியை கட்டாய மொழியாக்கு 
வதற்கு சில நடவடிக்கைளை மேற்கொண்டார்‌, தமிழ்நாட்டிலிருந்த 
அனேகமாக எல்லாக்‌ கட்சிகளும்‌ இதற்கு ஆட்சேபணை தெரிவித்துக்‌ 
கண்டனக்‌ குரலை எழுப்பின. சுதந்திராக்‌ கட்சித்தலைவர்‌ இராஜாஜி 
யும்‌ அதனைக்‌ கண்டித்தார்‌. மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ 
தலைவர்களும்‌ ஊழியர்களும்‌ பெரும்பாலோரும்‌ அப்பொழுது சிறை 
யிலிருந்தனர்‌. வெளியிலிருந்த தோழர்கள்‌ அதனை எதிர்த்தனர்‌. 


மாணவர்கள்‌ மத்தியில்‌ இதற்கு பலமான எதிர்ப்புத்‌ தோன்றி, ' 
பெரிய ஆர்ப்பாட்டங்களாக பிரதிபலித்தது. தி. மு. க௧தலைவர்‌ 
கள்‌ இந்த மாணவர்களின்‌ கிளர்ச்சியை பலமாக ஆதரித்தனர்‌. 


சென்னையில்‌ கோட்டைவரையில்‌ வந்து ஆர்ப்பாட்டம்‌ ஒன்றை 
மாணவர்கள்‌ நடத்தினர்‌. அந்த பெரிய ஆர்ப்பாட்டத்தை 
தடத்திய மாணவர்கள்‌ குழு ஒன்று முதலமைச்சர்‌ பக்தவத்சலத்தை 
நேரில்‌ சந்திக்க விரும்பியது. அவர்‌ அந்தக்குழுவினரை சந்திக்க 
கண்டிப்பாக மறுத்துவிட்டார்‌. இதன்‌ விளைவாக தமிழ்நாடு 
பூராவிலும்‌ மாணவர்கள்‌ எழுச்சி பலமாக வளர்ந்தோங்யெது. 


இந்திய சர்க்காரோ, ஆரம்பத்தில்‌ தமிழ்நாட்டு மக்களின்‌ 
உணர்வைப்‌ புரிந்துகொள்வதற்கு பதிலாக, பிரதமர்‌ லால்பகதூர்‌ 
சாஸ்திரியும்‌ நிதியமைச்சர்‌ டி. டி. கிருஷ்ணமாச்சாரியும்‌ அடுத்‌ 
தடுத்து ரேடியோவில்‌ உரை நிகழ்த்தினர்‌. இந்தியின்‌ அவசியத்தை 
வற்புறுத்தினர்‌. 

சென்னைக்கு வந்திருந்த திரு. சி. சுப்பிரமணியம்‌ மக்களின்‌ 
உணர்வைக்‌ கணக்கிலெடுத்துக்‌ கொண்டு மந்திரிசபையிலிருந்து 
ராஜினாமா செய்யும்‌ கடிதத்தை பிரதமரிடம்‌ சமர்ப்பித்தார்‌. 
அன்று செய்தித்துறை மந்திரியாக இருந்த திருமதி இந்திரா 
காந்தி தமிழ்‌ நாட்டுக்கு விஜயம்‌ செய்து, டில்லி திரும்பியவுடன்‌, 
தமிழ்‌ மக்களின்‌ கொதிப்பை மந்திரிசபைக்கு எடுத்துரைத்தார்‌. 


419 


இவ்வளவுக்குப்‌ பின்புதான்‌, லால்பகதூர்‌ சாஸ்திரி மந்திரி 
சபை, அது முதலில்‌ பிறப்பித்த உத்தரவை வாபஸ்‌ பெற்றது. 


இதற்குள்‌ தமிழ்நாட்டில்‌ கிளர்ச்சி உச்ச கட்டத்திற்குச்‌ 
சென்றுவிட்டது. சிலமாணவர்கள்‌ தீயீல்‌ தங்களையே மாய்த்துக்‌ 
கொண்டனர்‌. முதலமைச்சர்‌ திரு. பக்தவத்சலமோ அடக்குமுறை 
யைக்‌ கையாண்டார்‌. பாதுகாப்பு சட்டத்தின்‌ 8ழ்‌, இரு. கருணாநிதி 
உள்பட பலரைக்‌ கைது செய்தார்‌. இலக்குவனார்‌ போன்ற தமிழா 
சிரியரையும்‌ சிறையிலடைத்தார்‌. சில மாதங்களுக்குப்‌ பிறகுதான்‌ 
அவர்களை வீடுதலை செய்தார்‌. 


காங்கிரஸ்‌ தோல்விக்கு இதுவும்‌ ஒரு காரணம்‌. 


அதேபோன்று, 1965-இறுதியில்‌ தமிழ்‌ நாட்டில்‌ அரிசி விலை 
மிகவும்‌ அதிகமாக உயர்ந்துவிட்டது. ரேஷன்‌ கடைகளில்‌ அரிசியே 
கிடையாது. கொள்முதலை அனேகமாக கைவிட்ட தனால்‌, சர்க்கா 
ரிடம்‌ ரேஷன்‌ கடைகளுக்குச்‌ சப்ளை செய்வதற்கு கையிருப்பு 
இல்லை. இந்ந நிலை பல நாட்கள்‌ நீடித்தது. 


பிறகு, காமராஜர்‌ வீட்டில்‌ அவசர அவசரமாக ஆலோசனை 
நடத்தி, தஞ்சாவூர்‌ மாவட்டத்திலிருந்து வெளியே அரிசி எடுத்துச்‌ 
செல்லக்கூடாது என்று உத்தரவிட்டு அங்கு இருந்த நெல்லைக்‌ 
கொள்முதல்‌ செய்து, மில்களில்‌. அரைத்து, அரிசியை அவசர அவசர 
்‌ மாக லாரிகளின்‌ மூலம்‌ சென்னைக்குக்‌ கொண்டு வந்து ரேஷன்கடை 
களில்‌ சப்ளை செய்து மக்களுக்கு வினியோகம்‌ செய்வது என்று முடி 
வெடுக்கப்பட்டது. இந்த முடிவு அமுலாவதற்குப்‌ பல நாட்கள்‌ 
ஆகிவிட்டன. சென்னை நகரத்திற்கும்‌, கோவை நகரத்திற்கும்‌ 
மட்டுமே ஓரளவு அரிசி இருந்தவரையில்‌ கிடைத்ததேயன்றி மற்ற 
நகர்ப்புறங்களில்‌ அதுவும்‌ கிடையாது. 


இதுவும்‌ காங்கிரஸ்‌ கட்சியின்‌ தோல்விக்கு ஒரு காரண 
மாகும்‌. சுதந்திரா கட்சியின்‌ ஆதரவை -- குறிப்பாக ராஜாஜி 
யின்‌ ஆதரவை--பெற்றதாலும்‌ அதற்கு முந்திய காலகட்டத்தில்‌ 
பிராமண எதிர்ப்பை வற்புறுத்தாமலிருந்ததாலும்‌, அந்த சமூகத்‌ 
தினரில்‌' பெரும்பாலோரின்‌ ஆதரவும்‌ தி.மு.க.வுக்கு இந்தத்‌ 
தோர்தலில்‌ கிட்டியது. 


1962-ம்‌ ஆண்டு இந்திய-சீன யுத்தம்‌ ஏற்படுவதற்கு முந்தியே 
தி. மு. ௧. தலைவர்கள்‌ சிறையில்‌ சில மாதங்கள்‌ இருந்தனர்‌. 
யுத்தம்‌ நடக்கும்போதும்‌ அவர்கள்‌ சிறையிலிருந்தனர்‌. யுத்தம்‌ 
முடிந்து ஒரு மாதத்திற்கெல்லாம்‌-— நாங்கள்‌ சிறையிலிருந்த காலத்‌ 
தல்‌ அவர்கள்‌ விடுதலை செய்யப்பட்டனர்‌. 


440 


வேலூர்‌ சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன்‌, திரு. அண்ணா 
துரை, அங்கு நடந்த பெரியதோர்‌ கூட்டத்திலே தி. மு. ௧--தனித்‌ 
திராவிட நாடு கோரிக்கையைக்‌ கைவிட்டதென்று அறிவித்தார்‌. 
இதற்கு அவர்‌ கூறிய காரணம்‌ சீனுவின்‌ படையெடுப்பு ஏற்பட்ட 
போது, இந்தியாவுக்கு ஆபத்து ஏற்பட்டதாம்‌. அதனால்‌ தி.மு.க-- 
அந்தத்‌ திராவிட நாடு கோரிக்கையை கைவிட வேண்டி வந்த 
தாம்‌. 


தி. மு. க.-வின்‌ செயற்குழு, பொதுக்குழு முதலிய எத்த 
அமைப்பும்‌ கூடாமல்‌ .நாட்டு மக்களுக்கு இந்த முடிவு அறிவிக்கப்‌ 
வட்டதை இங்கு குறிப்பிடாமல்‌ இருக்க முடியாது. 


தனித்‌ திராவிட நாடு அமைப்பதையே தனது அடிப்படை 
யான இலட்சியம்‌ , குறிக்கோள்‌ என்று அந்தக்‌ கட்சி தோன்றிய 
காலம்‌ முதல்‌ ஒயாமல்‌ தமிழ்‌ மக்களிடையே பிரச்சாரம்‌ செய்து 
வந்து, இப்படி அந்த இலட்சியத்தையே கைவிட்டதன்‌ மர்மம்‌ 
என்ன ? நிச்சயமாக, இரு, அண்ணாதுரை அந்தக்‌ கூட்டத்தில்‌ 
அறிவித்த காரணமாக இருக்க முடியாது, இதனைச்‌ சற்று ஆழமாக 
கூர்ந்து கவனித்‌ திட வேண்டும்‌. 


தி. மு. க. ஆரம்பித்த சில ஆண்டுகளுக்கெல்லாம்‌ தமிழ்நாட்‌ 
டில்‌ வளர்ந்து வந்த முதலாளிகள்‌ அதனை அஆதரித்ததையும்‌, 
நாளுக்கு நாள்‌ அந்த ஆதரவு பெருகி வளர்ந்ததையும்‌ ஏற்கனவே 
குறிப்பிட்டிருக்கிறோம்‌. 


: அதற்குக்‌ காரணம்‌, வளர்ந்து வரும்‌ இந்த தமிழ்நாட்டு 
முதலாளிகள்‌ இமு.கஃவின்‌ திராவிட நாடு கோரிக்கையைக்‌ 
காட்டி, மத்திய சர்க்காருக்கு நிர்ப்பந்தம்‌ கொடுத்து, தமிழ்நாட்‌ 
டில்‌ பல புதிய துறைகளில்‌ தொழிற்சாலைகளை நிறுவ மத்திய 
சர்க்காரிடம்‌ லைசென்ஸ்‌, நிதி வசதிகள்‌ முதலியவற்றை நாடினார்‌ 
கள்‌. இதையும்‌ இதற்கு முந்தியே குறிப்பிட்டுள்ளோம்‌. 


1962-க்குள்‌ இந்தக்காரியம்‌ கிட்டத்தட்ட நடந்தேறிவிட்டது. 
தமிழ்நாட்டு முதலாளிகள்‌ இந்தத்‌ துறையில்‌ வெற்றியடைந்து 
விட்டார்கள்‌. சென்னையில்‌ அம்பத்தூர்‌, பாடி வட்டாரத்தில்‌ 
நிறுவப்பட்ட டி. ஐ. சைக்கிள்‌, சுந்தரம்‌ க்ளேட்டன்‌ மற்றும்‌ பல 
மோட்டார்‌ கார்‌, லாரி உற்பத்திக்குத்‌ தேவையான உதிரி 
உறுப்புக்களை -செய்யும்‌ தொழிற்சாலைகள்‌, பல சிமெண்ட்‌ 
தொழிற்சாலைகள்‌, சேஷசாயி காகிதத்‌ தொழிற்சாலை, மேட்டுப்‌ 
பாளையத்தில்‌ ரசாயன தொழிற்சாலை ஜவுளி ஆலைகளுக்கு 
தேவையான மெஷின்களை உற்பத்தி செய்யும்‌ லக்ஷ்மி மெஷின்‌ 


4.91 


ஒர்க்ஸ்‌, மின்சார உற்பத்திக்குத்‌ தேவையான டிரான்ஸ்பார்மர்‌ 
போன்ற இயந்திரங்களை உற்பத்தி செய்யும்‌ ஈஸன்‌ என்ஜினியரிங்‌ 
தொழிற்சாலை, : மேட்டூரில்‌ ரசாயன தொழிற்சாலை, எஸ்‌. பி. 
ஆதித்தனாருக்குச்‌. சொந்தமான ஸன்‌ பேப்பர்‌ மில்‌, சிம்சன்‌ : 
கம்பெனிக்குச்‌ சொந்தமான தொழிற்சாலைகளில்‌ டிராக்டர்கள்‌, 
பர்க்கன்ஸ்‌ என்ஜின்கள்‌ போன்ற பொருள்களை உற்பத்தி செய்யும்‌ 
பல தொழிற்சாலைகள்‌ நிறுவப்பட்டன. 


இவை மட்டுமின்றி, பொதுத்துறையில்‌, நெய்வேலியில்‌, 
பழுப்பு நிலக்கரியைக்‌ கொண்டு மின்‌ நிலையம்‌, ரசாயன உரத்‌ 
தொழிற்சாலை,சென்னையில்‌ எண்ணெய்‌ சுத்திகரிப்பு தொழிற்சாலை, 
ரசாயன தொழிற்சாலை, தூத்துக்குடியில்‌ (கூட்டுத்துறை என்ற 
பேரில்‌, ஆனால்‌ உண்மையில்‌ தனியார்‌ துறையில்‌) ரசாயன உரத்‌ 
தொழிற்சாலை முதலிய தொழிற்சாலைகளுக்கு லைசென்ஸ்கள்‌ 
வழங்கப்பட்டு, அவைகளுக்கு மத்திய சர்க்காரின்‌ பட்ஜெட்டி 
லிருந்தும்‌, நிதி நிறுவனங்களிலிருந்தும்‌ நிதி வசதிகளும்‌ அளிக்கப்‌ 
பட்டு இந்த தொழிற்சாலைகள்‌ இயங்க ஆரம்பித்துவிட்டன. 
இவைகளைத்‌ தவிர, சர்க்கரை அலைகள்‌ பலவும்‌ இந்தக்‌ கால 
கட்டத்தில்‌ நிறுவப்பட்டுள்ளன. 


இவ்வளவுக்குப்‌ பிறகு, இந்தியாவின்‌ தொழில்‌ வளர்ச்சியில்‌ 
மூன்றாவது ஸ்தானத்தை அடைந்துவிட்டனர்‌. 


இவர்கள்‌ உற்பத்தி செய்யும்‌ பொருள்களுக்கு பரந்த இந்திய 
மார்க்கெட்‌ மிகவும்‌ தேவை. மேலும்‌, இந்தப்‌ பொருள்களைத்‌ 
தயாரிப்பதற்கு வேண்டிய இரும்பு, உருக்கு, நிலக்கரி 
முதலான மூலப்‌ பொருள்கள்‌ எதுவும்‌ தமிழ்நாட்டில்‌ அறவே 
இல்லை. வடநாட்டுத்‌ தொழிற்சாலைகளிலிருந்துதான்‌ இந்த 
மூலப்‌ பொருள்கள்‌ தமிழ்நாட்டுக்கு வந்தாக வேண்டும்‌. 


இந்த நிலையில்‌ தனித்‌ திராவிடநாடு கோரிக்கைக்கு அர்த்தமே 
இல்லை. அந்தத்‌ திராவிட நாட்டைக்‌ கொண்டு இந்தத்‌ தமிழ்‌ 
தாட்டுத்‌ தொழிற்சாலைகளை நடத்த தமிழ்நாட்டு முதலாளிகள்‌ 
மூலப்பொருள்களுக்கு - எங்கு போவார்கள்‌? விற்பனைக்கு எந்த 
மார்க்கெட்டுக்குச்‌ செல்லமுடியும்‌? 


இந்த நிலையில்தான்‌, அந்த முதலாளிகள்‌ மறைமுகமாகக்‌ 
கொடுத்த நிர்ப்பந்தம்தான்‌, இ.மு.கஃதலைமையை தனித்‌ 
திராவிடநாடு கோரிக்கையைக்‌ கைவிடும்படி செய்தது. அந்த 
இயக்கத்தை மேலும்‌ வளர்த்திடுவதற்கு, இந்த தமிழ்நாட்டு 
முதலாளிகளிடம்‌ இருந்து : இந்த கோஷத்தின்‌ அடிப்‌ 
படையில்‌ இனிமேல்‌ பண உதவியை எதிர்பார்க்க முடியாது. 


22] 


பொருளாதாரச்‌ எண்டு அவர்கள்‌ கையில்தான்‌ இருக்கிறது 
என்பது மறைக்கமுடியாத உண்மை. இந்த சூத்திரக்‌ கயிறு தமிழ்‌ 
தாட்டு முதலாளிகள்‌ கையிலிருக்கும்போது அவர்களுடைய 
தாக்துகளை இரு. அண்ணாதுரையோ, அல்லது அவருடைய 
தோழர்களோ அல்லது திரு. கருணாநிதியின்‌ சொற்களில்‌ கூற 
வேண்டுமானால்‌ “உடன்‌ பிறப்புக்களோ””? எப்படி மீறமுடியும்‌? 


இந்த உண்மையை மறைப்பதற்காக சீன ஆக்கிரமிப்பு ஏற்‌ 
பட்டதனால்‌, திராவிட நாடு கோரிக்கையைக்‌ கைவிட்டுவிட்டதாக 
வும்‌ கூறுவது மக்களை ஏமாற்றுவதற்காகக்‌ கையாளப்பட்ட 
அரசியல்‌ தந்திரமாகும்‌. . 


இந்தப்‌ போக்கை பிற்காலத்தில்‌, மிகவும்‌ தெளிவாக 
வும்‌ சந்தேகத்துக்கு இடமில்லாமலும்‌ நாம்‌ பார்க்கமுடியும்‌: 


இத்த ஏற்பாட்டின்‌ அடிப்படையில்‌ ஒன்று சேர்ந்து நின்ற 
அனைத்துக்‌ கட்சிகளும்‌, தேர்தலில்‌ ஜெயித்த போதிலும்‌ நமது 
கட்டி கூறியதின்‌ அடைப்படையிலேயே, தனி மெஜாரிட்டியை 
பெற்றிருந்ததை வைத்துக்கொண்டு தி.மு.க. மந்திரிசபையை 
அமைத்தது. அதன்‌ தலைவர்‌ திரு. அண்ணாதுரை தேர்தலில்‌ 
போட்டியிடவில்லை. அவர்‌ ராஜ்யசபா உறுப்பினராக அப்பொழுது 
இருந்தார்‌. இந்தத்‌ தேர்தல்‌ வெற்றிக்குப்‌ பிறகு அவர்‌ 
முதலமைச்சர்‌ பொறுப்பை ஏற்ற பிறகு ஒரு ஸ்தல ஸ்தாபன 
தொகுதியிலிருந்து சட்டசபை கவுன்சிலுக்குத்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 
பட்ட பிறகு, ராஜ்யசபை உறுப்பினர்‌ பதவியை ராஜினாமா 
செய்தார்‌. 

ஆரம்பத்தில்‌, அந்த மந்திரிசபை பல தொழிலாளர்கள்‌ 
பிரச்சனைகளில்‌ தொழிலாளர்களுக்குச்‌ சாதகமானதோர்‌ நிலையை 
எடுத்துத்‌ தீர்க்க முன்வந்தது. 

உதாரணமாக கோவையில்‌ அன்று கம்போடியா மில்‌ போன்ற 
பல மில்கள்‌ மூடப்பட்டு, ஆயிரக்கணக்கான மில்‌ தொழிலாளர்‌ 
கள்‌ வேலையின்றி. தவித்தனர்‌. அந்த மில்களைத்‌ திறக்க வேண்டு 
மென்று கோரி, கோவைப்‌ பஞ்சாலைத்‌ தொழிலாளர்கள்‌ பொது 
வேலைநிறுத்தம்‌ செய்தனர்‌. 


அந்தச்‌ சமயத்தில்‌ மதுரையில்‌ நமது கட்சியின்‌ அகல இந்திய 
திர்வாகக்‌ கமிட்டிக்‌ கூட்டம்‌ நடந்துகொண்டிருந்தது. அப்பொழுது 
மதுரைக்கு வந்த திரு. அண்ணாதுரை என்னை அழைத்துப்‌ பேசி, 
மில்களைத்‌ திறப்பதற்கு மாநில சர்க்கார்‌ சகல முயற்சிகளையும்‌ 
செய்யுமென்றும்‌ அதற்கிடையில்‌ மாநில அரசு வேலையில்லாம 
லிருக்கும்‌ தொழிலாளர்களுக்கு நிவாரணம்‌ அளிப்பதற்கும்‌ 


422 


சம்மதித்தார்‌.” அதன்‌ அடிப்படையில்‌ வேலைநிறுத்தம்‌ வாபஸ்‌ 
பெறப்பட்டது. 


பிறகு, அந்த மில்‌ நிர்வாகங்களை அழைத்து, அவர்களோடு 
கலந்துரையாடி, அவர்களுக்கு மில்களை ஓட்டுவதற்கு மேலும்‌ 
தேவைப்பட்ட கடன்களுக்கு மாநில சர்க்கார்‌ வங்கிகளுக்கு 
உத்தரவாதம்‌ அளித்து மில்களைத்‌ திறக்க வைப்பதில்‌ அதேகமாக 
வெற்றி கண்டார்‌; ஆயினும்‌ லெ மில்களை த்‌ இறக்க அவரால்‌ முடிய 
வில்லை. 

இவ்வாறு இந்த மில்களின்‌ நிர்வாகங்கள்‌ மேலும்‌ வாங்கும்‌ 
கடனுக்கு மாநில அரசு உத்தரவாதம்‌ அனிப்பதை நான்‌ அவரிடம்‌ 
பலமாக ஆட்சேபித்தேன்‌. அந்த நிர்வாகங்கள்‌ ஏற்கனவே திர்‌ 
வாகக்‌ கோளாறுகள்‌ செய்து, மில்களை மூடி விட்டு சென்று 
விட்டன. மீண்டும்‌ அந்த நபர்கள்‌ வசம்‌ நிர்வாகம்‌ ஒப்படைக்கப்‌ 
பட்டால்‌ கோளாறுகள்‌ செய்து மில்கை மூடமாட்டார்கள்‌ என்ப 
தற்கு உத்தரவா தம்‌ இல்லை. இப்படிப்பட்ட திலையில்‌, .அவர்களுக்கு 
மாநில சர்க்கார்‌ உத்தரவாதம்‌ அளித்தால்‌, அத்தக்‌ கடன்‌ பாக்க 
களைத்‌ திருப்பிக்‌ கொடுக்கும்‌ பொறுப்பு மாநில சர்க்காரின்‌ தலை 
யில்‌ வந்து விழும்‌ என்று வாதாடினேன்‌. அதைப்‌ பிறகு என்ன 
செய்வது என்பதைப்‌ பார்த்துக்‌ கொள்ளலாம்‌ என்று இரு. அண்ணா 
துரை கூறினார்‌. 

வேலையில்லாத்‌ தொழிலாளர்களுக்கு நிவாரணம்‌ அளிப்பது 
சம்பந்தமாக, தொழிலாளிகளையும்‌ ஓரளவு அதற்கு வேலையிலி 
ருக்கும்‌ தொழிலாளர்களிடமிருந்து வசூல்‌ செய்யும்படி கேட்டுக்‌ 
கொண்டார்‌. தொழிற்சங்கங்களும்‌ இதற்கு இசைந்து சுமார்‌ 
1 லட்சத்துக்கு மேற்பட்ட தொகையை. வசூல்‌ செய்து 
அவரிடம்‌ ஒப்படைத்தன. மாநில சர்க்காரும்‌, தனது பங்கிற்கு 
ஒரு தொகையை ஓதுக்&£டுசெய்து, இரண்டு மாதங்களுக்கு அந்த 
வேலையில்லாத்‌ தொழிலாளர்களுக்கு நிவாரணமாக தலா நூறு 
ரூபாய்‌ விநியோகம்‌ செய்தது. இந்த ஏற்பாட்டை அன்றிருந்த 

தொழிலமைச்சரும்‌, தொழிலாளர்‌ நல அமைச்சருமான மாதவன்‌ 

எதிர்த்‌ தார்‌ என்பதைக்‌ குறிப்பிடாமல்‌ இருக்க முடியாது. இளகிய 
மனமுடைய அண்ணாதுரை, ராமமூர்த்தியிடம்‌ ஏமாந்து இந்த 
ஏற்பாட்டுக்கு இசைந்து விட்டார்‌ என்றும்‌, மாதில சர்க்கார்‌ 
இவ்வளவு நிவாரணத்‌ தொகையைக்‌ கொடுக்கும்‌ பார த்தை எப்படி 
எவ்வளவு காலம்‌ ஏற்க முடியும்‌ என்பதே அவருடைய வாதம்‌. 

நான்‌ : எதிர்பார்த்தபடியே இந்த ஏற்பாட்டின்படி வங்கி 
களிடம்‌ கடன்‌ பெற்ற மில்களில்‌ சில மில்லின்‌ திர்வாகங்கள்‌ 
பணத்தையும்‌ ஏப்பமிட்டு விட்டு மில்களை மூடிவிட்டுச்‌ சென்று 
விட்டனர்‌. 


பிறகு மத்திய சர்க்காரில்‌ தொழில்‌ மந்திரியாக இருந்த 
தினேஷ்‌ சிங்டெம்‌ மில்களை மத்திய சர்க்காரே எடுத்து நடத்து 
வதைப்‌ பற்றிப்‌ பேசினார்‌. அந்தப்‌ பேச்சு வார்த்தைகள்‌ அனைத்‌ 
திற்கும்‌ என்னையும்‌, தோழர்‌ கல்யாணசுந்தரத்தையும்‌ அழைத்‌ 
துச்‌ சென்றார்‌. 


மூடப்பட்ட மில்கள்‌, இன்னும்‌ சல தொழிற்சாலைகள்‌ ஆகிய 
வற்றை மத்தியசர்க்கார்‌ எடுத்து நடத்துவதற்கு அதிகாரம்‌ 
அளிக்கும்‌ ஒரு மசோதாவை தயாரிப்பது என்றும்‌ அந்த 
மசோதாவை விரைவில்‌ நாடாளுமன்றத்தில்‌ நிறைவேற்றுவது 
என்றும்‌ அந்தப்‌ பேச்சுவார்த்தைகளின்‌ போது முடிவு செய்யப்‌ 
பட்டது. 


திரு. அண்ணாதுரை முதலமைச்சராக இருந்த வரையில்‌, 
தொழில்‌ தகராறுகளில்‌ ஓரளவு - கேரள வங்க சர்க்கார்கள்‌ 
அளவுக்கு இல்லாவிடிலும்‌--நியாயமாகவே நடந்து கொண்டார்‌. 
தன்னுடைய கட்ச தொழிற்சங்க இயக்கத்தில்‌ ஈடுபட வேண்‌ 
டாம்‌ என்றும்‌ அந்த இயக்கத்தை கம்யூனிஸ்ட்களிடமே விட்டு 
வைக்குமாறும்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. 


அவர்‌ முதலமைச்சராக இருந்த காலத்தில்தான்‌ எங்களது 
கட்சியின்‌ மாநாடு எர்ணாகுளத்தில்‌ நடந்து கொண்டிருந்தது. 
அந்தச்‌ சமயத்தில்‌ 8ழ்‌ வெண்மணியில்‌ ஒரு மிராசுதாரின்‌ ஏவலாளி 
கள்‌ அரிஜன வகுப்பைச்‌ சேர்ந்த விவசாயத்‌ தொழிலாளிகளின்‌ 
குடிசைகளுக்குத்‌ தி வைத்து பெண்கள்‌, .பாலர்‌, குழந்தைகளை 
குடிசையில்‌ அடைத்து கொளுத்திய காட்சியை தமிழ்நாடு 
கண்டது. இந்தச்‌ சம்பவத்தைப்‌ பற்றிய செய்தி உடனே எனக்கு 
தொலைபேசி மூலம்‌ தெரிவிக்கப்பட்டவுடன்‌ நான்‌ எர்ணாகுளத்‌ 
திலிருந்து வெண்மணிக்கு கார்மூலம்‌ விரைந்தோடினேன்‌. சம்பவம்‌ 
நடந்த இடத்திற்குச்‌ சென்று, மக்களையும்‌ . சந்தித்தபிறகு, 
இரு. அண்ணாதுரையை நேரில்‌ சந்தித்தேன்‌. 'அவருடைய .கண்கள்‌ 
கலங்கியிருந்தன. தான்‌ முதலமைச்சராக இருந்த' சமயத்தில்‌ 
இப்படிப்பட்ட கோர சம்பவம்‌ நடந்துவிட்டதே என்று வரு த்தப்‌ 
பட்டார்‌. 


நான்‌ அவரிடம்‌ இந்தப்‌ படுகொலைக்கு காரணமாயிருந்தவர்‌ 
களைக்‌ கண்டுபிடித்து, அவர்கள்‌ மீது வழக்கைப்‌ பதிவு செய்து, 
துரிதமாக தண்டனை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்வதுதான்‌ 
முக்யெம்‌. இதற்கு ஸ்தலப்‌ போலீசிடம்‌ இந்த விவகாரத்தை 
விட்டுவைக்கக்கூடாது. துப்பறியும்‌ இலாக்காக்களில்‌ நல்வர்களாக, 
நேர்மையான அதிகாரிகளாகப்‌ பார்த்து அவர்களிடம்‌ துப்பு 


22 


விசாரிக்கும்‌ வேலையையும்‌, வழக்கைப்‌ பதிவு செய்து நடத்திடும்‌ 
பொறுப்பையும்‌ ஒப்படைக்க வேண்டும்‌ என்று வற்புறுத்தினேன்‌. 


அண்ணாதுரையோ, நான்கூறும்‌ யோசனைகள்‌ சரியானதுதான்‌; 
ஆனால்‌ மற்ற எதிர்க்கட்சியினர்‌ ஒரு நீதிபதியைக்‌ கொண்டு 
விசாரணை நடத்தும்‌ பொறுப்பை முதலமைச்சரும்‌ தி.மு.க. மந்திரி 
சபையும்‌ தட்டிக்கழிக்றெது என்று குற்றம்‌ சாட்டிவிடுவார்களே 
என்று அஞ்சினார்‌. 


இவ்வாறு நீதி விசாரணை என்று நடத்தினால்‌ காலம்‌ கடக்கும்‌; 
அது இந்தப்‌ படுகொலைக்குக்‌ காரணமாக இருந்தவர்கள்‌ தப்பித்துக்‌ 
கொள்வதற்குப்‌ போதிய அவகாச த்தை சிருஷ்டித்துக்‌ கொடுக்கும்‌. 
அவர்களெல்லாம்‌ வசதி படைத்தவர்கள்‌. அவர்கள்‌ தப்பித்துக்‌ 
கொள்வதற்கு இடமளித்துவிட்டால்‌ நீதிவிசாரணையினால்‌ ” என்ன 
பயன்‌ ஏற்படப்போதநிறது? என்று வாதாடினேன்‌. 


இறுதியில்‌ நீதி விசாரணை வேண்டாம்‌ என்றும்‌, அதற்கு நான்‌ 
கூறிய காரணங்களையும்‌ குறிப்பிட்டு, உடனடியாக வழக்குப்பதிவு 
செய்து கோர்ட்டில்‌ இந்தக்கொடுமை புரிந்தவர்களுக்கு த்‌ தண்டனை 
வழங்குவது தான்‌ சரியானது என்று என்னை ஒரு அறிக்கை 
விடுமாறு கோரினார்‌. நானும்‌ அவர்‌ வீட்டிலேயே எழுதிக்‌ 
கொடுத்தேன்‌. 


அவ்வாறு நான்‌ எழுதிக்கொடுத்த இன்‌ ஆதாரத்தில்‌, நீதிபதி 
யைக்‌ கொண்டு விசாரணை என்ற யோசனையை திரு. அண்ணாதுரை 
கைவிட்டார்‌. 


இதற்கு ஓரிரு மாதங்களுக்கெல்லாம்‌ நாகர்கோவில்‌ நாடாளு 
மன்றத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இரு. நேசமணி அவர்கள்‌ 
இயற்கை எய்தியதை ஒட்டி, அந்தத்‌ தொகுதிக்கு இடைத்தேர்தல்‌ 
வத்தது. அந்தத்‌ தேர்தலில்‌ தி.மு.க௨-நாகர்கோவிலில்‌ பிரபல 
டாக்டராகவும்‌, பெரிய ரப்பர்‌ தோட்ட முதலாளியாகவும்‌ இருந்த 
டாக்டர்‌ மத்தியாஸ்‌ என்பவரை சுதந்திராக்‌ கட்சியின்‌ சார்பில்‌ 
திறுத்தி வைத்து, அவருக்கு ஆதரவு அளிப்பது என்று தீர்மானித்‌ 
த்து: 


தான்‌ இரு. அண்ணாதுரையை ஒரு தொழிலாளர்‌ பிரச்சனை 
சம்பந்தமாகச்‌ சந்தித்‌ த சமயம்‌, அங்கு இரு. கருணாநிதியும்‌, மாதவ 
னும்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ டாக்டர்‌ மத்தியாசுக்கு எங்கள்‌ கட்சி 
ஆதரவளிக்க வேண்டும்‌ என்று.கோரினர்‌. நான்‌, சுதத்திராக்‌ கட்சி 
யின்‌ கொள்கைகள்‌, பொதுத்துறையை எதிர்ப்பது; விலைக்கட்டுப்‌ 
பாடு முதலிய ஒன்றும்‌ இருக்கக்கூடாது; நிலச்‌ சீர்திருத்தத்தை 


436 


எதிர்ப்பது போன்றவையாகும்‌. அப்படிப்பட்ட கட்சியின்‌ வேட்‌ 
பானர்களை ஆதரிப்பது என்பதை எங்கள்‌ கட்சி சிந்திக்கவும்‌ 
முடியாது என்று கூறிவிட்டேன்‌. உடனே, திரு. அண்ணாதுரை 
£௭ இரியைப்‌ போய்‌ ஆதரவு கேட்கிறீர்களே”? என்று தமாஷாகக்‌ 
கூறி அந்த விஷயத்திலிருந்து வேறு விஷயத்திற்கு கவனத்தைத்‌ 
தஇருப்பி விட்டார்‌. 


ஆயினும்‌ சல நாட்களுக்குப்‌ பிறகு, நான்‌ டில்லியிலிருந்து 
சென்னைக்கு வத்து, அங்கிருந்து திருவனந்தபுரத்துக்கு விமானம்‌ 
மூலம்‌ போகும்போது, இரு. கருணாதிதி சென்னை விமான நிலையத்‌ 
இல்‌ என்னைச்‌ சந்தித்தார்‌. டாக்டர்‌ மத்தியாசை சுயேட்சை 
வேட்பாளராக நிறுத்தப்‌ போவதாகவும்‌, அவாக்கு எங்கள்‌ கட்சி 
ஆதரவு அளிக்குமாறும்‌ கோரினார்‌. நான்‌ மத்தியாஸ்‌ சுயேட்சை 
யாகத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டாலும்‌, நாடாளுமன்றத்தில்‌ சுதந்‌ 
இராக்‌ கட்சியோடுதான்‌ இருக்கப்‌ போர்‌. அவருடைய ரப்பர்‌ 
தோட்டங்கனிலே தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படும்‌ அநீதி 
களும்‌, கொடுமைகளும்‌ சொல்லி முடியாதவை. அப்படிப்பட்ட 
வரை நாங்கள்‌ ஆதரிக்க முன்வந்தால்‌ எங்கள்‌ கட்சியினரை அந்தத்‌ 
தோட்டத்‌ தொழிலாளிகள்‌ அடிக்க வருவார்கள்‌. எனவே அவர்‌ 
சுயேட்சையாக நின்றாலும்‌ அவருக்கு ஆ தரவு அளிக்க முடியாது 
என்று கூறி விட்டேன்‌. 


அத்தத்‌ தொகுதியில்‌ எங்கள்‌ கட்சியின்‌ சார்பில்‌ தோழர்‌ 
எம்‌. எம்‌. அலியை நாங்கள்‌ நிறுத்தினோம்‌. 


அந்தத்‌ தொகுதியில்‌ திரு. காமராஜ்‌, காங்கரஸ்‌ கட்சி சார்‌ 
பில்‌ போட்டியிட்டார்‌. 


தாங்கள்‌ இந்த நிலை எடுத்ததால்‌, பல தி.மு.க.-வினரும்‌, குறிப்‌ 
பாக ஆதித்தனார்‌ நடத்தி வந்த *தனத்தந்தி' நாளேடும்‌ எங்கள்‌ 
மீது பெரிய அவதரறு பிரச்சாரத்தில்‌ இறங்கினர்‌. காமராஜரின்‌ 
வெற்றி உறுஇப்படுத்துவதற்காக, எங்கள்‌ கட்சி அவரிடம்‌ 
பணம்‌ வாங்கிக்கொண்டு ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருப்பதாகப்‌ 
புரளியைக்‌ கிளப்பிவிட்டது. | 


ஆயினும்‌ அந்தத்‌ தேர்தலில்‌ காமராஜருக்கு மூன்று இலட்சத்‌ 
இற்கும்‌ அதிகமான வாக்குகளும்‌, டாக்டர்‌ மத்தியாஸாக்கு ஒரு 
இலட்சம்‌ வோட்டுகளுமே கிடைத்ததால்‌ இந்த அவதாறு 
பிரச்சாரம்‌ மக்களிடையே எடுபடவில்லை. மார்க்சிஸ்ட்‌ கட்சி ஒரு 
கொள்கைப்‌ பிடிப்புள்ள கட்டி என்பதனை மக்கள்‌ நன்கு புரிந்து 
கொண்டனர்‌. 


427 


. இரு. அண்ணாதுரை முதலமைச்சராக இருந்த காலத்தில்‌, 
கேரளா, மேற்கு வங்க அரசுகள்‌ போல இல்லாவிடினும்‌ ஒரு பரந்த 
ஜனநாயகவா தியாகவே பணியாற்றினார்‌. அவரிடம்‌ பல தொழி 
லாளர்கள்‌, விவசாயிகள்‌ பிரச்சனைகளைத்‌ தீர்ப்பதற்காக நான்‌ 
எடுத்துச்‌ சென்றிருக்கிறேன்‌. அவர்‌ ஓரளவு தொழிலாளர்களுக்கு 
நியாயம்‌ வழங்கக்‌ கூடிய வகையில்‌ தான்‌ நடந்து கொண்டிருக்கிறார்‌. 


அவர்‌ முதலமைச்சராக இருந்த காலத்தில்‌ ஐந்தாவது 
ஐந்தாண்டுத்‌ திட்டத்தின்‌ நகல்‌ உருவாக்கப்பட்டு,தேசிய கவுன்சில்‌ 
கூட்டத்தில்‌ வந்தது. அந்தக்‌ கூட்டத்தில்‌, கேரள த்தில்‌ முதலமைச்ச 
ராக இருந்த தோழர்‌ இ. எம்‌. எஸ்‌. நம்பூதிரிபாட்‌, அந்த நகல்‌ 
திட்டத்தின்‌ அடிப்படையையே எதிர்த்தார்‌. மக்கள்‌ வாங்கும்‌ 
அத்தியாவசிய பண்டங்களின்‌ மீது வரிகளை ஆண்டுதோறும்‌ 
அதிகரித்துக்‌ கொண்டே போவது, உபரி பட்ஜெட்களைத்‌ தயாரித்து 
நோட்டுக்களை அச்சடிப்பது, போன்ற வகையில்‌ செல்வ ஆதாரங்‌ 
களைத்‌ திரட்டுவதையும்‌, பன்னாட்டு முதலானிகளும்‌, இந்தியப்‌ 
பெருமுதலாளிகளும்‌ கூட்டுச்‌ சேர்ந்து தொழில்களை துவக்கு 
வது, போன்றவைகளையுமே அடிப்படையாகக்‌ கொண்டுள்ளது 
இந்தத்‌ திட்டம்‌ -- உலக வங்கியிடமும்‌, மேனாட்டு சர்க்கார்‌ 
களிடமும்‌ மேலும்‌ அதிகமான கடன்களை வாங்குவதையும்‌ 
அடிப்படையாகக்‌ கொண்டிருக்கிறது இந்த நகல்‌ திட்டம்‌. இதன்‌ 
விளைவு நாட்டில்‌ மேலும்‌ பொருளாதார நெருக்கடி வளரப்போக 
றது. செல்வம்‌ ஏகபோக முதலாளிகளிடம்‌ குவியப்‌ போெது. 
வறுமையும்‌, வேலையில்லா த்‌ திண்டாட்டமும்‌ அதிகரிக்கப்போெது. 
எனவே இந்த திட்டத்தை முழுமூச்சுடன்‌ கேரள சர்க்காரின்‌ 
சார்பாக அடியோடு எதிர்த்தார்‌. இந்த நகல்‌ திட்டத்திற்கு 
பதிலாக, மற்றொரு மாற்றுத்‌ திட்டத்தைத்‌ தயாரித்து அந்தக்‌ 
கூட்டத்தில்‌ சமர்ப்பித்தார்‌. மேற்குவங்க முதலமைச்சராக இருந்த 
தோழர்‌ ஜோதிபாசுவும்‌, இந்தத்‌ திட்டத்தின்‌ அடிப்படையையே 
எதிர்த்து, தோழர்‌ நம்பூதிரிபாட்‌ சமர்ப்பித்த மாற்றுத்‌ திட்டத்‌ 
திற்கு முழு ஆதரவும்‌ அளித்தார்‌. 


தமிழ்நாட்டு முதலமைச்சர்‌. திரு. அண்ணா துரையோ திட்டத்‌ 
தில்‌ குறிப்பிட்டிருந்த இராணுவச்‌ செலவுகளைக்‌ குறைத்துக்‌ 
கொள்ளலாம்‌ என்றும்‌, மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள்‌ 
வேண்டுமென்றும்‌, தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட தொகையை 
அதிகப்படுத்த வேண்டுமென்றும்‌ கோரினாரே தவிர, திட்டத்தின்‌ 
அடிப்படையை எதிர்க்கவில்லை. 


இது எதைக்‌ காட்டுகிறது ? தி.மு.க. சோசலிசத்தைப்‌ பற்றி 
பிரமாதமாகப்‌ பேசிவந்த போதிலும்‌, திராவிட நாடுஒரு பொது 
உடைமைப்‌ பூங்காவாகத்‌ திகழப்போகிறது என்றெல்லாம்‌ 


828 


பேசிவந்த போதிலும்‌, இந்த நாடு முதலாளித்துவப்‌ பாதையில்‌ 
போவதை அது எதிர்க்கவில்லை. அந்த முதலாளித்துவ வளர்ச்சி 
யிலே தமிழ்நாட்டிற்கு அதிகப்‌ பங்கு வேண்டும்‌ என்பதே அதன்‌ 
இலட்சியம்‌. 


இந்தியாவில்‌ உள்ள எல்லா மாநிலங்களும்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
மாநிலங்களுக்கு அதிகத்‌ தொகை ஒதுக்டூ செய்யவேண்டும்‌, 
முதலாளித்துவ வளர்ச்சியிலே அதிகப்‌ பங்கு வேண்டும்‌ என்று 
கோருவதற்கும்‌, திராவிட முன்னேற்றக்‌ கழகம்‌ கோரியதற்கும்‌ 
என்ன வித்தியாசம்‌? 


இடையிலே அண்ணாதுரை நோய்வாய்பட்டு-அவருக்கு புற்று 
நோய்‌ ஏற்பட்டு-சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றார்‌. அங்கிருந்து 
சிசிச்சை பெற்று தாய்நாடு திரும்பியவுடன்‌ காஞ்சிபுரத்தில்‌ ல 
நாட்கள்‌ தங்கி இருந்தார்‌. அப்பொழுது அவரைச்‌ சந்தித்தபோது 
உடல்‌ மிகவும்‌ பாதிக்கப்பட்டிருந்தது. இன்னும்‌ ஓரிரு மாதங்‌ 
களாவது ஓய்வு எடுத்துக்‌ .கொள்வது நல்லது என்று கூறினேன்‌. 
அவரும்‌ டாக்டர்களும்‌ அப்படித்தான்‌ கூறுகிறார்கள்‌ என்று கூறி; 
சென்னை அடையாறில்‌ ஒரு பங்களாவில்‌ குளுகுளு வசதிகளுடன்‌ 
(Air-condition) பொருந்திய அறையுடன்‌ தங்குவதாகவும்‌, 
அங்கு ஓய்வு எடுத்துக்‌ கொள்ளப்போவதாகவும்‌ சொன்னார்‌. 
நான்‌ இதில்‌ அர்த்தமொன்றுமில்லை. மந்திரிமார்களும்‌, கட்சி 
தோழர்களும்‌ வந்து மொய்த்துக்‌ கொண்டே இருப்பார்கள்‌ என்று 
- எடுத்துக்‌ கூறினேன்‌. அதற்கு அவர்‌ பெங்களூரில்‌ சென்று ஓய்வு 
எடுத்துக்‌ கொள்ளலாமே என்று விருப்பம்‌ தெரிவித்தார்‌. 


்‌ நான்‌ பெங்கணூருக்கும்‌, சென்னைக்கும்‌. என்ன வித்தியாசம்‌? 
அங்கேயும்‌ கட்சித்‌ தோழர்களும்‌, மந்திரிமார்களும்‌ வந்து 
கொண்டேயிருப்பார்கள்‌. அங்கும்‌ ஓய்வு கிடைக்காது என்று 
கூறினேன்‌. 


அப்படியானால்‌ என்ன செய்யச்‌ சொல்றீங்க என்று கேட்டார்‌. 
ஹிமாசலப்பிரதேசத்தில்‌ மணாலி என்றொரு இடம்‌ இருக்கிறது. 
அங்கேதான்‌ பண்டித ஜவஹர்லால்‌ நேரு அடிக்கடி ஓய்வெடுத்துக்‌ 
கொள்ளப்‌ போவார்‌. அங்கே ; ஓய்வு எடுத்துக்‌ கொள்வதற்கு 
நல்ல வசதியானதொரு இடத்தை தான்‌ ஏற்பாடு செய்கிறேன்‌. 
எனக்கு மணாலிக்கு போகும்‌ வழியில்‌ ஸாந்தர்நகர்‌ என்ற ஊரில்‌ 
நெருங்கிய நண்பர்‌ ஒருவர்‌ இருக்கிறார்‌. அவர்‌ மூலம்‌ இதற்கு 
ஏ.ற்பாடு செய்கிறேன்‌ என்று அவரிடம்‌ கூறினேன்‌. அவரும்‌ இந்த 
ஏ.ற்பாட்டிற்கு சம்மதித்தார்‌. இந்த ஏற்பாடுகளைச்‌ செய்துவிட்டு 
சில நாட்களுக்குப்‌ பிறகு நான்‌ அவரைச்‌ சந்தித்தபோது 


~~; ப்‌ 


£29 


அவர்‌ அடையாறு பங்களவுக்குப்‌ போகவில்லை. நுங்கம்பாக்கத்‌ 
திலுள்ள தன்‌ வீட்டிலேயே வசித்து வந்தார்‌. ஓய்வு எடுத்துக்‌ 
கொள்ளும்‌ யோசனையை அவர்‌ கைவிட்டுவிட்டதாகத்‌ தெரிவித்‌ 
தார்‌. அதற்கு அவர்‌ கூறிய காரணம்‌ என்னைத்‌ இடுக்கிடச்செய்தது.. 


“என்னுடைய கட்‌ நான்‌ விரும்பியதற்கு முன்பே . ஆட்சிக்கு. 
வந்துவிட்டது. நான்‌ இன்னும்‌ லெ காலத்திற்குப்‌ பிறகுதான்‌ 
ஆட்சிக்கு வரும்‌ என்று எதிர்ப்பார்த்தேன்‌. என்னுடைய கட்சியில்‌ 
லஞ்ச ஊழல்‌ பரவிவிட்டது. நோய்வாய்ப்பட்டிருக்கும்‌ இதே நிலை 
யில்‌ இதைச்‌ சீர்படுத்தும்‌ நிலையில்‌ நான்‌ இல்லை. எனவே, பணி 
யாற்றிக்கொண்டே யிர்‌ நீத்துவிடுவது என்று தீர்மானித்து 
விட்டேன்‌ (1am determined to die in Harness)’ என்று இறுதி 
யில்‌ ஆங்கிலத்தில்‌ கூறியதை வேதனையோடு கேட்டேன்‌. அவர்‌ 
உள்ளத்திலிருக்கும்‌ வேதனையை, மாற்றுக்‌ கட்சிக்காரனாகிய 
என்னிடத்தில்‌, 1934 முதல்‌ ஆழமான கருத்து மாறுபாடுகள்‌ 
இருந்தபோதிலும்‌, தோழமை உணர்ச்சியுடன்‌ ஒரு சகோதரனைப்‌ 
போல்‌ பழகிய என்னிடம்‌ பஜர்ந்து கொண்டதன்‌ மூலம்‌ அவருக்கு 
ஓரளவு ஆறுதல்‌ கடைத்திருக்குமோ என்று நினைத்தேன்‌. 


திரு. அண்ணாதுரை மறைந்த பிறகு திராவிட முன்னேற்றக்‌: 
கழகத்தின்‌ வரலாற்றைப்‌ பார்த்தால்‌ அன்று என்னிடம்‌ 
இரு, அண்ணாதுரை கூறியது உண்மை வாக்காகவே அமைந்தது. 


அவர்‌ மறைந்த பிறகு, தி.மு.க.வில்‌ யார்‌ முதலமைச்சராக 
வருவது என்பது பற்றிநாற்காலிச்சண்டை ஏற்பட்டது. இரு.நெடுஞ்‌ 
செழியன்‌ கட்சியின்‌ மூத்த தலைவர்‌. திராவிட முன்னேற்றக்‌ 
கழகத்தை ஸ்தாபித்த ஐவரில்‌ ஒருவர்‌. கட்சியின்‌ பொதுச்‌ 
செயலாளரும்‌ கூட. அவர்‌ முதலமைச்சராக விரும்பினார்‌. ஆனால்‌ 
சட்டமன்றக்‌ கட்சியினர்‌ பெரும்பான்மையோரின்‌ ஆதரவைப்‌ 
பெற்று திரு. கருணாநிதி முதலமைச்சரானார்‌. இதனால்‌ திரு. நெடுஞ்‌ 
செழியனுக்கும்‌, இரு. கருணாநிதிக்கும்‌ இடையே மனக்கசப்பு 
ஏற்பட்டது. இரு. நெடுஞ்செழியன்‌ சிலகாலம்‌ கட்சியின்‌ 
பொதுச்‌ செயலாளர்‌ பொறுப்பிலிருந்து விலகி, கட்சிப்‌ 
பணிகளிலிருந்து விலகி இருந்தார்‌. பிறகு இருவருக்கும்‌ சமரசம்‌, 
செய்து வைத்தனர்‌ சில அன்பர்கள்‌. 


மேற்கு வங்கத்தில்‌ கூட்டு ஆட்சி நடத்திய மார்க்சிஸ்ட்‌ 
கம்யூனிஸ்ட்‌ கட்சியினர்‌ மீது நாடாளுமன்றத்தில்‌ ஒவ்வொரு 
தாளும்‌ குற்றச்சாட்டுக்கள்‌ சரமாரியாக வந்த வண்ணம்‌ இருந்‌ 
தன.காங்கிரஸ்காரர்களை எங்கள்‌ கட்சியின்‌ ஆட்சி அரசு இயந்தி 
ரத்தைக்‌ கொண்டு கொன்று கொண்டிருந்தனரென்றும்‌, போலீஸ்‌ 


490 


கையைக்‌ கட்டிக்‌ கொண்டு சும்மா இருக்கிறது என்றும்‌ நாடாளு 
மன்றத்தில்‌ குற்றம்‌ சாட்டப்பட்டது. இந்தக்‌ குற்றச்சாட்டுகள்‌ 
ஒவ்வொன்றுக்கும்‌ தக்க ஆதாரங்களுடன்‌ மறுத்து பதில்‌ கூறுவதே 
எனக்கு நாடாளுமன்றத்தில்‌ மிகப்பெரிய வேலையாகிவிட்டது. 

எல்லோரும்‌ பேசிய பிறகு நான்‌ பதிலளிக்க சந்தர்ப்பத்தை 
சபாநாயகர்‌ சஞ்சீவிரெட்டி கொடுத்தார்‌. நான்‌ ஆதாரங்களுடன்‌ 
இவைகளை மறுத்திடுவது காங்கிரஸ்‌ கட்சியினருக்கும்‌, இதர கட்சி 
யினர்களுக்கும்‌ ஆத்திரத்தை மூட்டியது. வந்தஆத்திர த்தில்‌ அவர்‌ 
கள்‌ நாடாளுமன்றத்தலைவரைப்‌ பார்த்து, ராமமூர்த்திக்கு மட்டும்‌ 
ஏன்‌ இவ்வளவு அவகாசமும்‌, நேரமும்‌ அளிக்கப்படுகிறது என்று 
கோபமாகக்‌ கேட்டனர்‌.சஞ்சிவிரெட்டி,'“ நீங்கள்‌ அனைவரும்‌ மேற்கு 
வங்கத்திலுள்ள மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ மீது தினந்‌ 
தோறும்‌ இப்டிப்பட்ட குற்றங்களைச்‌ சுமத்துகிறீர்கள்‌. அந்த 
சர்க்காரின்‌ சார்பாகப்‌ பேசும்‌ ராமமூர்த்திக்கு நான்‌ உங்கள்‌ 
குற்றச்சாட்டை மறுத்திட அவகாசம்‌ கொடுக்க வேண்டாமா? 
அவரோ இந்தப்‌ பிரச்சனைகளெல்லாம்‌ மாநில சர்க்காருக்கு 
உள்ளிட்ட விஷயங்கள்‌ என்று இவைகளை ஒதுக்கித்தள்ளி இவைகள்‌ 
பற்றி சபையில்‌ வாதிட இடம்‌ கொடுக்கக்‌ கூடாது என்று எந்த 
விதமான ஒழுங்கு பிரச்சனையையும்‌ இளப்பவில்லையே'? என்று பதில்‌ 
அளித்துவிட்டார்‌. 


அப்படிப்பட்ட சமயத்தில்‌ தான்‌, காங்கிரஸ்‌ கட்சிக்குள்‌ பிளவு 
ஏற்பட்டது. பெங்களூரில்‌ நடந்த அகில இந்திய காங்கிரஸ்‌ 
கமிட்டியில்‌, காமராஜர்‌ உள்ளிட்டு, திரு. சஞ்சீவி ரெட்டியாரை 
ஜனாதிபதி பதவிக்கு வேட்பாளராக நிறுத்துவது என்று ஏகமன 
தாக முடிவு செய்யப்பட்டதை மீறி, இந்திரா காந்தி திரு. வி. வி, 
இரியை ஆதரிப்பது என்று முடிவு செய்தார்‌. 


1 

அந்தத்‌ தேர்தலில்‌ மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சிக்கு முன்‌ 
பிருந்த-பிரச்சனை ஒன்றே ஒன்றுதான்‌. அன்று காங்கிரஸ்‌ தலைவராக 
இருத்த இரு. நிஜலிங்கப்பா, பரிதாபாத்தில்‌ (Faridabad) தனது 
தலைமையுரையில்‌ மேற்கு வங்க சர்க்காரை விட்டு வைக்கக்‌ 
கூடாது, உடனடியாக அதைத்‌ தூக்கி எறிந்துவிட்டு, வேறு 
காங்கரஸ்‌ சர்க்காரை அமைப்பதை தலையாய கடமையாக மத்திய 
சர்க்கார்‌ கொள்ள வேண்டும்‌ என்று முழங்கினார்‌. இப்படிப்பட்ட 
வர்களின்‌ யோசனையின்படி நடந்தால்‌, உடனடியாக மேற்கு வன்க 
சர்க்கார்‌ கவிழ்ந்துவிடும்‌. 


இத்திரா காந்தியைப்‌ பொறுத்த மட்டிலும்‌ எங்களுக்கு எந்த 
விதமான பிரேமைகளும்‌ இருக்கவில்லை. அவர்களுக்குள்ளே 
தோன்றி வளர்ந்துவந்த பகைமையின்‌ காரணமாக இந்திராகாந்தி 
மேற்கு வங்க சர்க்காரை இன்னும்‌ கொஞ்சகாலத்திற்கு விட்டு 


431 


வைப்பாரானால்‌, நமது கட்சிக்கு மேற்கு வங்க மக்கனிடமும்‌, 
குறிப்பாக விவசாயிகள்‌, தொழிலாளர்கள்‌ மத்தியில்‌ செல்வாக்கு 
ஓங்கும்‌ என்பதையே கணக்கிலெடுத்துக்‌ கொண்டோம்‌. இன்னும்‌ 
சிறிது காலமாவது மந்திரிசபை நீடிக்குமானால்‌ கட்சியின்‌ பலம்‌, 
மக்களிடையே மந்திரிசபை எடுக்கும்‌ நடவடிக்கைகளினால்‌ ஏற்படும்‌ 
செல்வாக்கு வளரும்‌ என்பதைக்‌ கணக்கிலெடுத்துக்‌ கொண்டோம்‌. 
நாங்கள்‌ எதிர்பார்‌ த்தபடியே, மேற்கு வங்க மந்திரிசபை எடுத்த 
நடவடிக்கைகளின்‌ காரணமாக மார்க்சிஸ்ட்களின்‌ செல்வாக்கு 
மேற்கு வங்கத்தில்‌ முன்பிருந்ததைவிட உயர்ந்தது. 


இந்திராகாந்தி சம்பந்தப்பட்டமட்டில்‌ எங்கள்‌ கட்சிக்கு 
எவ்வித பிரேமையும்‌ இடையாது. மொரார்ஜிதேசாவைப்‌ போலவே' 
அவரும்‌ .முதலாளிகள்‌-நிலச்சுவான்‌ தார்கள்‌ நலன்களைப்‌ பாது 
காக்கும்‌ போக்கினிலே தான்‌ ஆட்சியை நடத்துவார்‌. அதே 
சமயத்தில்‌ இந்த நாட்டு ஏகபோக முதலாளிகளுக்கும்‌, சர்வதேசப்‌ 
பன்னாட்டு ஏகபோக முதலாளிகளுக்கும்‌ வளர்ச்சி என்ற பேரால்‌ 
கூட்டுத்‌ தொழில்களை நிறுவுவதற்கு உதவி செய்வார்‌. இது 
இந்தியாவின்‌ பொருளாதாரத்தை நாசப்பாதையில்‌ தான்‌ கொண்டு 
செல்லும்‌, . என்பதிலே எந்தவித சந்தேகமும்‌ இருக்கவில்லை. 
ஆயினும்‌ கட்சி மேற்கு வங்கத்தில்‌ பலப்படுவது: அவசியம்‌. அது, 
மேற்கு வங்கத்தில்‌ மட்டுமின்றி, ஏனைய மாநிலங்களிலும்‌ கட்சியின்‌ 
செல்வாக்கைப்‌ பரப்புவதற்கு உதவும்‌. இந்த ஒரே காரணத்தால்‌ 
தான்‌ அன்று மொரார்ஜி தேசாய்‌ போன்றவர்கள்‌ ஆதரவைப்‌ 
பெற்ற சஞ்சீவி ரெட்டிக்கு பதிலாக கிரி ஜனாதிபதி ஸ்தானத்திற்குத்‌ 
தொடி தடுக்கப்பட நாங்கள்‌ உதவியளித்தோம்‌. 


நாங்கள்‌ எதிர்பார்த்தபடியே நடந்தது. இந்தத்‌ தேர்தல்‌ 
நடந்த சில மாதங்களுக்கெல்லாம்‌ மார்க்ிஸ்ட்‌ தலைமையிலான 
அமைச்சரவை மெஜாரிட்டி பலத்தை இழந்தது. அதனால்‌ மந்திரி 
சபை கவிழ்க்கப்பட்டது. 


அதற்குப்‌ பிறகு மீண்டும்‌ தேர்தல்‌ நடந்தபோது, முன்‌ 
பிருந்ததைக்‌ காட்டிலும்‌ அதிக மெஜாரிட்டி பலத்துட்ன்‌ பதவி 
ஏற்றோம்‌. ஆனால்‌ அந்த மந்திரி சபையும்‌ சவிழ்ந்தது. 'இத்த 
முறையில்‌ அஜாய்முகர்ஜியின்‌ பங்களா காங்கரஸ்‌ என்ற கட்ட 
துரோகம்‌ செய்ததனால்‌ மார்க்சிஸ்ட்‌ ' கட்சியின்‌ தலைமையிலிருத்த 
மந்திரிசபை கவிழ்ந்தது. 

1971-ம்‌ ஆண்டு தேர்தலில்‌ மார்க்சிஸ்ட்‌ கட்‌ தனித்தே 
போட்டியிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்தத்‌ 
தேர்தலின்‌ போது, மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சிக்கு 28ம்‌ 
இடங்கள்‌ இருந்த மேற்கு வங்க சட்டசபைத்‌ தொகுதிகனில்‌ 


- £33 


108 இடங்கள்‌ கட்டின. இன்னும்‌ 7 இடங்களைக்‌ கொண்டும்‌ 
அதன்‌ ஆதரவாளர்களைக்‌ கொண்டும்‌ அது மந்திரிசபையை அமைத்‌ 


திருக்க முடியும்‌. 


ஆனால்‌ தேர்தல்‌ சமயத்தில்‌ வாக்கு பதிவுக்கு 2 நாட்களுக்கு 
முன்‌ ஹேமந்த குமார்பாசு என்று ஒரு மூத்த தேசபக்தர்‌ கொலை 
செய்யப்பட்டார்‌. அவரை மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்டுகள்‌ கான்‌ 
கொலை செய்தனர்‌ என்று அபாண்டமானதொரு பழியை எங்கள்‌ 
மீது சுமத்தி, எங்கள்‌ கட்சியை மந்திரிசபை அமைக்க முடியாத 
திலையை உண்டாக்கியது இந்திரா காங்கரஸ்‌. இதனால்‌ 20 தொகுதி 
களில்‌ 100-க்கும்‌ குறைந்த வாக்குகளில்‌ மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ 
கட்சி தோற்றது. 2 நாட்கள்‌ முதலமைச்சர்களும்‌, வானொலியும்‌, 
பத்திரிகைகளும்‌, காங்கிரஸ்காரர்களும்‌ ஓயாமல்‌ இதைப்‌ ' பிரச்‌ 
சாரம்‌ செய்தனர்‌. மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியை மந்திரிசபை 
அமைக்க முடியாத நிலையை உண்டாக்குவதற்கு இந்திரா காங்கிரஸ்‌ 
காரர்கள்‌ எந்தவிதமான சாகசத்தைச்‌ செய்யவும்‌ அஞ்சமாட்‌ 
டார்கள்‌ என்பது தெளிவு. 


இந்தத்‌ தேர்தலில்‌ இந்திய கம்யூனிஸ்ட்‌ கட்சி இந்திரா 
காங்கிரசை மனப்பூர்வமாக ஆதரித்தது என்பது குறிப்பிடத்தக்க. 
விஷயமாகும்‌. அதன்‌ வெற்றிக்குத்‌ தங்கள்‌ பங்கினை ஆற்றினர்‌. 


இதனைத்‌ தொடர்ந்து இந்திரா காந்தியின்‌ தலைமையிலிருந்த 
சர்க்கார்‌ . விவரிக்க முடியாத அடக்குமுறையை மார்க்சிஸ்ட்‌ 
கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ மீதும்‌, அது நடத்திவந்த தொழிற்சங்க 
இயக்கத்தின்‌ மீதும்‌ ஏவிவிட்டது. அதேபோன்று அது நடத்தி 
வந்த விவசாயிகள்‌ இயக்கம்‌, விவசாயத்‌ தொழிலாளர்‌ இயக்கம்‌ 
ஆகியவற்றின்‌ மீது ஏவி விட்டது. காங்கிரஸ்‌ மந்திரிசபை 
அமைக்கப்பட்ட போதிலும்‌, அது லெ மாதங்களிலேயே கலைக்கப்‌ 
பட்டது. அடுத்த ஆண்டு தேர்தலில்‌ கையில்‌ துப்பாக்கி கொண்டு 
காங்கிரஸ்‌ குண்டர்கள்‌ வாக்காளர்களை வோட்டுப்‌ போடவிடாமல்‌ 
விரட்டி அடித்து அவர்களே பெட்டிகளை நிரப்பினர்‌. 


ஆனால்‌ 1977-ம்‌ ஆண்டு நடந்த தேர்தலில்‌, மார்க்சிஸ்ட்‌ 
கம்யூனிஸ்ட்‌ கட்சிக்கு 178 இடங்களும்‌, ஏனைய பார்வர்டுபிளாக்‌, 
புரட்சி சோசலிஸ்ட்‌ கட்சியினர்‌ போன்‌ றவர்களுக்கு இதேபோல்‌ 
அவர்களுடைய பலத்திற்கேற்ப கணிசமான இடங்களும்‌ கிடைத்து 
மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்டி மீண்டும்‌ மந்திரியையை அமைத்‌ 
திடும்‌ வாய்ப்பினைப்‌ பெற்றது. ன்‌ 

1977-ம்‌ ஆண்டு நடந்த தேர்தலில்‌, ஜனதா கட்சிக்கு 51 சத 
மான இடங்கள்‌ ஒதுக்டுவதற்கு மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி 


438. 


சம்மதித்தது. எப்படியாவது . இந்திரா காங்ரெசை முற்றாகத்‌ 
தோற்கடிக்க வேண்டும்‌ என்ற நல்லெண்ணத்தில்‌' அது இவ்வாறு 
தொகுதிகளை விட்டுக்‌ கொடுக்க முன்வந்தது. 


ஆனால்‌ ஜனதா கட்சியோ, நூற்றுக்கு. 75 சதமான த்திற்கு 
மேல்‌, அதாவது. 280 இடங்கள்‌ இருந்த. மேற்கு வங்கத்திலே 200 
இடங்களுக்கு மேல்‌ தங்களுக்குத்தான்‌ வேண்டுமென்று பிடிவாத 
மாகக்‌ கேட்கவே, அந்தக்‌ கோரிக்கையை நாங்கள்‌ ஏற்க மறுக்கவே 
ஜனதாக்‌ கட்சி, (அந்தக்‌ கட்சியின்‌ மாபெரும்‌ தலைவர்‌ எனப்படும்‌ 
பி. சி. சென்‌ உள்பட) தேர்தலில்‌ படுதோல்வி அடைந்தது. 


1971-ம்‌ ஆண்டு நடந்த தேர்தலில்‌ ஜோதிபாசுவின்‌ தொகுதி 
முதற்கொண்டு ஹரேறெஷ்ணகோனார்‌ தொகுதி வரையில்‌ 
மோசடி செய்து வாக்காளர்களை வாக்குச்‌ சாவடிக்கு வரமுடியாமல்‌ 
செய்து, துப்பாக்கி முனையில்‌ பயமுறுத்தி, வாக்குச்‌ சீட்டுகளில்‌ 
இந்திரா காங்கிரஸ்‌ கட்சியின்‌ முத்திரையிட்டு, இன்னும்‌ இது 
போன்ற பல தில்லுமுல்லுகளை செய்து கொண்டிருந்த இந்திரா 
காங்கிரசின்‌ மோசடியையும்‌, தில்லுமுல்லுகளையும்‌ இந்தத்‌ தேர்தல்‌ 
அம்பலமாக்கியது. ' 


மேற்கு வங்கத்தில்‌ நமது கட்சியின்‌ தலைமையில்‌ 1967-க்குப்‌ 
பிறகு ஆட்சி நடந்த காலத்தில்‌ சில மாதங்களுக்கெல்லாம்‌ “நக்சல்‌ 
பாரி” என்ற சில கிராமங்களைக்‌ கொண்ட பகுதியிலே, கட்சிக்குள்‌ 
இருந்த சாருமஜாம்தார்‌, கானு சன்யால்‌ என்ற இரு ஸ்தல தலைவர்‌ 
களின்‌ தலைமையிலே, ஒரு கோஷ்டி கிளம்பி, அங்கிருந்த ஜோத்தார்‌ 
களின்‌ (நிலச்சுவான்தார்கள்‌) நிலங்களிலே செங்கொடியை நிலை 
நாட்டி இந்தப்‌ பிரதேசம்‌” விடுதலைப்‌ பிரதேசம்‌' என அறிவித்‌ 
தனர்‌. 


அந்தப்‌ பிரதேசம்‌ பூராவும்‌, பூர்வகுடிகள்‌ வாழும்‌ பிரதேசம்‌. 
இந்தத்‌ தலைவர்கள்‌, அங்கே கொடிகளை நாட்டினார்களே ஒழிய 
நிலத்தை வேறு எந்த வகையிலும்‌ கைப்பற்றவில்லை. 


அந்தச்‌ சமயத்தில்‌ அந்த மந்திரிசபையில்‌ நிலச்சீர்திருத்தம்‌, 
ரெவின்யூ மந்திரியாக இருந்த தோழர்‌ ஹரேகுிருஷ்ணகோனாரும்‌, 
மற்றும்‌ ஒரு மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ அல்லாத மந்திரியும்‌ அங்கு 
விரைந்தோடினர்‌. அந்தத்‌ தலைவர்களிடம்‌ பேச்சுவார்த்தைகள்‌ 
நடத்தினர்‌. நிலப்பங்‌இடு சம்பந்தமாக நிலச்‌ சுவான்தார்களிடம்‌ 
பேசி ஒருசமரசத்‌ திற்கு வரமுயற்சிப்ப தாகவும்‌ அந்த ஏற்பாட்டைச்‌ 
செய்து முடிக்கும்வரை, விளைந்ததில்‌ 25 சதமானம்‌ நிலச்சுவான்‌ 
தார்களுக்குக்‌ கொடுத்தால்‌. போதும்‌, மாநில சர்க்கார்‌ இதற்கு 

28 


£34 


விவசாயிகளுக்குப்‌ பாதுகாப்பு அனிக்கும்‌ எனவும்‌, உத்தரவாதம்‌ 
அளித்தனர்‌. இவர்களைப்‌ போலீசாரிடம்‌ தங்களை ஒப்படைத்துக்‌ 
கொள்ளுமாறும்‌, பிதகு அவர்கள்‌ மீது போலீஸ்‌ போட்டிருந்த 
வழக்குகளை வாபஸ்‌ பெறுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை மந்திரி 
சபையின்‌ மூலம்‌ செய்துவிடுவதாகவும்‌ வாக்களித்தனர்‌. அந்தத்‌ 
தலைவர்களும்‌ இதற்கு இசைத்தனர்‌. ஆனால்‌ அதன்படி அவர்கள்‌ 
தடத்துகொள்ளவில்லை. 


இந்தப்‌ பகுதியிலுள்ள பூர்வகுடி மக்கள்‌ வில்லையும்‌ அம்பையும்‌ 
கையிலேத்தி போர்‌ புரிபவர்கள்‌. இவர்களைக்‌ கொண்டு அங்கு 
அமைதியை நிலைதாட்ட இருந்த காவல்‌ நிலையங்களிலிருந்த 
போலீசார்‌ மீது வில்லையும்‌ அம்பையும்‌ கொண்டு போராடும்படி 
செய்தனர்‌. இதன்‌ விளைவாக அங்கு இரண்டு மூன்று முறை 
துப்பாக்கிப்‌ பிரயோகம்‌ நடந்தது. 


இத்தச்‌ சம்பவங்கள்‌ நடந்த போதெல்லாம்‌, நாடாளு 
மன்றத்தில்‌ வெறும்‌ வாயை மெல்லும்‌ காங்கிரஸ்காரர்களுக்கு 
அவல்‌ இடைத்தாற்போல்‌, “மேற்கு வங்கத்தில்‌ அமைதியும்‌, 
ஒழுங்கும்‌ சட்டமும்‌ குலைந்துவிட்டன; உடனே மத்தியசர்க்கார்‌ 
ஜனாதிபதி ஆட்சியைப்‌ புகுத்த வேண்டும்‌” என்ற கூக்குரல்‌ அடிக்கடி 
எழுத்தது. விவசாயிகளுக்கு உள்ள நிலப்பசியினால்‌ இப்படிப்பட்ட 
இயக்கங்கள்‌ தோன்றுவது இயற்கை. இதைச்‌ சமாளிக்க, அரசியல்‌ 
ரீதியாக தத்துவார்த்தத்‌ துறையில்‌ போராடி இந்தத்‌ தோழர்‌ 
களைத்‌ திருத்துவதற்கு மாநில சர்க்காரும்‌, மார்க்சிஸ்ட்‌ கட்சித்‌ 
தோழர்களும்‌ எடுக்கும்‌ நடவடிக்கையைச்‌ சுட்டிக்‌ காட்டி, ஏதோ 
இரண்டொரு கிராமங்களில்‌ நிலம்‌ சம்பந்தமான தகராறு 
ஏற்பட்டுள்ளதை வைத்து, காங்கிரஸ்காரார்கள்‌ ஏன்‌ இப்படி 
அமைதியும்‌, ஒழுங்கும்‌. இர்குலைந்துவிட்ட து என கூச்சலிடுகிருர்கள்‌ 
என்பதை விளக்கிக்கூறியது. இந்தக்‌ குற்றச்சாட்டை அடிக்கடி 
மார்க்சிஸ்ட்‌ கட்டு சத்திக்க வேண்டியிருந்தது. 


தக்சல்பாரியில்‌ தோன்றிய இத்த இயக்கம்‌, மேற்கு வங்கத்தில்‌ 
பல்வேறு ரொமங்கனில்‌ லை .வாலிபர்கள்‌, சில நிலச்சுவான்தார்‌ 
களை த்‌ தனிப்பட்ட முறையில்‌ கொல்வதில்கொண்டு போய்விட்டது, 
இப்படிப்பட்ட இயக்கத்தைத்தான்‌ பிறகு “நக்சலைட்டுகள்‌” இயக்கம்‌ 
என்று குறிப்பிடுவா்‌.- இந்த நக்சல்பாரித்‌ தோழர்களைக்‌ கட்ட 
யிலிருந்து வெளியேற்றி இந்த இயக்கத்தை தத்துவார்த்தத்துறை 
யிலும்‌, அரசு தடவடிக்கைகள்‌ மூலமும்‌ மாநில சர்க்கார்‌ சமாளிக்க 

இப்படிப்பட்ட தனிப்பட்ட நிலச்சுவான்தார்களைக்‌ கொலை 
செய்வதின்‌ மூலம்‌ விவசாயப்‌ புரட்சி ஒன்றும்‌ ஏற்படப்‌ போவ 


435 


இல்லை. மாறாக, மக்களை போலீரஹ்‌ அடக்குமுறைக்கு இலக்காக்கு 
வது தான்‌ இதன்‌ பலனாக இருக்கப்‌ போகிறது என்பதை மார்க்‌ 
சிஸ்ட்‌ கட்சி தெளிவாக விளக்கி, தவறுதலாக இந்த இயக்கத்தில்‌ 
சேர்ந்தவர்களை அவர்கள்‌ போகும்‌ தவறான வழியிலிருந்து மீட்க 
முயற்சித்தது. 


இந்த நக்சலைட்டுகளுக்கு சீனக்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்டு ஆதரவை 
நல்கியது. அது மட்டுமல்ல. சீனாவில்‌ பீற்‌ (பெய்ஜிங்‌) ரேடியோவில்‌ 
தினசரி ஒலிபரப்புக்கள்‌ பரப்பப்பட்டன. அவைகளில்‌ மார்க்சிஸ்ட்‌ 
கட்சித்‌ தலைவர்களை குறிப்பாக தோழர்கள்‌: இ. எம்‌. எஸ்‌. நம்பூதிரி 
பாட்டையும்‌, ஜோதிபாசையும்‌, “அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின்‌ 
ஏவல்‌ நாய்கள்‌” என்று வர்ணித்து, ஓயாமல்‌ வசைமாரி பொழித்து 
கொண்டிருந்தனர்‌. இந்த நக்சலைட்டுகளின்‌ தலைவர்களோ, சேர்மன்‌ 
மாவோ நம்முடைய தலைவர்‌ என்று கோஷித்து மார்க்சிஸ்ட்‌ கம்‌ 
யூனிஸ்ட்‌ கட்சியை சீனாவின்‌ ரேடியோவில்‌ மேலே கூறியதையே 
இருட்பித்‌ திருப்பிக்‌ கூறி வசைமாரி பொழித்தனர்‌. 


மார்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியினர்‌ சீனாவின்‌ ஏஜெண்டுகள்‌ 
என்ற அவதூறுப்‌ பிரச்சாரத்தை இந்த வசைமாரிகளெல்லாம்‌ 
தவிடுபொடியாக்குவதற்கு உதவின. 


இப்படிப்பட்ட சமயத்தில்தான்‌ 1967-ம்‌ ஆண்டு தேர்தலுக்குப்‌ 
பிறகு, மதுரையில்‌ நடந்த கட்சியின்‌ மத்திய கமிட்டிக்‌ கூட்டம்‌ 
சர்வதேசக்‌ கம்யூனிஸ்ட்‌ இயக்கத்தில்‌ தோன்றிய சித்தாத்த, 
தத்துவார்த்தப்‌ பிரச்சனைகள்‌ குறித்து, விவாதித்து தன்திலையை 
விளக்கி நீண்டதோர்‌ தீர்மானத்தை நிறைவே ற்றியது.., அத்தத்‌ 
தீர்மானத்தில்‌, சீன கம்யூனிஸ்ட்‌ கட்சியும்‌, சோவியத்‌ கம்யூனிஸ்ட்‌ 
கட்சியும்‌ விவாதத்திற்குரிய இந்தப்‌ பிரச்சனைகளில்‌ எத்தெத்த 
பிரச்சனையில்‌ எந்தெந்தக்‌ கட்சி சரியான நிலை எடுத்தது; எதெதில்‌ 
எதார்த்தத்தில்‌ மார்க்ஸெ லெனினிசத்திலிருத்து வழுக்குத்‌ தவருன 
நிலையை எடுத்துள்ளன என்பதைக்‌ சுட்டிக்‌ காட்டினோம்‌. பிறகு 
அந்தத்‌ தீர்மானத்தை கட்சி அணிகள்‌ பூராவுக்கும்‌ அனுப்பி, 
அவர்களை விவாதிக்கச்‌ சொல்லி, ஒவ்வொரு மாதிலத்தலும்‌ 
பிளீனங்களை (தத்தவார்த்தப்‌ பிரச்சனைகளை விவாஇப்பதற்காகவே 
கூட்டப்பட்ட விசேஷ மாநாடுகள்‌) கூட்டி, அனவகனில்‌ விவாதித்‌ 
தோம்‌. அதற்குப்‌ பிறகு அலை இத்திய மட்டத்தில்‌ பர்துவான்‌ 
(Burdwan) நகரத்தில்‌ ஒரு பிளீனத்தைக்கூட்டி, தான்கு "தாட்கள்‌ 
விவாதித்து, இந்தத்‌ தத்துவார்த்‌ தப்‌ பிரச்சனைகளில்‌ கட்டியின்‌ 
நிலையைத்‌ தெளிவாக்கினோம்‌. 


இந்திய கம்யூனிஸ்ட்‌ கடஏயைப்‌ போலல்லாமல்‌ இந்தத்‌ தத்து 
வார்த்தப்‌ பிரச்சனைகளை அரை மணி தேரத்தில்‌ “விவாதித்து”? 


£36 


முடிவுகட்டி, சோவியத்யூனியன்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ நிலைகளைக்‌ 
கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளாமல்‌, உலகக்‌ கம்யூனிஸ்ட்‌ 
இயக்கத்தில்‌ ஏற்பட்ட இந்தக்‌ கருத்து மாறுபாடுகளை 
நன்கு ஆராய்ந்து, விவாதத்தில்‌ கட்சி அணிகள்‌ பூராவையும்‌ ஈடு 
படுத்தி, யார்‌_யார்‌. கூறுவதில்‌ சரியான நிலை எது, தவருன நிலை 
எது என்பதில்‌ | மார்க்‌? ய-லெனினிய வெளிச்சத்தில்‌, எங்கள்‌ கட்சி 
சுதந்திரமான நிலையை மேற்கொண்டது. எந்தக்‌ கட்சியையும்‌ 
கண்மூடித்‌ தனமாகப்‌ பின்பற்றவில்லை. இந்த சமயத்தில்‌ 1969-ல்‌ 
அஜாய்‌ முகர்ஜி மந்திரி சபையிலிருந்து விலகிவிட்ட தால்‌ மந்திரி 
சபை வீழ்ந்தது. 2 


ஆயினும்‌ மீண்டும்‌ தேர்தல்‌ . நடந்தபோது, இந்த முன்னணி 
மேலும்‌ அதிக பலத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதனால்‌ 
மக்களுக்கான பல திட்டங்களைநிறைவேற்றுவது சாத்தியப்பட்டது. 


இந்த சந்தர்ப்பத்தில்‌ ஒரு விஷயத்தைக்‌ குறிப்பிடாமலிருக்க 
முடியாது. இந்தக்‌ கூட்டணியில்‌..மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சிக்கு 
கூடுதல்‌ பலமிருந்த போதிலும்‌, .உள்துறை இலாகாவை (போலீஸ்‌ 
்‌ இலாகாவை) அஜாய்‌ முகர்ஜியிடம்‌ ஒப்படைக்க வேண்டுமென்று 
இந்திய கம்யூனிஸ்ட்‌ கட்சி வற்புறுத்தியது. 


அதற்குப்‌ பி.றகு 1971-ம்‌ ஆண்டு மீண்டும்‌ மந்திரிசபை த்‌ 

ததை அடுத்து நடந்த தேர்‌ தலில்‌,கம்யூனிஸ்ட்‌ கட்சி (மார்க்சிஸ்ட்‌) 
தனித்தே போட்டியிட்டது. அப்படி தனித்துப்‌ போட்டியிட்ட 
போதிலும்‌, அதற்கு 108 இடங்கள்‌ கிடைத்தன. அது முதல்‌ 
கட்சியாக இருந்தது. இன்னும்‌ 15 இடங்கள்‌ அதற்கு நிச்சய 
மாகக்‌ கிடைத்திருக்கும்‌. 1957-ல்‌ 32 இடங்கள்‌, 1962-ல்‌ 62 
இடங்கள்‌, 1971-ல்‌ 108 இடங்கள்‌. இது மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ 
கட்சிக்கு இந்தக்‌ காலகட்டத்தில்‌ ஏற்பட்ட வளர்ச்சிக்கு எடுத்துக்‌ 
காட்டு. 


இவ்வாறு மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியை மந்திரிசபை 
அமைக்கும்‌ வாய்ப்பிலிருந்து வஞ்சித்த போதிலும்‌, 1971-ம்‌ ஆண்டு 
அமைக்கப்பட்ட காங்கிரஸ்‌ மந்திரிசபை நீடிக்கவில்லை. அந்த 
மந்திரிசபையும்‌ சில மாதங்களுக்குள்‌ கலைக்கப்பட்டது. காரணம்‌ 
வங்காள தேச விடுதலைப்‌ போராட்டத்தையொட்டி, இந்தியாவுக்‌ 
கும்‌, பாகிஸ்தானுக்கும்‌ ஏற்பட்ட யுத்தத்தில்‌ மத்திய சர்க்காருக்கு 
மேற்குவங்க காங்கிரஸ்‌ மந்திரிசபையிலிருந்தோர்‌ மீதே சந்தேகம்‌ 
ஏற்பட்டது. 


பங்களாதேஷ்‌ யுத்தத்தில்‌ இந்தியாவின்‌ உதவியுடன்‌, பாகிஸ்‌ 
தான்‌ தோற்கடிக்கப்பட்டு, பங்காளதேசம்‌ விடுதலை அடைத்த 


437 


பிறகு அத்த வெற்றியின்‌ புகழோடு மீண்டும்‌ திருமதி இந்திராகாந்தி 
மேற்குவங்கத்தில்‌ தேர்தலை நடத்தினார்‌. 


ஆயினும்‌, மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி மீண்டும்‌ தேர்தலில்‌ 
ஜெயித்துவிடுமோ என்ற அச்சத்தில்‌ தேர்தலில்‌: பயங்கரமான, 
சொல்லுக்கடங்காத . தில்லுமுல்லுகள்‌ கையாளப்பட்டன. வாக்‌ 
காளர்களை கையில்‌ £ஸ்டென்‌! துப்பாக்ககளைக்‌ கொண்டு விரட்டி, 
வோட்டுச்‌ சாவடிகளின்‌ அருகில்‌ வரவிடாமல்‌ தடுத்து, வாக்குச்‌ 
சீட்டுகளில்‌ ' இந்திரா' காங்கரஸ்‌ கட்சியின்‌ முத்திரையை குத்தி, 
மிகப்‌ பெருவாரியான இடங்களைக்‌ கைப்பற்றியது. இவ்வளவு 
சொல்லொன்னணுத்‌ தில்லுமுல்‌ லுகளுக்குப்‌ பிறகு, இந்திராகாங்கிரஸ்‌, 
மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி மக்களிடம்‌ செல்வாக்கை இழந்து 
விட்டது என்று பறைசா ற்றியது. 


அந்தக்‌ கட்சி ஜனநாயக முறைத்‌ தேர்தலை வெறும்‌ கேலிக்‌ 
கூத்தாக்கி எவ்வளவு மோசடியில்‌ இறங்யெது என்பதற்கு, 1946 
முதல்‌ ஒவ்வொரு தேர்தலிலும்‌ வித்தியாசம்‌ 15 ஆயிரத்துக்கு 
குறைவில்லாமல்‌ வெற்றி பெற்ற ஜோதிபாசுவின்‌ பராதகர்‌ 
தொகுதியிலும்‌, அவர்‌ தோற்றுவிட்டதாக அறிவித்தது, இருஷ்ண 
தகர்‌ தொகுதியிலிருந்து 1946-ம்‌ ஆண்டு முதல்‌, 30, 35 ஆயிரம்‌ 
வோட்டு வித்தியாசத்தில்‌ வெற்றி பெற்றுக்‌ கொண்டிருந்த 
ஹரேடருஷ்ண கோனார்‌ அதே 30 ஆயிரம்‌ வோட்டு வித்தியாசத்தில்‌ 
தோற்கடிக்கப்பட்டதாக அறிவித்தது - உதாரணங்கள்‌ 


இந்தத்‌ தேர்தலுக்குப்‌ பிறகு தான்‌, கம்யூனிஸ்ட்‌ கட்டி 
(மார்க்சிஸ்ட்‌) இந்திரா காங்கிரஸ்‌ சர்வாதிகாரத்தை நோக்கி 
நடைபோட்டுக்‌ கொண்டிருப்பதையும்‌, அது இறுதியில்‌ ஒரு நபர்‌ 
சார்வாதிகாரத்தில்‌ கொண்டு போய்விடும்‌ . என்றும்‌ நாட்டு 
மக்களுக்கு எச்சரிக்கை செய்தது. 


ஆனால்‌ அன்று அந்த எச்சரிக்கையை ஏனைய எதிர்க்கட்சிகள்‌ 
பொருட்படுத்தவில்லை; மார்க்ரிஸ்ட்கள்‌ கிளப்பிவிடும்‌ டவல்‌ 
கருதினர்‌. 


கம்யூனிஸ்ட்‌ கட்சி (மார்க்சிஸ்ட்‌) இந்த அபாயத்தை நாட்டு 
மக்களுக்கு எடுத்து கூறுவதற்குக்‌ காரணம்‌ இல்லாமலில்லை. 
குஜராத்‌ மாநிலத்தில்‌ இடைத்தேர்தல்‌ வந்தது. அந்தத்‌ தேர்தலில்‌ 
ஈப்படியும்‌ ஆட்சியை தன்‌ கையில்‌ வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌ 
என்பதற்காக இந்திரா காங்கிரஸ்‌ எவ்வளவு தில்லுமுல்லுகளை 
செய்தது என்பது நாடறிந்த விஷயம்‌. 


15. 


438 


1971-ம்‌ ஆண்டு நாடாளுமன்றத்‌ தேர்தலுக்குப்‌ பிறகு, 
பிரதமர்‌ திருமதி இந்திரா காத்தி தொழிற்சங்கத்‌ தலைவர்களின்‌ 
மாநாடு ஒன்றைக்‌ கூட்டினார்‌. அதில்‌ பொருளாதார நிலையைச்‌ 
ஏர்‌ படுத்துவதற்காக, தொழிலாளிகளின்‌ ஒத்துழைப்பைக்‌ 
கோரினார்‌. 


அந்த மாநாடு கூடுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்ன தாக, 
அலை இந்திய தொழிற்‌ சங்கத்தின்‌ பொதுக்‌ காரியதரிசி ஏனைய 
தொழிற்சங்க மையங்களின்‌ தலைவர்களின்‌ கூட்டம்‌ ஒன்றை நடத்தி 
அதில்‌ பிரதமர்‌ கூட்டியுள்ள மாநாட்டில்‌ தொழிற்சங்கப்‌ பிரதிநிதி 
கள்‌ என்ன நிலை எடுப்பது என்பது ப 'ற்றி ஆலோசனை நடத்தி, ஏக 
மனதாக முடிவுகள்‌ எடுக்கப்பட்டன. 


பிர தமர்‌ கூட்டிய மாநாட்டில்‌, இந்‌ தத்‌ தொழிற்‌ சங்கங்களின்‌ 
பிரதிநிதிகள்‌ ஒரே குரலில்‌ பேசினர்‌. ஐ. என்‌. மூ. யூ. சி.யை எப்படி 
யாவது பலப்படுத்த வேண்டும்‌ என்ற நோக்கத்துடன்‌ அதற்குப்‌ 
பாரபட்சம்‌ அளிப்பது; தொழிலாளர்களுக்குக்‌ இடைக்க வேண்டிய 
இராச்சுட்டியை மறுத்தல்‌; போனசை மறுத்தல்‌ ' போன்ற 
கொள்கைகளை சர்க்கார்‌ கைவிட வேண்டும்‌. இத்த நியாயமான 
கோரிக்கைகளை வைத்தால்‌ கூட பொதுத்துறை நிர்வாகங்களும்‌ 
சர்க்கார்‌ இலாகாக்கள்‌ நடத்தும்‌ தொழில்‌ நிறுவனங்களின்‌ 
திர்வாகங்களும்‌ அசைவதே இல்லை. சர்க்கார்‌ நடத்தும்‌ தொழில்‌ 
களிலேயே இந்த நிலை என்றால்‌, தனியார்‌ துறையில்‌ நடத்தப்படும்‌ 
தொழில்களைப்பற்றி கேட்கவே. வேண்டாம்‌. முதலில்‌ சர்க்கார்‌ 
இந்தக்‌ கொள்கைளைக்‌ கைவிடுதல்‌ வேண்டும்‌. 


சர்க்கார்‌. நடத்தும்‌ தொழில்களிலும்‌, பொதுத்துறைத்‌ 
தொழில்களிலும்‌ உள்ள தொழில்‌ திறுவனங்களில்‌ லஞ்ச ஊழல்கள்‌ 
மலிந்து பெக்கன்‌ றன. தனியார்‌ துறையில்‌ கேட்கவே வேண்டாம்‌, 
பொதுத்துறையிலும்‌, சர்க்கார்‌ இலாகாக்களால்‌ நடத்தப்படும்‌ 
தொழிற்சாலைகளிலும்‌ எதற்கெடுத்தாலும்‌ காண்ட்ராக்ட்‌ முறை 
புகுத்தப்பட்டு, அந்தக்‌ காண்ட்ராக்டர்களும்‌, திர்வாகங்களும்‌ 
சேர்ந்து கொள்ளையடிக்கன்றனர்‌. தனியார்‌ துறையை எடுத்துக்‌ 
கொண்டால்‌ அவைகளில்‌ முதலீட்டுக்கு சர்க்கார்‌ நடத்தும்‌ 
வங்கெளும்‌, நிதிநிறுவனங்களும்‌, தாங்கள்‌ போடும்‌ முதலீட்டுக்குத்‌ 
தக்கவாறு டைரக்டர்களை நியமித்த போதிலும்‌, இந்தத்‌ 
தொழில்கள்‌ பல வகையில்‌ கொள்ளையடிக்கப்பட்டு, மூடப்பட்டுக்‌ 
கிடக்கின்றன. ௦ தாழிலாளர்களிடம்‌ வசூல்‌ செய்த பிராவிடெண்ட்‌ 

பணம்‌, இ.எஸ்‌.ஐக்காக வசூலித்த தொகை, அவர்களுக்கு கொடுக்க 
வேண்டிய இிராச்சுட்டிப்‌ பணம்‌. ஆகெயவற்றை கொள்ளையடித்தும்‌ 
பல தொழிற்சாலைகள்‌ மூடிக்கெடக்கின்‌ றன. இந்த நிதி நிறுவனன்‌ 


¢39 


களின்‌ டைரக்டரீகள்‌ இந்தக்‌ கொள்ளையில்‌ பங்கு கொள்ஜறோர்கள்‌, 
என்று நினைப்ப தற்கு இடமுண்டு. இல்லையேல்‌ இவ்வளவு கொள்ளை 
களையும்‌ பார்த்துக்‌ கொண்டு ர்கள்‌ ஏன்‌ சும்மா இருக்கின்‌ றனர்‌? 


உற்பத்தி பெருகுவது, குறைவது என்பது நிர்வாகத்தின்‌ 
திறமையைப்பொறுகத்‌ திருக்கிறது. தொழிலானிகளோ, மற்றுமுள்ள . 
என்ஜினியர்களோ டெக்னிியன்க௧ளேோ ஏதாவது நல்ல. யோசனை 


களைக்‌ கூறினால்‌ அவைகளைப்‌ பற்றி நிர்வாகம்‌ சிந்திப்பதுகூடக்‌ 
கடையாது. 


இத்தத்‌. இல்லுமுல்லுகளுக்கு உடந்தையாக இருக்கும்‌ 

முதலாளிகளின்‌, நிர்வாகத்தின்‌ கையாட்களாக, பொம்மைகளாக 

இருக்கும்‌ ஐ. என்‌. டி. யு. 9. சங்கங்களுக்கு, அங்கோரமும்‌- 
பாரபட்சமும்‌ காட்டப்படுகன்‌ றன. 


- ஏனைய தொழிற்சங்கங்கள்‌ எந்தவிதமான பாரபட்சமோ 
சலுகைகளோ நாடவில்லை. தொழிலாளிகனிடம்‌ இரகசிய 
முறையில்‌ வாக்கெடுத்து,: எத்த சங்கத்திற்கு அதிகப்படியான 
வாக்குகள்‌ இடைக்கன்றனவோ, அத்த சங்கங்கள்‌ அங்கேரிக்கப்பட 
வேண்டும்‌ என்பதையே -அவை கோருகன்றன. ““எந்தவிதமான 
தொழிலிலும்‌ ஈடுபட்டுள்ள தொழிற்சாலைகளின்‌ நிர்வாகத்தில்‌ 
பங்கு கொள்வதற்கு கொழிலாளர்களுக்கு, சட்டமியற்றுவதன்‌ 
மூலமாகவோ " அல்லது வேறு வகையிலோ, அரசு உத்தரவாதம்‌ 
அளிக்க வேண்டும்‌”? என்று அரசியல்‌ சட்டத்தின்‌ 43-ஏ பிரிவில்‌ 
கூறப்பட்டிருத்‌ த போதிலும்‌, சர்க்கார்‌ இதற்காக எந்தவிதமான 
சட்டமும்‌ இயற்றவில்லை; வேறு எவ்வித நடவடிக்கையும்‌ மேற்‌ 
கொள்ளவில்லை. 


இத்த திலையில்‌ பொருளாதாரத்தைச்‌ சீர்படுத்துவதற்காக 
தொழிலாளர்களின்‌ ஓத்துழைப்பை சர்க்கார்‌ கோருவது என்பது 
வெறும்‌ கேலிக்கூத்து. சர்க்கார்‌ தொழிற்சங்கங்களின்‌ பால்‌- பார 
பட்சம்‌ காட்டாமல்‌, தேர்மையாக தடத்து கொள்ளுமேயானால்‌ 
நிச்சயமாக தொழிலாளார்களஞுடைய ஒத்துழைப்பு இட்டும்‌. 
சர்க்காரோ. உற்பத்தி பெருக்கம்‌, தொழில்‌ சீரமைப்பு, (Ration- 
௨118௧110௦0) என்ற பேரால்‌ ஆட்குறைப்பையும்‌, கொள்ளை 
லாபத்தையே குறியாகக்‌ கொண்டிருக்கும்‌ முதலானிகளையே தம்பி 
யிருக்கிறது என்று ஐ.என்‌.டி.யூ.சி.யைத்‌ தவிர ஏனைய தொழிற்சங்க 
மையங்களின்‌ சார்பாக பங்கெடுத்துக்‌ கொண்ட தொழிற்சங்கப்‌ 
பிர திதிதிகளும்‌ ஏகமன தாகக்‌ கூறிவிட்டனர்‌. 


இவ்வாறு ஐ. என்‌. டி. யூ. நீங்கலாக சகல தொழிற்சங்கங்‌ 
கனின்‌ பிரதிநிதிகளும்‌ ஏகமனதான நிலையை அந்த மாதாட்டில்‌ 


440 


எடுத்த போதிலும்‌, 1972-க்குப்‌ பிறகு ஏ. ஐ. டி.யூ. 9. மற்ற 
தொழிற்சங்கங்களிலிருந்து விலகி, - இந்திரா காங்கிரசுடன்‌ 
ஒத்துழைக்க முற்பட்டது. அந்த சர்க்கார்‌ அமைத்த 
“சஏுபெக்ஸ்பாடி'' (Apex Body) என்ற அமைப்பில்‌ ஐ.என்‌.டி.யூ.9. 
யுடன்‌ இடம்‌ பெற்று, வர்க்க சமரசப்‌ பாதையில்‌: போயிற்று 
இதற்கு என்ன காரணம்‌ என்று அவர்களுடைய அணிகளிலிருந்தே 
கேள்விகள்‌ பிறந்தபோது, 1971-ல்‌ .இருந்த அரசியல்‌ நிலை 
இப்பொழுது இல்லை. அரசியல்‌ நிலையில்‌ ஏற்பட்ட மாற்றத்தினால்‌, 
அதற்கேற்ற கொள்கையைக்‌ கடைப்பிடித்ததாக அதன்‌ தலைவர்‌ 
கள்‌ (குறிப்பாக எஸ்‌.ஏ. டாங்கே) அடித்துக்‌ கூறினார்கள்‌. 


இந்த நிலையில்‌, இந்திய தொழிற்சங்க மையம்‌ (Centre of 
Indian Trade Unions) ஏனைய Cதொழிற்சங்கங்களைக்‌ கூட்டி, 
டில்லியில்‌. யுனைடெட்‌ டிரேட்‌ யூனியன்‌ கமிட்டி என்ற அமைப்பை 
நிறுவி, தொழிலாளர்களின்‌ நலன்களைப்‌ பாதுகாப்பதற்காக பல 
நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இந்த நடவடிக்கைகளுக்கு 
நாடெங்கும்‌ தொழிலாளர்கள்‌ மத்தியில்‌ நல்லதோர்‌ வரவேற்பும்‌, 
பிரதிபலிப்பும்‌ ஏற்பட்டன. இதன்விளைவாக 1974-ல்‌ ரயில்‌ ஓட்டும்‌ 
தொழிலாளிகள்‌ நாடெங்கும்‌ 8 மணி நேர வேலையைக்‌ கோரி 
வேலைநிறுத்தம்‌ செய்தனர்‌. கடும்‌ அடக்குமுறையை அவர்கள்‌ 
சந்திக்க வேண்டியிருந்த போதிலும்‌, இறுதியில்‌, அவர்கள்‌ 
கோரிக்கையைப்‌ பெறுவதில்‌ பெரும்‌ அளவு வெற்றி பெற்றனர்‌. 
தினசரி 10-மணி நேரத்திற்கு மேல்‌ இந்தத்‌ தொழிலாளர்களிடம்‌ 
வேலை வாங்குவதில்லை என்று ஒப்பந்தம்‌ ஏற்பட்டது. 


இந்த வேலைநிறுத்தத்துக்குப்‌ பிறகு குஜராத்‌ மாநிலத்தில்‌ 
ஆரம்பத்தில்‌ மாணவர்கள்‌ விலைவாசி ஏற்றத்தை எதிர்த்துப்‌ 
போராட்டத்தை த்‌ துவங்க, பிறகு அது மாநிலம்‌ பூராவும்‌ உள்ள 
மக்கள்‌ பங்கெடுக்கும்‌ மகத்தான போராட்டமாக வளர்ந்தது 
இறுதியில்‌, இந்திரா காங்கிரஸ்‌ மந்திரிசபை கலைக்கப்பட்டு, மறு 
தேர்தல்‌ -இடைத்தோர்தல்‌ நடத்த வேண்டி வந்தது. 


அதன்‌ பிறகு, பீகார்‌ “மாநிலத்தில்‌, ஆரம்பத்தில்‌ விலைவாசி 
ஏற்ற த்தையும்‌, அரசில்‌ மலிந்துவிட்ட லஞ்ச ஊழலையும்‌ எதிர்த்து 
மாணவர்கள்‌ ஆரம்பித்த போராட்டம்‌ மாநில மக்கள்‌ பூராவும்‌ 
பங்கெடுக்கும்‌ போராட்டமாக பரிணமிக்க அதற்கு இரு. ஜெயப்‌ 
பிரகாஷ்‌ நாராயணன்‌. தலைமை தாங்க, அந்தப்‌ போராட்டம்‌ 
கட்டுக்கடங்காத அடக்குமுறையையும்‌ கொண்டு அடக்க முடியாத 
நிலைக்கு மக்களின்‌ ஆதர்‌ வைக்‌ கொண்டு வளர்ந்துவிட்டது. 


அதையொட்டி, விலைவாசி ஏற்றத்தையும்‌, லஞ்ச ஊழலையும்‌ 
எதிர்த்து நாட்டின்‌ பல்வேறு பகுதிகளில்‌ ிளர்ச்சிகள்‌ வளர, அது 


க்க 


மாபெரும்‌ போராட்டமாகப்‌ பரிணமிக்கும்‌ நிலைக்கு வளர்ந்தவுடன்‌ 
திருமதி இந்திரா காந்தி (அவசர நிலையை” பிரகடனப்படுத்தி, 
மக்களுக்கருந்த சகலவிதமான ஜீவாதாரமான ஜனநாயக 
உரிமைகளையும்‌, பிரஜா உரிமைகளையும்‌ பறிமுதல்‌" செய்தார்‌. 
“அவசரநிலை? பிரகடனம்‌ செய்த நாள்‌, நள்ளிரவில்‌ ஜெயப்‌ 
பிரகாஷ்‌ நாராயணன்‌, மொரார்ஜிதேசாய்‌ உள்ளிட்டு சகல, 
எதிர்க்‌ கட்சித்‌ தலைவர்களும்‌ விசாரணை ஏதுமின்றி சை றயிலடைக்‌ 
கப்பட்டனர்‌. காமராஜ்‌ தலைமையிலிருந்த பழைய காங்கிரஸ்‌ 
கட்சி, பாரதீய லோக்தளம்‌ (Bharatiya Lokdal), ஜனசங்கம்‌, 
மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்டு ஆயெ சகல எதிர்க்கட்சிகளும்‌ இதே 
அடக்குமுறைக்குள்ளாகன. மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்ச 
சம்பந்தப்பட்டமட்டில்‌, அதன்‌ ஊழியர்களும்‌ கைது செய்யப்‌ 
பட்ட போதிலும்‌, அதனுடைய பொலிட்பீரோ உறுப்பினர்களை 
மட்டும்‌ கைது செய்யாமல்‌ இருக்கும்படி இருமதி இந்திரா காந்தி 
உத்தரவிட்டார்‌. வலதுசாரி” பிற்போக்காளர்களை எதிர்த்து 
மட்டும்‌ இந்த அவசர நிலை: பிரகடனம்‌ செய்த்‌ தாகவும்‌அவர்கள்‌ 
நாட்டுக்கும்‌, நாட்டின்‌ பொருளாதார வளர்ச்சிக்கும்‌, “மாபெரும்‌ 
சர்கேட்டை விளைவிக்க இருந்ததைத்‌ தடுக்கவுமே” இந்த 
நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருந்ததாகவும்‌, உலக 
மக்களுக்குப்‌ பறைசாற்றுவதற்காகவே இந்த சாகசம்‌ கையாளப்‌ 
பட்டது. நாடெங்கிலுமுள்ள தொழிற்சங்க ஊழியர்களும்‌, 
விவசாய சங்க ஊழியர்களும்‌, தலைவர்களும்‌, கைது செய்யப்பட்டு 
சிறைகளில்‌ அடைக்கப்பட்டனர்‌. அந்த அமைப்புக்களின்‌ அலுவல 
கங்கள்‌ போலீஸ்‌ கைவசமாகிவிட்டன. எனவே செயலற்ற நிலை 
ஏற்பட்டது. பத்திரிக்கைகள்‌ தணிக்கைக்‌ குள்ளாகின. யார்‌ யார்‌ 
எந்ததெந்தச்‌ சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டனர்‌ என்று செய்தி 
கூட சர்க்கார்‌ பத்திரிகைகளுக்குக்‌ கொடுக்கவோ, பிரசுரிக்க அனு 
மதிக்கவோ மறுத்தது. இந்திரா காந்தியின்‌ தந்தையார்‌ காங்கிரஸ்‌ 
தலைவராக இருந்த காலத்தில்‌ ஜனநாயக உரிமைகளைப்‌ பற்றியும்‌, 
பிரஜா உரிமைகளைப்‌ பற்றியும்‌ கூறிய பேச்சுகளையும்‌ எழுத்துக்களை 
யும்‌ கூட பத்திரிக்கைகள்‌ பிரசுரிக்க அனுமதிக்கப்படவில்லை, 
ம்காத்மா காந்தியின்‌ சொற்பொழிவுகளுக்கும்‌, கட்டுரைகளுக்கும்‌ 
அதே கதிதான்‌ ஏற்பட்டது. 

இந்தியக்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி சம்பந்தப்பட்ட மட்டில்‌ இந்த 
நடவடிக்கை அ தனை எவ்விதத்திலும்‌ பாஇக்கவில்லை. அந்தக்‌ கட்சி 
தான்‌ “பாசிச எதிர்ப்பு? மாநாட்டை பாட்னா நகரத்தில்‌ கூட்டி 
இந்திரா காந்தியின்‌ இந்த நடவடிக்கைகளை எல்லாம்‌ ஆதரித்ததே! 
அதை எதற்காக தொடவேண்டும்‌? 

மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி சம்பந்தப்பட்ட மட்டில்‌, 
மேற்கு வங்கத்தில்‌ 1978-தேர்தலில்‌ தில்லுமுல்லுகள்‌ நடத்தி 


444 


“வெற்றி” ட்டம்‌. அதன்‌ மீது கட்டுக்கடங்காத அடக்கு 
முறை எஏவிவிடப்பட்டது. சி. ஐ.டி. யு.-சங்கங்கள்‌ அனைத்தும்‌, 
போலீஸ்‌ உதவியுடன்‌ இந்திரா காங்கரஸ்‌ குண்டர்களால்‌ சைப்‌ 
ப த்தப்பட்டன. விவசாய சங்கங்களும்‌, அவ்வாறே. கைப்பற்றப்‌ 
பட்டன. அதன்‌ ஊழியர்களும்‌ சறையிலடைக்கப்பட்டனர்‌. இவ்‌ 
வாறு இந்த பாமர உழைக்கும்‌ மக்களின்‌ ஸ்தாபனங்களும்‌ , 
அமைப்புகளும்‌ முடமாக்கப்பட்டன. 


திரு. காமராஜரைப்‌ பொறுத்தமட்டில்‌, அவர்‌ அவசர நிலைப்‌ 
பிரகடனப்படுத்தப்பட்ட அன்று சோளிங்கரில்‌ இருந்தார்‌. அன்று 
மாலை மாபெரும்‌ கூட்டத்தில்‌ பேசியபோது, **இருமதி இந்திரா 
காந்தி தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டிக்‌ கொள்வதற்காக, 
இவ்வாறு மக்களுக்குக்‌ கடைத்திருந்த சகல உரிமைகளையும்‌ பறி 
முதல்‌ செய்துவிட்டார்‌. இதற்காகவா நாங்கள்‌ எல்லாம்‌ பிரிட்‌ 
டிஷ்‌ சர்க்காரை எதிர்த்த போராட்டத்தில்‌ காந்திஜியின்‌ 
தலைமையில்‌ கலந்துகொண்டு தடியடிபட்டு, துப்பாக்கிச்‌ சூட்டில்‌ 
எண்ண ற்றவர்கள்‌ உயிர்களை பலி தானமாகக்‌ கொடுத்து, கஷ்ட, 
தஷ்டங்களையும்‌, துன்ப துயரங்களையும்‌ புன்முறுவலுடன்‌ ஏற்றுக்‌ 
கொண்டோம்‌?” என்று உருக்கமாக மனம்‌ வெம்பிப்‌ பேசினார்‌. 
அங்கிருந்து திரும்பியவர்‌ நோய்வாய்ப்பட்டு படுத்தவர்தான்‌ 
பிறகு, உயிர்‌ நீங்கும்‌ வரையில்‌ அவர்‌ செயலாற்ற முடியாத 
நிலைமையிலேயே இருந்தார்‌. 


இந்த அவகர கால.நிலை பிரகடனம்‌ செய்யப்பட்டு, நாடெங்‌ 
இலும்‌ அடக்குமுறை தலைவிரித்தாடியபோது, தமிழ்நாட்டில்‌ 
திராவிட முன்னே திறக்‌: கழகம்‌ மேற்கொண்ட நிலை என்ன ? 


்‌ 1970-ம்‌ ஆண்டில்‌ இந்திரா காங்கிரசுடன்‌ தேர்தல்‌ உடன்பாடு 
கொண்ட பிறகு தி. மு. க--சர்க்கார்‌, தொழிலாளர்கள்‌, விவசாயி 
மக்கள்‌ ஆகியோர்‌ நடத்திய போராட்டங்கள்‌ அனைத்திலும்‌ 
அம்மக்களுக்கு விரோதமான போக்கையே கடைப்பிடிக்கத்‌ 
துவங்கியது. தஞ்சை மாவட்டத்தில்‌ : அப்பொழுது சுற்றுப்‌ 
பிரயாணம்‌ செய்த விவசாய இலாகா மந்திரி, அந்த விவசாயத்‌ 
தொழிலாளிகளைப்‌: பார்த்து, இரும்புக்‌ கரங்களைக்‌ கொண்டு 
அவர்களுடைய. போராட்டங்களை அடக்கிவிடப்‌ போவதாக 
அச்சுறுத்தினார்‌. ஏனெனில்‌, இந்தப்‌ போராட்டங்களின்‌ மூலம்‌ 
உணவு உற்பத்திக்கு குந்தகம்‌. ஏற்படுமாம்‌ ! . மிராசுதார்களைப்‌ 
பார்த்து **நீங்கள்‌ நியாயமான கூலி கொடுக்க மறுப்பதினால்‌ உணவு 
உற்பத்தி பாதிக்கப்படுகறது. என்வே விவசாயத்‌ தொழிலாளி 
களுக்கு நியாயமான கூலியை நீங்கள்‌ கொடுத்‌ துவிட வேண்டும்‌. 
இல்லையேல்‌, இரும்புக்‌ கரங்களைக்‌ கொண்டு உங்களை அடக்கிவிடு 
வேன்‌'* என்று கூறுவதற்கு அவருக்குத்‌ 'துணிச்சலோ, ராணியோ 


443 


(இரு. கருணாநிதியின்‌ பாஷையில்‌) இல்லை. இதிலிருந்து விவசாயத்‌. 
தொழிலாளர்களுக்கும்‌, மிராசுதார்களுக்குமிடையே கூலி சம்பத்த 
மாக ஏதேனும்‌ தகராறு ஏற்பட்டு, அது போராட்டத்தில்‌ கொண்டு 
வத்து விட்டால்‌, இ.மு.க.--அரசு யார்‌ பக்கம்‌. நிற்கும்‌; தன்னுடைய 
அரசு அதிகாரத்தை யாருக்கு விரோதமாக, யாருக்குச்‌ சாதகமாக 
பயன்படுத்தும்‌ என்பது தெளிவு. நிலத்தின்‌ உடைமையாளர்‌ 
களாகிய மிராசுதார்கள்‌ பக்கமே அந்த அரசு,தன்‌ முழு பலத்தை 
யும்‌ பயன்படுத்தும்‌ என்பகனை தெள்ளத்‌ தெளிவாக திமுக. 
அரசு விளக்கிக்‌ கூறிவிட்டதால்‌, இந்த நிலையில்‌ தி.மு.க-வை ஒரு 
நிலச்சுவான்‌ தார்கள்‌ நலன்களைப்‌ பாதுகாக்கும்‌ கட்டு என்று 
நாங்கள்‌ கூறுவதைக்‌ கண்டு நம்மீது தி.மு.க௧-தலைவர்கள்‌ அனல்‌ 
கக்கக்‌ கோபாக்கினியை வீசுவதில்‌ என்ன பிரயோசனம்‌? கைப்‌ 
புண்ணைப்‌ பார்க்க கண்ணாடி தேவையா? ல 


அதேபோன்று தொழிலாளிகள்‌ நடத்திய போராட்டங்களை 
யும்‌ கடும்‌ அடக்குமுறையைக்‌ கொண்டு நசுக்க முற்பட்டது. 
தெய்வேலித்‌ தொழிலாளிகள்‌ நடத்திய போராட்டத்தில்‌ ஏவி 
விடப்பட்ட அடக்குமுறையிலிருந்து தி.மு.க. _ சங்கத்தினரும்‌ 
தப்பவில்லை. இந்தக்‌ . கடும்‌ அடக்குழுதையைப்‌ பற்றி பூரங்க 
விசாரணை வேண்டும்‌ என்ற கோரிக்கை மாநிலமெங்கும்‌ எழுத்த 
போது, நீதிபதியைக்‌ கொண்டு விசாரணை செய்ய மறுத்து, 
உள்துறைச்‌ செயலாளரைக்‌ கொண்டு விசாரணை என்ற பேரில்‌ 
கண்துடைப்பு செய்து, சாட்சிகளை வரவொட்டாமல்‌ போலீசைக்‌ 
கொண்டும்‌ கம்பெனி நிர்வாகத்தினரைக்‌ கொண்டும்‌ பயமுறுத்தி 
உண்மை வெளிவராமல்‌ சூழ்ச்சி செய்தது. 


வெறும்‌ அடக்குமுறையினால்‌ மட்டும்‌ இந்தப்‌ போராட்டங்‌ 
களைத்‌ தடுத்துவிடமுடியாது என்று கண்ட அந்த இ. மூ. ௧. அரசு, 
தன்னுடைய கைப்பொம்மையாக தி. மு. ௧. அ சங்கம்‌ ஒன்றை 
அமைத்து, அதனைத்‌ தொழிலாளர்கள்‌ மீது திணிக்க முற்‌ 
பட்டது. இந்த அமைப்பின்‌ மூலம்‌, தொழிலாளர்களின்‌ 
மீது முதலாளிகளுக்குச்‌ * சாதகமாக, : அக்ரெமமான ஒரு 
வேலைப்பளுவைத்‌ திணிக்கும்‌ “ஒப்பந்தம்‌” ஒன்றை உருவாக்‌ 
அதைத்‌ தொழிலாளர்கள்‌ மீது --இணிக்க முன்வந்தது. 
இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து. சிம்சன்‌ அமைப்புத்‌ தொழிலாளர்‌ 
கள்‌ நடத்திய போராட்டம்‌ வரலாற்று முக்கியத்துவம்‌ வாய்ந்தது. 
தமிழ்நாட்டிலிருந்து சகல தொழிற்சங்கங்களும்‌ கண்டன குரலை 
எழுப்பி, ஒரு நாள்‌ மாநிலம்‌ தழுவிய போராட்டத்த ற்கு ஆயத்‌ த 
மான பிறகு, இ..மு. ௧-அரசு பணிந்தது. 

அந்தச்‌ சங்கத்தின்‌ நிர்வாகத்தை நிறுத்தி வைத்து, மறு தேர்‌ 
தலை நடத்தச்‌ சம்மதித்தது, அந்தத்‌ தேர்தலில்‌ இ. மு. க-சங்கம்‌ 
படுதோல்வியைக்‌ கண்டது. ப 


கிக்க 


அதே போன்று சிதம்பரம்‌, அண்ணாமலை பல்கலைக்கழக மாண்‌ 
வர்கள்‌ நடத்திய போராட்டத்தில்‌ அந்த அரசு ஏவிவிட்ட அடக்கு 
முறை விவரிக்க முடியாதது. 


இந்தக்‌ கடும்‌ அடக்குமுறையை நியாயப்படுத்துவதற்காக 
இந்தப்‌ போராட்டங்களில்‌ முன்னணியில்‌ இருந்த மார்க்சிஸ்ட்‌ 
கம்யூனிஸ்ட்‌ கட்சியினர்‌ மீது, “பகலிலே மார்க்சிஸ்ட்டுகள்‌, இரவிலே 
தக்சலைட்டுகள்‌'- என்றெல்லாம்‌ பொய்க்‌ குற்றம்சாட்டி மார்க்சிஸ்ட்‌ 
கட்சியின்‌ தலைவர்களாகிய தோழர்கள்‌ வி. பி. சித்தன்‌, ஹரிபட்‌ 
முதலியோரை விசாரணையின்றி சறையிலடைத்தது. 


பிறகு உயர்நீதிமன்‌ றத்தில்‌ வழக்காடி, அவர்கள்‌ நிரபராதிகள்‌ 
என்பது திரூபிக்கப்பட்டு, விடுதலையாயினர்‌. 


தொழிலாளர்கள்‌ மீதும்‌, விவசாயிகள்‌ மீதும்‌, அவர்களின்‌ 
அமைப்புக்களின்‌ மீதும்‌ இவ்வளவு கடும்‌ அடக்குமுறையை தி.மு.க, 
அரசு ஏவிவிட்ட போதிலும்‌ மத்திய சர்க்கார்‌ சகல உரிமைகளையும்‌ 
பறிக்கும்‌ “அவசரகால நிலையைப்‌ பிரகடன'”ப்‌ படுத்தியபோது 
இ,மு.க.-அரசு அதனை வன்மையாகக்‌ கண்டித்தது. மாநில சட்டப்‌ 
பேரவையில்‌ இதனை எதிர்த்து, தரு.கருணாநிதி, “போர்வாள்‌” என்ற 
தலைப்பில்‌ அருமையானதோர்‌ சொற்பொழிவு ஆற்றினார்‌. 


இ. மு. கவும்‌, இ. மு. ௧--அரசும்‌ (அவசர கால நிலை பிரகட 
னத்தை எதிர்த்து உறுதியான நிலையை மேற்கொண்டவுடன்‌ மார்க்‌ 
சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி அதனை வரவேற்றது. சென்ற காலத்தில்‌ 
கட்சியினர்‌ மீதும்‌, தொழிலாளர்கள்‌, விவசாயிகள்‌, விவசாயத்‌ 
தொழிலாளர்கள்‌ மற்றும்‌ அவர்களுடைய இயக்கங்கள்‌ மீதும்‌ வீசப்‌ 
பட்ட்‌ கொடிய அடக்குமுறை அனைத்தையும்‌ பொருட்படுத்தாமல்‌ 
அவசர கால நிலையை எதிர்க்கும்‌ தி.மு.க-வின்‌ கொள்கையை 
கட்சி உறுதியாக. எவ்வித மனக்கசப்புமின்றி, மனப்பூர்வமாக வர 
வேற்றது. 


தமிழ்நாடு சட்டப்‌ பேரவையில்‌, அவசர நிலைப்‌ பிரகடன த்தை 
எதிர்த்து, “போர்வாள்‌” என்ற தலைப்பில்‌ இரு. கருணாநிதி அருமை 
யானதோரர்‌ சொற்பொழிவை ஆற்றினார்‌. மாநிலத்தின்‌ முதலமைச்‌ 
சர்‌ என்ற வகையில்‌ சட்டசபையில்‌ ஆற்றிய இந்தச்‌ சொற்‌ 
பொழிவை கூட பத்திரிகைகளில்‌ பிரசுரிக்கக்கூடாது என்று திருமதி 
இந்திரா காந்தி தடை செய்துவிட்டார்‌. அந்த சொற்பொழிவை 
இரு. கருணாநிதி இரகசியமாக அச்சிட்டு வினியோகம்‌ செய்திட 
வேண்டிய நிலை ஏற்பட்டது, அந்த நிலையில்‌ அந்தப்‌ பிரசுரத்தை 
இந்தியாவின்‌ ஏனைய மாநிலங்களிலும்‌ அந்தந்த மாநில மொழி 
களில்‌ மொழி பெயர்த்தும்‌ இரகசியமாகப்‌ பிரசுரம்‌ செய்து மக்‌ 


448 . 


களிடம்‌ வினியோகம்‌ செய்தது, மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி; 
அது மட்டுமல்ல, இந்த பிரசுரத்தின்‌ மொழி பெயர்ப்புப்‌ பிரதிகளை 
ஏராளமாக வெளிநாடுகளுக்கு மொழி பெயர்த்து அனுப்பியதும்‌ 
மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்டியே. | 


இப்படிப்பட்ட நிலையில்‌ 1977-ம்‌ ஆண்டு நாடாளுமன்ற தேர்‌ த 
லில்‌ இந்திரா காந்தி குதித்தார்‌. அதற்குக்‌ - காரணம்‌, அந்த 
சமயத்தில்‌ தேர்தலில்‌ குதித்தால்‌, மிகப்‌ பெரிய மெஜாரிட்டி 
யோடு வெற்றிபெற்றுவிடலாம்‌ என்று மத்திய சர்க்காரின்‌ 
புலனாய்வுத்துறையினரும்‌ மற்றுமுள்ள ஜோதிடர்களும்‌ அவருக்கு 
கூறிய யோசனையே” அதன்படி வெற்றிகண்டுவிட்டால்‌ இந்தநாட்டு 
மக்கள்‌ அவருடைய யதேச்சாதிகாரப்‌ போக்கிற்கும்‌ அவசரகால 
நிலை பிரகடன த்திற்கும்‌ அமோகமான வாக்குகள்‌ மூலம்‌ ஆதரவை 
தல்கிவிட்டனர்‌, என்று உலக மக்களுக்குப்‌ பிரகடனம்‌ செய்து 
விடுவதற்கு ஏதுவாக இருக்கும்‌. இந்த எதேச்சாதிகாரப்‌ போக்கை 
யும்‌ அவசரகால நிலையையும்‌ எதிர்ப்பவர்கள்‌ கை விரலில்‌ எண்ணி 
விடக்கூடிய லெ பிற்போக்கு அரசியல்வாதிகளை த்தவிர வேறுயாரும்‌ 
இல்லை. எனவே ஜனநாயக முறையிலேயே ஒரு சர்வாதிகார 
அமைப்பை மக்களின்‌ ஆதரவைக்‌ கொண்டு ஸ்தாபித்துவிடலாம்‌ 
என்றே திருமதி இந்திராகாந்தி கணக்குப்‌ போட்டார்‌. 


வடமாநிலங்களில்‌ அவசர கால நிலை என்ற பெயரால்‌ 
அவருடைய எதேச்சாதிகார சர்க்கார்‌ இயந்திரமும்‌, அவருடைய 
மகன்‌ சஞ்சய்காந்தியும்‌ செய்த அட்டகாசங்கள்‌ , அரிஜனங்களுக்கும்‌, 
முஸ்லிம்‌ மக்களுக்கும்‌, பிற்பட்ட . மக்களுக்கும்‌ இழைத்த 
கொடுமைகள்‌ ஆகியவை எல்லாம்‌ அவருடைய கணக்கை பொய்‌ 
யாக்கிவிட்டன. 


அவசரகால நிலையில்‌ எதேச்சாதிகாரத்‌ திமிருக்கும்‌, காட்டு 
மிராண்டி தர்பார்‌ ஆட்சிக்கும்‌ உட்பட்டு அவதிப்பட்ட கட்சிகள்‌ 
ஒருமைப்பாட்டைக்‌ கண்டு “ஜனதா கட்சி” என்ற ஒரே அமைப்‌ 
பில்‌ ஒன்றுபட்டு, எதேச்காதிகார த்தை எதிர்த்து நின்றவுடன்‌. 
இத்திராகாத்தியின்‌ பண பலமும்‌, ஏனைய “சாகசங்களும்‌ அதற்கு 
முன்‌ நிற்கமுடியவில்லை. அந்தத்‌ தேர்தலில்‌ தோல்வியைக்‌ கண்டது. 


தமிழ்நாட்டில்‌ அன்று காமராஜரை: பின்பற்றிய கட்யொயெ. 
பழைய காங்கிரசும்‌, ஜனதாக்‌ கட்சியாக மாறியது. தி. மு.க.-வும்‌ 
அதோடு கூட்டுச்‌ சேர்ந்தது. எங்கள்‌ கட்சிக்கு பாரபட்சமும்‌, ஓர 
வஞ்சகமும்‌ காட்டி, நாங்கள்‌ பலமாயிருந்த நாகை, கோவை ஆகிய 
தொகுதிகளைக்கூட எங்களுக்கு ஒதுக்க மறுத்தபோதிலும்‌ இந்திரா 
காங்கிரஸ்‌ எதேச்சாதிகார சக்தியைத்‌ தோற்கடிக்க வேண்டும்‌ 
என்ற ஒரே இலட்சியத்தில்‌ கண்ணும்‌ கருத்துமாக இருந்த மார்க்‌ 


சீட 


சிஸ்ட்‌. கம்யூனிஸ்ட்‌ கட்சி இந்தத்‌ தேர்தல்‌ உடன்பாட்டிற்கு 
இசைத்தது. மதுரை, திண்டுக்கல்‌ ஆகிய இரண்டே தொகுதிகளில்‌ 
போட்டியிடும்‌ ப்தி சம்மதித்தது. 


அயினும்‌ தென்‌ மாநிலங்களில்‌ இந்திராகாந்தியின்‌ எதேச்‌ 
சாதிகார சாகசத்தை அவ்வளவு அதிகமாக அறியாத மக்கள்‌, ஒரு 
பெண்‌ பிரதம மந்திரியாக இருப்பதைப்‌ பெண்‌ இனத்திற்கே 
பெரிய கவுரவமாகக்‌ கருதிய பெண்கள்‌, மிகப்‌ பெரிய அளவில்‌ 
வாக்களித்ததன்‌ மூலமாக இந்திரா காந்திக்கு தமிழ்நாட்டில்‌ 
அமோக வெற்றிகிடைத்தது. 


அவசர நிலைகாலத்தில்‌ இந்திரா காந்தியின்‌ கொடுமையான 
தாக்குதலுக்கு உள்ளானவர்கள்‌ தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட மட்‌ 
டில்‌ அதிகமானவர்‌ இ.மு.க.வினரே. எண்ணற்றோர்‌ சிறையில்‌ 
விசாரணையின்றி அடைக்கப்பட்டனர்‌. தடியடிப்‌ பிரயோகத்தில்‌ 
முன்னாள்‌ சென்னை மேயர்‌ சிட்டிபாபு, சாத்தூர்‌ பாலகிருஷ்ணன்‌ 
ஆகியோர்‌ உயிர்‌ நீத்தனர்‌. இவ்வாறிருந்தும்‌ இந்திரா காந்திக்கே 
வெற்றி கிடைத்தது. இ.மு.க-ஆட்சியிலே மலிந்துபோன லஞ்ச 
ஊழல்கள்‌ ஒரளவு இந்தத்‌ தோல்விக்குக்‌ காரணமாயிருந்திருக்கக்‌ 
கூடும்‌. 


தி.மு.க.-மந்திரிசயை அரசியல்‌ சட்டப்படி ஐந்தாண்டு ஆட்சியி 
லிருப்பதை அனுமதிக்காமல்‌, ஒருமாதத்திற்கு : முன்னதாகவே, 
அதனைக்‌ கலைத்துவிட்டது மத்திய சர்க்கார்‌. உடனே ஆயிரக்‌ 
கணக்கான தி.மு.க. ஊழியர்கள்‌ சிறையில்‌ விசாரணையின்றி 
அடைக்கப்பட்டனர்‌. அதோடு நிற்காமல்‌ கருணாநிதியின்‌ மீதும்‌, 
வேறு சில மந்திரிகளின்‌ மீதும்‌ லஞ்ச-ஊழல்‌ குற்றம்‌ சாட்டி, 
அதனை விசாரிப்பதற்காக சர்க்காரியா என்ற ' ஓய்வு பெ த்‌ ற சுப்ரீம்‌ 
கோர்ட்‌ நீதிபதியின்‌ விசாரணைக்கு அனுப்பியது. 


1971-ம்‌ ஆண்டு நாடாளுமன்றத்‌ தேர்தலில்‌ தி. மு. க.வோடு 
கூட்டுச்‌ சேர்ந்ததன்‌ விளைவாகத்‌ தமிழ்நாட்டில்‌ (புதுச்சேரி 
உள்ளிட்டு) அந்தக்‌ கூட்டு எல்லாத்‌ தொகுதிகளையும்‌ கைப்பற்றிய 
பிறகு, தமிழ்நாட்டில்‌ அன்று கோலோச்சியது தி. மு. ௧. தாம்‌. 
இரு. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார்‌. ஆனால்‌ சிறிது 
காலத்திற்கெல்லாம்‌ ஆளும்‌ கட்சியாக இருந்த தி. மு. ௧. தலைமை 
யிலிருந்து அடிமட்டம்‌ வரையில்‌ இரண்டாகப்‌ பிளந்தன. 
இரு. எம்‌, ஜி. ராமச்சந்திரன்‌ தலைமையில்‌ ஒரு பெரும்பகுதி, 
இரு. கருணாநிதி ஒரு சர்வாதிகாரத்‌ தன்மை படைத்தவர்‌; மந்திரி 
மார்களிலிருந்து, மாவட்ட, வட்ட செயலாளர்கள்‌ வரையில்‌ லஞ்ச 
ஊழலில்‌ ஈடுபட்டுள்ளனர்‌ என்று குற்றம்‌ சாட்டி, கட்சி இரண்‌ 
டாகப்‌ பிளந்தது. 


«£7 


. இருமதி இத்திரா காந்திக்கு, தமிழ்நாட்டில்‌ தன்‌ கட்சி 
பலமாக வேரூன்றி, பல தொகுதிகளில்‌ நாடாளுமன்றத்நிலும்‌ 
த சட்டமன்றத்திலும்‌ வெற்றிபெற வேண்டும்‌ என்ப 
குறி. 


திண்டுக்கல்‌ நாடாளுமன்றத்‌ தொகுதியில்‌ ஒரு இடைத்‌ 
கேர்தல்‌ அத்த சமயம்‌ வந்தது. மத்திய சர்க்காகின்‌ துப்பறியும்‌ 
இலாகாக்கள்‌ மூலம்‌ இத்தப்‌ பிளவில்‌ எம்‌. ஜி. ஆர்‌. பக்கமே தி.மு. ௧: 
வின்‌ அதிகப்படியான ஊழியர்கள்‌ சென்றுவிட்டனர்‌ என்ற 
தகவல்‌ இடைத்தது. இ.மு.க-வை ஆதித்த வாக்காளர்களில்‌ 
குறிப்பாக பெண்களில்‌ பெரும்பான்மையோர்‌ எம்‌.. ஜி. ஆரையே 
ஆதரிக்கன்‌ றனர்‌ என்ற தகவலும்‌ டைத்தது. ஆயினும்‌ தி.மு.க* 
இரண்டாகப்‌ பிளத்துள்ளதைப்‌ பயன்படுத்தி இண்டுக்கல்‌ நாடாளு. 
மன்றத்‌ தொகுதியில்‌ தனியாகப்‌ போட்டியிட்டால்‌ ட 
பெற்று விடமுடியும்‌ என்ற நப்பாசை பிறந்தது. அதனால்‌ * 
தாயக முன்னணி” ஒன்றைக்‌. மு. க-வக்கு எதிராகத்‌. தமிழ்தாட்‌ 
டில்‌ உருவாக்குவது நல்லது என்று பேசப்பட்டாலும்‌, இத்த 
இடைத்‌ தேர்தலில்‌ தனியாகப்‌ போட்டியிட்டு, தன்‌ கட்சிக்குன்ன 
பலத்தை பார்த்துவிடலாம்‌ என்று இருமதி இத்திரா காத்தி முடிவு 
செய்தார்‌. 1970-ம்‌ ஆண்டு கூட்டுச்‌ சேர்த்த க்‌ 
கைவிட்டார்‌. 


மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்‌ சம்பத்தப்பட்ட மட்டில்‌, 
இத்தப்‌ பிளவு ஏற்பட்டவுடன்‌ இதற்கான காரணங்களை ஆராய்த்து 
பார்த்து, புதிதாக-அமைக்கப்பட்ட அண்ணாதிராவிட முன்னேற்றக்‌ 
கழகத்தின்‌ கொள்கைகள்‌ என்ன ? குறிப்பாக மத்தஇயில்சர்வாதி 
கார போக்கில்‌ போய்க்கொண்டிருக்கும்‌ இந்திரா காங்ரெரின்‌ மீது 
அதன்‌ கொள்கை என்ன? அத்த மத்திய அரசு இத்த தாட்டில்‌ 
ஏகபோக முதலானித்துவத்தை வளர்க்கும்‌ பாதையில்‌ செல்லும்‌ 
அடிப்படையான கொள்கைகளின்‌ மீதும்‌ அதன்‌ கொள்கை என்ன? 
என்ற கேள்விகளைக்‌ ளெப்பியது. இதற்கு, ஆரம்பத்தில்‌ எந்தவித 
மான பதிலும்‌ கிடைக்கவில்லை. இ.மு.க.-சம்பத்தப்பட்ட மட்டில்‌. 
அத்த சர்க்கார்‌ தொழிலாளர்கள்‌ விவசாயிகள்‌ மீது கட்டவிழ்த்து 
விட்டிருந்த அடக்கு முறையின்‌ சூழ்நிலையில்‌ அதை ஆதகிப்பதற்கு 
இடமே இல்லை. 1970-ம்‌ ஆண்டு தேர்தலில்‌, அது இத்திரா காங்‌ 
இரகடன்‌ கூட்டுச்‌ சேர்த்தபோது, தமது கட்சிக்கும்‌ இத்தியக்‌ கம்யூ 
னிஸ்ட்‌ கட்சிக்கும்‌' கணிசமான தொகுதிகளை ஒதுக்குவதாகக்‌ கூறி 
தங்களோடு சேர்த்து நிற்குமாறு அழைத்த போதிலும்‌ தாம்‌ அத்த 
அழைப்பினை ஏற்க மறுத்துவிட்டோம்‌. இத்தியக்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி 
' தான்‌ அதோடு சேர்த்து தின்றது. 


448 


__2இப்படிப்பட்ட நிலையில்‌ இண்டுக்கல்‌ உப தேர்தலில்‌ நாம்‌ 
பேறீட்டியிடுவது என்றே ஆரம்பத்தில்‌ முடிவு செய்து, தோழர்‌ 
என்‌. சங்கரய்யாவை வேட்பாளராக நிறுத்துவது என்றும்‌ 


அறிவித்துவிட்டோம்‌. 


இந்திரா காங்ரெசோடு கூட்டு இல்லை என்ற நிலை அ.தி.மு.க 
வுக்கு ஏற்பட்ட பிறகு இரு. எம்‌. ஜி. ராமச்சந்திரன்‌ நமது கட்சி 
யின்‌ சார்பாக என்னைச்‌ சந்தித்தார்‌; தன்‌ கட்சியின்‌ வேட்பாள 
ருக்கு ஆதரவு அளிக்குமாறு கோரினார்‌. தான்‌, “எங்கள்‌ கட்சியின்‌ 
நிலை தெளிவானது; இந்திரா காங்ரெசோடு கூட்டுச்‌ சேரும்‌ எந்தக்‌ 
- கட்சிவைவும்‌ தாங்கள்‌ ஆதரிக்கமுடியா து என்ற நிலை அது. நீங்களோ 
இது குறித்து உங்கள்‌ நிலையைத்‌ தெவிவாக்காத வரையில்‌ எங்கள்‌ 
கட்சி உங்களுடைய கட்சி வேட்பாளருக்கு ஆதரவ அளிப்பது என்ற 
பேச்சிற்கே இடமில்லை ” என்று கண்டிப்பாகக்‌ கூறிவிட்டேன்‌. 


அதன்‌ பின்னர்‌, சித்ரா கிருஷ்ணசாமி என்பவர்‌ (திரைப்பட 
ஏடு ஒன்றின்‌ ஆசிரியர்‌) வீட்டில்‌ என்னைச்‌ சந்இத்து, தனது கட்சி 
யின்‌ நிலையைத்‌ தெளிவுபடுத்துவதாகக்‌ கூறினார்‌. பிறகு ஒரு 
அறிக்கையை வெளியிட்டார்‌. அதன்‌ முழுவாசகம்‌ . அவருடைய 
பத்திரிக்கையாயெ “அண்ணா வில்‌ வெளியாயிற்று. ஏனைய பத்தி 
ரிக்கைகனிலும்‌ அதன்‌ சாராம்சம்‌ வெளியாயிற்று, '“ஏகபோகங் 
களை ஆதரிப்பவாகள்‌--அவர்கள்‌ யாராக இருந்தாலும்‌, எவ்வளவு 
பெரியவர்களாக இருந்தாலும்‌--அவர்களை ௮, இ. மு.க. ஆதரிக்‌ 
காது” என்பதே அந்த அறிக்கையின்‌ சாராம்சம்‌. 


இந்த அறிக்கை வெளிவந்த பிறகு, நான்‌ மாநிலக்‌ கமிட்டித்‌ 
தோழர்களுடனும்‌, பொலிட்பீரோ தோழர்களுடனும்‌ தொடர்பு 
கொண்டு, இந்திரா காங்கிரஸின்‌ வேட்பாளரை முறியடிப்பது 
தான்‌ பிரதானமான குறிக்கோள்‌ என்ற அடிப்படையில்‌, நமது 
கட்சி வேட்பாளரை வாபஸ்‌ பெற்றுக்கொண்டு, அ.தி.மு.க. 
வேட்பாளருக்கு ஆதரவளிப்பது என்று ஏகமனதான முடிவுக்கு 
கட்சி வந்தது. 


அந்தத்‌ தேர்தலில்‌ இந்திரா காங்கரஸ்‌, பழைய காங்கிரஸ்‌, 
இ. மு. ௧௮. இ. மு. ௧. ஆகிய நான்கு கட்சிகளுக்கிடையே நான்கு 
முனைப்‌ போட்டி ஏற்பட்டது. தி.மு. க. தனது ஆட்சிப்‌ பீடத்தி 
லிருந்த அதிகார இயந்திரம்‌ பூராவையும்‌ முடுக்கிவிட்டது. 
வாக்குப்‌ பதிவுக்கு முதல்‌ நாள்‌ ஏராளமான விவசாயிகளுக்கு, 
விவசாய வங்கியிலிருந்தும்‌, கோ-ஆப்‌-ரேட்டிவ்‌ வங்கியிலிருந்தும்‌ 
கடனை வாரி அள்னி வீசியது. ஆயினும்‌, ௮. தி. மு.க. வேட்பாளர்‌ 
மிகப்‌ பெரிய மெஜாரிட்டியோடு வெற்றி பெற்றார்‌. இந்திரா 


449 


காங்கிரசால்‌ தனது ஜாமீன்‌ தொகையைக்‌ கூட காப்பாற்றிக்‌ 
கொள்ள முடியவில்லை. பழைய காங்கிரஸ்தான்‌ அ.தி.மு.க. வுக்கு 
அடுத்தபடியான ஓட்டுக்களைப்‌ பெற்றது. ஆயினும்‌ ஒரு இலட்சத்‌ 
தற்கும்‌ மேற்பட்ட வித்தியாசம்‌. 


இந்திரா காங்கிரஸுக்கு ஜாமீனைக்கூட காப்பாற்ற 
முடியாத நிலை ஏற்பட்டவுடன்‌, தி. மு. க.வை நம்பிப்‌ பயனில்லை 
என்ற முடிவுக்கு இந்திரா காந்தி வந்தார்‌. ௮. தி. மு. க. வுடன்‌ 
நெருங்கிய உறவை வளர்த்துக்‌ கொண்டால்தான்‌ தமிழ்நாட்டில்‌ 
வேரூன்ற முடியும்‌; பல தொகுதிகளில்‌ வெற்றி பெற்று நாடாளு 
மன்றத்தில்‌ தனது கட்சியின்‌ பலத்தைப்‌ பெருக்குவதற்கு அது 
உதவிகரமாக இருக்கும்‌ .என்ற முடிவின்‌ அடிப்படையில்‌ அண்ணா 
திராலிட முன்னேற்றக்‌ கழகத்தோடு தன்‌ உறவை பலப்படுத்திக்‌ 
கொள்வதில்‌ அந்தக்‌ ஸமுட்‌ச முனைந்தது. இந்தப்‌ பாதையை 
உறுதியாக கடைப்பிடிக்குமாறு இந்திய கம்யூனிஸ்ட்‌ கட்சியையும்‌ 
அது வற்புறுத்தியது. அந்தக்‌ காலகட்டம்‌ பூராவிலும்‌ இந்திரா 
காங்கிரஸ்தான்‌ இந்தியாவில்‌ முற்போக்குக்‌ கட்டி என்று கூறி 
இந்தியக்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி அதனுடைய நேசக்‌ கட்சியாகச்‌ 
செயலா ற்றியது தெரிந்ததே. ன க 


இந்த நிலையில்தான்‌ தி.மு.க.-வுக்கும்‌ அதன்‌ மாநில அரசுக்கும்‌, 
மத்தியிலிருந்த இந்திரா சர்க்காருக்கும்‌ இடையில்‌ பகைமை 
நாளுக்கு நாள்‌ முற்றி, “அவசரகால” நிலையை திருமதி இந்திரா 
காந்தி பிரகடனப்படுத்தியவுடன்‌ அதனை தி.மு.க-வும்‌, : அதன்‌ 
மாநில அரசும்‌ வன்மையாகக்‌ கண்டித்ததையும்‌ ஏற்கனவே 
பார்த்தோம்‌. 


1977-ம்‌ ஆண்டு நடந்த நாடாளுமன்றத்‌ தேர்தலில்‌, அண்ணா 
திராவிட முன்னேற்றக்‌ கழகத்தோடு இந்திரா காங்கிரஸ்‌ தேர்தல்‌ 
உடன்பாடு செய்துகொண்டது. தமிழ்நாட்டில்‌ அந்தக்‌ கட்சிக்கு 
கணிசமான அளவு தொகுதிகளை ௮.தி.மு.கஆதுக்ஜடு செய்தது. 


காமராஜர்‌ மறைந்தவுடன்‌, அவருடைய கட்சியிலிருந்த பல. 
தலைவர்கள்‌ மூப்பனாரின்‌ தலைமையில்‌ இந்திரா காங்கிரசில்‌ சேர்ந்த 
னர்‌. இதனால்‌ தமிழ்நாட்டில்‌ அடியோடு செல்வாக்கிழந்திருந்த 
இந்திரா காங்கிரஸ்‌ கட்சிக்கு ஒரளவு பிடிப்பு ஏற்பட்டது. 


1977-தேர்தலில்‌, ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று . 
தி.மு.க-வும்‌ பழைய காங்கிரஸ்‌ கட்சியில்‌ எஞ்சி இருந்தோர்‌ 
சேர்ந்துவிட்ட ஜனதா கட்சியும்‌, சேர்ந்து போட்டியிட்டன. 
மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ . கட்சி இந்த உடன்பாட்டில்‌ அதற்கு 
வஞ்சகம்‌ இழைக்கப்பட்ட போதிலும்‌--மதுரை, திண்டுக்கல்‌ 

29 


480 


ஆயெ இரண்டே நாடாளுமன்றத்‌ தொகுதிகள்‌ ஒதுக்ூடு செய்யப்‌ 
பட்ட போதிலும்‌ இத்தத்‌- தேர்தல்‌ ஏற்பாட்டிற்கு இந்திரா. 
காங்கரசின்‌ எதேச்சாதிகர்ரப்‌ போக்கை :முறியடிக்க வேண்டும்‌ 
என்ற ஒரே நோக்கத்தோடு போட்டியிட்டது. ஆயினும்‌ தி. மு. ௧. 
ஜனதா-மார்க்சிஸ்ட்‌ அணி வெற்றிபெற முடியவில்லை. 


இந்த நிலையில்‌ மாநில சட்டசபைக்கு 1977 ஜூனில்‌ தேர்தல்‌ 
கள்‌ நடந்தன, அந்த தேர்தலில்‌ தமிழ்நாட்டில்‌ ௮.இ.மு.க.வுக்கும்‌ 
இந்திரா காங்ரெசுக்கும்‌ இருத்து வந்த உறவில்‌ சில சிக்கல்கள்‌ ஏற்‌ 
பட்டன. மாநில சட்டசபைக்கு அதிகமான, (அளவுக்கு மீறி அதன்‌ 
செல்வாக்குக்கும்‌ மிஞ்சிய) தொகுதிகளை -இந்திரா. காங்கிரஸ்‌ 
கோரியது. 


இந்த சிக்கலை கவனித்துக்‌ கொண்டிருந்த மார்க்சிஸ்ட்‌ 
கம்யூனிஸ்ட்‌ கட்சி தக்க தருணத்தில்‌ தலையிட்டது. எப்படியும்‌ 
இந்திரா காங்கரஸ்‌ தமிழ்தாட்டில்‌ அதிகப்படியான இடங்களை 
ஜெயிக்கவிடக்‌ கூடாது என்ற நோக்கத்துடன்‌, ௮. இ. மு.வுடன்‌ 
மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி ஒரு தேர்தல்‌ உடன்பாட்டிற்குச்‌ 
சம்மதித்தது. இந்த உடன்பாட்டிற்கு முன்பு கட்சியின்‌ மாநில 
கமிட்டி மத்திய கமிட்டியின்‌ பொலிட்பிரோ உறுப்பினர்கள்‌ 
ஆகியோருடன்‌ அவசர அவசரமாக கலந்து பேசி, இன்று தமிழ்‌ 
நாட்டில்‌ உள்ள நிலையில்‌ இதுதான்‌ இந்திரா காங்கிரஸ்‌ ஆட்சி 
பீடத்தையோ அல்லது சட்டமன்றத்தில்‌ கணிசமான இடங்‌ 
களையோ பெறாமல்‌ இருப்பதற்கு சரியான உபாயம்‌ என்ற முறை 
யில்‌ கட்சியின்‌ மேலிட, மாநில அமைப்புகளும்‌ இந்தத்‌ தொகுதி 
உடன்பாடு ஏற்பாட்டிற்கு சம்மதம்‌ தெரிவித்த பிறகே மார்க்சிஸ்ட்‌ 
கம்யூனிஸ்ட்‌ கட்ச இந்த ஒப்பந்தத்தை செய்தது. 


இந்த ஏற்பாடு தமிழ்நாட்டிலிருந்த பலருக்கு அதிர்ச்சியை 
கொடுத்ததில்‌ ஆச்சரியமில்லை. கட்சி அணிகளிடமும்‌ ஆரம்பத்தில்‌ 
ஒரு சிறிய அளவு குழப்பம்‌ ஏற்பட்டது. ஆனால்‌ இந்த ஏற்‌ 
பாட்டைக்கண்டு இந்திரா காங்கிரசுக்கும்‌, இ. மு. க.வுக்கும்‌ 
ஏற்பட்ட பெரிய்‌ அதிர்ச்சியை கட்டி அணிகள்‌ பார்த்தவுடன்‌ சிறி 
தளவே இருந்த அந்தக்‌ குழப்பம்‌ கதிரவனுக்கு முன்னே மறையும்‌ 
மூடுபனியைப்‌ போல்‌ மறைந்துவிட்டது. 


இந்த ஏற்பாட்டின்‌ விளைவாக ௮. தி. மு. கஃ-வுக்கு மெஜா 
ரிட்டி கிடைத்து அந்தக்‌ கட்சியின்‌ ஆட்சி ஏற்பட்டது. ௮ தன்‌ 
ஆட்சி அமைந்து செயல்பட்டு வந்த பொழுது மத்தியில்‌ இருந்த 
ஜனதா ஆட்சி கவிழ்ந்ததும்‌, மீண்டும்‌ மத்தியில்‌ இந்திரா பதவிக்கு 
வந்ததும்‌, அரசியல்‌. நிலைமையில்‌ மாறுதல்‌ ஏற்பட்டு மத்தியில்‌ 


்‌ 451 


இந்திரா அரசு ஏனைய மாநிலங்களிலிருந்த ஜனதா அரசுகளை மட்டு 
மல்லாது தமிழ்நாட்டிலிருந்த ௮. தி. மு.க-அரசையும்‌ கலைத்தது. 
கலைக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கு 1980ஜூனில்‌ மீண்டும்‌ தேர்தல்‌ 
தடத்தது. இதில்‌ ௮. இ.மு. க-வுடன்‌ மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ 
கட்சி, இந்தியக்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி மட்டுமல்ல தமிழ்தாட்டிலி 
ருத்த ஜனதாவிலிருந்து பிரித்த. குமரிஅனந்தன்‌ காந்திகாமராஜ்‌ 
தேசிய காங்கிரசும்‌, இந்திரா காங்கிரசிலிருந்து பிரிந்துவந்த நெடு 
மாறனின்‌ தமிழ்நாடு காமராஜ்‌ காங்ரெசும்‌,.பார்வர்டுபிளாக்கும்‌ 
இதர லெ கட்சிகளும்‌ சேர்ந்து ஒரு கூட்டாக நின்றன. இதில்‌ 
இதற்கு முந்தைய நாடாளுமன்றத்‌ தேர்தலில்‌ இந்திரா காங்கிர 
சும்‌-தி.மு.க-வும்‌ வெற்றியடைந்த போதிலும்‌ இத்‌ தேர்தலில்‌ அவ்‌ 
வணி முறியடிக்கப்பட்டு மீண்டும்‌ ௮. தி. மு. க. பதவிக்கு வந்தது. 
இவ்வாறு மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ “சரியான அணுகு 
முறையினால்‌ தமிழ்நாட்டில்‌ மீண்டும்‌ இ. காங்கரஸ்‌ பதவிக்கு வர 
முடியாமல்‌ தடுக்கப்பட்டது. இதன்‌ விளைவாக சென்னை சட்ட 
மன்‌ றத்தில்‌ கடந்த நான்கு ஆண்டுகளாக தொழிலாளர்கள்‌, விவ 
சாயிகள்‌, விவசாயத்‌ தொழிலாளர்கள்‌, மாணவர்கள்‌, வாலி 
பர்கள்‌,' டாக்டர்கள்‌, நர்ஸுகள்‌ ஆகியோரின்‌ கோரிக்கைகள்‌ 
மார்க்சிஸ்ட்‌ கட்சியினரால்‌ வன்மையாக வலியுறுத்‌ தப்பட்டு வந்‌ 
துள்ளதும்‌ அவர்களுடைய போராட்டங்களுக்கு ஊக்கமனளிக்கப்‌ 


பட்டுவந்த்தும்‌ நாடறிந்த விஷயம்‌. 


சட்டமன்‌ றத்தை மக்களின்‌ நலன்களுக்காக எவ்வளவு சாமர்த்‌ 
தியமாகவும்‌, சாதுர்யமாகவும்‌ பயன்படுத்த: முடியும்‌ என்பதற்கு 
மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்டுத்‌ தோழர்கள்‌ உதாரணமாக விளங்‌ 
இனர்‌. சில சந்தர்ப்பங்களில்‌_பஸ்‌ தொழிலாளர்கள்‌ போனஸ்‌, 
மின்வாரிய ஊழியர்கள்‌ போனஸ்‌, அரசு ஊழியர்கள்‌ ஊதியஉயர்வு 
போன்ற பிரச்சனைகளில்‌ இ. மு. ௧. வினர்‌ கூட மார்க்சிஸ்ட்‌ கம்யூ 
னிஸ்ட்‌ கட்சியின்‌ நிலைபாட்டை ஆ தரிக்கவேண்டிய நிலைக்கு வந்தார்‌ 
கள்‌. தொழிலாளர்சுளிடமிருத்து ஒதுக்கித்‌ தள்ளப்படுவோமோ 
என்ற அச்சத்தினால்தான்‌ அவர்கள்‌ இந்த நிலையை எடுக்க வேண்டி 
லத்த போதிலும்‌, அதுவும்‌ இந்த பிரச்சனைகளுக்குத்‌ தீர்வு காண்‌ 
பதற்கு உதவியது. பினாமி நிலச்‌ சட்டத்தை எல்லாக்‌ பண்டு 
ஆதரிக்கவேண்டி௰ நிர்ப்பந்தமும்‌ ஏற்பட்டது. 


1977-ல்‌ தஞ்சை நாடாளுமன்றத்‌ தாகுதிகளுக்கு இடைத்‌ 
தேர்தல்‌ வத்தது. அந்த சமயத்தில்‌ இரு. எம்‌ ஜி. ராமச்சந்திரன்‌, 
இந்திரா காங்ரெசின்‌ சார்பாக அந்தத்‌ தொகுதியில்‌ போட்டியிட 
மூன்வந்த இத்திரா காந்தியை ஆதரிக்க முன்வந்தார்‌. வேதாளம்‌ 
முருங்கை மரத்தில்‌ எறிக்கொண்ட மாதிரி மீண்டும்‌, அவர்‌ இந்திரா 
காங்கிரஸ்‌ பக்கம்‌ தாவினார்‌. அவரிடம்‌ இந்தப்‌ போக்கு தவருனது 


452 


என்று எவ்வளவு மன்றாடிக்‌ கேட்டுக்‌ கொண்டபோதிலும்‌ அது 
பயனளிக்கவில்லை. 


அவர்‌ இந்தப்‌ போக்கில்‌ போக ஆரம்பித்தவுடன்‌, தி.மு.க.வும்‌ 
இந்திரா. காங்கிரசை.ஆதரிக்கும்‌ போக்கிலேயே செல்ல முயன்றது. 
தரு. எம்‌.ஜி.ஆருக்கும்‌, கருணாநிதிக்கும்‌ இதில்‌ பெரும்‌ போட்டி. 


இரு. எம்‌. ஜி. ராமச்சந்திரன்‌ இந்‌ தப்‌ போக்கைக்‌ கடைப்‌ 
பிடிக்கத்‌ தொடங்கியது இதுவல்ல முதற்தடவை. முன்பு பல 
தடவை . இப்போக்கனை வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. ஆராவது 
ஐந்தாண்டுத்‌ திட்டத்தின்‌ நகல்‌. தேசியக்‌ கவுன்சில்‌ விவா தத்திற்கு 
வந்தபோதே இதனைக்‌ கண்டோம்‌. அந்தக்‌ கூட்டத்தில்‌ மேற்கு 
வங்க முதல்வர்‌ ஜோ திபாசுவும்‌, திரிபுரா முதல்வர்‌ நிருபன்‌ சக்ர 
வர்த்தியும்‌, கேரள முதல்வர்‌ நாயனாரும்‌, அந்தத்‌ திட்டத்தின்‌ 
அடித்தளமே தவறானது; மேலை நாடுகளிலும்‌, உலக வங்கியிலும்‌ 
அதன்‌ களைகளான இன்டர்நாசனல்‌ மானிடரி பண்டிலும்‌, 
(ஐ. எம்‌. எப்‌.) 5,000 கோடி ரூபாய்‌ கடன்‌ கோரிப்‌ பெறுவதையும்‌ 
பாமர மக்கள்‌ வாங்க உபயோகிக்கும்‌ சகல பொருள்கள்‌ மீதும்‌ வரி 
களை உயர்‌ த்துவதையும்‌, ரசாயன உரம்‌ மற்றும்‌ பொதுத்துறை 
யிலுள்ள ரேசன்‌ கடைகள்மூலம்‌ வினியோகிக்கும்‌ அரிசி, கோதுமை 
முதலிய சாமான்களைக்‌ குறைப்பதன்‌ மூலமும்‌, ஏகபோக அன்னியப்‌ 
பன்னாட்டு முதலாளிகளுக்குப்‌ பல்வேறு சலுகைகளை அளிப்பதன்‌ 
மூலமுமே திட்டத்திற்கான செல்வா தாரங்களைத்‌ திட்டுவதை 
அடிப்படையாகக்‌ கொண்டுள்ள திட்டம்‌ இது. இவைகளின்‌ விளை 
வாக சாதாரண மக்களின்‌ வாழ்க்கை மேலும்‌ சீர்கேட்டையும்‌; 
டாட்டா, பிர்லா போன்ற ஏகபோகங்களும்‌ பன்னாட்டு பகாசுரக்‌ 
கம்பெனிகளும்‌ மேலும்‌. செழித்து வளர்ந்தோங்கும்‌, இந்தியப்‌ 
பொருளதாரமே இவர்கள்‌ கையில்‌ சிக்கி ஆழமானதோர்‌ மீளமுடி 
யாத நெருக்கடியில்‌ சிக்கப்‌ போகிறது. இப்படிப்பட்ட திட்டத்தை 
மக்களின்‌ நலனையே பிரதானமாகக்‌ கொண்டுள்ள நாட்டின்‌ சுதந்‌ 
இர வளர்ச்சியில்‌ ஆர்வமுள்ள எந்தக்‌ கட்சியும்‌ ஆதரிக்க முடியாது 
என்று மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி தலைமை தாங்கிய. இந்த 
மூன்று மாநில முதல்வர்களும்‌ அந்தத்‌ திட்டத்தைநிராகரித்தனர்‌. 
“இந்தத்‌ திட்டமே மக்களை ஏமாற்றுவதற்கான ஒருமோசடி' என்று 
தெள்ளத்‌ தெளிவாக இந்திராகாந்திக்கும்‌ மற்றுமுள்ள மத்திய 
சர்க்கார்‌ அமைச்சர்களுக்கும்‌ ஆத்திரமும்‌, கோபமும்‌ ஏற்படும்‌ 
வகையில்‌ உறுதியாக நிராகரித்து விட்டார்கள்‌. 


அச்சமயம்‌ ௮. தி. மு. ௧. முதல்வர்‌ எம்‌. ஜி ஆரை நான்‌ 
அணுகி இதை எல்லாம்‌ எடுத்து விளக்கமாகக்‌ கூறி, அவரும்‌ இதை 
நிராகரிக்க வேண்டும்‌ என்று கூறினேன்‌. 


652 


ஆனால்‌, அவரோ, 'எங்கருந்து பணம்‌ வந்தால்‌ என்ன? தமிழ்‌ 
தாட்டிற்கு அதில்‌ ஒரு கணிசமான பகுதி கிடைக்கவேண்டும்‌ 
என்பதுதான்‌ என்‌ கவலை என்று கூறி,. திட்டத்தை ஏற்றுக்‌ 
கொண்டு, இத்திரா காந்திக்கு ஒத்தூ தினார்‌. 


இதன்‌ விளைவுகளை இன்று காண்கிறோம்‌. உலக வங்கியிடம்‌ 
எண்ணூறு கோடி ரூபாய்க்கும்‌, இன்டர்நேசனல்‌ மானிடரி 
பண்டிடம்‌ ஐயாயிரம்‌ கோடி. ரூபாய்க்கும்‌ நிதியமைச்சர்‌ இரு. 
இவங்கட்ராமன்‌ கடன்‌ கேட்கப்போய்‌, அவர்கள்‌ தங்களுடைய 
நிர்வாக அதிகாரிகள்‌ மூலமாகக்‌ கடன்‌ கிடைப்பதற்கு என்ன 
என்ன நிபந்தனைகளை ஏற்கவேண்டும்‌ என்று சொல்லி அனுப்பினர்‌. 
அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு, நிதியமைச்சர்‌ என்ற 
முறையில்‌ இந்திய சர்க்காரின்‌ சார்பாக கடிதம்‌ எழுதி (இந்திய 
சர்க்காரின்‌ பொருளாதார, நிதி, வரிக்கொள்கை என்ற பேரால்‌) 
அனுப்பியுள்ளார்‌. 


இனி அயல்நாட்டு பன்னாட்டு முதலாளிகளுக்கு இந்தியாவில்‌ 
முதலீடு 'செய்து தொழில்களை நடத்த கதவு திறக்கப்படும்‌; 
தனியார்‌ துறைக்குத்தான்‌ இனி முக்கியத்துவம்‌ கொடுக்கப்படும்‌; 
இந்தியப்‌ பொருளாதாரம்‌ இனி ஏற்றுமதி வியாபாரத்தை நம்பி 
யிருக்கும்‌ பொருளாதாரமாக இருக்கும்‌; தனிப்பட்ட முதலாளிகள்‌ 
மீதும்‌, ஏகபோக முதலாளிகள்‌ மீதும்‌ இனி வரி விதிக்கப்பட 
மாட்டாது; மறைமுகமான பொருள்‌ வரிகள்‌ ஆண்டுதோறும்‌ 
அதிகமாக . விதிக்கப்படும்‌. அதனால்‌ மக்களுக்கு வாங்கும்‌ 
சக்தி குறையும்‌; அதன்‌ மூலம்‌ அவர்களுடைய அவசிய 
மான தேவைகளைக்‌ குறைத்துக்‌ கொள்ள வேண்டிவரும்‌ ; : அரிசி, 
கோதுமை, எண்ணை, துணி முதலிய அத்தியாவசியப்‌ பொருள்‌ 
களுக்கு சர்க்கார்‌, அளிக்கும்‌ மான்யம்‌ படிப்படியாகக்‌ குறைக்கப்‌ 
பட்டு, இறுதியில்‌ அறவே நீக்கப்படும்‌;: இதனால்‌ வெளி மார்க்கெட்‌ 
டில்தான்‌-கள்ள மார்க்கெட்‌ விலையில்தான்‌ மக்கள்‌ சாமான்களை 
வாங்கவேண்டி வரும்‌; நாட்டில்‌ விலை போகாத பண்டங்களை 
வெளிநாடுகளுக்கு மலிவான விலைக்கு ஏற்றுமதி செய்ய ஏற்பாடு 
செய்யப்படும்‌; அதற்காக வேண்டி இந்திய நாணயத்தின்‌ மதிப்பு, 
தேவைப்பட்ட அளவு குறைக்கப்படும்‌; . ஏற்கனவே ரூபாயின்‌ 
மதிப்பு 15 சதமானம்‌ குறைக்கப்பட்டாகிவிட்டது; இது இந்திய 
சர்க்கார்‌ இந்தத்‌ துறையில்‌ மேலும்‌ எடுக்கவிருக்கும்‌ நடவடிக்கை 
களுக்கு அத்தாட்டி; இப்படி இந்திய நாணயத்தின்‌ மதிப்பைக்‌ 
குறைப்பதின்‌ மூலம்‌ நாம்‌ ஏற்றுமதி செய்யும்‌ பொருள்களுக்குக்‌ 
குறைவான விலை கடைத்தபோதிலும்‌, ஏற்றுமதியாகும்‌ பொருள்‌ 
களின்‌ அளவை அதிகரிப்போம்‌; வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி 
செய்யும்‌ பொருள்களின்‌ விலை கூடுதலாகும்‌; அதனால்‌ பரவாயில்லை. 


454 


அதன்‌ பளு பூராவும்‌ மக்களின்‌: தலையில்தானே விழப்போடதறது! 
பெரு முதலாளிகளும்‌, அயல்நாட்டுப்‌ பன்னாட்டு முதலாளிகளும்‌ 
நடத்தும்‌ அல்லது முதலீடு செய்யும்‌ தொழில்களுக்குத்‌ தேவை. 
யான மெஷின்கள்‌, கச்சாப்‌ பொருள்கள்‌, இடைப்‌ பொருள்கள்‌ 
(அரைக்கச்சாப்‌ பொருள்கள்‌) ஆகியவைகளை அவர்கள்‌ இஷ்டம்‌ 
போல்‌ இறக்குமதி செய்வதற்காக வேண்டி, இறக்குமதி கொள்கை 
யில்‌ விதிக்கப்பட்டுள்ள தடைகள்‌ எல்லாம்‌ நீக்கப்படும்‌; என்றெல்‌ 
லாம்‌ அவர்‌ அந்தக்‌ கடிதத்தில்‌ உத்தரவாதம்‌ அளித்துள்ளார்‌. 
எனவே, இந்தியாவின்‌ பொருளாதாரம்‌ இந்த அமெரிக்க 
நிதி நிறுவனங்களுக்கும்‌, பன்னாட்டு முதலாளிகளுக்கும்‌ அடகு 
வைக்கப்படுகிறது. 


இதேபோன்று, நான்காவது ஐந்தாண்டுத்‌ திட்டத்துக்கும்‌ 
மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி, இதே காரணங்களைக்‌. காட்டி 
அதாவது நாட்டின்‌ பொருளாதாரத்தை ஏகாதிபத்திய நிதி 
நிறுவனங்களுக்கும்‌, பன்னாட்டு பகாசுர முதலாளிகளுக்கும்‌ 
உள்நாட்டு ஏகபோக முதலாளிகளுக்கும்‌, கள்ள மார்க்கெட்டுக்‌ 
காரர்களுக்கும்‌ அடகு வைக்கும்‌ பாதையில்‌ மேலும்‌ ஒருபடி அது 
போகிறது என்பதைத்‌ தெளிவாக விளக்கி, ஆதரவு அளிக்க 
மறுத்தபோது, அன்று தி. மு. க. வின்‌ முதலமைச்சராக இருந்த 
திரு. மு. கருணாநிதி அந்தத்‌ திட்டத்திற்கு ஆதரவு அளித்ததும்‌ 
ஏற்கனவே விவரிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து திராவிடப்‌ 
பாரம்பரியத்தில்‌ வந்ததாகக்‌ கூறிக்கொள்ளும்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சியின்‌ 
தலைவர்களை மூதாதையர்களாக பறைசாற்றும்‌ பெரியார்‌, 
அண்ணாதுரை ஆகியோருக்கு நாங்கள்தான்‌ வாரிசுகள்‌ என்று 
மார்தட்டிக்‌ கொள்ளும்‌ தி. மு. ௧க., ௮. தி. மு. க. ஆகிய இரண்டு 
பிரிவினரும்‌ எந்த வர்க்கங்களின்‌ நனைக்‌ காத்திட இப்பொழுது 
முனைந்துள்ளார்கள்‌ என்பது தெள்ளத்‌ தெளிவு. 


1962-ம்‌ ஆண்டில்‌ இந்தியாவுக்கும்‌--சீனாவுக்கும்‌ இடையே 
15 நாட்கள்‌ நடந்து முடிந்து போன யுத்தத்தைச்‌ சாக்காகக்‌ 
காட்டி தங்களது “உயிர்‌ மூச்சு, ‘தனித்‌ திராவிட நாட்டை 
அடைந்தே தீருவோம்‌” “அடைந்தால்‌ திராவிட நாடு; இல்லையேல்‌ 
சுடுகாடு” , திண்ணையில்‌ இருந்து கொண்டே “எங்கள்‌ 
பிணங்கள்‌ சுடுகாட்டுக்குச்‌ செல்லும்‌ வரையில்‌ திராவிட நாடு! 
திராவிட நாடு என்று ஜெபித்துக்கொண்டே எங்களுடைய பிணங்‌ 
களும்‌ சுடுகாட்டுக்குப்‌ போகும்‌”? என்றெல்லாம்‌ பல்லாண்டுகள்‌ 
கோஷமிட்ட தி. மு. க. மாநில சுயாட்சி இனி தன்‌ உயிர்‌ மூச்சு” 
என்று முழக்கமிடலாயிற்று. இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகாவது 
தி.மு கஃவுக்கு தெளிவு ஏற்பட்டதில்‌ எங்களுக்கு மகிழ்ச்சியே! 


455 


இவ்விடத்தில்‌ குறிப்பிடவேண்டியது என்னவென்றால்‌, நாட்‌ 
டின்‌ பொருளாதாரம்‌ இவ்வாறு நாடாளுமன்றத்துக்குத்‌ தெரியா 
மலே அடகு வைக்கப்படுகிறது. இந்த நிபந்தனைகள்‌ - நாட்டின்‌ 
பொருளாதாரத்தை அடகு வைக்கும்‌ கொள்கைகள்‌ _ 
இந்து” நாளேட்டில்‌ வெளியானவுடன்‌, நிதியமைச்சருக்கும்‌,. 
அவருடைய அமைச்சகத்துக்கும்‌ வியப்பும்‌, கோபமும்‌ வந்து 
விட்டதாம்‌. ஏன்‌ தெரியுமா? தான்‌ இரகசியமாக ஏற்றுக்‌ 
கொண்ட நிபந்தனைகளை உலக வங்கி வெளியிட்டதைப்‌ :பற்றித்‌ 
தான்‌ அந்தக்‌ கோபம்‌. இந்த நிபந்தனைகள்‌ நாட்டுக்கு நல்லதாக 
இருக்குமாயின்‌ அவருக்கு ஏன்‌ கோபம்‌ வரவேண்டும்‌? ஆரவாரித்து 
பூரித்தல்லவோ போகவேண்டும்‌! “நீங்கள்‌ எல்லாம்‌ எதிர்பார்த்த 
படி, அச்சப்பட்டபடி நான்‌ ஒன்றும்‌ நாட்டின்‌ பொருளாதாரத்தை 
அடகு வைத்துக்‌ கடனுக்குப்‌ போகவில்லை. நாட்டின்‌ பொருளா 
தாரத்தை எவ்வகையிலும்‌ பாதிக்காமல்‌, இந்த நாட்டிற்கு இவ்‌ 
வளவு பெரிய தொகையைக்‌ கடனாகப்‌ பெற்றுள்ளேனே”” என்று 
மகிழ்ச்‌ வெள்ளத்தில்‌ அல்லவா அவர்‌ மூழ்கியிருக்க வேண்டும்‌. 


கெட்டிக்காரன்‌ புளுகு எட்டு நாளில்‌ அம்பலமாகிவிடும்‌ என்‌ 
பார்கள்‌. புளுகு அடிப்பதில்‌ (உதாரணம்‌ அந்துலே விவகாரம்‌) 
மகா கெட்டிக்காரரான இரு. ஆர்‌. வெங்கட்ராமன்‌ புளுகு வெளி 
யாவதற்கு இரண்டு நாட்கள்கூட: ஆகவில்லை. மக்களால்‌ தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடம்‌ '*இரகசியமானது; அரசாங்க 
இரகசியம்‌; வெளியிட்டால்‌ நாட்டிற்கு ஆபத்து'' என்றுநாடாளு 
மன்றத்திலிருந்து மறைத்து வைக்கும்‌ விஷயங்களை எல்லாம்‌ அவர்‌ 
உலக வங்கிக்கும்‌, சர்வதேச நிதிநிறுவனத்துக்கும்‌ திறந்து 
விட்டு, நாட்டின்பொருளா தாரத்தை ஒரு திறந்த புத்தகமாகவே 
காட்டிவிட்டார்‌! 


இதனைக்‌ கண்டிப்பதற்கு தி.மு.க.வோ, ௮.தி.மு.க.வோ முன்‌ 
வருவதில்லை. மாறாக மார்க்சிஸ்ட்‌. கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ மேற்கு 
வங்க நிதியமைச்சர்‌ அசோக்மித்ரா ஷரத்துக்களைப்‌ புட்டுப்புட்டு 
விளக்கி, அடுத்து நடக்கும்‌ நாடாளுமன்றக்‌ கூட்டம்‌ இந்த ஷரத்‌ 
துக்களை நிராகரிப்பதற்கு நல்லதோர்‌ அறிக்கையை வெளியிட்ட்ருக்‌ 
கறார்‌. 


1977-ம்‌ ஆண்டு நடந்த நாடாளுமன்றத்‌ தேர்தலில்‌ தி.மு.க 
ஜனதா--மார்க்சிஸ்ட்‌ அணி தோல்வி கண்டதைப்‌ பார்த்தோம்‌. 
இதனையடுத்து, 1979 ஜூலை மாதத்தில்‌ ஜனதாக்‌ கட்சி இரண்டா 
கப்‌ பிளந்து, லோக்தளம்‌ என்ற பேரில்‌ பிரிந்த பகுதியின்‌ தலைவர்‌ 
செளத்ரி சரண்சிங்‌ பிரதமராக, இடைக்கால மந்திரிசபை 
அமைத்தபோது அந்த மந்திரிசபையில்‌ ௮.தி.மு.க.வின்‌ சார்பாக 


ச 556 


திருமதி. சத்தியவாணிமுத்துவும்‌, புதுச்சேரியிலிருந்து தேர்ந்தெடுக்‌ 
கப்பட்ட பாலாபழனூரும்‌ மந்திரிகளாக வீற்றிருந்த காட்சியை 
நாடு பார்த்தது. 1980-ம்‌ ஆண்டு நாடாளுமன்றத்‌ தேர்தல்‌ வந்த 
போது, “எம்‌. ஜி. ராமச்சந்திரன்‌ நம்பமுடியாத ஒரு வினோதமான 
மனிதர்‌. எப்பொழுது யாரை.ஆ தரிப்பாரென்று சொல்லமுடியாது”. 
என்று திருமதி இந்திரா காந்தியிடம்‌ தி.மு.க. தலைவர்‌ திரு, கருணா 
நிதியின்‌ சார்பாக தூதுகள்‌ சென்றன. 


இத ற்கிடையில்‌ தஞ்சைத்‌ தொகுதிக்கும்‌ நாகை தொகுதிக்கும்‌ 
இடைக்‌ தேர்தல்கள்‌ வந்தன, எம்‌. ஜி. ராமச்சந்திரனோ, திருமதி 
இந்திராகாந்தி போட்டியிட்டால்‌ ஆதரவளிப்பதாக கூறினார்‌. 
ஆனால்‌ அவர்‌ அந்தத்‌ தேர்தலில்‌ நின்றால்‌ அவருடைய உயிருக்கே 
ஆபத்து; தி.மு.க. வினர்‌ கலகம்‌ செய்வார்கள்‌ அது எந்த 
அளவுக்குப்‌ போகும்‌ என்று சொல்ல முடியாது. ஒரு மாநில 
முதலமைச்சர்‌ “இவ்வாறு ஒரு இடைத்‌ தேர்தலில்‌ ஏற்படக்கூடிய 
கலகத்தைச்‌ சமாளிக்க முடியாது என்று காரணம்‌ கூறுவதைக்‌ 
கண்டு அவர்‌ மீது ஏற்கனவே இருந்த சந்தேகம்‌ திருமதி இந்திரா 
காந்திக்கு மேலும்‌ ஊர்ஜிதமாயிற்று. எனவே தஞ்சை நாடாளு 
மன்ற இடைத்‌ தேர்தலில்‌ தானே நேரடியாகப்‌ பலப்பரீட்சையில்‌ 
இறங்காமல்‌ தனது கட்சி வேட்பாளர்‌ ஒருவரை நிறுத்தினார்‌. 
ஆயினும்‌ தஞ்சையில்‌ இந்திரா காங்கிரசை ஆதரித்துவிட்டு நாகை 
யில்‌ தனது வேட்பாளரை நிறுத்தினார்‌ எம்‌. ஜி. ஆர்‌. 


நாகை தொகுதி சம்பந்தப்பட்ட மட்டில்‌, படிண்டாவில்‌ 
நடந்த மாநாட்டில்‌, இந்திரா காந்தியை அவசரகாலம்‌ முழுதும்‌ 
ஆதரித்தது தவறு; தொழிலாளர்களுக்கு விரோ தமான கொள்கை 
கள்‌ மேலோங்கிய பிறகு அத்துடன்‌ இருந்த உறவைக்‌ ' கத்தரித்துக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌, ஏனைய இடதுசாரிக்‌ கட்சிகளோடு அணி 
சேர்ந்து நிற்பதுதான்‌ சரியாக இருந்திருக்கும்‌ என்ற முடிவிற்கு 
இந்திய கம்யூனிஸ்ட்‌ கட்சி வந்தது. அவர்களுடைய இந்த முடிவைக்‌ 
கருத்திற்‌ கொண்டு நாகை நாடாளுமன்றத்‌ தொகுதியைக்‌ கம்யூ 
னிஸ்ட்‌ கட்சிக்கு விட்டுக்‌ கொடுத்து அதன்‌ வேட்பாளரை மார்க்‌ 
சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி ஆதரிப்பது என்று முடிவெடுத்தது. 


இந்த உப தேர்தலில்‌ தஞ்சைத்‌ தொகுதியில்‌, இ. ககங்கிரஸ்‌ 
வென்றது. நாகையில்‌ அ.தி.மு.க. தோற்றது. இந்திய கம்யூனிஸ்ட்‌ 
கட்சி வென்றது. 


எம்‌.ஜி. ராமச்சந்திரனின்‌ ஊசலாட்டமும்‌, அதன்‌ விளைவாக 
அவர்‌ கட்சி அணிகளிடையே ஏற்பட்ட குழப்பமும்‌ நாகை 
தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமாகும்‌. 


457 


இதற்குப்‌ 'பிறகு 1980-ல்‌ நடத்த நாடாளுமன்றத்‌ தேர்தலில்‌ 
இ.மு.க--இந்தஇரா காங்கிரஸ்‌ அணி நாடாளுமன்றத்‌ தேர்தலில்‌ 
வெற்றிபெற்றதானது அண்ணா திராவிட்‌ முன்னேற்றக்‌ கழகத்‌ 
திற்கும்‌, அதன்‌ தலைவர்களுக்கும்‌ பெரிய பயத்தையும்‌ கலக்கத்தை 
யும்‌ உண்டாக்கியது. 

மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சித்‌ தோழர்கள்‌-சட்டமன்றத்தி 
லிருந்தவர்கள்‌, அவர்களுக்கு தெம்பூட்டி, கேரளத்திலும்‌, மேற்கு 
வங்கத்திலும்‌, திரிபுராவிலும்‌ இந்திரா காந்தியின்‌ சாகசங்கள்‌ 
முறியடிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி, மக்களுக்கான திட்டங்களை 
இந்த அரசுகள்‌ நிறைவேற்றி அமுல்படுத்தியதனால்கான்‌ இவ்வாறு 
முடிந்ததேயன்றி இதில்‌ வேறு ஒரு மந்திரமோ, மாயாஜாலமோ 
இல்லை என்பதைச்‌ சுட்டிக்காட்டி, ௮அ.தி.மு.க-சர்க்காரை உடனடி 
யாக, விவசாயிகள்‌ கடன்‌ சம்பந்தமாக, குத்தகை வாரம்‌, 
சம்பந்தமாக, படித்து பல ஆண்டுகளாக வேலையில்லாது தவிப்ப 
வார்கள்‌ சம்பந்தமாக சில நடவடிக்கைகளை எடுக்குமாறு வற்‌ 
புறுத்தி, அதில்‌ ஓரளவு வெற்றியும்‌ கண்டது. 


அதன்‌ வீளைவாக தமிழ்நாட்டில்‌ முன்‌ குறிப்பிட்டதுபோல 
ஐூன்‌ மாதத்தில்‌ சட்டசபை கலைக்கப்பட்டு தேர்தல்‌ நடந்த 
போது, தி.மு.க-இந்திரா அணி படுதோல்வி கண்டது. இது 
இ.மு.க-வுக்கும்‌, இந்திரா காந்திக்கும்‌--ஏன்‌--௮.இ.மு,க-வினருக்‌ 
கும்‌ கூட வியப்பை அளித்தது. 


இவ்வாறு தி.மு.க-வும்‌, இந்திராகாந்தியும்‌ கூட்டுச்‌ சேர்ந்ததை 
“இலட்சியக்‌ கூட்டு” என்று இரு. கருணாநிதி வர்ணித்தார்‌. எந்த 
இலட்சியத்தின்‌ அடிப்படையில்‌ எற்பட்ட கூட்டு? , யாருடைய 
இலட்சியம்‌ ? கட்சியினுடைய இலட்சியம்‌ ஏதாவது உண்டா ? 
அந்த இலட்சியங்களைத்‌ தான்‌ எந்தக்‌ காலத்திலேயோ கைவிட்டு 
விட்டதே. திராவிட நாடா ? அதைத்தான்‌ 1962-ம்‌ ஆண்டிலேயே 
கைவிட்டாயிற்றே'* மாநில சுயாட்சி! 1967-ம்‌ ஆண்டு 
திரு. அண்ணாதுரை இருந்த காலத்தில்‌ ஒரு ராஜமன்னார்‌ கமிட்டி 
போட்டு அந்த கமிட்டியின்‌ அறிக்கையை தி.மு.க-அரசு வெளியிட்ட 
தோடு அனேகமாக முடிந்த கதையாயிற்றே, ஆம்‌! பிறகு 1972-ல்‌ 
ராஜபாளையத்தில்‌ “மாநில சுயாட்சி” மாநாடு கூட்டி, அதிலே அங்கு 
மேடையில்‌ காட்சியளித்த டஜன்‌ கணக்கான தலைவர்களை “படை 
வீரர்கள்‌” என்றழைக்க, மற்றும்‌ நூற்றுக்கணக்கானவர்களை 
“போர்‌ வீரர்கள்‌” என்று அறிமுகப்படுத்த, திரு. மு. கருணாநிதியை 
தமிழ்நாட்டு முஜிபுர்‌ ரஹ்மான்‌” என்று வானதிர முழங்கி, அங்கு: 
குழுமியிருந்தோர்‌ அனைவரையும்‌ காட்டி, *“இப்படைதோற்கின்‌ 
எப்படை வெல்லும்‌” என்று பூமியும்‌ வானமும்‌ அதிர அதிர 
முழங்கிய மாநாட்டோடு முடிந்து போன கதையாயி ற்றே. 


458 


அதற்குப்‌ பிறகு (இப்படை தோற்கின்‌ எப்படை வெல்லும்‌” 
என்று முழங்கிய அந்தப்‌ படையே இரண்டாகப்‌ பிளந்து ஒரு பகுதி 
படையுடன்‌ தளபதியாகிய இரு. கருணாநிதி மீதே லஞ்ச ஊழல்‌ 
புகாரைச்‌ சுமத்தி ஒன்றுக்கொன்று ஊர்தோறும்‌ நகரம்‌ தோறும்‌, 
வீதிதோறும்‌ சிற்றூர்‌ தோறும்‌-மோதிக்‌ கொண்டிருந்த மோதிக்‌ 
கொண்டிருக்கும்‌ கட்ச்யைத்‌ தானே தமிழ்நாடு கண்டது! 
இன்னமும்‌ காண்கிறது! தி.மு.க. ௮. தி.மு க. அகிய இரு 
கட்சிகளும்‌, அவை பிரிந்த நாள்‌ முதல்‌ இன்றுவரை நாடாளு 
மன்றத்தின்‌ இரு சபைகளிலும்‌ ஏனைய பிரச்சினைகளில்‌ இந்திரா 
காந்தி அரசுக்கு கை தாக்குவதில்‌ போட்டி போட்டுக்‌ கொள்வதில்‌ 
ஒற்றுமை கண்ட போதிலும்‌, தங்கள்‌ கட்சிகளின்‌ தகராறுகள்‌ 
காரணமாக அங்கேயும்‌. மோதிக்‌ கொள்ளும்‌ காட்சியை காண்கி 
ஊறோமே ! அந்த நிலையில்‌ .இரண்டு கூறுகளாகப்‌ பிரிந்த அந்தப்‌ 
படைகளுக்கே ஒன்றையொன்று அழித்திட வேண்டும்‌ என்பது 
தானே இலட்சியமாக இருந்த து-—இருக்றெது?அந்த இலட்சியத்தை 
நிறைவேற்றிக்‌ கொள்வதற்காக, “மாநில சுயாட்சியை' குழி 
தாண்டிப்‌ புதைக்கும்‌-— மா நிலங்களுக்கு இருக்கும்‌ அதிகாரங்களைப்‌ 
படிப்படியாக பறித்திடும்‌--மத்திய சர்க்காரில்‌ ஆட்சிப்‌ பீடத்தில்‌ 
அமர்ந்திருந்த இந்திரா காந்தியின்‌ தயவை இந்தப்‌ படைகள்‌ 
நாடிய பிறகு, அந்த மாநில சுயாட்சி என்ற இலட்சியமும்‌ இந்த 
இயக்கத்தைப்‌ பொறுத்த வரையில்‌ இடம்‌ தெரியாமல்‌ மறைந்து 
விட்டது. 


1980-ம்‌ ஆண்டு நாடாளுமன்ற, மாநில சட்டமன்றத்‌ தேர்தல்‌ 
களில்‌ தி. மு. க அ இந்திரா காங்கிரசுடன்‌ தேர்தல்‌ உடன்பாடு 
கண்ட பிறகு, அதன்‌ போக்கு அடியோடு மாறிவிட்டது. எந்தப்‌ 
பிரச்சினையிலும்‌, அந்தக்‌ கட்சி உறுப்பினர்கள்‌, நாடாளுமன்றத்தில்‌ 
இந்திரா காங்கிரசை ஆதரிப்பதிலேயே முனைந்து நிற்கின்‌ றனர்‌. 


இது என்ன “இலட்சிய உடன்பாடோ' அது கடவுள்‌ என்று 
ஒருவன்‌ இருப்பானாகில்‌ அந்தக்‌  கடவுளுக்குத்தான்‌' வெளிச்சம்‌! 
சாதாரண மக்களுக்கோ அல்லது, அந்தக்‌ கட்சியில்‌ இன்னமும்‌ 
இருக்கும்‌ ஊழியர்களுக்கோ அணிகளுக்கோ அந்த இலட்சியம்‌ 
என்ன என்பது இதுகாறும்‌ தெரியாது. அந்தக்‌ கட்சியின்‌ 
நாடாளுமன்ற உறுப்பினர்களைக்‌: கேட்டால்‌, அவர்களாலும்‌ 
இதனைக்‌ கூறி விளக்க முடியவில்லை. 


இரு. கருணாநிதியின்‌ தனிப்பட்ட இலட்சியங்களின்‌ அடிப்‌ 
படையில்‌ இந்த உடன்பாடு ஏற்பட்டிருக்கலாம்‌. சஞ்சய்‌ காந்தி: 
யின்‌ சமாதிக்குச்‌ சென்று: மலர்‌ வளையம்‌ வைத்திடுவது, பிறகு 
இந்திரா காந்தியிடம்‌ துக்கம்‌ விசாரிக்க வந்தபோது, ஓவென்று 


439 


அலறுவது-இந்திரா காந்தியே இவரைத்‌ தேற்றி, அழுகையை 
நிறுத்துமாறு வேண்டிக்‌ கொள்வது போன்றவைகளெல்லாம்‌ 
செய்து, இறுதியில்‌ அன்னையின்‌. அம்மாவின்‌ கருணாகடாட்சத்தை 
யும்‌ வேண்டி நிற்பது, வரையில்‌ இந்தக்‌ கட்சியின்‌ போக்கு 
சென்று விட்டதை நாம்‌ பார்க்கிறோம்‌. எப்படியாவது, 
அன்னையின்‌ தயவைக்கொண்டு, தன்னுடைய அரசியல்‌ (ஒருகால்‌ 
மற்ற துறைகளில்கூட இருக்கலாம்‌) எதிரியாகிய எம்‌. ஜி. ராமச்‌ 
சந்திரனை முதலமைச்சர்‌ பதவியிலிருந்து இறக்கிவிட்டு, தான்‌ அந்த 
நாற்காலியில்‌ போய்‌ உட்கார்ந்துவிடுவது என்பது அவருடைய 
இலட்சியமாக இருக்கலாம்‌. அல்லது, சர்க்காரியா கமிஷன்‌ நியமிக்‌ 
கப்பட்ட பிறகு, அவர்‌ முதலமைச்சராக இருந்த காலத்தில்‌, 
பதவியை துஷ்பிரயோகம்‌ செய்தார்‌ என்ற குற்றச்சாட்டின்‌ மீது 
அந்த ஓய்வு பெற்ற நீதிபதியைக்‌ கொண்ட. கமிஷன்‌ அந்தக்‌ குற்றச்‌ 
சாட்டில்‌ உண்மை இருக்கிறது என்று முடிவு செய்தது. அதனை 
யொட்டி, மத்திய சர்க்காரின்‌ புலன்‌ விசாரணை இலாகா அவர்‌ மீது 
லஞ்சம்‌. வாங்கியதாக , வழக்குப்‌ பதிவு செய்தது. அவ்வழக்கை 
வாபஸ்‌ பெறச்‌ செய்வது அவருடைய இலட்சியமாக இருக்கலாம்‌. 


அண்மையில்‌, லெ மாதங்களுக்குமுன்‌ மத்திய சார்க்கார்‌ அந்த 
வழக்கை வாபஸ்‌. பெர்‌ ற்றுக்‌ கொண்டது. இதனால்‌ இனி அவருக்கு 
நீதிமன்றங்களில்‌ ஆஜராக வழக்காட வேண்டிய தொல்லையும்‌ 
இல்லை. தண்டனைக்குள்ளாவோம்‌ என்ற பீதியும்‌ இல்லை. இந்திரா 
காந்தியின்‌ தயவினால்‌, அவருடைய சொந்த இலட்சியங்களில்‌ 
முக்கெமானதொன்று நிறைவேறிவிட்டது. 


சர்க்காரியா கமிஷன்‌ முன்பு சத்தியப்பிரமாணம்‌ செய்து 
சாட்சியம்‌ அளித்த. ஐ. ஏ. எஸ்‌. அதிகாரிகள்‌ உள்ளிட்ட முக்யெ 
மான சாட்சிகள்‌ தங்கள்‌ சாட்சியத்தை வாபஸ்‌ பெற்றுவிட்டார்‌ 
களாம்‌. அப்படியானால்‌, “பொய்சாட்சி கொடுத்து தற்காக அவர்‌ 
கள்‌ மீது வழக்குப்போட்டு தண்டித்‌ திருக்கவேண்டுமல்லவா! அப்படி 
ஒன்றும்‌ நடக்கவில்லையே! இதிலிருந்து இது ஒரு அப்பட்டமான 
அரசியல்‌ பேரம்‌ என்பது தெளிவாகவில்லையா? 


அகா! இந்த வழக்கு வாபசமான செய்தி வந்தவுடன்‌ என்ன 
மகழ்ச்சி! கருணாநிதியின்‌ சாமர்த்தியத்தை என்னவென்பது! இன்‌ 
னும்‌ ல நாட்களில்‌ தமிழ்நாட்டில்‌ ௮.இ.மு.க--சர்க்கார்‌ பதவியி 
லிருந்து அகற்றப்படும்‌. ஜனாதிபதி ஆட்சி வரப்போறெது. தி.மூ.க-- 
இந்திரா காங்கிரஸ்‌ கூட்டணி அதனையடுத்து வரும்‌ தேர்தலில்‌ 
வெற்றி பெற்று, இரு. கருணாநிதி மீண்டும்‌ முதலமைச்சரா கிவிடு 
வார்‌ என்று தி.மு.க.வினர்‌ ஊர்‌ தோறும்‌ பிரச்சாரம்‌ செய்தனர்‌. 


தி.மு. க. இப்படி கொக்கரித்துக்‌ கொண்டிருக்கும்போது, 
௮. தி. மு. கஃவின்‌ தலைவர்‌ எம்‌. ஜி. ராமச்சந்திரன்‌, திருமதி 
இந்திரா காந்தியை அணுக, தன்னுடைய .நேசக்கர த்தையும்‌, 
௮. தி. மு. க-வுடைய நேசக்கர த்தையும்‌ நீட்டினார்‌. 


இதற்கு அத்தாட்சி இவ்விரண்டு கட்சிகளும்‌, நாடாளு 
மன்றத்தில்‌ இந்திரா காங்கிரஸ்‌ கொண்டு வரும்‌ தீர்மானங்களுக்கு, 
மசோதாக்களுக்கு ஆதரவை ஒருவருக்கொருவர்‌ போட்டி 
போட்டுக்‌ கொண்டு நல்குவதே. 


யாரையும்‌ விசாரணையின்‌ றி சிறையிலடைக்கும்‌ தேயெப்‌ பாது 
காப்பு மசோதாவாகட்டும்‌, தொழிலாளிகள்‌ வேலைநிறுத்த உரிமை 
களைப்‌ பறிமுதல்‌ செய்யும்‌ அத்தியாவசியப்‌ பணி பாதுகாப்பு 
மசோதாவாகட்டும்‌, இரண்டு கட்சியினரும்‌ நாடாளுமன்றத்தில்‌ 
்‌ லோக்சபையிலும்‌ சரி, ராஜ்யசபையிலும்‌ சரி--நள்ளிரவுவரையில்‌ 
இரு கட்சி உறுப்பினர்களும்‌ கண்விழித்துக்‌ கொண்டிருந்து, அம்‌ 
மசோ தாக்களுக்கு ஆதரவாக வாக்களித்து விட்டே வீடு. சென்ற 
னர்‌.” பல' எதிர்க்கட்‌ உறுப்பினர்கள்‌, நாடாளுமன்றத்தில்‌, 
இந்த இரு கட்சிகளும்‌ எதிரும்புதிரமாக சண்டை சச்சரவு செய்து 
கொள்வதைப்‌ பார்த்தவர்கள்‌, இப்படி ஏன்‌ நீங்கள்‌ இந்த விஷயத்‌ 
தில்‌_—இந்திராகாந்திக்கு ஆதரவுஅளிக்கும்‌ விஷயத்தில்‌ - ஒருமித்து 
நிற்கிறீர்கள்‌ என்று அதற்கு அவர்கள்‌ அவர்களுக்கு பதில்‌ ஒன்றும்‌ 
சொல்லவில்லை. நாங்கள்‌ என்ன செய்வது? “அதுதான்‌ எங்கள்‌ 
தலைவரின்‌ உத்தரவு, கட்டளை” என்று மட்டும்‌ பதில்‌ கூறினர்‌. 
மகாராஷ்ட்ரா முதலமைச்சர்‌ அந்துலேயின்‌ டிரஸ்டுகள்‌ குறித்து 
நாடெங்கிலும்‌ அமளியாயிற்று, இரண்டு வாரமாக இந்தப்‌ 
பிரச்சனை நாடாளுமன்றத்தையே குலுக்யெ போது, அவையின்‌ 
உதவித்‌ தலைவராக உள்ள தி. மு. க-உறுப்பினார்‌ லட்சுமணன்‌ ஒவ்‌ 
வொரு முறையும்‌ இந்திரா காங்கிரசுக்கு சாதகமாகத்‌ தீர்ப்‌ 
பளித்தார்‌. அதே சமயத்தில்‌ நாட்டையே அதிரடித்த இந்தப்‌ 
. பிரச்சினையில்‌ இ.மு.க-௮. தி. மு. க. ஆகிய இரண்டு கட்சிளையும்‌ 
சேர்ந்த உறுப்பினர்கள்‌, வாய்மூடி முனிவர்களாக இருந்தது கண்‌ 


கொள்ளாக்‌ காட்சி! ட்‌ 


இவ்வாறு இரண்டு கட்சிகளும்‌, இந்திரா காங்கிரசின்‌ தயவுக்‌ 
காகப்‌ போட்டிபோட்டுக்‌ கொள்வது, இந்திரா காந்திக்கு 
மட்டற்ற மகிழ்ச்சியை அளித்ததில்‌ வியப்பில்லை... இரண்டு கட்ச 
களையும்‌ கைப்பந்துபோல்‌ விலையாடிக்‌ கொண்டிருக்கிறார்‌. 


திரு. கருணாநிதி, வெகு சீக்கிரத்தில்‌ ௮அ.தி.மு.க-மந்திரி சபை 
கலைக்கப்பட்டு, இந்திரா காங்கிரஸ்‌ - தி. மு. க-கூட்டணி, தமிழ்‌ 
நாட்டில்‌ கோலோச்சும்‌ காலம்‌ 'வந்துவிட்டது; அதில்‌, தான்‌ 


௫94 


முதல்வராக மீண்டும்‌. வந்துவிடலாம்‌ என கனவு கண்டு 
கொண்டிருந்த சமயத்‌ இல்‌, சென்னைக்கு விஜயம்‌ செய்த இருமதி: 
இந்திரா காந்தியிடம்‌, இ.மு.க - இந்திரா காங்கிரஸ்‌ கூட்டு 
நீடிக்குமா? என்று பத்திரிக்கை நிருபர்கள்‌ கேட்டனர்‌. . அதற்கு 
. அம்மையார்‌, “மாநிலத்திலுள்ள இந்திரா காங்ரெஸ்‌ கட்சித்‌ 
தலைவர்களைக்‌ கேளுங்கள்‌” என்று பதிலளித்து விட்டார்‌. 


அண்மையில்‌ திரு. ஆர்‌. வெங்கட்ராமன்‌, சென்னையில்‌ 
“பத்திரிக்கை நிருபர்களிடம்‌ பேசுகையில்‌, இந்திரா காங்கரஸ்‌ - 
.இ.மு.க-கூட்டணி முடிந்துபோன விஷயம்‌ ,என்று நறுக்கென்று 
கூறிவிட்டார்‌. ஏன்‌? என்று பத்திரிக்கையாளர்கள்‌ கேட்டதற்கு 
“எங்களுடைய கட்சிக்கு - இந்திரா காந்தியின்‌ செல்வாக்கினால்‌ 
தனித்துப்‌ போட்டியிட்டு ஜெயிக்க போதிய பலம்‌ இருக்கிறது” 
என்று கூறிவிட்டார்‌. அதே சமயத்தில்‌ வேறு எந்தக்‌ கட்ரியாவது 
தானாக வத்து எங்களை ஆதரித்தால்‌ அதை வரவேற்போம்‌ என்று 
கூறியிருக்கிறார்‌. ; 


மேலும்‌ “அர யெலில்‌ நிரந்தரமான கூட்டு என்பது கிடையாது, 
நண்பர்கள்‌, எதிரிகள்‌ என்றுதான்‌ உண்டு” ” என்றும்‌ கூறிவிட்டார்‌. 


அ. தி.மு.க.வின்‌ தலைவர்‌ எம்‌. ஜி. ராமச்சந்திரனோ சில 
மாதங்களுக்கு முன்பு, '*தமிழ்‌ நாட்டில்‌ அரசியல்‌ கட்சிகளின்‌ 
அணிவகுப்பில்‌ சமீபத்தில்‌ மாற்றம்‌ வரக்கூடும்‌”? என்று கூறியிருக்‌ 
ரூர்‌. 


ஆயினும்‌ இந்திரா காங்கிரஸ்‌ கட்சிக்கு தமிழ்நாட்டில்‌ எந்தத்‌ 
தொகுதியிலும்‌ தனித்துப்‌ போட்டியிடுதற்கு துணிச்சல்‌ இல்லை? 
அதனால்‌ வெங்கட்ராமன்‌ இவ்வாறு அறிவித்த போதிலும்‌, அதன்‌ 
பிறகு ஒரு வாரத்தி ற்குள்‌ இந்திரா காங்கிரஸ்‌ கட்சியின்செயலாளர்‌ 
இரு. கருப்பையாமூப்பனார்‌, தி. மு. க. தலைவர்கள்‌ மு. கருணாநிதி, 
அன்பழகன்‌ முதலியோரைச்‌ சந்தித்து ஒரு மணி நேறத்திற்குமேல்‌ 
பேசிவிட்டு வந்திருக்கிறார்‌. 


இப்படி “திராவிட பரம்பரையில்‌ வந்தவர்கள்‌ என்று கூறிக்‌ 
கொள்ளும்‌ இருபிரிவினரும்‌, இந்தியாவில்‌ பெரும்‌ முதலாளிகள்‌, 
ஏகபோக முதலாளிகள்‌, நிலப்புரபுக்கள்‌ ஆகியோரின்‌ நலன்‌ காத்தி 
டும்‌, அயல்நாட்டு, பன்னாட்டு முதலாளிகளோடு நம்‌ நாட்டு ஏக 
போகப்‌ பெருமுதலாளிகளின்‌ நலன்களை வளர்க்கும்‌ இந்திரா 
காங்கிரஸ்‌ கட்சியின்‌ தலைவியாயெ திருமதி இந்திரா காந்தியின்‌ 
தயவை, நாடும்‌ கட்சிகளாக காட்சியளிக்கன்றன. எந்தக்‌ 
கட்சியைப்‌ பற்றி திரு, அண்ணாதுரை, :*காங்கிரஸ்‌ கட்சி 
என்பது ஏகபோக முதலாளிகள்‌ கட்ச; டாட்டா பிர்லாக்‌ 


£62 


களின்‌ - கட்சி; 1967-ல்‌ அந்தக்‌ கட்சியை தமிழ்நாட்டில்‌ 
.,தோற்கடித்தோம்‌ ; இனியும்‌ அந்தக்‌ கட்சிக்குத்‌ தமிழ்நாட்டில்‌ 
இடமளிக்கக்கூடாது”” என்று தெளிவாக, தனது உள்ளக்‌ 
கிடக்கையை தன்னுடைய பத்திரிக்கையாகிய *:காஞ்சி'”யில்‌ 
தம்பிமார்களுக்கு, திராவிட இயக்கத்தினருக்கு, தன்னுடைய 
உயில்‌ சாசனமாக கடைசிக்‌ கடிதத்தில்‌ எழுதிவிட்டு மறைந்‌ 
தாரோ, அதே டாட்டா, பிர்லா கட்சியின்‌ தயவை அந்த இயக்‌ 
கத்தின்‌ இரு பிரிவினரும்‌ 'நாடுவதையே தமிழ்நாடு இன்று பார்க்‌ 
கிறது. 


இது ஏதோ தற்செயலாக ஏற்பட்ட நிகழ்ச்சிப்‌ போக்கல்ல. 
திராவிட இயக்கத்தின்‌ உள்ளடக்கம்‌; உண்மையில்‌, தமிழ்‌ 
நாட்டின்‌ முதலாளி வர்க்கத்தின்‌ நலன்‌ காத்திடும்‌ கட்சி என்று 
ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம்‌.. 


இதனால்தான்‌, 1962-ல்‌ சன--இந்திய எல்லை யுத்தத்தை 
சாக்காகக்‌ காட்டி, தனித்‌ திராவிடநாடு கோரிக்கை கைவிடப்‌ 
பட்டது என்பதைச்‌ சுட்டிக்காட்டியிருந்தோம்‌. தி. மு. க.வின்‌ 
“தனித்‌ திராவிட நாடு'' கோரிக்கையைக்‌ காட்டி, தமிழ்நாட்டு 
முதலாளிகளும்‌, அரசும்‌ போதிய அளவு மத்திய சர்க்காரிடம்‌ 
லைசென்ஸ்களை வாங்கி, தமிழ்நாட்டில்‌ தொழிற்சாலைகளை நிறுவிய 
பிறகு, இந்தத்‌ தனித்‌ திராவிட நாட்டுக்‌ கோரிக்கை பயனற்றுப்‌ 
போய்விட்டது. எவ்வளவுதான்‌ தமிழ்நாட்டை, பொன்‌ விளையும்‌ 
நாடு என்று புகழ்ந்தபோதிலும்‌, உண்மை நிலை என்ன? தமிழ்‌ 
நாட்டிற்கு நீர்ப்பாசன வசதிக்காகத்‌ தண்ணீர்‌ வேண்டுமானால்‌, 
கர்னாடகத்திலும்‌, கேரளத்திலும்‌ உற்பத்தியாகும்‌ நதிகளிலிருந்து 
தான்‌ பிரதானமாகக்‌ கிடைக்க வேண்டும்‌. அதேபோன்று, 
தொழிற்சாலைகளுக்ரு வேண்டிய இரும்பு, உருக்கு, நிலக்கரி 
ஆகிய அனைத்தும்‌ வெளி மாநிலங்களிலிருந்தே வரவேண்டும்‌. 
தமிழ்நாட்டிலுள்ள தொழிற்சாலைகளில்‌ உற்பத்தியாகும்‌ பொருள்‌ 
களுக்கான சந்தை பரந்த இந்திய சந்தை. எனவே இந்த நிலையில்‌ 
தனித்‌ திராவிட நாடு கோரிக்கை கைவிடப்பட்டது. 


திராவிட இயக்கம்‌ தமிழ்நாட்டு முதலாளிகளின்‌ நலன்களுக் 
காகப்‌ பாடுபடும்‌ கட்சி என்பதற்கு மேலும்‌ பல உதாரணங்களைக்‌ 
காட்ட முடியும்‌. 

**ரூப்சந்துகளும்‌, ஜீவன்லால்களும்‌, ஷிவ்‌ நாராயண்களும்‌, 
மூல்சந்துகளும்‌ சென்னையில்‌ முகாம்‌ அமைத்துக்‌ கொண்டு நிலக்‌ 
கடலை முதற்‌ கொண்டு வைரம்‌ வரை சகலவிதமான பொருள்களை 
ஏற்றுமதியோ, இறக்குமதியோ, செய்யும்‌ வசதிபெற்றிருப்பதுபோல 
இங்குள்ள தனபாலர்‌ அண்ணாமலை, ஆறுமுகம்‌ முதலியோருக்கேதும்‌ 


463 


வடநாட்டில்‌ இடம்‌ இருக்கிறதா என்பதை எண்ணிப்பாருங்கள்‌. 
பொருளாதாரப்‌ பிடிப்பு எவ்வளவு இறுக்கம்‌ உள்ளதாக இருக்‌ 
இறது என்பதை விளக்க, கோடிக்கணக்கிலே வியாபாரம்‌ செய்யும்‌ 
திராவிடத்தில்‌ இநந்து கொண்டு செய்யும்‌ _ வடநாட்டு வணிகர்‌ 
கனில்‌ குறிப்பிடத்‌ தக்கவர்களின்‌ பெயர்‌ வரிசையைத்‌ தந்துள்ளோம்‌. 
கருத்தூன்றிப்‌ படித்துவிட்டு பிறகு கூறக்கூடவேண்டா ம்‌ திராவிட 
நாடு திராவிடருக்கே என்ற திட்டம்‌ தேவையா ? இல்லையா ? என்‌ 
பது பற்றி சிந்தியுங்கள்‌. தேயிலைத்‌ தோட்டத்திலே உடல்‌ தேயப்‌ 
பாடு படும்‌ தமிழனையும்‌, மனக்கண்முன்‌ நிறுத்தி பக்கத்திலே வட 
நாட்டிலிருந்து இங்குவந்து வாழும்‌ மார்வாரி குஜராத்திமூல்டாலின்‌ 
வணிகர்களின்‌ உருவங்களையும்‌ நிறுத்திப்‌ பார்த்து யோசியுங்கள்‌. 
திராவிட நாடு திராவிடருக்கே என்ற திட்டம்‌ தேவையா அல்லவா 
என்பதை.” என்று அண்ணாதுரை 1947-ல்‌ “பணத்தோட்டம்‌” என்ற 
நூலில்‌ எழுதினார்‌. அதே நூலில்‌, பிர்லா கம்பெனிக்கு சென்னை 
ராஜதானியில்‌ ஒரு வனஸ்பதி உற்பத்தி செய்யும்‌ தொழிற்சாலையை 
நிறுவ லைசென்ஸ்‌ கொடுக்கப்பட்டதையும்‌, லால்சந்த்‌ ஹிராசந்துக்‌ 
குக்‌ கடற்கரை கப்பல்‌ தொழிலிலிருந்த ஆதிக்கத்தையும்‌ சுட்டிக்‌ 
காட்டி, “புதிய ஏகாதிபத்தியம்‌” ' என்ற தலைப்பில்‌ ஒரு அத்தியா 
யத்தையே படைத்து மார்வாரி, குஜராத்தி முதலாளிகள்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ முதலிட்டு தொழில்களையும்‌ துவக்கி, அவர்களுடைய புதிய 
ஏகாதிபத்தியம்‌--பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியத்துக்கு பதிலாகத்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ படை எடுக்கிறது என்று அபாயச்‌ சங்கை திரு. அண்ணா 
துரை ஊதினார்‌. 


ஆனால்‌ அவருடைய பிரதம சீடராகிய திரு. கருணாநிதி முதல 
மைச்சராக இருந்த காலத்தில்‌, அந்த மந்திரிசபையில்‌ தொழில்‌ 
மந்திரியாக இருந்த மாதவன்‌, பம்பாய்க்கும்‌, அகமதாபா த்துக்கும்‌ 
சென்று அதே மார்வாரி குஜராத்தி முதலாளிகளையும்‌ அணுகி தமிழ்‌ 
நாட்டில்‌ முதலீடு செய்யும்படி அவர்களை வருந்தி அழைத்ததை 
யும்‌, அவ்வாறு அவர்கள்‌ முதலீடு செய்வதற்கு தமிழ்நாடு அரசு 
பல வசதிகளை செய்து கொடுப்பதாக வாக்குறுதியளித்ததையும்‌ 
மறந்துவிடக்கூடாது. 


“அண்ணாதுரையின்‌ உண்மையான வாரிசு கருணாநிதியல்ல; நான்‌ 
தான்‌ அந்த திராவிட பாரம்பரியத்தை வளர்ப்பவன்‌” என்று கூறிக்‌ 
கொள்ளும்‌ எம்‌. ஜி. ராமச்சந்திரன்‌ இந்த விஷயத்தில்‌ கருணாநிதிக்‌ 
குச்‌ சளைத்தவரல்ல. 


அவருடைய தொழில்‌ மந்திரி திருநாவுக்கரசும்‌, தொழில்‌ 
இலாகா செயலாளர்‌ ஜி. ராமச்சந்திரனும்‌ சமீபத்தில்‌ பம்பாய்க்‌ 
கும்‌, அகமதாபாத்துக்கும்‌ சென்று '*இதற்கு முன்‌ என்றுமில்லாத 


464 


அளவு வேறு எந்த மாநிலத்திலும்‌ இல்லாத அளவு நமிழ்நாட்டின்‌ 
அரசு, தமிழ்நாட்டில்‌ முதலீடு செய்வதற்கு வசதிகள்‌ செய்து 
கொடுத்திருக்கிறது. பின்தங்கிம! பிரதேசங்களில்‌, முதலீடு செய்‌ 
தால்‌ 75 சதம்‌, மாநில அரசு மானியமாக உங்களுக்கு வழங்கு 
கிறது. தொழில்களை நடத்த அன்றாட செலவிற்காக, குறைந்த 
வட்டியில்‌ கடன்களை வழங்குகிறோம்‌. ஐந்தாண்டுகளுக்கு விற்பனை 
வரி ஒத்திவைக்கப்படும்‌'” என்றுகூறி அவர்களை வருந்தி, வருந்தி, 
தமிழ்நாட்டில்‌ முதலீடு செய்ய அழைப்பு விடுத்துள்ளார்கள்‌. 


மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி, வேறு எந்தக்‌ கட்சியைப்‌ 
பற்றியும்‌ ஆதாரமில்லாமல்‌ எதையும்‌ சொல்லும்‌ பாரம்பரியத்‌ 
தையோ, பழக்கத்தையோ கொண்ட க்சி அல்ல. 


்‌ மேற்கூறிய ஆதாரங்களைக்‌ கொண்டு தான்‌, திராவிட முன்‌ 
னேற்றக்‌ கழகம்‌, அண்ணாதிராவிட முன்னேற்றக்‌ கழகம்‌ ஆகிய 
இரண்டும்‌ தமிழ்நாட்டு முதலாளிகளின்‌ நலன்‌ காத்திடும்‌ வர்க்க 
அடிப்படையில்‌ தான்‌ உண்மையான உள்ளடக்கத்தைக்‌ கொண் 
டவை என்று ஒளிவுமறைவின்றி கூறுகிறது. 


இன்று தமிழ்நாட்டில்‌ கடந்த 10, 15 ஆண்டுகளில்‌ வளர்ந்‌ 
துள்ள தமிழ்நாட்டு முதலாளிக்‌ குடும்பங்கள்‌-—-ஒன்‌ றிரண்டு நீங்க 
லாக ஏகப்பட்ட குடும்பத்‌ தகராறுகள்‌, அதன்விளைவாக அவர்கள்‌ 
நடத்தி வந்த தொழில்‌ நிறுவனங்கள்‌ அந்தக்‌ குடும்பங்களின்‌ 
கையைவிட்டுப்‌ போகும்‌ நிலை ஏற்பட்டுவிட்டது. உதாரணமாக 
சேலத்திலுள்ள அலுமினியத்‌ தொழிற்சாலை; மேட்டுப்பாளையத்‌ 
திலுள்ள விஸ்கோஸ்‌ தொழிற்சாலை, இந்தியா சிமெண்ட்‌ தொழிற்‌ 
சாலை. . 


இந்தத்‌ தொழிற்சாலைகளை வடநாட்டிலுள்ள ஆர்‌. பி. 
கோயங்கா குடும்பத்தினருக்குச்‌ சொந்தமான டன்கள்‌ பிரதர்ஸ்‌ 
போன்ற ஏகபோக முதலாளிகள்‌ நடத்த முன்வந்தனர்‌. அந்த ஏக 
போகக்‌ குடும்பங்களின்‌ ஆதிக்கம்‌ மேலோங்காமலிருப்பதற்காக, 
மத்திய சர்க்காரிடம்‌, இந்தத்‌ தொழிற்சாலைகளை தேசியமய்மாக்க 
வேண்டும்‌; ஏகபோக முதலாளிகளிடம்‌ ஒப்படைக்கக்கூடாது என்‌ 
பதற்காக நான்‌ பல நடவடிக்கைகள்‌ எடுக்க வேண்டி வந்குது. 
அதில்‌ இதுவரையில்‌ ஓரளவு வெற்றி கண்டடோ திலும்‌ அதுநிரந்தர 
மாக நடக்குமா அல்லது தாற்காலிகமானதுதானா என்பது கேள்விக்‌ 
குறியாகவே இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசும்‌ ஒத்துழைக்கு 
மானால்‌, இந்த வெற்றியை நிரந்தரமாக்குவது சாத்தியம்‌. 


ஆனால்‌ அந்த அரசே இன்று வடநாட்டு, மார்வாரி குஜராத்தி, 
ஏகபோக முதலாளிகளிடம்‌ சென்று தமிழ்நாட்டில்‌ முதலீடு 


465 


செய்யும்படி மண்டியிட்டு மன்றாடும்‌ போது, இதைச்‌ செய்ய முன்‌ 
வருவார்களா ? இது வரையில்‌ இதற்காக உருப்படியாக ஒன்றும்‌ 
செய்யவில்லையே! 


- இந்த நிலையில்‌ தான்‌ தமிழ்நாட்டில்‌ உள்ள திராவிட இயக்கத்‌ 
இன்‌ இரு பிரிவினர்களாகிய தி.மு.க-வும்‌, அ.தி.மு.க-வும்‌ முத 
லாளித்துவ வளர்ச்சிப்‌ போக்கில்‌ நாட்டை அழைத்துச்‌ செல்லும்‌ 
கட்சிகளாக இருப்பதன்‌ காரணமாக, மத்திய சர்க்கார்‌ ஏகபோக 
முதலாளிகளுக்கும்‌ அயல்நாட்டு பன்னாட்டு முதலாளிகளுக்கும்‌ 
சலுகைகள்‌ அளித்து,உலக வங்கியிடமும்‌, சர்வதேச நிதி நிறுவனத்‌ 
இடமும்‌ 5500 கோடிக்கு மேல்‌ கடன்‌ வாங்கி, அவர்கள்‌ இந்த 
பன்னாட்டு முதலாளிகளும்‌, உள்நாட்டு பெருமுதலாளிகளும்‌ வளர்வ 
தற்காகப்போடும்‌ சகல நிபந்தனைகளையும்‌ ஏற்றுக்கொள்ளும்போ து 
வாய்மூடி மெளனிகளாக இருக்கின்றனர்‌. அவர்களுடைய பகாசுரக்‌ 
கொள்ளையில்‌ தமிழ்நாட்டு முதலாளிகளுக்கும்‌ ஏதாவது ஒரு பங்கு 
கிடைக்க வேண்டும்‌ ஸஏன்பதிலேயே அவர்களுக்குஅக்கறை! 


இவைகளின்‌ விளைவாக, நாட்டில்‌ மேலும்‌ வறுமையும்‌, வேலை 
யில்லாத்‌ திண்டாட்டமும்‌ வளரும்‌; விலைவாசிகள்‌ ஏறும்‌ என்பதைப்‌ 
பற்றி அவர்கள்‌ கவலைப்படுவதாகத்‌ தோன்றவில்லை. 


ஏனவே 1940-ம்‌ ஆண்டில்‌ திராவிட இயக்கம்‌ கிளப்பிய 
.ராவிடநாடு' கோரிக்கை, பிறகு 1962-க்குப்‌ பிறகு கிளப்பிய 
“வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது”, “வடநாட்டு ஏகாதிபத்தி 
யம்‌” முதலிய கோஷங்கள்‌, அந்த இயக்கத்தின்‌ அடிப்படைத்‌ 
தத்துவார்த்தமாக இருந்த ‘ஆர்ய திராவிடன்‌ ' ஆகிய கோஷங்கள்‌ 
எல்லாம்‌ வரலாற்றுப்‌ போக்கிலே கவைக்கு உதவாத, யதார்த்த 
நிலைமைகளுக்கு மாறாக, அந்த இயக்கத்தினரின்‌ நடைமுறைக்கே 
புறம்பானதாக ஆகிவிட்டன. 


இத்த நிலை இந்தக்‌ கட்சிகளுக்கு ஏன்‌ ஏற்பட்டது?. இந்த 
இயக்கதீதின்‌ அடிப்படைத்‌ தத்துவார்த்தங்களே -- ஆரியன்‌, 
திராவிடன்‌ என்பதே உண்மைக்குப்‌ புறம்பான தாகும்‌. முதலாளித்‌ 
துவ வளர்ச்சிப்‌ போக்கிலே, சேர்ந்தாற்போன்ற பகுதிகளில்‌ ஒரே 
மொழியைப்‌ பேசி சில பிரத்தியேக கலாச்சாரங்களைக்‌ கொண்டி 
ருக்கும்‌ மக்கள்‌ தனி இனங்களாக வளர்ந்து வருவதைப்‌ பாராமல்‌ 
இருந்தார்கள்‌. இந்த அடிப்படை சமூக இயல்‌ நியதியைப்‌ பற்றி 
அறியாமல்‌, யார்‌, யார்‌ திராவிடன்‌ என்று கூற முடியாமல்‌ 
தத்தளிப்பதைத்‌ தவிர வேறு என்ன செய்யமுடியும்‌? 


இந்தத்‌ தவறான . தத்துவார்த்தங்களிலிருந்து தோன்றிய 
பொருளா தார கோஷங்களை வரலாறு மிகவும்‌ குறுகிய காலத்தில்‌ 
20 


466 


கவைக்குதவாதவைகளாக ஆக்கிவிட்டது. 1947-ல்‌ பணத்தோட்‌ 
டம்‌ எழுதப்பட்டது. 1967-ல்‌ இ.மு.க--மந்திரி சபை அமைக்கப்‌ 
பட்டவுடன்‌ அதில்‌ கொடுக்கப்பட்டுள்ள பொருளாதார கோஷங்‌ 
கள்‌ அனை த்தையும்‌ 20 ஆண்டுகளுக்குள்‌ கைவிடவேண்டி வந்ததே 
இதற்குச்‌ சான்‌ அ. 


திரு. மு. கருணாநிதியின்‌ தலைமையிலிருந்த இ.மு.க-ஆட்டு 
செய்தபோதும்‌, அதற்குப்‌ பிறகு ௮. தி.மு.க-ஆட்சியிலிருக்கும்‌ 
போதும்‌ அந்த மத்திரிசயைகள்‌ “தொழிலாளர்‌, விவசாயிகள்‌, 
மற்றும்‌ பாடுபடும்‌ உழைப்பாளி மக்கள்‌ போராட்டங்களில்‌ இறங்‌ 
கும்போது அவைகள்‌ கடும்‌ அடக்குமுறையைக்‌ கொண்டு ஒடுக்க 
முயற்சிப்பது, இந்த இயக்கம்‌ ஆரம்பத்தில்‌. சோசலிசம்‌” “சம 
தர்மம்‌” என்றெல்லாம்‌ கொடுத்த கோஷங்கள்‌ மக்களை ஏமா ற்றுவ 
தற்காகவே என்பதைத்‌ தெளிவாக்கிவிட்டன. 


பெரியார்‌ ஆரம்பித்த சமூகச்‌ சீர்திருத்த இயக்கத்தைப்‌ 
பற்றியும்‌ இவ்விரு சாராருக்கும்‌ எவ்வித கவலையும்‌ இல்லை. 
ஜாதி ஒழிப்புக்குப்‌ பதிலாக, ஜாதி உணர்ச்‌ அதிகமாக 
தேர்தலில்‌ வெற்றி பெறுவதற்காக தூண்டிவிடப்பட்டுவருவது 
கண்கூடு.மேல்‌ ஜாதி இந்துக்கள்‌ அரிஜனங்களைக்‌ கொடுமை செய்‌ 
வது என்பது அதிகரித்துக்கொண்டே போடறது. “௧௭, 


பார்ப்பன எதிர்ப்பு மட்டும்‌ அவ்வப்போது களப்பப்பட்டு 
வருகிறது. ஆனால்‌ பிராமணர்கள்‌ சர்க்கார்‌ நிறுவனங்களிலும்‌ ' 
கல்வி பெற்று வக்கீல்‌, டாக்டர்கள்‌, பொறியியல்‌ முதலிய தொழில்‌ 
களிலும்‌ மேலாதிக்கம்‌ பெற்றிருந்த நிலை முடிந்துபோன சமயத்தில்‌, 
தமிழ்நாட்டு ரொமங்களிலிருந்த அக்கிரமங்கள்‌ அழிந்துபோன 
சமயத்தில்‌, அவர்களில்‌ ஒரு பெரும்பகுதி தமிழ்நாட்டை விட்டு 
மற்ற மாநிலங்களிலும்‌, வெளிநாடுகளிலும்‌ வேலைகளைத்‌ தேடிக்‌ 
கொண்டு போய்‌ விட்ட சமயத்திலும்‌, இந்த எதிர்ப்பும்‌ அர்த்த 
மற்றது; யதார்த்தத்திற்குப்‌ புறம்பானது. 


இன்று! தமிழ்நாட்டில்‌ விவசாயிகள்‌ மற்றும்‌ விவசாயத்‌ 
தொழிலாளிகள்‌ மீது ஆதிக்கம்‌ செலுத்துவது பிராமணர்களல்ல;' 
ஏனைய மேல்ஜாதிக்காரர்கள்‌. தொழில்களில்‌ ஆதிக்கம்‌ செய்வது, 
3, -4 பிராமணப்‌ பெருங்குடும்பங்கள்‌ தவிர ஏனைய பார்ப்பன 
ரல்லாத ஜாதிகளைச்‌ சேர்ந்த தொழிலதிபர்கள்‌. .வியாபாரத்தில்‌ 
மேலாதிக்கம்‌ செய்பவர்களும்‌ பார்ப்பனரல்லா தவேறு ஜாதிக்‌ குடும்‌ 
பங்களே !.அந்தப்‌ பார்ப்பன தொழிலதிபர்களின்‌ நலன்களை, ஏனைய 
தொழிலதிபர்களைப்‌ போலவே இந்த இரு கட்சிகளும்‌ கண்ணுங்‌ 
கருத்துமாகக்‌ .கர்த்து வருகின்‌. றன. 


467 


தமிழனும்‌, ஆந்திரனும்‌, மலையாளியும்‌, கன்னடியர்களும்‌ 
ஒரே திராவிட இனம்‌ என்று கோஷித்தவர்கள்‌ இன்று மலையாளிக்‌ 
கெதிராகவும்‌, ஏனையோருக்கெதிராகவும்‌ பகைமையூட்டுவதஇில்‌ 
இறங்கியுள்ளனர்‌. 


முதலமைச்சர்‌ எம்‌.ஜி.ஆர்‌. ஒரு மலையாளி, ஆகவே அவர்‌ 
தமிழ்நாட்டுக்கு முதல்வராக இருக்க லாயக்கற்றவர்‌ என்று 
தி.மு.க- தலைவர்‌ கோஷத்தைக்‌ இளப்புகிறார்‌. அதற்குப்‌ போட்டி 
யாக, இ.மு.க-தலைவர்‌ இரு. கருணாநிதி ஒரு தமிழரல்ல, ஆந்திரா 
என்று ஒரு ௮.இ.மு.க-பிரமுகர்‌ அறிவிக்கிறார்‌. இதனை ஆட்சே 
பித்து இரு. கருணாநிதி உண்ணா நோன்பு மேற்கொள்ளப்போவ 
தாக அறிவித்துள்ளார்‌. என்ன வினோதம்‌! என்ன வேடிக்கை ! 
திராவிடர்கள்‌ ஒரே இனம்‌ என்ற கோஷம்‌ என்ன பாடுபடுகிறது ! 


பெரியார்‌ செய்துவந்த நாத்திகப்‌ பிரச்சாரத்துக்கு, கடவுள்‌ 
மறுப்பு பிரச்சாரத்துக்கு என்ன கதி ஏற்பட்டது என்பதையும்‌ 
பார்த்தோம்‌. அவரைக்‌ கடவுளாக்கி சூடம்‌ கொளுத்தி, சாம்பி 
ராணி தூபம்‌ போட்டு பூஜை செய்வார்கள்‌; அவருடைய கொள்கை 
களை சவக்குழியில்‌ புதைப்பார்கள்‌. 


இதுதான்‌ திராவிட இயக்கத்திற்கு நேர்ந்துள்ள கதி ! 


அவருடைய பேரைச்‌ சொல்லிக்‌ கொண்டு சுயநலம்‌ தேடும்‌ 
கூட்டங்களாகவே தி. மு. கவும்‌, ௮. இ. மு. க,வும்‌ காட்சி அளிக்‌ 
இன்றன. -காங்கெஸ்காரார்கள்‌ காந்தியின்‌ பெயரைச்‌ சொல்லி 
சுயநலம்‌ தேடுவதைப்‌ போன்று! 


இத்தப்‌ போக்கை தமிழ்நாட்டு மக்கள்‌ மெல்ல மெல்ல புரிந்து 
கொள்ள ஆரம்பித்துள்ளனர்‌. அவர்கள்‌ இதனை நன்கு புரிந்து 
கொள்ளும்‌ காலம்‌ வெகுதூரத்திலில்லை. 


தமிழ்தாட்டு முதலாளிகளின்‌ நலன்களைக்‌ காக்கும்‌ கட்சியாக 
இருத்தபோ இலும்‌, ஏகபோக முதலாளிகளுக்கும்‌ ஏனைய பிராந்திய 
நடுத்தர, சிறு முதலாளிகளுக்குமிடையே தோன்றும்‌ மோதல்கள்‌, 
முரண்பாடுகள்‌ ஆகியவற்றைக்‌ கம்யூனிஸ்ட்‌ இயக்கம்‌ பயன்படுத்து 
வது இன்றியமையா த நடைமுறை. 


கடைசியாக, மத்திய சர்க்காரின்‌ அடிப்படையான கொள்கை 
களூக்கெதிராக, ஆனால்‌ நாட்டின்‌ வளர்ச்சி பாதிக்கப்படுவதை 
தாட்டில்‌ வறுமையும்‌ வேலையில்லாத்‌: இண்டாட்ட மும்‌ , வளர்வதை 


408 


ஒருபுறம்‌ ஏகபோக முதலாளிகளும்‌, அயல்நாட்டு முதலாளிகளும்‌ 
ஓங்குவதையும்‌ பாமர மக்களின்‌ நிலை ழே போவதையும்‌ உணர்ந்து 
இந்த மக்கள்‌ விரோதக்‌ கொள்கைகளுக்கெதிராக இன்று 
நாடெங்கும்‌ உணர்வு வளர்ந்து வருகிறது. திராவிட இயக்‌ 
கத்‌ தினரிடமும்‌ இந்த உணர்வு 'பரவாமலிருக்க முடியாது. அந்த' 
இயக்கத்தின்‌ கட்சிகளும்‌, இந்த அடிப்படை கொள்கைகளுக்கு 
எதிராக, மக்களுக்கு நலம்‌ பயக்கும்‌ மக்களுக்கு சாதகமான வளர்ச்‌ 
சிக்கான பாதையில்‌ முன்னேற உண்மையான ஜனநாயகப்‌ பாதை 
யில்‌ நாடு . முன்னேறும்‌ திட்டத்தின்‌ அடிப்படையில்‌ ஏனைய 
இடதுசாரி, ஜனநாயக சக்திகளுடன்‌ சேர்ந்து நிற்க 
வேண்டும்‌ என்பதே மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ விருப்பம்‌. 


